ஸ்ரீ 
இயாகராஜஸ்வாமி 
ர்த்தனைகள்‌ 


பதத 


மொழிபெயர்ப்பாசிரியன்‌ 


டி. எஸ்‌. பார்த்தஸாரதி 


ஸ்ரீ ஸத்குரு ஸங்கீத ஸமாஜம்‌ 


சென்னை - 7 


முதற்‌ பதிப்பு--நவம்பர்‌ 1967 
இரண்டாம்‌ பதிப்பு நவம்பர்‌ 1973 


விலை ரூ. 18 


எல்லா உரிமைகளும்‌ 
பிரசுரித்தோருக்கே. 


௩1. 1. 7. பிரஸ்‌, பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
சென்னை-4 


[1 


ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு 
ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகள்‌, காஞ்சீபுரம்‌ 


முகாம்‌ ஏலூரு, 
ஆந்திர பிரதேசம்‌. தேதி: 26-5-1967 


நம்‌ பாரத தேசத்தில்‌ ஸங்கீதத்தினால்‌ ஸ்ரீ ராமபிரானை 
வழிபட்டு ஸங்கீத சாஸ்திரத்தின்‌ நுட்பமான விஷயங்களையும்‌, 
வேத - உபநிஷத்‌ புராண தத்வார்த்தங்களையும்‌, பலவித 
உவமைகள்‌, பொருத்தமான பழமொழிகள்‌, நவரஸங்கள்‌ 
இவைகளுடன்‌ கலந்து ஸம்ஸ்கிருதம்‌ சேர்ந்த மதுரமான 
தெலுங்கில்‌ பொருத்தமான ராகங்களுடன்‌ ஆயிரக்கணக்கான 
கீர்த்தனங்களை இயற்றி ““தியாகப்ரம்மம்‌”” என்று அஸ்திக- 
களால்‌ போற்றப்படும்‌ ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமிகளின்‌ 8ர்த்தனங்‌ 
களைச்‌ சென்ற இருபத்தாறு ஆண்டுகளாக ஜனங்களிடையே 
பரப்பும்‌ சிறந்த தொண்டு புரிந்துவரும்‌ சென்னை ஸ்ரீ ஸத்குரு 
ஸங்கீத ஸமாஜத்தன்‌ நிர்வாஹத்தினர்‌ இவ்வருஷம்‌ ஸ்ரீ ஸ்வாமி 
களின்‌ இருநூறாவது ஜெயந்தி விழாவை விமரிசையாகக்‌ கொண் 
டாட இருப்பதையும்‌, இந்த வைபவத்தின்போது ஸ்ரீ ஸ்வாமிகள்‌ 
இயற்றியுள்ள எழுநூறு கீர்த்தனங்களை (அபூர்வ கீர்த்தனங்கள்‌ 
உட்பட) தமிழ்‌ லிபியில்‌ அர்த்தத்துடன்‌ வெளியிட முன்‌ வந்‌ 
திருப்பதையும்‌, மற்றும்‌ பல அறிஞர்கள்‌ எழுதியுள்ள கட்‌ 
டுரைகள்‌ அடங்கிய ஒரு சிறப்பு மலரையும்‌ பிரசுரிப்பதையும்‌ 
- அறிந்து ஸந்தோவிக்கிறோம்‌. 

அன்பர்கள்‌ எல்லோரும்‌ முக்கியமாக ஸங்கீத அப்யாஸி 
களும்‌ வித்வான்‌ ௧ளும்‌ இவ்வுத்ஸவத்தில்‌ கலந்துகொண்டும்‌, இவ்‌ 
வுத்தம நூலின்‌ துணை கொண்டு ஸ்ரீ தியாகப்ரமத்தின்‌ கருதி 
களைப்‌ பொருளுணர்ந்து பாடியும்‌ ஸ்ரீ ராமபிரானின்‌ அருள்‌ 
பெற்று எல்லா மங்களங்களையும்‌ அடைவார்களாக. 


நாராயணஸ்ம்ருதி: 


* இந்நூலின்‌ முதற்‌ பதிப்பிற்கு 
காஞ்சிப்‌ பெரியவர்கள்‌ அருளிய ஸ்ரீமுகம்‌. 


உச்சரிப்புப்‌ பட்டியல்‌ 


அதது த்த ன்னு. 
க, ஓ 8 நல்கி 
தாப உ த்‌ “தத்‌ த்‌ | 
குல்‌ * ப்‌ 1 தனிப்‌ 
ங உ ௪ ப அஞ அ 
ன ழுது | ப்‌ இருப்‌ 
டி... ப்‌ ம ஃ H 
A ய ஷ்‌ (9 

ஐ 7 Runs yi 
ஞ உ க்‌. 
இட ஆ வக... 
பாக்‌ அகிய ன்‌ அவடை 
சர்ம 4 ௪ ௬ எ 
த ம்‌ ப ஆ ஏ 
ண உ 9 | 
தடக்‌ ஹு வ & 
த, 5 4 க்‌” 65 
அம்‌ ௦ கூ 8 


தெலுங்கு, சம்ஸ்கிருதம்‌ ஆகிய பாஷைகளில்‌ 7 ்‌ 
யாதலால்‌ அது “ந” என்று தமிழ்‌ பலப்பல பந்த ட 
பெற்றுள்ளது. தெலுங்கு மொழியில்‌ மாத்திரம்‌ அட்டு ப்‌ ச 
இரண்டு எழுத்துக்களும்‌ வழக்கில்‌ உள்ளன; த்‌ | 


ல அ அணக கையானது க, 
க 1! 


ச்ச 


aD de 


சிதி? 


“தரமு௩ சர கோத 


காந்திதோ 


ண்ட 


தரணி த௩யதோ" 


பாகவதர்‌ 


படம்‌. 


புதல்வியின்‌ இருமணத்தின்‌ 
வேங்கடர மண 


ன்‌ 
[1 


ட்‌ை 
பரிசாக அளித்த 


ஸ்வாமிகளி 


வாலாஜாப்பே 


ஸ்ரீ தியாகராஜ 
பொழுது 


முதற்பதிப்பின்‌ முன்னுரை 


ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமியின்‌ அனுக்கிரகத்தினாலும்‌, அவ 
ருடைய இஷ்ட தெய்வமாகிய சக்கரவர்த்தித்‌ திருமகனின்‌ திருவரு 
ளாலும்‌ இம்‌ மொழி பெயர்ப்பு முடிவு பெற்றுக்‌ கர்நாடக 
எங்கீத உலகின்‌ சமுகத்தில்‌ சமர்ப்பிக்கப்‌ பெறுகிறது. 

(2) தியாகராஜ 8ர்த்தனைகளின்‌ தமிழ்ப்‌ பதிப்புக்கள்‌ பல 
வருடங்களாக அச்சில்‌ இல்லாத குறையை நீக்குவதும்‌, பழைய 
பதிப்புக்களில்‌ மலிந்து கிடக்கும்‌ பிழைகளை நீக்கி சுத்தமான 
பதிப்பு ஒன்றை வெளியிடுவதுமே இப்பதிப்பின்‌ முக்கிய நோக்‌ 
கங்களாகும்‌. ஆயினும்‌, 8ர்த்தனைகளின்‌ பொருளைத்‌ தெரிந்து 
கொள்ள விரும்புவோர்க்கு உதவும்‌ வண்ணம்‌ ஒவ்வொரு 
கீர்த்தனையின்‌ அடியில்‌ அதன்‌ பொழிப்புரையும்‌ சேர்க்கப்‌ 
பெற்றுள்ளது, 

(2) பரம பக்த சிகாமணியும்‌, கவிஞர்‌ பெருமானும்‌, ரசக்‌ 
கடலுமான தியாக பிரம்மத்தைப்‌ போன்ற ஒரு வாக்கேயகார 
ரின்‌ இரசனைகளைச்‌ சுவை குன்றாமல்‌ மற்றொரு பாஷையில்‌ 
மொழிபெயர்ப்பது சரம சாத்தியமான காரியமாகும்‌. சூத்தி' 
ரங்கள்‌ போல்‌ அமைக்கப்பெற்றுள்ள சில 8ர்த்தனைகளின்‌ 
முழுப்பொருளையும்‌ விளக்க வேண்டுமாயின்‌ அவற்றிற்கு நீண்ட 
உரைகள்‌ எழுத நேரிடும்‌. அது இந்நூலின்‌ நோக்கம்‌ அல்ல 
வாகுலால்‌, ஸ்வாமியின்‌ திருவுள்ளத்துக்கசையும்‌ வண்ணம்‌. 
கர்த்தனைகளின்‌ சுருக்கமான பொருள்‌ எழுதப்பெற்றுள்ளது. 
தியாகராஜ 8ர்த்தனைகளின்‌ சுவையை நுகர விரும்புவோர்க்கு. 
இராமாயணம்‌, புராணங்கள்‌ முதலியவற்றில்‌ ஏற்கனவேயே 
க்‌ பரிசயம்‌ இருக்குமென்று எதிர்பார்ப்பதில்‌ தவறொன்று 

ல்லை. 


(4) தெலுங்கு, சம்ஸ்கிருதம்‌ ஆகிய மொழிகளின்‌ யாப்‌ 
பிலக்கணமும்‌, எதுகை மோனையமைப்புக்களும்‌ தமிழ்‌ யாப்‌ 
பிலக்கண அமைப்பிலிருந்து முற்றிலும்‌ வேறுபட்டவையாத 
லால்‌, இர்த்தனங்களை நேராகத்‌ தமிழில்‌ மொழி பெயர்த்தால்‌ 
தமிழ்‌ மொழியின்‌ மரபிற்கு இழுக்கு ஏற்படும்‌. ஆகவே, சீர்த்‌ 
தனை களின்‌ மொழிபெயர்ப்பைக்‌ கூடியவரையில்‌ தமிழ்‌ மரபிற்கு 
ஒட்டியவாறே ௮மைத்திருக்கிறேன்‌. தியாகராஜ ஸ்வாமி 
ஆழ்வார்கள்‌, நாயன்மார்கள்‌ பரம்பரையைச்‌ சேர்ந்த ஒரு 
பக்தராதலால்‌ பரமனைத்‌ துதிக்க அவர்‌ உபயோகத்திருக்கும்‌ 
சொற்றொடர்களுக்கு இணையான தமிழ்ச்‌ சொற்கள்‌ நூற்றுக்‌ 
கணக்கில்‌ திவ்விய பிரபந்தம்‌, தேவாரம்‌ முதலியவற்றில்‌ 
காணப்பெறுகின்றன. ஆயினும்‌ வேதாந்தம்‌, உபநிடதம்‌, 
இதை, சங்கத சாத்திரம்‌ முதலியன சம்பந்தமான கீர்த்தனை 


ன்‌ 


vi 


களின்‌ பொழிப்புரையில்‌ சம்ஸ்கிருதப்‌ பதங்களைச்‌ சிறிது அதிக 
மாகவே வழங்க நேரிட்டது. 

(5) ஸ்வாமியின்‌ 8ர்த்தனைகளைப்‌ பெரும்பாலும்‌ தமிழர்‌ 
களான அவருடைய சிஷ்ய பரம்பரைகள்‌ ஒரு நூற்றாண்டிற்கு 
மேலாகப்‌ பாடி வந்திருக்கின்றனர்‌. அவர்கள்‌ பலருக்குத்‌ 
தெலுங்கிலோ சம்ஸ்கிருதத்திலோ போதிய ஞானம்‌ இல்லாமல்‌ 
இருத்திருக்கலாம்‌. ஆயினும்‌ பரம பக்தியுடன்‌ வேதத்தை 
அத்தியயனம்‌ செய்வதுபோல்‌ 8ர்த்தனைகளைப்‌ பாடிப்‌ பாது 
காத்து நமக்கு அளித்திருக்கும்‌ பெருமை அவர்களையே சார்ந்த 
தாகும்‌. அனாலும்‌ குரு-சஷ்ப பரம்பரை மூலம்‌ கற்பிக்கப்‌ 
பெற்று வந்த இக்‌8ர்த்தனைகளில்‌ பல பிழைகளும்‌ பாட பேதன்‌ 
களும்‌ காலப்‌ போக்கில்‌ நுழைந்துவிட்டன. என்னிடமிருக்கும்‌ 
சில பழைய தெலுங்குப்‌ பிரதிகளின்‌ உதவியாலும்‌, ஒரு கைப்‌ 
பிரதியின்‌ உதவியைக்‌ கொண்டும்‌ பாட பேதங்களை ஒப்பு 
நோக்கி முடிந்தவரையில்‌ திருத்தியிருக்கிறேன்‌. 


(6) சில கீர்த்தனைகளில்‌ காணப்பெறும்‌ ஒரு சில சொற்‌ 
'ரொடர்களுக்கு எவ்விதத்திலும்‌ பொருள்‌ அமையவில்லை. 
தியாகராஜ கீர்த்தளைகளுக்குத்‌ தெலுங்கில்‌ உரையெழுதி யிருக்‌ 
கும்‌ இரு பண்டிதர்களும்‌ தங்கள்‌ புத்தகங்களில்‌ இவ்வாறே 
கூறியிருக்கின்றனர்‌. இவ்விடங்களை இந்நூலில்‌ ஆங்காங்கு 
குறித்திருக்கிறேன்‌. 


(7) பாட பேதங்களுள்‌ முக்கியமானவை மாத்திரமே 
இந்நூலில்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளன. . **ஸமயமு தெலிஸி”* 
(அஸாவேரி), **கநுகொண்டிதி:* (பிலஹரி) முதலிய இர்த்தனை 
கனின்‌ பாட. பேதங்களைக்‌ கவனித்தால்‌ பாடங்களை அடியோடு 
மாற்றும்‌ வழக்கம்‌ சில சிஷ்ய பரம்பறைகளில்‌ இருந்து வந்த 
தாகத்‌ தெரிகிறது. *“கநுகொண்டிநி'? ஒர்த்தனையின்‌ அனு 
பல்லவி, சரணங்களுக்கு முற்றிலும்‌ வேறுபாடுள்ள இரு பாடாந்‌ 
தரங்கள்‌ உள்ளன. ஆகவே தற்காலத்துக்‌ கச்சேரிகளில்‌ பாடப்‌ 
பெற்று வரும்‌ பாடங்களை ஒட்டியே பாடாந்தரங்களைப்‌ 
பொறுக்கியிருக்கிறேன்‌. 

(8) மொத்தம்‌ 675 உருப்படிகள்‌ அடங்கிய இத்தொகுதி 
யில்‌ உள்ள 8ர்த்தனைகள்‌ வாசகர்களின்‌ சவுகரியத்திற்காக ஆறு 
பாகங்களாகவும்‌ ஓர்‌ அனுபந்தமாகவும்‌ பிரிக்கப்பெற்று பின்‌ 
கண்ட அடைவில்‌ ௮ச்சிடப்பட்டுள்ளன. 

(அ) பெரும்பாலும்‌ விஷ்ணு பரமான இருதிகளும்‌, 
இலஷ்மணன்‌, சீதை, அனுமன்‌ மூதலியவர்களைக்‌ குறித்த கிருதி 
களும்‌, சங்கே சம்பந்தமான இருதிகளும்‌ முதற்பாகத்திலும்‌, 

(அ) சிவபரமான கஇஅூிருதிகளஞும்‌, அம்பிகை, சுப்பிரமணியர்‌ 
முதலியோரைக்‌ குறித்த கிருதிகனாும்‌ இரண்டாம்‌ பாகத்திலும்‌, 

(இ) திவ்விய நாம சங்‌்€ர்த்தனைகள்‌ மூன்றாம்‌ பாகத்‌ 
திலும்‌, 

(ஈ) உத்ஸவ சம்பிரதாய கீர்த்தனைகள்‌ நான்காவது 
பாகத்திலும்‌, 


vii 


(௨) பிரீ்ஹ்லாத பக்தி விஜய நாடக கீர்த்தனைகள்‌ ஐந்‌ 
தூவது பாகத்திலும்‌, 

(ஊ) நெளகா சரித்திர கீர்த்தனைகள்‌ ஆறாவது பாகத்‌ 
திலும்‌, 

(எ) தியாகராஜ முத்திரையுடன்‌ வழங்கிவரும்‌ இதர 
கீர்த்தனைகள்‌ அனுபந்தத்திலுமாக அச்சிடப்‌ பெற்றுள்ளன. 

(9) ““பிரஹ்லாத பக்தி விஜயம்‌””, ““நெளகா சரித்திரம்‌?” 
ஆகிய இரு இசை நாடகங்களில்‌ தியாகராஜ ஸ்வாமிகளால்‌ 
அமைக்கப்‌ பெற்றுள்ள பத்யங்கள்‌, தருக்கள்‌, தண்டகம்‌ முதலி 
யவை இப்பதிப்பில்‌ சேர்க்கப்படவிவ்லை, கீர்த்தனைகள்‌ மாத்‌ 
தரமே சேர்க்கப்பெற்றுள்ளன. இந்நாடகங்களின்‌ முழுப்‌ பதிப்‌ 
புக்கள்‌ ஏற்கனவேயே வெளியிடப்பெற்றிருப்பதே இதற்குக்‌ 
காரணம்‌. 

(10) தெலுங்கு, சம்ஸ்கிருதம்‌ ஆகிய மொழிகளிலுள்ள 
அட்சரங்கள்‌ அனைத்தையும்‌ தமிழ்‌ லிபியில்‌ எழுதுவதற்கு 
வசதியில்லை. ஆகவே, சிற்கில உச்சரிப்புள்ள தமிழ்‌ எழுத்துக்‌ 
களுக்குக்‌ குறிகள்‌ இடப்பெற்றுள்ளன. - இவ்வடையாளங்கள்‌ 
அடங்கிய ஓர்‌ அட்டவணை தனியாகச்‌ சேர்க்கப்பெற்றுள்ளது. 

(11) தியாகராஜ ஸ்வாமி பல கே்ஷேத்திரங்களுக்கு விஜயம்‌ 
செய்தபொழுது அங்கு கோயில்‌ கொண்டெழுந்தருளியிருக்கும்‌ 
தெய்வங்களைக்‌ குறித்து அவர்‌ இயற்றியருளிய 8ர்த்தனைகள்‌ 
எவையென்று ஆங்காங்கு குறிப்பிடப்‌ பெற்றிருப்பதுடன்‌ 
அவருடைய சரித்திர சுருக்கத்திலும்‌ இவற்றைப்‌ பற்றிய முழு 
விவரங்கள்‌ தரப்பட்டுள்ளன. 

(12) 8ர்த்தனைகளின்‌ இராக, தாளங்களுக்கு இப்பதிப்பில்‌ 
முக்கியத்துவம்‌ இல்லையெனினும்‌, ஓவ்வொரு பகுதியிலும்‌ 
8ீர்த்தனைகள்‌ மேளகர்த்தா வரிசையில்‌ ௮அச்சிடப்பெற்றுள்ளன.] 

(138) ' திருத்தக்க காகர்ல வமிசத்‌ தோன்றல்‌ 

ததில்லா ராம நற்‌ பிரமச்‌ செம்மல்‌ 
பெருமைசேர்‌ புகழ்த்தியாக ராசப்பெம்மான்‌ 
பேரிசையில்‌ உபநிடத மறைகள்‌ சாரம்‌ 
பொருளாய புராணமொடு கதை சேரப்‌ 
புகரில்லா ராமகதை யாவுங்‌ கூட்டித்‌ 
திருவுளமோ டுலகுய்ய ஊழிக்காலம்‌ 
திவ்வியநற்‌ பாமாலை தந்தான்‌ மாதோ 

(14) இன்னிசையாளர்‌ இதங்களி கூர 

இம்மொழி பெயர்ப்பினை இனிதே நல்கத்‌ 
தன்னிறை வில்லாச்‌ சிற்றறி வுடையேன்‌ 

தகவில்‌ பார்த்தசாரதிப்‌ பேரேன்‌ 
மன்புகழ்க்‌ கோசலை மைந்தன்‌ காப்ப 

மாமறை யாளன்‌ மாண்மிகு வள்ளல்‌ 
தன்னேர்‌ தியாகப்‌ பெருமான்‌ வாழ்த்தத்‌ 

தாரணி குறைதீர்ந்‌ தேற்பது கடனே. 

ஜுமலை 1967 


இரண்டாம்‌ பதிப்பின்‌ முன்னுரை 


1967ம்‌ ஆண்டு நாடெங்கும்‌ விமரிசையாகக்‌ கொண்டாடப்‌ 
பெற்ற ஸ்ரீ தியாகராஜஸ்வாமிகளின்‌ இருநூழுவது. ஜயந்தி 
விழாவை ஒட்டி. அவருடைய 8ர்த்தனைகளின்‌ சுத்தமான பதிப்பு. 
ஒன்றை வெளியிட. வேண்டுமென்று ஸ்வாமிகளிடம்‌ அளவற்ற. 
பக்தி பூண்டவரும்‌, ஸ்ரீ ஸத்குரு ஸங்தே ஸமாஜத்தின்‌ உட்‌ 
தலைவருமான டாக்டர்‌ ஆர்‌. கிருஷ்ணஸ்வாமி அவர்கள்‌ பெரிதும்‌. 
விரும்பினார்‌. இதற்காக அவர்‌ மேற்கொண்ட பெருமுயற்சியின்‌ 
பயனாகவே இந்நூல்‌ அச்சிடப்பெற்று ஸ்ரீ ஸ்வாமிகளின்‌ ஆரா தனை 
இனத்தன்று அவரது சமாதியில்‌ சமர்ப்பிக்கப்‌ பெற்றது. 
வ்விரண்டாம்‌ பதிப்பும்‌ அவருடைய நன்முயற்சியினாலேயே. 
வளியிடப்பெறுகிறது? 


இந்த நூலின்‌ முதற்பதிப்பு 1967-ம்‌ ஆண்டு நவம்பர்‌ 
மாதம்‌ வெளியிடப்பெற்றது. அச்சமயம்‌ அச்சிடப்பெற்ற 
2,000 பிரதிகளும்‌ முதல்‌ மூன்று வருடங்களுக்குள்ளேயே 
செலவாகிவிட்டன. இரண்டாவது பதிப்பு வெளியிடப்பெறும்‌ 
இத்‌ தருணத்தில்‌ ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமிகளையும்‌, அவருடைய 
கூ.பாசனாமூர்த்தியாகிய ஸ்ரீ இராமபிரானையும்‌ மனமார எண்ணி 
இறைஞ்சுகிறோம்‌. 


தற்‌ பதிப்பிற்கு உதவியதுபோலவே இவ்விரண்டாம்‌ 
பதிப்புக்கும்‌ கல்கி ஸ்ரீ ஸதாசிவம்‌ அவர்கள்‌ மகத்தான உதவி 
புரிந்தார்‌. இதை ஒரு கைங்கரியமாகக்‌ கருதி நூலை அச்‌சிட்டுத்‌ 
தரவேண்டும்‌ என்று அவர்‌ கூறியதை ஏற்று “கலைமகள்‌?” 
அதிபர்‌ ஸ்ரீ என்‌. ராமரத்னம்‌ அவர்கள்‌ தமது MM. 1. ]. அச்ச 
கத்தில்‌ புத்தகத்தை அச்சிட்டுத்‌ தந்திராவிடில்‌ இப்பதிப்பு 


வெளிவந்திராது. இவ்விரு அன்பர்களுக்கும்‌ ஸத்குரு 
ஸங்கீத சமாஜத்தாரின்‌$ ஆழ்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


முதற்‌ பதிப்பில்‌ . சிற்சிலவிடங்களில்‌ சர்த்தனைகளின்‌ 
தமிழ்‌ மொழிபெயர்ப்பு சுருக்கமாக இருந்ததாகச்‌ சில அன்பர்‌ 
கள்‌ கருதினர்‌. இப்பதிப்பில்‌ - ஆங்காங்கே பொழிப்புரை 
சற்று விரிவாக எழுதப்பட்டுள்ளது. இதோடு சுமார்‌ 800 
வார்த்தைகள்‌ அடங்கிய தெலுங்கு - தமிழ்‌ அரும்பத அகராதி 
ஒன்றும்‌ இப்பதிப்பில்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. 


சென்னை, } டி. எஸ்‌. பார்த்தஸாரதி 
தவம்பர்‌, 1973, (மொழிபெயர்ப்பா சிரியன்‌) 


ஸத்குரு ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமிகள்‌ 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமியின்‌ 
சரித்திரச்‌ சுருக்கம்‌ 


ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமியின்‌ திவ்விய சரித்திரத்தை விவரிக்‌: 
கும்‌ நூல்கள்‌ பல ஏற்கெனவே வெளிவந்துள்ளன. ஆயினும்‌, 
அவரைப்‌ பற்றி வழங்கிவரும்‌ வரலாறுகள்‌ எவ்வளவு தூரம்‌ 
ஆதார பூர்வகமானவை யென்று நிச்சயிப்பது கடினம்‌. கி. பி. 
1904ல்‌ பிரசுரிக்கப்பெற்ற ஒப்புயர்வற்ற இசை நூலாகிய 
“ஹங்கத ஸம்பிரதாய பிரதர்‌சிநி' யில்‌ நாலாசிரியரான 
ஸ்ரீ சுப்பராம தீட்சிதர்‌ தியாகராஜரைப்‌ பற்றிய தகவல்கள்‌ 
தமக்குக்‌ இடைக்கவில்லையென்றும்‌, புதுக்கோட்டை மகாராஜா 
கல்லூரியின்‌ தலைவராகவிருந்த ஸ்ரீ எஸ்‌. இராதாகிருஷ்ணய்யரிட. 
மிருந்து கிடைத்த சரித்திரத்தைத்‌ தம்முடைய நூலில்‌ சேர்த்த 
தாகவும்‌ கூறியிருக்கிறார்‌. இதிலிருந்து, தியாகராஜ ஸ்வாமி” 
சமாதியடைந்த பின்னர்‌ சுமார்‌ 60 வருடங்கள்‌ வரையில்‌ 
அவருடைய சரித்திரம்‌ ஸ்ரீ சுப்பராம தீட்சிதரைப்‌ போன்ற ஒரு. 
பெரிய சங்கத வித்வானுக்குக்கூடக்‌ கிடைக்கவில்லையென்று 
தோன்றுகிறது. ஆயினும்‌ கி. பி, 1908ல்‌ திருநெய்த்தானம்‌ 
நரஸிம்ஹ பாகவதரால்‌ பிரசுரிக்கப்பெற்ற தியாகராஜ கீர்த்தனை 
களின்‌ பதிப்பில்‌ ஸ்வாமியினுடைய சரித்திரம்‌ அச்சடெப்‌- 
பெற்றுள்ளது. 


பின்னர்‌, கர்ண பரம்பரையாக வந்தவையென்ற பெயரால்‌ 
தியாகராஜ ஸ்வாமியைக்‌ குறித்த வரலாறுகள்‌ ஏராளமாக 
வழங்கி வருகின்றன. அவற்றை ஆராய்வது இக்கட்டுரையின்‌ 
நோக்கம்‌ அல்ல. தியாகராஜ ஸ்வாமியின்‌ நேர்‌ சிஷ்யரான- 
வாலாஜாபேட்டை. வேங்கடரமண பாகவதரும்‌, அவருடைய 
குமாரரான கிருஷ்ணஸ்வாமி பாகவதரும்‌ தனித்தனியாக: 
ஸ்உாமியினுடைய சரித்திரத்தை எழுதியுள்ளனர்‌. இவற்றுள்‌ 
வேங்கடர மண பாகவதர்‌ எழுதிய சரித்திரம்‌ ஓலைச்சுவடி. வடிவத்‌ 
திலும்‌, அவருடைய குமாரர்‌ எழுதிய வரலாறு ஒரு நோட்டுப்‌: 
புத்தக வடிவத்திலும்‌ இருந்து வருகின்றன. ஸ்வாமிகளுடைய 
சரித்திரம்‌ அடங்கிய சுவடிகளுள்‌ இவை இரண்டுமே மிகப்‌: 
பழையவையென்று தோன்றுகிறது. ஆகவே இச்சுவடிகளில்‌ : 
காணப்பெறும்‌ சரித்திரம்‌ கழே தரப்பட்டுள்ளது. 


ஸ்ரீ வேங்கடரமண பாகவதரின்‌ ஓலைச்சுவடி 
தியாகராஜ ஸ்வாமி காகர்ல வமிசத்தில்‌ முலகநாடு” 


(மூரிகிநாடு)  இரிலிங்க வைத குலத்தில்‌ அவதரித்தவர்‌. 
அவரது வமிசாவளி பின்வருமாறு: 


x 


பஞ்சநத பிரம்மம்‌ 


| 
| | IN | 


ஸதாசிவ ஸதாநந்த ஸச்சிதாநந்த பால கிரிராஜ 
பிரம்மம்‌ பிரம்மம்‌ பிரம்மம்‌ பிரம்மம்‌ பிரம்மம்‌ 
(ஸுப்ரமண்ய 

பாரதி) 


இராம பிரம்மம்‌ 
(மனைவி ஸீதம்மா) 


பஞ்சநத பஞ்சாபகேச தியாகராஜ 
பிரம்மம்‌ பிரம்மம்‌ பிரம்மம்‌ 


ஸ்வாமியின்‌ பிதாவாகிய இராம பிரம்மம்‌ இராமாயண 
பிரசங்கங்கள்‌ புரிவதில்‌ நிபுணராயிருந்து தஞ்சாவூர்‌ மன்னன்‌ 
துளஜாஜியிடமிருந்து அனேக மானியங்களைப்‌ . பெற்றவர்‌. 
மருதாநல்லூர்‌ மடத்தின்‌ தலைவரிடம்‌ இராம தாரக மந்திரோப 
தேசம்‌ பெற்றவர்‌. இராம பிரம்மத்தின்‌ மூத்த குமாரர்களாகிய 
பஞ்சநத பிரம்மமும்‌, பஞ்சாபகேச பிரம்மமும்‌ குணமற்றவர்‌ 
களாக இருந்தமையால்‌, அண்டை வீட்டுக்காரார்களிடமிருந்து 
அவர்களைப்‌ பற்றிய புகார்களை அடிக்கடி அவர்‌ கேட்க 
நேரிட்டது. தியாகராஜ பிரம்மம்‌ திருவாரூரில்‌ பிறந்தார்‌: 
பொட்டி ஜோஸ்யர்‌ என்ற சோதிடர்‌ அவருடைய ஜாதகத்தைக்‌ 
கணித்து ஸ்புடம்‌ எழுதினார்‌. (தியாசகராஜருடைய ஜாதகத்தை 
அவரது பெற்றோர்கள்‌ வாழ்ந்திருந்த பொழுதே தஞ்சாவூர்‌ 
ராமராவ்‌ என்ற சிஷ்யர்‌ அவர்களைக்‌ கேட்டு எழுதி வைத்திருந்‌ 
தார்‌ என்று ஒரு குறிப்பு இங்கு காணப்படுகிறது!. ஜாதகத்தில்‌ 
காணப்பெறும்‌ ஜனன காலத்திற்குச்‌ சரியான இங்கிலீஷ்‌ தேதி 
£—5—1767. 

தமது மூன்று குமாரர்களுடன்‌ காசி யாத்திரை செய்ய 
நினைத்துப்‌ புறப்பட்ட இராம பிரம்மம்‌, திருவாரூர்‌ தியாகராஜப்‌ 
பெருமான்‌ கனவில்‌ இட்ட கட்டளைப்படி திருவையாறு சென்று 
அங்கு வசிக்கலாயினர்‌. இதை அவர்‌ துளஜாஜி மன்னனுக்கு 
அறிவிக்கவும்‌, அரசன்‌ அவருக்குத்‌ திருவையாறு திருமஞ்ஜன 
வீதியில்‌ ஒரு வீட்டையும்‌ ஒரு வேலி நிலத்தையும்‌ அளித்தார்‌. 
திருவையாற்றில்‌ நடத்தப்பெற்றுவரும்‌ ராஜா ஸம்ஸ்கிருதக்‌ 
கல்லூரியில்‌ தியாகராஜர்‌ கல்வி கற்றனர்‌. தந்தையாகிய 
இராம பிரம்மம்‌ அவருக்கு இராம தாரக மந்திரத்தை உபதேசம்‌ 
செய்தனர்‌. சறுபிள்ளையாகிய தியாகராஜர்‌ மற்றப்பிள்ளை 
- களுடன்‌ தெருவில்‌ விளையாடும்பொழுதே இராமபிரானைப்‌ பற்றிக்‌ 


xi 


அனவு காண்பவராயினர்‌. இச்சமயம்‌ இராம கிருஷ்ணாநந்தர்‌ 
என்ற சன்னியாசி தியாகராஜரைச்‌ சந்தித்து அவருக்கு இராம 
ஆஷடகரி மந்திரத்தை உபதேசம்‌ செய்தருளினர்‌. தந்தை 
பகவானுக்கு ஆராதனம்‌ செய்யும்‌ சமயங்களில்‌ அவருக்கு உதவி 
செய்துவந்த தியாகராஜர்‌ ஒருநாள்‌ அச்சமயத்தில்‌ தேரியதோடி 
இராகத்தில்‌ “நமோ நமோ ராகவாய அநிசம்‌'” என்ற தமது 
முதல்‌ கீர்த்தனையைக்‌ கவனம்‌ செய்தார்‌. பின்னர்‌, அவர்‌ 
ஸொண்டி வேங்கடரமணய்யா என்ற சங்கீத வித்வானிடம்‌ 
குருகுலவாசம்‌ செய்யுமாறு அனுப்பப்பட்டார்‌. 


தியாகராஜதருடைய மாதாமகராகிய வீண காளஹஸ்தி 


அய்யா காலமாகிவிடவும்‌, தியாகராஜர்‌ தமது பாட்டனார்‌ 
வீட்டிலிருந்த “*நாரதீயம்‌'* முதலிய நூல்களின்‌ ஓலைச்சுவடிகளைக்‌ 
கொண்டுவந்து படிக்கத்‌ தொடங்கினார்‌. அவற்றில்‌ பல 


பகுதிகள்‌ அவருக்கு விளங்காமற்‌ போகவே, தற்செயலாகத்‌ 
திரும்பவும்‌ சந்தித்த இராமகிருஷ்ணாநந்தரின்‌ உபதேசப்படி 
நாரத மந்திரத்தை ஜபம்‌ செய்யலாயினர்‌. இதன்‌ விளைவாக 
அவருக்கு நாரத முனிவரின்‌ தரிசனம்‌ கிடைத்து ““ஸ்வரார்ண 
வம்‌'' என்னும்‌ இசை நூலும்‌ கிடைக்கப்பெற்றனர்‌. தியாக 
ராஜரும்‌ “ஸ்ரீ நாரத”, “*வர நாரத”? முதலிய கீர்த்தனைகளைப்‌ 
யாடி அம்மகரிஷிக்குத்‌ தமது நன்றியைத தெரிவித்துக்கொண் 
பார்‌. 


அந்நூலைப்‌ பயின்றுவந்ததுடன்‌ தியாகராஜர்‌ இராமநாம 
ஜஐபத்தையும்‌ இடைவிடாமல்‌ செய்துவந்தனர்‌. ஒரு கோடி 
நாமங்கள்‌ முடிந்த சமயம்‌ இராமபிரான்‌ அவர்‌ முன்‌ தோன்றி 
ஒரு கணத்தில்‌ மறைந்து போயினர்‌. பரவசமடைந்த தியாக 
ராஜர்‌ அடாணா இராகத்தில்‌ “ஏல நீ தய ராது? என்ற 
கிருதியைப்‌ பாடினர்‌. இரண்டு கோடி நாமங்கள்‌ முடிந்த பிறகு 
அவர்‌ *““கநுகொண்டிறி?”, “நாத ஸுதா ரஸம்பிலநு??, 
*உபசாரமு சேஸேவாரு**, **தொறகுநா இடுவண்டி ஸேவ?” 
முதலிய கிருதிகளை இயற்றினர்‌. 

தியாகராஜரின்‌ புகழ்‌ நாடெங்கும்‌ பரவலாயிற்று. அவ 
ருடைய குருவான ஸொண்டி வேங்கடர மணய்யா அவரை 
அழைப்பித்துப்‌ புதிதாக தியாகராஜர்‌ இயற்றியுள்ள கீர்த்தனை 
களைப்‌ பாடுமாறு கேட்டுக்கொண்டார்‌. முக்கியரான சில 
வித்வான்‌ ௧ளின்‌ முன்னிலையில்‌ தியாகராஜர்‌ முதலில்‌ **ஜாந௫ 
ரமண? என்ற கிருதியைப்‌ பாடிப்‌ பின்னர்‌ **தொரகுநா இடு 
வண்டி. ஸேவ” என்ற கிருதியைப்‌ பாடினர்‌. இக்கீர்த்தனையின்‌ 
கடைசிச்‌ சரணத்தில்‌ வரும்‌ ““காமித பலதாயகியெள”? என்ற 
இடத்தில்‌ மிகவும்‌ விரிவாக நிரவல்‌ செய்தார்‌. இதைக்‌ கேட்டு 
அளவற்ற ஆனந்தமடைந்த வேங்கடரமணய்யா தமது தோடா 
வையும்‌ மகர கண்டியையும்‌ தியாகராஜருக்கு அணிவித்து 
**தொரகுநா இடுவண்டி சிஷ்யுடு?'* (இப்படிப்பட்ட ஒரு 
சிஷ்யன்‌ கடைட்பானா?) என்று போற்றிப்‌ புகழ்ந்தனர்‌. பின்னர்‌ 
வேங்கடரமணய்யாவின்‌ மகளின்‌ கலியாணத்தின்பொழுது 
தியாகராஜர்‌ குரு அளித்த நகைகளை அவரிடமே திரும்பக்‌ 
கொடுத்துவிட்டார்‌. 


xii 


தியாகராஜரின்‌ மூத்த சகோதரராகிய பஞ்சநத பிரம்மம்‌ 
மணம்‌ செய்துகொண்டு இல்வாழ்க்கை நடத்தலாயினர்‌. 
ஆயினும்‌, இரண்டாம்‌ சகோதரராகிய பஞ்சாபகேச பிரம்மம்‌ 
நாய்‌ வாய்ப்பட்டு வருந்தினார்‌. தியாகராஜர்‌ *““அந்யாயமு 
ஸேயகுரா”” என்ற கிருதியைப்‌ பாடித்‌ தமையனின்‌ நோயைத்‌. 
தர்க்குமாறு இராமபிரானை வேண்டினர்‌. ஆயினும்‌ பஞ்சாபகேச 
பிரம்மம்‌ அதிக நாள்‌ உயிர்வாழவில்லை. 

தியாகராஜருக்கு 18 வயது நிரம்பியபொழுது பார்வதி 
என்ற பெண்ணை மணம்‌ செய்துகொண்டார்‌. அவருடைய இரு 
பதாவது வயதில்‌ தந்தையாகிய இராமபிரம்மம்‌ பரகதியடைந்‌ 
தனர்‌. இருபத்து மூன்றாவது வயதில்‌ மனைவியாகிய பார்வதியும்‌. 
காலமாயினர்‌. பின்னர்‌ தியாகராஜர்‌ பார்வதியின்‌ தங்கையாகிய 
கமலாம்பாளை இரண்டாம்‌ தாரமாக மணந்நு கொண்டார்‌. 


(வாலாஜாபேட்டை வேங்கடரமண பாகவதர்‌ எழுதிய: 
ol ஓலைச்சுவடி. இவ்விடத்தில்‌ திடீரென்று முற்றுப்பெறு: 
றது). 


கிருஷ்ணஸ்வாமி பாகவதரின்‌ நோட்டுப்‌ புத்தகம்‌ 


இதில்‌ தியாகராஜரின்‌ சரித்திரம்‌ முழுதும்‌ காணப்பெறு: 
கிறதெனினும்‌ ஓலைச்‌ சுவடிக்கும்‌ இதற்கும்‌ சில வேறுபாடுகள்‌: 
உள்ளன. 

இதில்‌ இராம பிரம்மத்தின்‌ தந்தையின்‌ பெயர்‌ ஸாப்ர்‌ 
மண்ய ஸ்வாமி யென்றும்‌, தியாகராஜரின்‌ சகோதரர்களின்‌ 
பெயர்கள்‌ பஞ்சநதய்யா, பஞ்சாபகேசய்யா என்றும்‌ குறிப்‌ 
பிடப்‌ பெற்றுள்ளன. இராமபிரம்மமும்‌ அவரது மனைவியாரும்‌ 
தங்களுடைய இரு குமாரர்களின்‌ துர்நடத்தையைப்பற்றித்‌- 
கவலைப்பட்டுக்கொண்‌ டிருக்கையில்‌, திருவாரூர்‌ தியாகராஜப்‌ 
பெருமான்‌ அவர்கள்‌ கனவில்‌ தோன்றி நாரத மகரிஷியின்‌” 
அம்சமாக அவர்களுக்கு மற்றொரு புதல்வன்‌ தோன்றுவான்‌ 
என்று கூறி மறைந்தார்‌. மூன்றாவது குமாரன்‌ பிறந்ததும்‌ 
பெற்றோர்‌ கனவில்‌ ஈசுவரன்‌ கட்டளையிட்டபடி அவனுக்குத்‌. 
தியாகபிரம்மம்‌ என்று பெயர்‌ சூட்டினர்‌. 

சிறு வயது முதலே தியாக பிரம்மம்‌ மிகவும்‌ தாராள: 
குணம்‌ படைத்தவராக இருந்ததுடன்‌ இசை மேதையாக விளங்‌ 
இனர்‌. முதலில்‌ நோய்வாய்ப்பட்டு மெலிந்தபோதிலும்‌ பின்னர்‌ 
திடகாத்திரம்‌ படைத்தவராயினர்‌. காசி யாத்திரை செய்யப்‌: 
புறப்பட்ட இராம பிரம்மம்‌ கடவுள்‌ த்தப்படி திருவையாறு 
சென்று குடியேறி திருமஞ்சன வீதியில்‌ தஞ்சை மன்னன்‌ 
அளித்த வீட்டில்‌ வசிக்கலாயினர்‌. தியாகராஜருக்கு எட்டு 
வயது நிரம்பியதும்‌ இராம பிரம்மம்‌ அவருக்கு உபநயனம்‌ 
செய்வித்து இராம தாரக மந்திரத்தை உபதேசம்‌ செய்தார்‌. 
தாம்‌ ஆராதனை செய்யும்‌ சமயங்களில்‌ தியாகராஜர்‌ உட 
னிருந்து இயற்றிய கீர்த்தனைகளை இராம பிரம்மமே எழுதி 
வைக்கலாயினர்‌. அவற்றைத்‌ திருவையாற்றின்‌ பண்டிதர்கள்‌ 
முன்னிலையில்‌ தியாகராஜறைக்‌ கொண்டு பாடுவித்தனர்‌. 


xiii 


ஸொண்டி வேங்கடரமணய்யாவிடம்‌ தியாகராஜர்‌ இசை 
பயின்றது சில மாதங்களே. ஸொண்டி வேங்கடரமணய்யாவும்‌ 
அவருடைய தந்தையாகிய ஸுப்பய்யாவும்‌ ஆஸ்தான வித்‌ 
வான்களாக இருந்தனர்‌. அவர்கள்‌ இருவரிடமும்‌ தியாகராஜர்‌ 
இசை பயின்ற போதிலும்‌ சங்கத ரகசியங்களை அறிந்து 
கொள்ளப்‌ போதிய அவகாசம்‌ கிடைக்கவில்லை. மாதாமக 
ராபயெ வீணை காளஹஸ்தி அய்யா பரகதி அடைந்த பிறகு 
அவர்‌ எழுதி வைத்திருந்த பல இசை நூல்களைத்‌ தியாகராஜர்‌ 
கொண்டுவந்து அவற்றில்‌ பயிற்சியடைந்தார்‌. தியாகராஜரின்‌ 
அன்னையாரின்‌ பாட்டனாரான *திரிராஜ கவியென்பவர்‌ திரிசிர 
புரம்‌ மாத்ருூதேசுவரின்‌ பரம பக்தராக விளங்கியவர்‌. தியாக 
ராஜர்‌ நாரத உபாசனை செய்ததுடன்‌. கிரிராஜகவி சேகரித்து 
வைத்திருந்த ஸங்கீத ரத்நாகரம்‌, நாரதீயம்‌ முதலிய நூல்‌ 
களைப்‌ பயின்று, 22 சுருதிகள்‌, பிரகிருதி விக்ருதி ஸ்வரங்கள்‌, 
21 மூர்ச்சனைகள்‌, 72 மேள கர்த்தாக்கள்‌, தசவித சுமகங்கள்‌ 
ஜன்ய ராகங்கள்‌ இவற்றின்‌ மர்மங்களைத்‌ தம்முடைய முயற்9 
மினாலேயே அறிந்துகொண்டார்‌. பரத மகரிஷியின்‌ *“நாட்ய 
சாஸ்திரத்‌''தையும்‌ பயின்றார்‌. பழைய இராகங்களிலும்‌ தாமே 
அமைத்திருந்த புதிய இராகங்களிலும்‌ செவிக்கனிய 8ர்த்தனை 
களை இயற்றி சிஷ்யர்களுக்கு போதித்தார்‌. 

இவ்வித அரிய சங்கீத ஞானத்தைப்‌ படைத்திருந்தும்‌ 
பண விஷயத்தில்‌ சிறிதும்‌ பற்றில்லாமல்‌ தியாகராஜர்‌ இருந்து 
வந்தது அவருடைய தமையனாகிய பஞ்சநத பிரம்மத்திற்குச்‌ 
சிறிதும்‌ பிடிக்கவில்லை. தமது இருபத்தைந்தாவது வயதில்‌ 
தியாகராஜர்‌ ஒருமுறை தஞ்சையில்‌ சங்கத வித்வான்கள்‌ முன்‌ 
னிலையில்‌ கச்சேரி செய்து இரவு வெகுநேரம்‌ வரையில்‌ பாடினர்‌. 
அவர்கள்‌ மெய்ம்மறந்து போய்‌, அரண்மனையில்‌ அன்று நடக்க 
விருந்த ஓர்‌ அலுவலை அடியுடன்‌ மறந்துபோயினர்‌. வித்வான்‌ 
கள்‌ அனைவரின்‌ முன்னிலையீல்‌ ஸொண்டி வேங்கடஸுப்பய்யா 
தியாகராஜருக்குச்‌ சரியாசனம்‌ அளித்து, அவருடைய குரு 
வென்று கூறிக்‌ கொள்வதற்கு தமக்கு யோக்கியதை இல்லை 
யென்றும்‌, ஒரு நந்தவனத்திற்குச்‌ சமானமான அவரது ஞானத்‌ 
திற்குமுன்‌ தமது ஞானம்‌ ஓர்‌ இலையை ஓக்கும்‌ என்று கூறிப்‌ 
புகழ்ந்தார்‌. இதைக்‌ கேள்வியுற்ற தஞ்சை மன்னன்‌ தியாக 
ராஜரை அரண்மனைக்கு வந்து பாடுமாறு எவ்வளவோ சொல்லி 
அனுப்பிய போதிலும்‌ அவர்‌ மறுத்துவிட்டார்‌. தமையனாரான 
பஞ்சநத பிரம்மமும்‌ அவரை மிகவும்‌ கேட்டுக்கொண்டும்‌ 
தியாகராஜரின்‌ மனம்‌ மாறவில்லை. 

இயாகராஜரின்‌ பெற்றோர்கள்‌ ஒவ்வொருவராகக்‌ காலமா 
யினர்‌. எஞ்சியிருந்த குடும்பச்‌ சொத்துக்களைத்‌ தமது தமை 
யன்மாருக்கே விட்டு விட்டுத்‌ தியாகராஜர்‌ வேறு வீட்டில்‌ 
வூக்கலாயினார்‌. சரபோஜி மகாராஜரின்‌ மாப்பிள்ளையாகிய 
மோதிராவும்‌, தஞ்சை சம்ஸ்தான மந்திரிகளும்‌ அங்கு வந்து 


ட்ட ப ட பப 1 பபப வம ப ட பம்வி பிய ப விம்‌ மிலமிடர ட ட்டன கவிப்‌ அபப்டி க பப்ப அம்‌ 
*லை சரித்திரங்களில்‌ இந்த கிரிராஐ கவிக்கும்‌, இராம பிரம்மத்‌ 
இன்‌ தந்தையாகிய கிரிராஜ பிரம்மத்திற்கும்‌ குழப்பம்‌ காணப்‌ 
பெறுகிறது. 


xvi 


தியாகராஜருடைய பஜனைகளைக்‌ கேட்டு ஆனந்திப்பது 
வழக்கம்‌, ‘ 

சென்னை நகரில்‌ வசித்து வந்த தனிகரும்‌ பக்திமானு மான- 
கோவூர்‌ சுந்தர முதலியார்‌ என்ற கனவான்‌ தியாகரா ஐரைத்‌. 
தமது கிராமத்திற்கு வரவழைக்க வேண்டுமென்று விரும்பி, 
காஞ்சிபுரம்‌ உபநிஷத்‌ பிரம்மம்‌ என்ற பெரியவரைத்‌ தியாக. 
ராஜருக்குக்‌ கடிதம்‌ எழுதுமாறு வேண்டிக்‌ கொண்டார்‌. தமது 
தந்தையாகிய இராம பிரம்மத்தின்‌ ஆப்தரும்‌, நூறு பிராயத்‌. 
இற்கு மேல்‌ வயதானவருமான உபநிஷத்‌ பிரம்மத்தின்‌ கட்ட. 
வையை சிரஸா வகித்து தியாகராஜர்‌ காஞ்சியில்‌ அவருடைய 
மடத்திற்குச்‌ சென்று பக்தி கானத்தை மழையெனப்‌ பொழிந்‌. 
தார்‌. வழியில்‌ ஸ்ரீரங்கம்‌ முதலிய க்ஷேத்திரங்களைத்‌ தரிசித்துக்‌. 
கொண்டு அங்காங்கு கோயில்கொண்டெமுந்தருளியிருக்கும்‌: 
தெய்வங்களின்‌ பேர்ல்‌ 8ர்த்தனைகள்‌ பாடிக்கொண்டே கோவ. 
ருக்கு விஜயம்‌ செய்தார்‌. அங்கு சுந்தர முதலியார்‌ இல்லத்தில்‌ 
தங்கியிருந்து அவ்வூரில்‌ விளங்கும்‌ சுந்தரேசுவரரைக்‌ குறித்து: 
ஐந்து கிருதிகள்‌ இயற்றினர்‌. தியாகராஜர்‌ **நெளகா சரித்‌. 
திரம்‌'” பிரஹ்லாத பக்தி விஜயம்‌”? ஆகிய இசை நாடகங்‌: 
களையும்‌ இயற்றி நாத பிரம்மத்திற்கு அர்ப்பணம்‌ செய்தார்‌. 

தியாகராஜர்‌ தமது ஒரே குழந்தையாகிய சதா மகாலக்ஷ்‌ 
மம்மா என்ற பெண்ணை சுப்பராமய்யா என்பவருக்கு மணம்‌ 
செய்வித்தார்‌. 

பராபவ ஆண்டு (8. பி. 1847) புஷ்ய பஹாள பஞ்சமி' 
செவ்வாய்க்ழெமையன்று செளளம்‌ முதலிய சடங்குகளைச்‌ 
செய்து கொண்டு காவேரியில்‌ நீராடிய பின்னர்‌, பரமஹம்ஸ: 
பரிவ்ராஜக ஸ்ரீ பிரம்மானந்த ஸ்வாமிகளை விசேஷ மரியாதைக 
ளுடன்‌ வரவழைத்து, அவரிடம்‌ ஆபத்‌ சந்நியாசம்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, பிராம்மண ஸந்தர்ப்பணை முதலியவற்றையும்‌ நடத்‌ 
தினார்‌. மறுநாள்‌ காலை பதினொன்று நாழிகைக்கு சிஷ்யர்கள்‌" 
கோஷமாக ராம பஜனை செய்ய, பூதவுடலை நீத்து பிரம்மைக்‌ 
கியமடைந்தார்‌. காவேரிக்‌ கரையில்‌ ச௪ந்நியாசிகளின்‌ சமாதி 
களுக்கருகே தியாகராஜ ஸ்வாமிக்கு பிருந்தாவனம்‌ (சமாதி): 
அமைக்கப்‌ பெற்றது. (செளராஷ்ட்ர சபையின்‌ வசமிருக்கும்‌ 
இந்த தியாக பிரம்ம சரித்திரச்‌ சுவடி. வாலாஜா நகர்‌ குப்பய்ய: 
கிருஷ்ணஸ்வாமி பாகவதர்‌ எழுதியது. 


தியாகராஜஸ்வாமி இயற்றிய க்ஷேத்திர கிருதிகள்‌ 

பரம பாகவத சிகாமணியாகிய தியாக பிரம்மம்‌ **ராம. 
த்யாநமே வரமைந கங்கா ஸ்நாநமு*? என்ற கொள்கையை 
யுடையவராதலின்‌, வெகு தூரம்‌ யாத்திரை செய்து வட 
இந்தியாவிலுள்ள க்ஷேத்திரங்களைத்‌ தரிசித்திருப்பதாகத்‌ தெரிய 
வில்லை. ஆயினும்‌ சிற்சில காரியங்களை முன்னிட்டு அவர்‌ 
ஸ்ரீரங்கம்‌, லால்குடி, திருப்பதி, கோவூர்‌, திருவொற்றியூர்‌, 
நாகப்பட்டிணம்‌ முதலிய ஊர்களுக்குச்‌ சென்றபொழுது, சகல: 
தெய்வங்களிடத்திலும்‌ சம பக்தியுள்ள பெருமானாதலால்‌, தாம்‌: 


XV 


தரிசித்த எல்லா மூர்த்திகளையும்‌ குறித்து ஒரே பக்தி பரவசத்‌- 
துடனும்‌ கற்பனா செளந்தரியத்துடனும்‌ கிருதிகள்‌ இயற்றி 
* யுள்ளார்‌. இவற்றைப்‌ பற்றிய கருக்கமான குறிப்புக்கள்‌ 8ழே. 
தரப்பட்டுள்ளன. . 


1. திருவையாறு 


ஸ்வாமி தமது பால்ய வயது முதல்‌ சமாதியடையும்‌ . 
வரையில்‌ திருவையாற்றில்‌ வசித்துவந்தவராதலின்‌ அவ்வூரில்‌ : 
எழுந்தருளியிருக்கும்‌ பஞ்சநதீசுவரரையும்‌ தர்மஸம்வர்த்தநி 
அம்மனையும்‌ குறித்துப்‌ பல 8ர்த்தனைகளை இயற்றியிருப்பது : 
இயற்கையேயாகும்‌. அதிலும்‌ விசேஷமாக தர்மஸம்வர்த்தநி 
யின்‌ சேவையில்‌ அவர்‌ மிகவும்‌ ஈடுபட்டு, அறம்‌ வளர்த்த 
நாயகியின்‌ சந்நிதி சேவையை மதுரமான கவிதையால்‌ 
வருணித்து **இக்‌ காட்சி தேவருக்கும்‌ கிடைக்குமா?” என்று: 
உவப்படைந்துள்ளார்‌. திருவையாற்றைக்‌ குறித்த 11 சரத்‌. 
தனைகள்‌ பின்வருமாறு: 


பஞ்சநதீ சர்‌ கிருதிகள்‌ 


1. இலலோ ப்ரணதார்த்திஹருடு —அடாணா 
2. எவருந்காரு ப்ரோவ - மாளவஸ்ரீ 
3. ஏஹி த்ரிஜகதீச _ஸாரங்க 
4. முச்சட ப்ரஹ்மாதுலகு மத்யமாவதி 
தர்மஸம்வர்த்தநி கிருதிகள்‌ 
1. கருணஜூடவம்ம தோடி. 
2. பராசக்தி மநுபராத _ஸாவேரி 
3. நீவுப்ரோவவலெ _— கை 
4. பாலே பாலேந்து எ ரீதிகெளள 
5. அம்ம தர்மஸம்வர்த்தநி —அடாணா 
6. விதி சக்ராதுலகு — யமுநா கல்யாணி 
7. சிவே பாஹிமாம்‌ கல்யாணி 
2. காஞ்சிபுரம்‌ 


தமது தந்தையரான இராம பிரம்மத்தின்‌ சனேகிதரும்‌, 
மடாதிபதியான உபநிஷத்‌ பிரம்மம்‌ என்ற பெரியவரின்‌ விருப்‌ 
பத்திற்கிணங்கி தியாகராஜ ஸ்வாமி காஞ்சிபுரம்‌ சென்றது 


xvi 


்‌ ஏற்கெனவேயே குறிப்பிடப்பட்டது. அங்கு வரதராஜப்‌, 
“பெருமாளின்‌ உற்சவ காலமாயிருந்ததால்‌ ஸ்வாமி சில காலம்‌ 
அங்கிருந்து, கருடசேவையையும்‌ கண்டானந்தித்துப்‌ பின்வரும்‌ 
இருதிகளை இயற்றியருளினர்‌. காமாக்ஷியம்மனைத்‌ தரிசித்து 
அவ்வம்மனின்‌ மீதும்‌ ஒரு கீர்த்தனை பாடினர்‌. 


1. வரதா நவந்தாசா ராகபஞ்ஜரம்‌ 
2. வரதராஜ நிந்நுகோரி _—ஸ்வரபூஷணி 
3. விநாயகுநி வலெநு மத்யமாவதி 


3. திருவொற்றியூர்‌ ' 


தம்முடைய முக்கிய சிஷ்யா்களுள்‌ ஒருவரான வீனை குப்பய்‌ 
யரின்‌ பிரார்த்தனைக்கிணங்கி தியாகராஜஸ்வாமி ஆதிபுர 
மென்னும்‌ தஇிருவொற்றியூருக்கு விஜயம்‌ செய்து அங்கு 
விளங்கும்‌ இரிபுரசுந்தரி அம்மனைத்‌ துதித்து ஐந்து கிருதிகளைப்‌ 
பாடினர்‌. 


1. கந்கதல்லி ஸாவேரி 

2. ஸுந்தரி நிந்நு -- ஆரபி 

3. ஸாந்தரி நந்நிந்தநிலோ _பேகட 

4. ஸாந்தரி நீ திவ்ய கல்யாணி 

5. தரிநி தெலுஸுகொண்டி -சுத்தஸாவேரி 
4, கோவூர்‌ 


தம்மிடம்‌ பக்தி பூண்டொழுகிய கோவூர்‌ சுந்தர முதலியா 
ரென்ற. பிரபுவின்‌ கிராமத்திற்கு ஸ்வாமி விஜயம்‌ செய்த 
வரலாறு ஏற்கெனவேயே குறிப்பிடப்பட்டது. அச்சமயம்‌ அவர்‌ 
அவ்வூரில்‌ கோயில்கொண்டெழுந்தருளியிருக்கும்‌ சுந்தரேசுவர 
ரைக்‌ குறித்து இயற்றிய ஐந்து கிருதிகளாவன:....- 


1.  ஈவஸுத _ சஹா௩ 

2. கோரி ஸேவிம்ப _கரஹரப்ரிய 

8. சம்போமஹாதேவ பந்துவராளி 

4. நம்மி வச்சி --தல்யாணி 

5. ஸாுந்தரேச்வருநி : - சங்கராபரணம்‌ 
5. திருமலை 


பின்னர்‌ தியாகய் யர வர்கள்‌ திருமலையை தரிசிக்கச்‌ கருதி 
அஷ்யர்சளுடன்‌ அங்கே சென்று அலர்மேல்மங்கை நாயகனான 


xvii 


ஹீனிவாசப்‌ பெருமானைச்‌ சேவித்து இரண்டு 8ர்த்தனைகளைப்‌ 
பாடினார்‌? 


1. தெரதீயகராதா - கெளளிபந்து 
2. வேங்கடேசா நிநு மத்யமாவதி 
6. ஸ்ரீரங்கம்‌ 
தியாகராஜஸ்வா மியாலேயே “பூலோக வைகுண்ட? 


“மென்று போற்றப்பட்டுள்ள ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தின்‌ விஷயமாக 
அவர்‌ இயற்றியுள்ள பஞ்சகம்‌ (ஐந்து கிருதிகள்‌) அழகிய 
கீர்த்தனைகள்‌ அடங்கிய ஒரு தொகுதியாகும்‌. தம்முடைய 
இஷ்டதெய்வமாகிய இராமசந்திர மூர்த்தியே ஆராதனம்‌ 
செய்த மூர்த்தியாதலால்‌, ஸ்வாமிக்கு அரங்கமன்னனிடம்‌ 
இருந்த விசேஷ ஈடுபாடு இக்‌8ர்த்தனங்களில்‌ நன்கு சித்தரிக்கப்‌ 
ப்ட்டுள்ளது. 


1. சூதாமுராரே _— ஆரபி 

2. ஓரங்கசாயீ --காம்போஜி 

3. கருண ஜூடுமய்ய _ஸாரங்க . 

4. ராஜு வெடலெ --தோடி 

5. விநராத _தேவகாந்தாரி 
7. லால்குடி 


திருத்தவத்துறை .யெனப்பெறும்‌ லால்குடியைச்‌ சேர்ந்த 
தமது சிஷ்யர்களின்‌ வேண்டுகோளின்‌ பேரில்‌ தியாக பிரம்மம்‌ 
இவ்வூருக்கு விஜயம்‌ செய்தாரென்று ஊகிக்க இடமுண்டு. 
தபஸ்‌ தீர்த்தபுரமென்று வழங்கும்‌ இத்தலத்தின்‌ ஈகவரராயெ 
ஸப்தரிஷீசரைக்‌ குறித்தும்‌, அம்மனாகிய பிரவிருத்த ஸ்ரீமதியைக்‌ 
குறித்தும்‌ ஸ்வாமி இயற்றியுள்ள ஐந்து கிருதிகள்‌: 


1. கதிமீவநி தோடி. 
2. லலிதே ஸ்ரீ பைரவி 
3. தேவஸ்ரீ 9 மத்யமாவதி 
4, மஹித ப்ரவ்ருத்த _காம்போஜி 
5. ஈச பாஹிமாம்‌ _ கல்யாணி 


8. நாகப்பட்டிணம்‌ 


அய்யர வர்கள்‌ இவ்வூருக்குத்‌ தமது ஸஹதா்மிணியுடன்‌ 
விஜயம்‌ செய்ததாகவும்‌, அச்சமயம்‌ அவருடைய மனத்திற்கு 
B 


xviii 
வருத்தம்‌ தந்த சம்பவம்‌ ஏதோ நிகழ்ந்ததாகவும்‌ சரித்திரக்‌ 
குறிப்புகளில்‌ காணப்பெறுகிறது. ₹*கர்மமே பலவந்தமாய?” 
என்ற கிருதியில்‌ அவரே இதைக்‌ குறிப்பாகக்‌ காட்டியுள்ளா 
ரென்று தோன்றுகிறது. 
1. எவரு தெலிய _— தோடி 
2. கர்மமே _—ஸாவேரி 


9. மற்ற தலங்கள்‌ 


தியாகராஐஸ்வாமி இதர ஸ்தலங்கள்மீது கிருதிகள்‌: 
இயற்றியதாகத்‌ தெளிவாகத்‌ தெரியவில்லையெனினும்‌, 8ழ்க்‌ 
கண்ட கிருதிகள்‌ சோளிங்கபுரத்தையும்‌ சர்காழியையும்‌ குறிப்‌ 
பதாக ஊகிக்க இடமுண்டு. சோளிங்கபுரக்‌ சர்த்தனைகள்‌:--- 


1. கரஸிம்ஹா நநு பிலஹரி - 
2. பாஹிராமதூத _—வஸந்தவராளி 
3. கலுகுநா பதநீரஜ --பூர்ணலலிதா 


- இவற்றுள்‌ முதல்‌ கீர்த்தனம்‌ யோகலக்மி ந்ருஸிம்ஹனை ப்‌: 
பற்றியும்‌, மற்ற இரண்டும்‌ யோக ஆஞ்ஐநேய ஸ்வாமியைக்‌ 
குறித்தவையென்றும்‌ சிலர்‌ கூறுவர்‌. கீழ்க்கண்ட இரண்டு: 
கர்த்தனைகளும்‌ பிரமபுரமெனப்படும்‌ சர்காழியைக்‌ குறிப்ப 
தாகக்‌ காணப்பெறுகன்‌ றன3 


1. நீவண்டி தைவமுநு “தோடி. 
2. இந்காள்ளவலெ _—தேசிகதோடி 


இவ்விதமே திருவல்லிக்கேணி பார்த்தஸாரதிப்‌ பெரு 
மானைக்‌ குறித்த **ஸாறி வெடலிந?” என்ற குருதியின்‌ பல்லவி: 
யும்‌, அனுபல்லவியும்‌ நமக்குக்‌ கிடைத்துள்ளன. 


நாதோபாசனையும்‌ இசைப்புலமையும்‌ 


கர்நாடக சங்கதேத்தின்‌ வாக்கேயகாரர்களுள்‌ எவ்விதத்‌. 
திலும்‌ தலைசிறந்தவரான ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி ஸங்தத 
சாஸ்திர விற்பன்னராக விளங்கியதுடன்‌ மற்றும்‌ அனேக 
துறைகளில்‌ சிறப்புற்ற மேதாவி ஆவீர்‌. அவர்‌ பிரஹ்லாதன்‌, 
தாரதர்‌ முதலியோருடன்‌ ஒப்பிடத்‌ தகுந்த பக்த சிகாமணி: 
யாகவும்‌, வைராக்கியம்‌ நிறைந்த ஆத்ம ஞானியாகவும்‌, 
சிறந்த கவியாகவும்‌, இசை நாட்காசிரியராகவும்‌ திகழ்ந்தவர்‌. 
நாதத்தை வழிபட்டு அதுவே மோட்சமளிக்கும்‌ சுலபமான 
நல்வழியென்று பறைசாற்றிய நாதோயாசகர்‌. கர்நாடக 
சங்கதத்தின்‌ இதர வாக்கேயகாரர்கள்‌ தங்களுடைய இருதிகளுள்‌ 
ஆங்காங்கு சங்கத சாஸ்திரத்தின்‌ நுட்பங்களைப்‌ பற்றிக்‌ குறிப்‌: 
பிட்டிருப்பினும்‌, அவற்றையே அடிப்படையாகக்‌ கொண்டு பல 


xix 


கிருதிகளை இயற்றியுள்ள பெருமை ஸரீ தியாகராஜரையே 
சார்ந்ததாகும்‌. ஸ்வாமியின்‌ கீழ்க்கண்ட கிருதிகள்‌ சங்கீத 
சாஸ்திரத்திற்கு ஒரு விளக்கமே போல்‌ அமைந்துள்ளன. 


அனந்தஸாகர = கருடத்வநி 
மோஷமுகலதா — ஸாரமதி 
நாதலோலுடை — கல்யாண வஸந்தம்‌ 
நாத ஸுதாரஸம்‌ — ஆரபி 
ராகஸுதாரஸ — பேகட 
ஸ்வரராகஸுதா — சங்கராபரணம்‌ 
ஸ்ரீபப்ரிய — அடாண 

ஸங்தே சாஸ்த்ர — முகாரி 
ஸொகஸுகா — ஸ்ரீரஞ்ஜநி 
சோபில்லு — ஜகந்மோஹிநி 
ஸங்தே ஞானமு — தந்யாசி 

விதுலகு — மாயாமாளவகெளள 
வரராக — செஞ்ச காம்போஜி 


இக்‌ 8ர்த்தனைகளை நாம்‌ அவற்றிற்குரிய அடைவில்‌ அமைத்‌ 
துப்‌ பரிசீலனை செய்தால்‌ அவை சங்கத சாஸ்திரத்திற்கும்‌ 
நாதோபாசனைக்கும்‌ ஒர்‌ உரை (வியாக்கியானம்‌) போல்‌ காணப்‌ 
பெறுகின்றன. சங்கதம்‌ நாதத்தையே அடிப்படையாகக்‌ 
கொண்டதாகையால்‌ நாதத்தைப்‌ பற்றி ஸ்ரீ தியாக பிரம்மம்‌ 
விரிவாகக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. **நாதோபாஸநசே சங்கர, 
நாராயண, விதுலு வெலஸிரி'*” (நாத வழிபாட்டினால்‌ சிவன்‌. 
விஷ்ணு, பிரமன்‌ ஆகிய திரிமூர்த்திகளும்‌ ஒளி பெற்று விளங்‌ 


தினர்‌) என்ற துணிபை உடையவர்‌ அவர்‌. ““நாதலோலுடை?* 
என்ற கிழுதியில்‌ அவர்‌ நாதத்தை ““ஸ்வாது பலப்ரத ஸப்தஸ்‌ வர 
ராக நிசய ஸஹித?” (இனிய பலன்களையளிக்கும்‌ ஸப்த ஸ்வரங்‌ 


கள்‌, ராகக்‌ கூட்டங்கள்‌ முதலியவற்றுடன்‌ கூடியது) என்று 
விளக்கியிருப்பதுடன்‌ “ஹரி ஹராத்மபூ ஸுரபதி சரஜந்ம 
கணேசாதி வர மெளநுலுபா ஸிஞ்சரே”” (விஷ்ணு, சிவன்‌, 
பிரம்மா, இந்திரன்‌, சுப்பிரமணியர்‌, கணபதி முதலியோர்‌ 
உபாசிப்பது நாதம்‌) என்றும்‌ கூறியுள்ளார்‌. நாதோபாசகர்‌ 
களுள்‌ முக்கியமானவரான நாரதரைப்‌ பற்றி ஸ்வாமி இயற்றி 
யுள்ள கிருதிகளில்‌ அம்‌ மகரிஷியை **வேத ஐநித வர வீணா 
வாதந துத்வஜ்ஞை”” (வேதத்திலிருந்து பிறந்த வீணையை வாசிப்‌ 
பதன்‌ தத்துவத்தை அறிந்தவர்‌) என்றும்‌, “நாத ஸரஸீருஹ 
ப்ருங்க'* (நாதமெனும்‌ தாமரையை வட்டமிடும்‌ வண்டு) 
என்றும்‌ அழகாகப்‌ புகழ்ந்திருக்கிறார்‌. “நாரத குருஸாமி”? 
யென்ற கிருதியில்‌ நாரதரை *““ஸாரெகு ஸங்கீத யோக நைகம 
பாரங்கதுடைந பரமபாவந?? (சங்கதம்‌, யோக சாத்திரம்‌, 
வேத வேதாங்கம்‌ முதலியவற்றைக்‌ கரை கண்ட புனித மூர்த்தி) 
என்று போற்றியிருக்கறோர்‌. நாதோபாசகரான தியாகராஜ 
ஸ்வாமியின்‌ இஷ்ட தெய்வமும்‌ நாதத்தின்‌ வடிவமாகவே 
அவதாரம்‌ செய்வது இயற்கையேயல்லவா? ஆகவே, அவ்வவதா 
ரத்தை ஸ்வாமி “நாத ஸாுதா ரஸம்பிலநு'” என்ற கிருதியில்‌ 
கீழ்க்கண்டவாறு வருணித்திருக்றொர்‌. 


" நாத்து எனன டு 


Xxx 


**ஸ்வரமுலு யாறொக கண்டலு 
வரராகமு கோதண்டமு 
துரஈய தேச்யமு த்ரிகுணமு 
பிரதகதி சரமுரா 
ஸரஸ ஸங்கதி ஸந்தர்பமு 
கல கிரமுலுரா?”. 


(ஏழு சுரங்களும்‌ வில்லில்‌ கட்டப்பெற்ற சிறு மணிகளா 
கும்‌. சிறப்புற்ற இராகமே கோதண்டமென்ற வில்‌. கனம்‌, நயம்‌ 
தேசியம்‌ ஆகிய மூவகை வேறுபாடுகளே அவ்வில்லின்‌ நாண்‌ 
கயிறாகவும்‌, தாள கதிகள்‌ அம்புகளாகவும்‌, ரசம்‌ நிறைந்த 
சங்கதிகள்‌ சமயத்திற்கு உசிதமான மொழிகளாகவும்‌ அமைவன.) 


நாதத்தின்‌ பரினாமமான ஸ்வரத்தைப்‌ பற்றியும்‌ ஸ்வாமி 
தந்துள்ள விளக்கம்‌ குறிப்பிடத்தக்கது. **மோக்ஷமூ கலதா?”” 
என்ற இருதியில்‌ “*ப்ராணாநல ஸம்யோகமுவல்ல ப்ரணவரநாதமு 
ஸப்தஸ்வரமுலை பரக”* (பிராணவாயு, நெருப்பு ஆகியவற்றின்‌ 
சேர்க்கையினால்‌ பிரணவநாதம்‌ ஸப்தஸ்வரங்களாகப்‌ பெருக) 
என்று கூறியிருக்கிறார்‌. இந்த ஸப்தஸ்வரங்கள்‌ சிவபெருமானின்‌ 
ஹத்யோஜாதம்‌, அகோரம்‌, தத்புருஷம்‌, ஈசாநம்‌,. வாமதேவம்‌ 
ஆய ஐந்து முகங்களிலிருந்து பிறந்தனவென்பதை ““நாதத றும்‌?” 
என்ற கிருதியில்‌. *ஸத்யோஜா தா பஞ்ச வக்த்ரஜ ஸரிகமபதநி 
வர ஸப்தஸ்வர”? என்று காட்டியிருக்கிறார்‌. ஏழு சுரங்களாகிய 
இவ்வழகிய வடிவங்களை ““சோபில்லு'* என்ற கிருதியில்‌ 
துதித்துப்‌ போற்றுகிறார்‌. 
கர்நாடக சங்தேத்தின்‌. உயிர்நிலைபோன்‌ ராகத்தைப்‌ 
பற்றிய கத்‌ வருணனைகள்‌ தியாகராஜ ல்‌ ண்டி 
பெறுகின்றன. “£ராகணுதாரஸ”? என்ற குதியில்‌ ஸ்வாமி 
யவர்கள்‌ தம்‌ மனத்தை விளித்து “ராசுஸாதா ரஸ பாநமு ஜேஸி 
ராஜில்லவே'” (ராகம்‌ எனப்படும்‌. அமுத ரசத்தைப்‌ பருக 
மலர்ச்சி பெறுவாயாக) என்று உபதேசிக்கிறார்‌. இராகங்கள்‌ 
வெறும்‌ ஆரோகண, அவரோகணங்களுள்ள ' ஸ்வரக்கூடுகள்‌ 
அல்ல. சங்கீத உபாசனை செய்பவர்களுக்கு அவை **“மஜ்ஜுளமகு 
அவதாரமுலெத்‌ மஞ்ஜீரமு கல்லறி நடிஞ்சு?? (அழகிய 
தோற்றங்களை யெடுத்து நாபுரங்கள்‌ கல்லென்று ஒலிக்க நடம்‌ 
புரியும்‌). “ஸ்வரராக ஸுதா”?* என்னும்‌ கிருதியில்‌' நாதோபா 
சனையின்‌ தத்துவங்கள்‌ நன்கு விளக்கப்பெற்றுள்ளன. “ஸ்வர 
ராக ஸுதா ரஸயுத பக்தி ஸ்வர்கரபவர்கமுரா?? (ஸ்வரம்‌, 
இராகம்‌ ஆகியவற்றின்‌ அமுதரசத்துடன்‌ கூடிய பக்தியே 
சுவர்க்கம்‌ மோட்சம்‌ இரண்டையும்‌ அளிக்கவல்லது) என்று 
தொடங்கி ஸ்வாமியவர்கள்‌ “*“ஸஹஜ பக்திதோ ராகஜ்ஞாந 
ஸஹிதுடு முக்துடுரா'* (இயற்கையான பக்தியுடன்‌ இராக 
லக்‌ படைத்தவன்‌ முக்தியடைகிரறுன்‌) என்று அறுதியிடு 
றார்‌. **சவபெருமான்‌ பார்வதிக்குரைத்த இந்த ஸ்வரார்ணவ 
மர்மங்களையறிந்து வெற்றி பெற்றவன்‌ த்தியாகரா'ஜன்‌'* 


xxi 


என்று பெருமைகொள்கிறார்‌. நாத வித்யையின்‌ மர்மங்களை 
அறியாமல்‌ தாங்கள்‌ சங்கே வித்வான்‌௧ள்‌ என்று பிதற்றுவோரை 
““வரராக லயஜ்னுலு'” என்ற கிருதியில்‌ கீழ்க்கண்டவாறு 
பரிகூக்கிறார்‌. 


““ஸ்வரஜாதி மூர்ச்சமா பேதமுல்‌ 
ஸ்வாந்தமந்து தெலியக யுண்டி௩ 
வரராக லயஜ்துலு தாமநுசு 
வதரேரயா?? 


(ஸ்வரம்‌, ஜாதி, மூர்ச்சனை ஆகியவற்றின்‌ வேறுபாடுகளைத்‌ 
தம்‌ உள்ளத்தில்‌ அறியாதவர்களாயினும்‌ சிறந்த ராக, தாள 
வித்வான்‌௧ள்‌ தாமே யென்று பிதற்றித்‌ திரிகின்றனர்‌). 

““ஸங்கத சாஸ்த்ர ஜ்ஞாநமு ஸாளப்ய ஸெளக்யதமே?? 
(ஸங்‌8த சாஸ்திர ஞானம்‌ நான்கு முச்திகளுள்‌ ஒன்றான 
ஸாரூப்பியம்‌ (தான்‌ உபாசிக்கும்‌ தெய்வத்தின்‌ உருவைப்‌ 
யெறுதல்‌) என்ற சுகத்தை அளிக்க வல்லது) என்பது தியாக 
ராஜரின்‌ சித்தாந்தம்‌. இவ்வழியைப்‌ பின்பற்றி நாதோபா சனை 
செய்த குரு பரம்பரையை ““விதுலகு” என்ற கிருதியில்‌ அவர்‌ 
துதித்து **இலக்ஷ்மி, பார்வதி, சரசுவதி, பிரமன்‌, விஷ்ணு, 
சிவன்‌, நாரதர்‌, இந்திரன்‌, பரதமுநி, காசியபர்‌, சண்டிகேக 
வரர்‌, ஆஞ்ஜநேயா, சுப்பிரமணியர்‌, கணபதி, மார்க்கண்டேயர்‌, 
அகஸ்தியா, தும்புரு, சோமேசுவரர்‌, சார்ங்கதேவர்‌, நந்தி 
தேவர்‌” ஆகிய சங்கத பூர்வாசாரியர்களை வணங்குகிறார்‌. 

“திருதி”? என்பதன்‌ இலக்கணத்தையும்‌ ''ஸொகஸாகா? * 
என்ற கீர்த்தனத்தில்‌ அவரே வகுத்துள்ளார்‌, 

**யதி விச்ரம ஸத்பக்தி வி- 
ரதி த்ராக்தாரஸ ஈவரஸ 
யுத கருதி” 

(எதுகை, விச்ரமம்‌, ஓய்வு, உத்தம பக்தி, பத வாக்கியங்‌ 
களின்‌ முடிவில்‌ விச்ராந்தி, திராட்சையின்‌ ௬௪, நவரசங்கள்‌ 
இவற்றுடன்‌ கூடியதே கிருதியாகும்‌.) 


தியாகராஜ கிருதிகளின்‌ சங்கீதச்‌ சிறப்பு 


நாதோபாசனை சுலபமான மோட்ச சாதனம்‌ என்ற கருத்‌ 
தடன்‌ தம்‌ இஷ்ட தெய்வத்தைத்‌ துதிப்பதற்காக ஸ்வாமிய 
வர்கள்‌ இயற்றியருளிய நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகள்‌ 
கர்நாடக சங்தத்திற்கே வளம்‌ தந்து அதை மகோந்நத நிலைக்கு 
உயர்த்திவிட்டன. ஸ்ரீ தியாக பிரம்மம்‌ கர்நாடக சங்கீதத்‌ 
இற்குப்‌ புரிந்துள்ள இச்சேவை மதிப்பிட முடியாதது. தற்காலத்‌ 
இல்‌ பாட்டுக்‌ கச்சேமிகளில்‌ பாடப்பெறும்‌ கீர்த்தனைகளுள்‌ 
யெரும்பான்மையானவை ௮வருடையதாகவே இருப்பதுடன்‌ 


xxil 


வித்வான்‌௧ள்‌ புரியும்‌ இராக: அலாபனைகளும்‌ அவருடைய 
கீர்த்தனைகளை அடிப்படையாகக்‌ கொண்டவையாக அமை 
கின்றன. அவருடைய காலத்திற்குப்‌ பிறகு கர்நாடக சங்கீதத்‌ 
தின்‌ அமைப்பிலேயே ஒரு புரட்சிகரமான மாறுதல்‌ உண்டா 
யிற்று என்று கூறுவது மிகையல்ல. 


*“இருதி?? எனப்பெறும்‌ இசை வகைக்கு சம்பூர்ணமான 
வடிவம்‌ அமைத்துக்கொடுத்த பெருமை அவரையே சார்ந்த 
தாகும்‌. வேறு ஒருவித இசை வடிவத்திலும்‌ அவர்‌ பாடல்களை 
அமைக்கவில்லையாதலின்‌ அவருடைய இசை மேதை முழுவதும்‌ 
கிருதிகனிலேயே பொதிந்துகி௨க்கிறது. ஒவ்வொரு கிருதியும்‌ 
அந்தந்த இராகத்தின்‌ பரிபூரணமான தெளிந்த வடிவத்தைத்‌ 
தன்னுள்ளடக்கிய ஓர்‌ இரத்தினம்‌ போன்றது. இராகங்களைப்‌ 
படிப்படியாக விஸ்தாரம்‌ செய்துகொண்டு போவதற்காகக்‌ 
கிருதிகளில்‌ அடுக்கடுக்கான சங்கதிகளை அமைத்த பெருமை 
தியாகராஜரையே சார்ந்ததாகும்‌. இராகங்களில்‌ உள்ளடங்கி 
யிருக்கும்‌ இராக பாவத்தை இயற்கையான முறையில்‌ வீகசிக்கச்‌ 
செய்வதற்கு தியாகராஜ கிருதிகளில்‌ அமைக்கப்பெற்றிருக்கும்‌ 
வரிசை வரிசையான சங்கதிகள்‌ உதவுவதுபோல்‌ வேறு எந்த 
வாக்கேயகாரரின்‌ சாகித்தியங்களும்‌ உதவா, 

இந்த சங்கதிகள்‌ இராக மலர்ச்சிக்காக ஒரு குறிப்பிட்ட 
வரிசையில்‌ ஸ்வாமியவர்களாலேயே அமைக்கப்பெற்றுள்ளன 
என்பதற்கு “ராம நீ ஸமாந மெவரு”*, *“சக்கநி ராஜமார்கமு?* 
முதலிய கிருதிகளே சான்றாகும்‌. **நா ஜீவாதார”, “தொர 
குதா”” முதலிய கிருதிகவின்‌ பல்லவிகளிலேயே பத்துக்கு மேற்பட்ட 
சங்கதிகள்‌ அமைக்கப்பெற்றிருப்பதிலிருந்து ஸ்வாமியவர்களின்‌ 
மேதாவிலாசம்‌ எனிதில்‌ புலனாகிறது. பெரும்பான்மையான 
கிருதிகளில்‌ சரணத்தில்‌ நின்று விரிவாக நிரவல்‌ செய்து கற்பனை 
ஸ்வரம்‌ பாடும்‌ வசதி அமைக்கப்பெற்றுள்ள து. 

மேலும்‌, தோடி, சங்கராபரணம்‌ முதலிய இராகங்களில்‌ 
30 கீர்த்தனைகள்‌ வரையிலும்‌, ஸாவேரி, ஸலெளராஷ்ட்ரம்‌, 
கல்யாணி முதலிய இராகங்களில்‌ 20 கீர்த்தனைகள்‌ வரையிலும்‌, 
பைரவி, மத்தியமாவதி முதலிய இராகங்களில்‌ 15 8ர்த்தனைகள்‌ 
வரையிலும்‌ ஸ்வாமியவர்கள்‌ இயற்றியிருப்பதிலிருந்து அவரு 
டைய எல்லையற்ற மனோதர்மம்‌ புலனாகிறது. ஒரே இராகத்தில்‌ 
பல கீர்த்தனைகள்‌ இருந்தும்‌ அவற்றிலுள்ள சங்கதிகள்‌ திரும்பத்‌ 
திரும்ப வராமலிருக்கும்‌ விந்தையை நாம்‌ தியாகராஜ கிருதி 
களில்தான்‌ காண முடியும்‌. ்‌ 


கர்நாடக சங்தேத்தின்‌ 72 மேள கர்த்தா இராகங்களுள்‌ 
ஐம்பதிற்க்கு மேற்பட்ட கர்த்தா ராகங்களிலும்‌ நூற்றுக்கணக்‌ 
கான ஜன்ய ராகங்களிலும்‌ கிருதிகளை இயற்றியதுடன்‌ 
ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி அனேக இராகங்களைத்‌ தாமே கற்பனை 
செய்து அவற்றிற்குத்‌ தமது கிருதிகள்‌ மூலம்‌ நிரந்தரமான 
உருவங்களை ஏற்படுத்தினார்‌. நாட்டை, கெளளை, ஆரபி, 
ஸ்ரீராகம்‌, வராளி ஆகிய கன ராகங்களில்‌ அவர்‌ இயற்றியுள்ள 
பஞ்சரத்தின கீர்த்தனைகள்‌ உன்னத சிருஷ்டிகளாகும்‌. சாதாரண 
மாகப்‌ பல்லவி, அனுபல்லவி, சரணம்‌ கொண்ட கிருதிகள்போல்‌ 


xxiii 


அமைக்கப்பெறாமல்‌ இவை தனித்த முறையில்‌ இயற்றப்பட்‌ 
முள்ளன. ““ஸாதிஞ்செநெ” என்ற ஆரபி ராக கிருதியில்‌ 
சரணத்தின்‌ முதல்‌ வரிக்கும்‌ மிகுதிக்கும்‌ இடையே ஸ்வர, 
சாகித்திய ஓத்துக்கடைகள்‌ அமைக்கப்பெற்றுள்ளன. பல கிருதி 
களில்‌ சரணங்கள்‌ ஒரே அளவாக இல்லாமல்‌ பற்பல மாறுதல்‌ 
கனாடனும்‌ விதவிதமான தாதுக்களுடனும்‌ காணப்பெறுகின்றன. 
₹“ப்ரோசேவாரெவரே” (ஸ்ரீரஞ்ஜநி), :“ஸ்ரீ ரகுவராப்ரமேய” ? 
(காம்போஜி) முதலிய கிருதிகளை ஸ்வாமியவர்கள்‌ தனித்த 
வகையில்‌ அமைத்துள்ளார்‌. 


உத்ஸவ ஸம்பிர தாய 8ர்த்தனைகள்‌, திவ்வியநாம ஸங்கர்த்‌ 
தனை ஆகிய பகுதிகளில்‌ தியாகராஜ ஸ்வாமி முற்றிலும்‌ வேறு 
வட்ட நடையையும்‌ இசை வடிவங்களையும்‌ பொருத்தியிருக்கிறார்‌. 
உத்ஸவ ஸம்பிரதாயப்‌ பகுதியில்‌ கெளரீ கல்யாணம்‌, நலங்குப்‌ 
பாடல்கள்‌, லாலி, மங்களம்‌ முதலியவற்றிற்கு அழகிய கர்நாடக 
.இராகங்களை அமைத்து அழகுபெறச்‌ செய்திருக்கிறார்‌. திவ்விய 
நாம்‌ ஸங்‌8ர்த்தனை ஹரிதாசர்கள்‌ ஒன்று கூடி கோஷ்டிகானம்‌ 
செய்வதற்கென அமைக்கப்பெற்ற உருப்படிகள்‌. அவர்காலத்‌ 
தில்‌ வழங்கிவந்த பல நாடோடிப்‌ பாடல்களின்‌ மெட்டுக்களையும்‌ 
சந்தங்களையும்‌ ஸ்வாமியவர்கள்‌ எடுத்து அவற்றிற்குக்‌ கர்நாடக 
சத்தமான வடிவங்களை யமைத்து அழகிய கீர்த்தனங்களாக 
மக்கு வழங்கியுள்ளார்‌. ஆகவே, தற்காலத்தில்‌ கர்நாடக 
அறங்கீதத்தில்‌ வழங்கிவரும்‌ சிறந்த ௮ம்சங்களுச்கெல்லாம்‌ தியாக 
ராஜ 8ர்த்தனைகளே அடிப்படையென்று கூறுவது முற்றிலும்‌ 
"பொருத்தும்‌. 


ஸ்ரீ தியாகராஜரின்‌ கவித்திறன்‌ 


இத்தன்மையதான சங்கீதச்‌ சிறப்புக்கொண்ட சுமார்‌ 675 
கிருதிகளை இயற்றியருளிய தியாகராஜ ஸ்வாமி சிறந்த ஒரு 
அவியாகவும்‌, இசை நாடகாசிரமியராகவும்‌ திகழ்ந்தார்‌. கர்நாடக 
சங்தேத்தின்‌ வாக்கேயகாரர்களுள்‌ (கேேத்ரக்ஞரைத்‌ தவிர) 
சுவியென்று குறிப்பிடத்தகுந்தவர்‌ ஸ்வாமி ஒருவரே. ஆகவே, 
அவரை ““திருவையாற்றின்‌ இசைக்‌ கவி?” யென்றே பலர்‌ 
அழைக்கின்றனர்‌. அவருடைய கிருதிகளுள்‌ பெரும்பான்மை 
யானவை மெட்டு அமைக்கப்பெற்ற கவிதைகள்‌ போலவே 
தோன்றுகின்றன. அவற்றில்‌ சகல சாகித்திய லக்ஷணங்களும்‌, 
அலங்காரங்கனணாம்‌ யதி பிராஸ அழகுகளும்‌, யமக சித்திரங்களும்‌ 
விளங்குகின்றன. இவற்றை ஒன்று கூட்டி “*ஸொகஸுகா?” 
என்ற கிருதியில்‌ அவரே இலக்கணம்‌ வகுத்துள்ளார்‌ என்பது 
அற்கெனவேயே குறிப்பிடப்பெற்றது. 

வட மொழியில்‌ அவர்‌ அமைத்துள்ள கிருதிகளில்‌ மதுரமான 


பதங்களை அழகாகக்‌ கோத்து வாரி வழங்கியிருப்பதைப்‌ 
வண்டிதர்கள்‌ போற்றுகின்றனர்‌. 


xxiv 
**ஸுந்தர முக மரவிந்த நயநமக 
ப்ருந்த பர்வத புரந்தர ம௩க ஸ- 
ஈந்த நுத மாமந்த ஜலதி மஹி 
ப்ருந்த ஸுபூஷண வந்தித சரணம்‌ 
தீரம்‌ புவராகாரம்‌ ஸுகுணாகாரம்‌ 
'ஸமலங்காரம்‌ துர்ஜு தூரம்‌ 
ஸ்ரீரகுவீரம்‌ மே ஹ்ருதி வாரம்‌ வாரம்‌” 
“ஸாரஸார காந்தாரசர மத வி- 
தார ஸுந்தராகார ஸுகுண ஸுகு- 
மார மாரமண நீரஜாப்தகுல 
பாராவார ஸுதாரஸ பூர்ண?” 


என்பது போன்ற எழிலுடைப்‌ பகுதிகள்‌ இவருடைய கிருதிகளில்‌ 
பல விடங்களில்‌. ஓளிவீசுகின்‌ றன. 


இவ்விதமே தெலுங்கு கிருதிகளிலும்‌, 
“ஸ்ரீதமா நாதோ வாதமா நே பேதமா இதி மோதமா 
ஸ்ரீரமா ஹ்ருச்சாரமா ட்ரோவபாரமா ராயபாரமா?? 
“ழதிநி பெதரு ஸுததிறி கறி நீது 
பதமுலு தயநு தரலோநு ப்ரோசே 
கதர மதஜ௩ தளநாபக௩ ஜித 
மத புதுஜநதட த்யாகராஜ”” 


என்ற பிராஸ, அதுப்பிராஸ அணிகளை ஆங்காங்கே அமைத்திருப்‌ 
பதைக்‌ காணலாம்‌. 


ஸ்வாமியவர்கள்‌ கவியுள்ளம்‌ படைத்தவரென்பதற்கு அவர்‌ 

கிருதிகளில்‌ காணப்பெறும்‌ இயற்கை வருணனைகளே சான்று. 
சோழமண்டலம்‌, திருவையாறு, அதனூடே பாயும்‌ காவிரி நதி 
முதலியவற்றைத்‌ தமது கிருதிகளில்‌ அவர்‌ பரவசத்துடன்‌ 
வருணித்துள்ளார்‌. சோழநாட்டை 

*ஈ மஹிலோ ஸொகஸைந சோளஸீமயந்து 

வரமைர பஞ்சநதபர”? 
என்றும்‌, இருவையாற்றை 

**ஈடுலேபமி மலயமாருதமுசே 


கூடிந காவேரீ தடமந்து 


XXV 


மேடல மித்தலதோ ச்ருங்காரமு 
மிஞ்சு ஸதஈமுலலோ?” 
என்றும்‌, காவிரியா ற்றை 
**துரமுந நொக தாவு௩ கர்ஜ௩ு பீஃ 
கர மொக தாவு௩ நிண்டு கருணதோ 
நிரதமுக நொக தாவு ௩டுசுசு 
வர காவேரீ கம்யகாமணி?? 
என்றும்‌ வருணிப்பவர்‌ சாமான்ய கவியல்லர்‌. 
இவ்விதமே *“*‘தொரகுநா”” முதலிய கிருதிகளில்‌ பகவான்‌ 
கொலு வீற்றிருக்கும்‌ அழகைத்‌ தம்‌ கவியுள்ளத்தில்‌ கண்டானந்‌ 
தித்து அந்தம்‌ பொருந்திய நடையில்‌ வருணித்துள்ளார்‌. 
“தும்புரு காரதுலு ஸுகுண கீர்த்த- 
நம்புல நாலாபமு ஸேயகா 
அம்பரீஷ முக்யுலு நாமமு ஸேயகா 
ஜாஜுல பை சல்லகா 
பிம்பாதரலகு ஸுரவார யலி 
வேணுலு நாட்யமுலாடகா 
அம்புஜபவ பாகாருலிருகடல 
நந்வய பிருதா வளிநி பொகடகா 
அம்பரவாஸ ஸதுலு கர கங்க- 
ணம்புலு கல்லநி விஸரக மணிஹா- 
ரம்புலு கதலக நூசே பணிதல்‌- 
பம்பு நெலகொந்க ஹரிறி கநுகொ௩ தொரகுநா 


க 


தெலுங்கு நாட்டின்‌ பக்த கவிகளுள்‌ தலைசிறந்தவரும்‌ 
தெலுங்கு மொழியிலேயே இணையற்ற கின தி ருக்‌ 
பெறும்‌ “ஆந்திர பாகவதத்‌” “தின்‌ ஆசிரியருமான போதரா ஜு 
காரு என்ற போதனாவீன்‌ கிரந்தத்தை நித்திய பாராயணமாக 
தியாகராஜ ஸ்வாமி வைத்துக்‌ கொண்டிருந்தால்‌, ஸ்ரீ போதனா 
வின்‌ நடையைப்‌ போலவே ஸ்வாமியின்‌ நடையும்‌ 'இனிமையும்‌ 
தெளிவும்‌ பொருந்தியதென்று தெலுங்குப்‌ பண்டிதர்கள்‌ கூறு 
கின்றனர்‌. போதனாவின்‌ நடையைப்‌ பின்பற்றுவதைப்‌ போலவே 
தியாகராஜ ஸ்வாமி தெலுங்கு பாகவதத்தின்‌ கருத்துக்களையும்‌ 
தழுவி கிருதிகளை அமைத்துள்ளார்‌. பிரஹ்லாத புக்தி விஜயத்‌ 
தில்‌ காணப்பெறும்‌ நீலாம்பரி ராக கிருதியான | . 


322071 


**எந்நக மநஸாகு ராநி 
பந்கக சாயீ ஸொகஸு 
பந்நுக கநுகொ நநி 
கந்நுலேலே கண்டி மிந்நுலேலே”” 


அன்பது போதன பாகவதத்தின்‌ ஏழாவது ஸ்கந்தத்தில்‌ வரும்‌ 
இரு ஸீஸபத்யங்களைத்‌ தழுவி இயற்றப்பட்டன. 


“கமலாக்ஷு நர்ச்சிஞ்சு கரமுலு கரமுலு 
ஸ்ரீநாது வர்ணிஞ்சு ஜிஹ்வ ஜிஹ்வ'' 


(தாமரைக்‌ கண்ணனாகிய பகவானை அருச்சிக்கும்‌ கரங்களே 
கரங்கள்‌. ஸ்ரீபதியாகிய அவனை வருணிக்கும்‌ நாவே நாவாகும்‌) 
என்பதே இந்த பத்யம்‌. 

தியாகராஜ ஸ்வாமி இயற்கைக்‌ கவி. ஆகவே, அவர்‌ 
கவிதை இயற்றத்‌ தொடங்கும்பொழுதே மரபிலிருந்து வழுவா த 
தெள்ளிய நடையும்‌, பலவித உவமைகளும்‌, யொருத்தமான 
பழமொழிகளும்‌, நீதி வாக்கியங்களும்‌ பிரயாசையின்று அவரது 
நாவில்‌ தாண்டவமாடுகின்றன. நவரசங்களும்‌ ஆங்காங்கே 
பொருத்தமாக அமைந்துவிடுகின்றன. பிரஹ்லாத பக்தி 
விஜயத்தின்‌ இரண்டாவது கீர்த்தனத்தில்‌ துவாரபாலகன்‌ தன்‌ 
கையில்‌ பொற்பிரம்பைப்‌ பிடித்துக்கொண்டும்‌, அடிக்கடி 
மீசையை முறுக்கிக்கொண்டும்‌, நானே மன்மதன்‌ என்று 
பெருமையடித்துக்கொண்டும்‌ தாண்டித்‌ தாண்டிக்‌ குதிப்பதை 
நகைச்சுவையுடன்‌ வருணிக்கும்‌ ஸ்வாமியவர்கள்‌ மூன்றாம்‌ 
அங்கத்தில்‌ பிரஹ்லாதன்‌ ஹரியின்‌ தரிசனத்திற்காக ஏங்கி 
வருந்தித்‌ தன்னைத்தானே நொந்துசொள்வதைத்‌ துயர்‌ பெருகும்‌ 
பாடல்களால்‌ வருணித்து நம்மைக்‌ கண்ணீர்‌ வடிக்கச்‌ செய்து 


விடுகிறார்‌. 


தியாகராஜ ஸ்வாமியின்‌ இசை நாடகங்கள்‌ 


இவ்வாறு கிருதிகளிலேயே தமது கவித்திறனைக்‌ காட்டியுள்ள 
ஸ்வாமி யவர்குடைய மேதா விலாசத்தின்‌ மற்றொரு 
கோணத்தை. நாம்‌ அவரியற்றியுள்ள **பிரஹ்லாத பக்தி 
விஜயம்‌”, **நெளகா சரித்திரம்‌?” ஆகிய இசை நாடகங்களில்‌ 
காண்கிறோம்‌. இவற்றில்‌ 8ர்த்தனைகளைத்‌ தவிர பத்யங்கள்‌, 
சுலோகங்கள்‌, வசனம்‌, தருக்கள்‌, கத்யம்‌, தண்டகம்‌ முதலிய 
வற்றையும்‌ அவர்‌ அமைத்திருக்‌கிறார்‌. ஆந்திர தேசத்துக்‌ கவிகள்‌ 
வழக்கமாகத்‌ தமது காவியங்களில்‌ அமைக்கும்‌ ஸீஸபத்யம்‌, 
கறந்தபத்யம்‌, த்விபதை, உத்பலமாலா, தேடகதி, சம்பகமாலா, 
உத்ஸாஹ விருத்தம, சார்தூல விக்ரீடிதம்‌ முதலிய விருத்‌ 
தங்கள்‌ அனைத்திலும்‌ அவர்‌ செய்யுட்கள்‌ பாடியிருப்பதிலிருந்து 
அவர்‌ அந்தரக்‌ கவி மரபைச்‌ சிறிதும்‌ வழுவாமல்‌ பின்பற்றுபவ 
ரென்பது தெளிவாகிறது. 


xxvii 


““பிரஹ்லாத பக்தி விஜயத்தின்‌?” இரண்டாம்‌ அங்கத்தில்‌ 
நாரத முனிவர்‌ வைகுந்தத்தில்‌ பரந்தாமன்‌ வீற்றிருக்கும்‌ வைப 
வத்தைப்‌ பிரஹ்லாதனுக்கு விவரிக்கும்‌ இடத்தில்‌ தியாகராஜ 
ஸ்வாமி அமைத்துள்ள **கத்யம்‌'” (சூர்ணிகை என்ற ஸம்ஸ்‌ 
கிருத உரை நடைப்பகுதி மிகவும்‌ அழகியது. 

தண்டகம்‌ என்பது வடமொழி இலக்கியத்தில்‌ அடுக்குசி 
சொற்களும்‌ சொல்லலங்காரங்களும்‌ நிறைந்த ஓர்‌ உரை நடை 
வகையாகும்‌. ₹*ச்யாமலா தண்டகம்‌”, ““கருட தண்டகம்‌?” 
போன்றவை இதற்கு உதாரணங்கள்‌. இவ்வகையில்‌ ஸ்வாமி 
யவர்கள்‌ மேற்‌ கூறிய நாடகத்தில்‌ தெலுங்கு பாஷையில்‌ ஒரு 
கண்டகம்‌ அமைத்திருக்கிறார்‌. “ஸ்ரீ பக்த ஹ்ருத்தாப காடாந்த 
கார்‌? என்று தொடங்கும்‌ இப்பகுதி தியாகராஜருடைய 
பலதரப்பட்ட மேதா விலாசத்திற்கு மற்றொரு சான்றாதும்‌. 

தியாகராஜ ஸ்வாமியின்‌ காலத்திற்கு முன்பும்‌ அவருடைய 
காலத்திலும்‌ கவிகளும்‌ வாக்கேயகாரர்களும்‌ இசை நாடகங்களை 
அமைப்பது வழக்கத்திலிருந்து வந்தது. இவற்றை ஆந்திர, 
கர்நாடக தேசங்களில்‌ “யக்ஷ கானம்‌”” என்றும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ 
“பாகவத மேள?” மென்றும்‌, வங்காளத்தில்‌ “யாத்ரா”” என்றும்‌, 
அஸ்ஸாமில்‌ ““பாவநா'?” என்றும்‌ கூறுவர்‌. தமிழ்‌ நாட்டுக்‌ 
குறவஞ்சி நாடகங்களும்‌, கோபாலகிருஷ்ண பாரதியின்‌ 
**நந்தனார்‌ சரித்திர” மும்‌ இத்தன்மையான இசை நாட்கங்களே. 
அஸ்ஸாமைச்‌ சேர்ந்த மகாபுருஷ சங்கர தேவர்‌, ஆந்திரரான 
ஸித்தேந்திர யோகி, தமிழ்நாட்டில்‌ வாழ்ந்துவந்த மெரட்டூர்‌ 
வேங்கடராம சாஸ்திரி, ஷாஹாஜி மகாராஜா ஆகியோர்‌ புகழ்‌ 
பெற்ற இசைநாடக ஆசிரியர்களாவர்‌. 


இசை, கவிதை ஆகிய இரு கோணங்களிலிருந்து ஆராய்ந்‌ 
தால்‌, தியாகராஜ ஸ்வாமியின்‌ இரு நாடகங்களும்‌ தெலுங்கு 
யாஷையிலேயே சிறந்த இசை நாடகங்கள்‌ என்பது விளங்கும்‌. 
இவற்றில்‌ அவர்‌ பொருத்தியிருக்கும்‌ கிருதிகள்‌ ஒரு தனி வகை 
யைச்‌ சேர்ந்தவை. அதிகமான சங்கதிகள்‌ இன்றி, அந்தந்த 
இராகத்தின்‌ ரசத்தை வடித்தெடுத்தவை போன்ற மெட்டுக்‌ 
களில்‌, உணர்ச்சிக்கு முக்கியத்துவமளித்து இயற்றப்பெற்றவை 
இக்கிருதிகள்‌, ஒரு கட்டத்தை அமைக்கும்பொழுது நீண்ட 
பத்யங்களின்‌ மூலம்‌ உணர்ச்சி வெள்ளத்தைப்‌ பெருகச்‌ செய்து 
அதன்‌ இறுதியில்‌ செதுக்கிய ஓர்‌ இரத்தினம்‌ போன்ற கிருதி 
'யொன்றைப்‌ பொருத்துவதில்‌ ஸ்வாமிகள்‌ நிபுணர்‌ ஆவர்‌. 

இவ்விரு இசை நாடகங்களிலும்‌ தியாகராஜர்‌ சம்பிரதாய 
மான கதைகளைக்‌ கையாளாமல்‌, தமது கற்பனையில்‌ தோன்றிய 
சம்பவங்களை அமைத்திருக்கிறார்‌. உதாரணமாக **பிரஹ்லாத 
பக்தி விஜயத்தில்‌”? நரசிம்ம அவதாரம்‌ தோன்றி ஹிரண்ய 
கசிபுவை வதைக்கும்‌ கட்டமே இல்லை. பிரஹ்லாதனுடைய 
.நிச்சலமான பக்தி வெற்றிபெற்ற வரலாற்றை ஸ்வாமி விவரிக்‌ 
கிறார்‌. பக்தி மதத்தைப்‌ பரப்புவதே அவரது நோக்கமாதலால்‌ 
பக்தர்களின்‌ கோஷ்டியில்‌ அக்ர ஸ்தானம்‌ வகிக்கும்‌ பிரஷ்‌ 
லாதனின்‌ சரிதையை அவர்‌ தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும்‌. 
ஆயினும்‌, தமக்கு வயதில்‌ மூத்தவரும்‌, ௪ம காலத்தவருமான 


xXxViii 


மெரட்டூர்‌ வேங்கடராம சாஸ்திரியவர்கள்‌ ஏற்கெனவே 
““பிரஹ்லாத சரித்திரம்‌?” என்ற தெலுங்கு இசை நாடசுத்கை. 
இயற்றிவிட்டதால்‌, ஸ்வாமிகள்‌ பிரஹ்லாதனின்‌ பக்தியை 
மட்டும்‌ குறித்து நாடகத்தை இயற்ற முற்பட்டார்‌. 

**மிரஹ்லாத பக்தி விஜயம்‌?” ஐந்து அங்கங்களையும்‌, 28 
இராகங்களில்‌ அமைக்கப்பெற்ற 25 கிருதிகளையும்‌, 132 பத்யங்‌ 
களையும்‌ கொண்ட ஒரு ஸம்பூர்ண நாடகமாகும்‌. இதில்‌ காணப்‌ 
பெறும்‌ “ஸ்ரீ கணபதி”, **வாஸுதேவயநி:?, “வாரிதி. நீகு??, 
**நந்நு விடிசி??, “ராரா மாயிண்டிதாக”?”? முதலிய கிருதிகள்‌ 
ஏற்கனவேயே சங்கீத உலகில்‌ பிரசித்தமானவை. பரஜு, 
நாககாந்தாரி முதலிய அபூர்வ ராகங்களிலமைந்த கிருதிகள்‌ 
இந்த நாடகத்தில்‌ தான்‌ காணப்படுகின்றன. ஸ்ரீமத்‌ ராமா 
யணம்‌, பாகவதம்‌, முகுந்தமாலை முதலிய கிரந்தங்களிலிருந்து 
ஸ்வாமியவர்கள்‌ சுலோகங்களை உதாரணமாக இந்த நாடகத்‌ 
தில்‌ வழங்கியுள்ளார்‌. சங்கத ஞானமில்லாதவர்கள்கூட இந்த 
நாடகத்தைப்‌ படித்துப்‌ பயன்‌ பெற வேண்டுமென்பது 
ஸ்வாமியின்‌ நோக்கம்‌. நாடகத்தின்‌ பலச்ருதியில்‌ (நூற்பயனில்‌)- 
அவர்‌, 


“யே காயந்தி ஸதா பக்த்யா 
யே ச்ருண்வந்தி ௪ ச்ரத்தயா 
யே படந்தி ஸதா ப்ரீத்யா 
தேஷாம்‌ ஸர்வாக நாசசஈம்‌”' 


(இதை எவர்கள்‌ சதா பக்தியுடன்‌ பாடுகிறார்களோ, 
சிரத்தையுடன்‌ கேட்கிறார்களோ, பிரியத்துடன்‌ படிக்கிறார்‌ 
களோ அவர்களுடைய பாவங்களனை த்தும்‌ அகன்றுவிடும்‌): 
என்று கூறியிருக்கிறார்‌. 

*“டநளகா சரித்திரம்‌?” என்ற இசை நாடகமும்‌ ஸ்வாமி 
யின்‌ கவியுள்ளத்தில்‌ தோன்றிய ஒரு கற்பனையேயாகும்‌. 
இதற்கு ஸ்ரீமத்‌ பாகவதத்திலோ வேறு நூல்களிலோ ஆதாரம்‌ 
இல்லை. ஆயினும்‌ ஸ்ரீகிருஷ்ணனும்‌ கோ பியரும்‌ யமுனை நதியில்‌: 
படகில்‌ பிரயாணம்‌ செய்த கதை வட இந்திய வைஷ்ணவ 
சம்பிரதாயத்தில்‌ வழங்கி வருகிறது. 

பிருந்தாவனத்தின்‌ கோபியர்‌ ஒரு சமயம்‌ சிறு பிள்ளை 
யான பாலகிருஷ்ணனை ஓர்‌ ஓடத்தில்‌ ஏற்றிக்‌ கொண்டு யமுனை 
யாற்றில்‌ உல்லாசப்‌ பிரயாணம்‌ செய்த வரலாற்றை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது இந்த நாடகம்‌. கோபியரின்‌ பக்தி 
யையும்‌ சரணாகதி தத்துவத்தையும்‌ பரிசோதிக்க எண்ணிய 
கண்ணன்‌ ஒரு யெரும்‌ புயலை வரவழைத்துப்‌ படகில்‌ தண்ணீர்‌ 
நிரம்புமாறு செய்து விடுகிறார்‌. பரிதவிக்கும்‌ கோபியர்‌ எவ்‌ 
வளவோ வேண்டிக்கொண்டும்‌ பாலகிருஷ்ணன்‌ அவர்களது 
“ஆடைகளைக்‌ களைந்து படகின்‌ துவாரங்களில்‌ அடைத்தால்‌ 
தான்‌ அனைவரும்‌ உமீர்‌ தப்பிப்‌ பிழைக்கலாம்‌?” என்று உப 
தேடிக்கிறார்‌. வேறு வழியின்றி அவர்கள அவ்விதமே செய்யவும்‌, 
மாயக்கண்ணன்‌ படகைக்‌ காப்பா ற்றி அனைவரையும்‌ கரைசேர்க்‌ 


xxXIx 


கிறார்‌. சிருங்கார ரசத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட இக்‌ 
கதையை வைராக்கிய நிதியும்‌ உள்ளத்‌ துறவியுமான ஸ்வாமி 
யவர்கள்‌ கத்தி முனைமீது நடப்பதுபோல்‌ விரசம்‌ சற்றுமின்றி 
அமைத்திருப்பது வெகு கடினமான ஒரு சாதனையாகும்‌. ஏனெ 
னில்‌ இவ்விஷயத்தில்‌ **£த கோவிந்தத்தின்‌?” ஆசிரியரான ஜய 
தேவ ஸ்வாமி போன்ற பக்த கவிகளும்‌ வரம்பை மீ 
விட்டிருக்கின்றனர்‌ என்பது இலக்கிய ஆராய்ச்சியாளர்‌ 
கருத்து. 

நெளகா சரித்திரத்தில்‌ பல அழகிய இயற்கை வருணனை 
கள்‌ காணப்‌ பெறுகின்றன. யமுனை நதியின்‌ அழகை :“சூடரே 
'செலுலாரா?? என்ற கிருதியில்‌ தியாகராஜ. ஸ்வாமி வருணிப்‌ 
பதிலிருந்து அவரது கவித்திறன்‌ தெளிவாகிறது. 


**கோழிகளே! யமுனா தேவியின்‌ செளந்தரியத்தை மகிழ்ச்சி 
யுடன்‌ பாருங்கள்‌. சிவந்த தாமரை மலர்கள்‌! அவற்றில்‌ மனோ 
கரமான வண்டுகளின்‌ ரீங்காரம்‌ (முரலும்‌ ஓசை). வெண்மை 
'பொருந்திய மணற்‌ திட்டுக்கள்‌. யமுனா தேவியின்‌ உடல்‌ இந்திர 
நீலத்தை யொத்த கருமை, வைரமிழைத்த சிலைகளைப்‌ போன்ற 
படிகள்‌! அவற்றின்கழ்‌ வளைந்து வரும்‌ அலைகள்‌! அன்னப்‌ 
பறவைகளின்‌ இன்னிசையுடன்‌ யமுனதேவி இன்று பிரகாசிக்‌ 
கிறாள்‌. இனிய கொடி வீடுகளில்‌ தேனெொழுகும்‌ பேரீச்சம்‌ பழங்‌ 
கள்‌! குலுங்கும்‌ திராக்ஷககை்‌ கொடிகள்‌! அவற்றில்‌ பச்சைக்‌ 
கிளிகளின்‌ ஜோடிகள்‌! வித விதமான மலர்களின்‌ மாரிகள்‌! 
'கோகிலங்கள்‌ கூவின! மதனன்‌ தனது மலர்க்‌ கணைகளை எய்கின்‌ 
றனன்‌. குளிர்ந்த தென்றல்‌ வீசுகிறது. நாம்‌ கண்ணனைக்‌ கூடு 
வது திண்ணம்‌.”? 1 


மேற்கண்ட கிருதிக்கு முன்‌ இதே பொருளை விளக்குவ 
தற்காக சார்தூல விக்ரீடிதத்தில்‌ அவர்‌ அமைத்துள்ள நீண்ட 
யத்யம்‌ அவருடைய சிறந்த கவனங்களுள்‌ ஒன்று. 
“வாலாயம்புக நாடலாடுசு ஜெலுல்‌ 
வர்ணிஞ்சுசுன்‌ நேகுசுன்‌ 
ஆலோலம்பகு புஷ்ப வ்ருக்ஷமுலதோ 
ஹம்ஸீ ஸமூஹம்புதோ 
கீலாலம்பு௩ ப்ருங்க நாத யுதமெள 
கெந்தம்மி ப்ருந்தம்புதோ 
காலாம்போதர தீப்தி தோட ஜெலகே 
காலிந்திநின்‌ காஞ்சுசுன்‌'” 
ஆழக்‌ பெறு வேண்டுமென்ற. சவாரம்சிவர்கவின்‌. ஜோக்‌ 
சத்தை நூலின்‌ பல ச்ருதியிலிருந்து அறிகிறோம்‌. 


XXX 


““தயாகராஜ க்ருதாம்‌ புண்யாம்‌ கதாம்‌ 
ஸா துமகோ ஹராம்‌ 
யேச்ருண்வந்தி நரா லோகே தேஷாம்‌ 
| க்ருஷ்ண : ப்ரஸீததி?? 
(நல்லோர்‌ மனத்தைக்‌ கவர்வதும்‌, தியாகராஜனால்‌ இயற்‌. 


றப்பட்டதுமான இப்புனிதக்‌ கதையை இவ்வுலகில்‌ கேட்பவர்‌ 
களுக்குக்‌ கிருஷ்ணன்‌ அருள்‌ புரிவான்‌). 


ஞான, பக்தி, வைராக்கியங்கள்‌ 


ஸ்ரீ தியாக பிரம்மம்‌ பரம பாகவத சிகாமணி. பக்தி சம்பிர 
தாயத்தை இவ்வுலகில்‌ பரப்புவதற்காக அவதாரம்‌ செய்த. 
மகாபுருஷருள்‌ ஒருவர்‌. நாதயோகி. ஆத்மஞானி: திர்க்கதரிசி. 
வைராக்கியம்‌ நிறைந்தவர்‌. உபநிடதங்களிலும்‌, கீதையிலும்‌, 
இராமாயணம்‌, பாசுவதம்‌ மூதலிய நூல்களிலும்‌ காணக்‌. 
திடைக்கும்‌ தத்துவார்த்தங்களை எளிய தெலுங்கில்‌ இசை 
யுடன்‌ வடித்தெடுத்து உலகிற்கு அளித்தவர்‌. ஆகவே அவ: 
ருடைய கிருதிகள்‌ **தியாக பிரம்மோபநிஷத்‌'” என்ற பெய 
ருடன்‌ வழங்குகின்றன. ஓர்‌ உபநிஷத்தின்‌ பொருளை ஒரு. 
கர்த்தனையிலும்‌, ஓர்‌ அனுவாகத்தின்‌ சாரத்தை ஒரு சரணத்‌. 
திலும்‌ அடக்கிவிடக்‌ கூடிய திறமை வாய்ந்தவர்‌. 
ஸ்ரீ துளஸிதாஸர்‌, இராமதாஸ்‌ ஆகிய இராமபக்தர்களின்‌ 
மரபில்‌ வந்த தியாக பிரம்மம்‌ இராமகிருஷ்ணானந்தர்‌ என்ற: 
சன்னியாசியினிடம்‌ இராம ஷட௯்ரி மந்திரோபதேசம்‌ பெற்று: 
நாம ஜபத்தின்‌ மூலம்‌ தமது இஷ்ட தெய்வத்தின்‌ சாக்ஷாத்‌. 
காரம்‌ பெற்றவராதலின்‌ பெரும்பான்மையான திருதிகளை 
இராம பரமாகவே பாடியிருப்பது இயற்கை. (அவருடன்‌ சம 
காலத்தில்‌ வாழ்ந்தவர்களுள்‌ தந்தையாகிய இராம பிரம்மம்‌, 
மேற்கூறிய இராமகிருஷ்ணானந்தர்‌ ஆகிய இருவரை மாத்‌ 
தரமே தமது நூல்களில்‌ தியாக பிரம்மம்‌ குறிப்பிட்டிருக்‌. 
கறார்‌). ச்ரவணம்‌, கீர்த்தனம்‌, ஸ்மரணம்‌, பாதஸேவனம்‌, 
அர்ச்சனம்‌, வந்தநம்‌, தாஸ்யம்‌, ஸக்யம்‌, ஆத்ம நிவேதனம்‌. 
ஆகிய ஒன்பதுவித பக்தியால்‌ தமது இஷ்ட தேவதையை: 
வழிபட்டு அந்தந்த ரசத்திற்குத்‌ தக்கவாறு கீர்த்தனைகளை 
அமைத்தருளினார்‌. 
தமது இஷ்ட தெய்வமான இராமபிரானைக்‌ குழந்தையாக: 
வும்‌, சிறு பிள்ளையாகவும்‌, வீரனாகவும்‌, பிராணநா தனாகவும்‌, 
எஜமானனாகவும்‌, தோழனாகவும்‌, பரப்பிரம்மமாகவும்‌ மனத்‌ 
ல்‌ பாவனை செய்துகொண்டு, தாம்‌ கோசலை, தயரதன்‌, 
விசுவாமித்திரன்‌, சீதை, இலக்்மணன்‌, அனுமன்‌ ஆகியோரின்‌ 
ஸ்தானத்திலிருந்து அனுபவித்துத்‌ தம்‌ அனுபவங்களைக்‌ கீர்த்‌ 
தனை ரூபமாகப்‌ பொழிந்தனர்‌. வால்மீகி இராமாயணமே 
யன்றி மற்றும்‌ அத்யாத்ம இராமாயணம்‌ முதலிய நசூரல்களில்‌ 
காணப்பெபறும்‌ சம்பவங்களை அடிப்படையாகக்‌ கொண்டு: 


267001 


நவரசம்‌ , ததும்பும்‌ கிருதிகளை அமைத்தார்‌. அழகிய பல சம்ப: 
வங்கள்‌ அவரது அபாரமான கற்பனையில்‌ தோன்றியவை. 
இவற்றை அனுபவிக்கப்‌ புகுந்தால்‌ அதுவே ஒரு தனி நூலென 
விரியும்‌. 

இப்பேர்ப்பட்ட எண்ணற்ற யோக்கியதாம்சங்களைப்‌ பெற்‌: 
றிருந்தும்‌, வைராக்கியத்தின்‌ நிதியாக விளங்கி, இறைவனைத்‌ 
தவிர ஒருவனுக்கும்‌ தலை வணங்காமலும்‌, மானிடம்‌ பாடா 
மலும்‌, வறுமையையே உறுதுணையாகக்‌ கொண்டு ஸ்வாமி 
யவர்கள்‌ ஜீவயாத்திரையை நடத்தி முக்தியடைந்தார்‌. இவ 
ருடைய வைராக்கிய கீர்த்தனைகள்‌ நமக்கு பர்த்ருஹரியின்‌ 
“*நீதி£*, வைராக்ய”? சதகங்களையும்‌ ஸ்ரீ வேதாந்த தேசிகனின்‌ 
*“வைராக்ய பஞ்சகத்தை”'யும்‌ நினைவுறுத்துகின்றன. எது நேரி: 
னும்‌ நரஸ்துதி செய்வதில்லையென்ற பிரதிக்கனையை **காஸிச்‌ 
சேதே?*, ““துர்மார்க்கசர”', **நிதிசால ஸுசுமா”* முதலிய 
கிருதிகளில்‌ வெளியிட்டிருக்கிறார்‌. 

“சகல தர்மங்களிலும்‌ தியாகமே சிறந்தது? என்று 
அவரே ஒரு கிருதியில்‌ குறிப்பிட்டிருப்பதுபோல்‌ தியாக மூர்த்தி 
யாக விளங்கிய அவருக்குத்‌ தியாகராஜர்‌ என்ற பெயர்‌ 
அமைந்தது மிகவும்‌ பொருத்தமேயாகும்‌. 

பராசரர்‌, புண்டரீகர்‌, ஆழ்வார்கள்‌, நாயன்மார்கள்‌ : 
போன்ற தொண்டர்களின்‌ மரபில்‌ வந்த பக்த சிகாமணியாகிய 
தியாக பிரம்மம்‌ அபரிமிதமாக வாரி வழங்கியுள்ள இசைச்‌: 
செல்வத்தையும்‌ இலக்கியச்‌ செல்வத்தையும்‌ அள்ளிப்‌ பருகி: 
நாம்‌ கிருதார்த்தர்களாக விளங்குவோமாக! 


“ஈலாகநி விவரிம்பலேநு 
சாலா ஸ்வாநுபவ வேத்யமே?” 


ஜூலை: 1967 டி. எஸ்‌. பார்த்தஸாரதி:! 


வதம்‌, இஃ ஆன்‌ 


*% அக கம்‌ 


ச. 
பக 


கீர்த்தனை அட்டவணை 


கீர்த்தனை 
அட்ல பலுகுது 
அடு காரா தநி 
அடி. ஸுகமு 
அடுகு வரமுல 
அதடே தந்யுடு 
அதிகாது பஜந 
அ௮நாதுடது 
அந்யாயமு ஸேயகு 
அநுபம குணாம்புதி 
அநுராகமு 
அந்துண்டகநே 
அபரா தமுல நோர்வ 
அபராதமுல மாந்பி 
அப்ப ராமபக்தி 
அபிமாநமு லேதேமி 
அம்ப நிநு 
அம்ம தர்மஸம்‌ 
அம்ம ராவம்ம 
அல்ல கல்லோல 
அலகலல்ல 
ஆட மோடி 
ஆடவார்‌ மெல்ல 
ஆதயபஸ்ீ 
ஆநந்த மாநந்த 
ஆநந்த ஸாகர 
ஆரகிம்பவே 
இக காவலஸிந 
இதர தைவமுல 
இத நீகு மேர 

தி ஸமயமுரா 
இதே பாக்யமு 
இந்நாள்ளவலெ 
இந்நாள்ளு தய 
இந்நாள்ளு நந்நேலி 
இபுடைந நநு 


இலலோ ப்ரணதார்த்தி 


இங்கா தய 

இங்க யோசந 

இந்தகந்த தெல்ப 

இந்த கந்நா நந்த 

இந்த தாமஸமைதே 
௦ 


இராகம்‌ 
அடாண 
மநோரஞ்ஜநி 
மத்யமாவதி 
ஆரபி 

காபி 

யதுகுல காம்போஜி 
ஜிங்கல 

காபி 

அடாண 
ஸரஸ்வதி 
பந்துவராளி 
ரஸாளி 

தர்பாரு 
பந்துவராளி 
ஆந்தாளி 

ஆரபி 

அடாண 
கல்யாணி 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
மத்யமாவதி 
சாருகேசி 
யதுகுல காம்போஜி 
ஆஹிரி 

பைரவி 
கருடத்வநி 
தோடி 
பலஹம்ஸ 
சாயாதரங்கிணி 
புந்நாகவராளி 
சாயாநாட 
கந்நட 

தேசிய தோடி 
நாராயணகெளள 
கண்டா 

ஆரபி 

அடாண 
நாராயணகெளள 
கண்டா 
ஸாவேரி 
பிலஹரி 
வேரி 


கீர்த்தனை 

இந்த பாக்யமநி 
இந்ததுசு 

இந்த ஸெளக்ய 
இந்துகா புட்டிஞ்சி 
இந்துகா யீ 
இந்துகா யீதநு 
இந்துகேமி ஸேது 
ஈமேநு கலிகி 
ஈவரகு ஜூசுநதி 
ஈ வஸு 

ஈச பாஹிமாம்‌ 
உந்த தாவுந 
உபசாரமு ஜேஸே 
உபசார முலநு 
உய்யால லூக வய்ய 
உண்டேதி ராமுடு 
ஊரகே கல்குநா 
எட்ல கநு 

எட்லா தொரிகிதி 
எடுல காபாடுது 
எடுல ப்ரோதுவோ 
எடுலைத பக்தி 
எதுட நிலிசிதே 
எந்நக மநஸுகு 
எந்நடு ஜூதுநோ 
எந்நடோ ரகஷிஞ்சி 
எந்நாள்ளு திரிகேதி 
எந்நாள்ளு நீ 
எந்நாள்ளூரகே 
எவரநி 

எவரிகை 
எவரிச்சிரிரா 
எவரிதோ நே 
எவரி மாட 

எவரு தெலியக 
எவரு தெலிய 
எவருந்நாரு 

எவரு மநகு 
எவருரா நிநுவிநா 
எவரைந லேரா 
எவ்வரே ராமய்ய 
எந்தநதிநே 
எந்தநுசு வர்ணிந்து 
எந்தநுசு ஸைரிந்து 
எந்த தேர்ச்சிந 
எந்த பாபிநைதி 
எந்த பாக்யமு 


KXXV 


இராகம்‌ 
புந்நாகவராளி 
குண்டக்ரிய 
காபி 
பைரவி 

காரி 
டா கவரி 
வரா 
வராளி 
சங்கராபரணம்‌ 
சஹாந 
கல்யாணி 
கண்டா 
பைரவி 
பைரவி 
நீலாம்பரி 
ஹரிகாம்போஜி 


சங்கராபரணம்‌ 
நீலாம்பரி 
கலாவதி 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
மாளவஸ்ரீ 

காபி 

(சுப) பந்துவராளி 
தேவாம்ருதவர்ஷிணி 
தேவமநோஹரி 
மத்யமாவதி 
மாநவதி 
காம்போதி 
தோடி 
புந்நாகவராளி 
மாளவஸ்ரீ 
தேவகாந்தாரி 
மோஹந 
ஸித்தஸேந 
காங்கேயபூஷணி 
முகாரி 
ஸெளராவஷ்ட்ரம்‌ 
யதுகுல காம்போஜி 
சுத்த தன்யாஸி 
கெளளிபந்து 
ஸாரங்க 


கீர்ததனை 
எந்த முத்தோ 
எந்த ராநி 


எந்த வேடுகொதந்து 


எந்தரோ 

எந்து சலமு 
எந்துகு தயராது 
எந்துகு நிர்தய 
எந்துகு யெத்தல 
எந்து பாயரா 
எந்துகோ நீ 
எந்துகோ பாக 
எந்து கெளகிலிந்து 
எந்து தாகிநாடோ 
எந்துண்டி 

ஏடி ஜந்மமிதி 

ஏடி. யோசநலு 
ஏதாவுந 
ஏதாவுநரா 
ஏதாரி ஸஞ்சரிந்து 
ஏதி நீ பாஹு 
ஏநாடி தோமு 
ஏநோமு நோசிதி 
ஏபநிகோ 
ஏபாபமு 

ஏமநி நெற 

ஏமநி பொகடுது 
ஏமநி மாட்லாடிதி 
ஏமநி வேகிந்துநே 
ஏமந்துநே 
ஏமாநதிச்செவோ 
ஏமி சேஸிதேமி 
ஏமி தோவ 

ஏமி நேரமு 
ஏமேமோ 
ஏராமுநி 

ஏல தெலிய 

ஏல நீ தய 
ஏலாவதார 
ஏலரா ஸ்ரீ க்ருஷ்ணா 
ஏவர மடுகுதுரா 
ஏவித முலநைந 
ஏஹி த்ரிஜக தீ௫ 
ஓகபாரி 

ஓக மாட 

ஒருல நாடுகோ 
ஓ ஐகந்நா.தா 
ஓடதநு ஐரிபே 


2 


இராகம்‌ 
பிந்துமாலிநி 
ஹரிகாம்போஜி 
ஸரஸ்வதீ மதோஹரி 
ஸ்ரீராகம்‌ 
சங்கராபரணம்‌ 
தோடி 
ஹரிகாம்போஜி 
சங்கராபரணம்‌ 
தந்யாஸி 
கல்யாணி 
மோஹந 
சுத்ததேசி 
தோடி 

தர்பாரு 

வராளி 
கிரணாவளி 
யதுகுல காம்போஜி 
கல்யாணி 
காந்தாமணி 
தர்பார்‌ 

பைரவி 
புந்நாகவராளி 
அஸாவேரி 
அடாண 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
வீரவஸந்தம்‌ 
தோடி 
ஹுஸேநி 
ஸ்ரீமணி 

சஹாந 

தோடி. 
ஸாரங்க 
சங்கராபரணம்‌ 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
வகுளாபரணம்‌ 
தர்பாரு 
அடாண 

முகாரி 
காம்போஜி 
கல்யாணி 
சங்கராபரணம்‌ 
ஸாரங்க 
கலாவதி 
ஹரிகாம்போஜி 
சுத்தஸாவேரி 
கேதார கெளள 
ஸாரங்க 


கீர்த்தனை 
ஓரரசூபு 

ஓ ரமாரமண 
ஓ ரங்கசாயீ 
ஓ ராஜீவாக்ஷ 


ஓ ராமா ஓ ராமா 


௮ ராம ராம 
கட்டு ஜேஸிநாவு 
கடதேர ராதா 
கதலே வாடு 
கத்தநுவாரிகி 
கந கந ௬௫ 
கந்ந தல்லி 
கந்ந தண்ட்ரி 
கநுகொண்டிநி 
கநுகொதநு 
கநுலு தாசுநி 
கமல-வுடு 
கமலாப்தகுல 
கர்மமே 

கருண யேலாக 


கருண ஐூடவம்ம 
கருண ஜூடவய்ய 


கருணா ஜலதீ 
கருணா ஜலதே 
கருனா ஸமுதர 
கலசவார்திஜாம்‌ 
கலிகியுண் டே 
கலி நருலகு 
கலுகுதா பத 
களல நேர்ச்சிந 
கண்ட ஜுூடுமீ 
காருபாரு 

காரு வேல்புலு 
காலஹரண 
காஸிச்சேதே 
குலபிருதுது 
குவலயதள 
க்ருப ஜூசுடகு 
க்ருபாலவால 
க்ருஷ்ணா மாகேமி 
கொதியா டே 
கொலுவமரெ 
கொலுவை 
கொலுவை 
கோடிநதுலு 
கோரி வச்சிதி 
கோரி ஸேவிம்ப 


XXXVi 


இராகம்‌ 
கந்நட கெளள 


ஆரபி 
நாககாந்தாரி 
அடாண 
தோடி 


நாராயணகெளள 


தோடி 

வராளி 
ஸாவேரி 
தேவமதோஹரி 
பிலஹரி 

நாயகி 


கல்யாண வலந்தம்‌ 


கல்யாணி 


ப்ருந்தாவந ஸாரங்க 


ஸாவேரி 
வராளி 

தோடி 
ஸாரங்க 
கேதாரகெளள 
நாத நாமக்ரிய 
தேவகாந்தாரி 
ரத்நாங்கி 
கீரவாணி 
குந்தலவராளி 
பூர்ணலலித 
தீபகம்‌ 
லதாங்கி 
முகாரி 
கல்யாணி 
சுத்த ஸாவேரி 
கெளளிபந்து 
தேவமநேோறஹரி 
நாடகுரஞ்சி 
சாயா தரங்கி 
நாதவராங்கிணி 
புந்நாகவராளி 
கோகிலத்வநி 
தோடி 

பைரவி 
தேவகாந்தாரி 
தோடி. 
பிலஹரி 
கரஹரப்ரியா 


கீர்த்தனை 
கட்டி காநு 

கத மோஹா 
கதி நீவநி 
கந்தமு புய்யரு 
காநமூர்த்தே 
காரவிம்பராதா 
கிரிபை நெல 
கிரிராஜ ஸுதா 
கீதார்த்தமு 
குருலேக 
க்ரஹபலமேமி 
குமகுமகும 
சக்கநி ராஜ 
சநிதோடி. 
சலமேலரா 
சல்லக நாதோ 
சல்லரே 
சாலகல்ல 
சாலு சாலு 
சிந்ந நாடே 
சிந்திஸ்துந்நா டே 
சூடரே 
சூதாமு ராரே ஈ 
சூதாமு ராரே 
செடே புத்தி 
செர்தநே 
செலிமிநி 
சேதுலார 
சேரராவ தேமி 
சேஸிநதெல்ல 
ஐகதாநந்த 
ஒந்கஜா 

ஜய ஜய 

ஐய மங்களம்‌ 
ஐய மங்களம்‌ 
ஐய மங்களம்‌ 
ஜாநகீ நாயக 
ஜாநக ரமண 


ஐய ஐய ஸீதாராம்‌ 


ஜோஜோ ராம 
ஜ்ஞாந மொஸக 
தத்வ மெறுக 
தறமீதநே 
தநயந்தே ப்ரேம 
தநலோநே 
தநவாரி தநமு 
தநயுநி ப்ரோவ 


XXXVIi 


இராகம்‌ 

பேகட 
சங்கராபரணம்‌ 
தோடி 
புந்நாகவராளி 
காநமூர்த்தி 
கண்டா 

சஹாந 

பங்காள 

ஸுறடி. 

கெளரீ மநோஹரி 
ரேவகுப்தி 
ஸெளராலஷ்ட்ரம்‌ 
கரஹரப்ரிய 
ஹரிகாம்போஜி 
மார்கஹிந்தோளம்‌ 
வேகவா ஹிநி 
ஆஹிரி 

ஆரபி 

ஸாவேரி 
கலாநிதி 

முகாரி 
பந்துவராளி 

கா 

ஆரபி 

அடாண 
குந்தலவராளி 


யதுகுல காம்போஜி 


கரஹரப்ரிய 


மோஹந 
நாதநாமக்ரிய 
தந்யாஸி 
சுத்தஸீமந்திநி 
ஸாவேரி 
ரீதிகெளள 
ஷட்விதமார்கிணி 
கருடத்வநி 
பூஷா வளி 
பைரவி 
தேவகாந்தாரி 
பேக்ட்‌ 

பைரவி 


கீர்த்தனை 
தப்பகநே 

தப்பி ப்ரதிகி 
தலசி நந்தநே 

தல்‌ தண்டருலு 
தவதாஸோஹம்‌ 
'தீருநா நாலோ நி 
துளஸி ஐகஜ்‌ஐநநி 
துளஸீ தள 
துளஸீ பில்வ 
தெர தீயக 
தெலியலேரு 
தெலிஸி ராம 
தொலி ஐந்ம 
தொலி நேஜேஸிந 
தொலி நேநு 
தயஜு்சுட 

தயரா நீ 
தயலேநி 

தய ஸேயவய்ய 
தர்சநமு ஸேய 
தரிதாபு லேக 
தண்டமு பெட்டெநு 
தசரத நந்தந 
தாசுகோ வலெநா 
தரிநி தெலுஸு 
தாசரதே 

தாசரதீ 

இநமணி வம்ச 
தந ஐநாவந 
அடுகுகல 
துர்மார்கசரா 
தேவ ராம 

தேவ ஸ்ரீ தபஸ்‌ 
தேவாதி தேவ 
தேவி ஸ்ரீ துள 
தேஹி தவ 
தொரகுநா யநி 
தொரகுநா இடு 
த்வைதமு ஸுகமா 
தரது நீஸரி 
தர்மாத்ம நந்நிபுடு 
த்யாநமே வர 
நகுமோமு கநலேநி 
நகுமோமு கலவாநி 
நடசி நடசி 

நது பாலிம்ப 
தத்து கந்த 


xXxViii 


இராகம்‌ 
சுத்தபங்காள 
தோடி 

முகாரி 
பலஹம்ஸ 
புந்நாகவராளி 
ஸாவேரி 
ஸாவேரி 
மாயாமாளவகெளள 
கேதாரகெளள 
கெளளிபந்து 
தேநுக 
பூர்ணசந்த்ரிக 
பிலஹரி 
சுத்தபங்காள 
கோகிலத்வநி 
காநவாரிதி 
மோஹந 

நாயகி 

யதுகுல காம்போஜி 
நாராயணகெளள 
ஸாவேரி 
பலஹம்ஸ 
அஸாவேரி 
தோடி 

சுத்‌ தஸாவேரி 
கோகிலப்ரிய 
தோடி 
ஹரிகாம்போஜி 
பூபாலம்‌ 
கெளள 

ரஞ்ஜநி 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
மத்யமாவதி 
ஸிந்துராமக்ரிய 
மாயாமாளவகெளள 
சஹாந 

தோடி 

பிலஹரி 
ரீதிகெளள 
வராளி 
கேதாரகெளள 
தந்யாஸி 
ஆபேரி 
மத்யமாவதி 
கரஹரப்ரிய 
மோஹந 

கேஸரி 


கீர்த்தனை 
நீது ப்ரோவகநு . 
£ந்து ப்ரோவ நீ 
நந்து விடிசி 
நம்மகநே 
நம்மிந வாரிநி 
நம்மி வச்சிந 
நமோ நமோ 
நளிந லோசந 
நரஸிம்ஹா 
நாலஜீவாதார 
நாடி மாட 
நாடாடிந மாட 
தாததநும்‌ 
நாத லோலுடை 
நாத ஸுதா 
நாதா ப்ரோவவே 
நாதுபை 
நாதோபாஸந 
.நாபாலி ஸ்ரீ 
நாம குஸும 
நாமொறலநு 
நாமொறால 
நாயெட வஞ்சந 
நாரத காந 
நாரத குருஸாமி 
நாரதமுநி 
நாராயண ஹரி 
நிஜ மர்ம 
நிஜமுக நீ 
நிஜமைதே 
நித்ய ரூப 
நிதி சால 
நிந்நாடநேல 
இிநுவிநா ஸுகமு 
நிநுவிநா நாம 
நிந்து பாஸி 
நிந்நே பஜந 
நிந்தே நெற 
நிந்நே நெறநம்மி 
நிந்தநவலஸிந 
நிரவதி ஸுகத 
நீகு தநகு 
கெவரி 
நீகே தெலியக 
நீகே தயராக 
நீ சித்தமு நிர்மலமு 
நீ சித்தமு நாபாக்ய 


XXXIX 


இராகம்‌ 
சங்கராபரணம்‌ 
ஆபோகி 
ரீதிகெளள 
௮ஸா வேரி 
பைரவி 
கல்யாணி 
தேசிய தோடி 
மத்யமாவதி 
பிலஹரி 
பிலஹரி 
தேவக்ரிய 
ஜனரஞ்ஜநி 
சித்தரஞ்ஜநி 
கல்யாணவலந்தம்‌ 
ஆரபி 

பைரவி 
மத்யமாவதி 
பேகட 
சங்கராபரணம்‌ 
ஸ்ரீராகம்‌ 
ஆரபி 
தேவகாந்தாரி 
நபோமணி 
அடாண 
தர்பாரு 
பந்துவராளி 
யமுநாகல்யாணி 
உமாபரணம்‌ 
சஹாந 
பைரவி 

காபி 
கல்யாணி 
கந்நட 

தோடி 

நவரஸ கந்நட 
பலஹம்ஸ 


சுத்தஸாவேரி 
ஆநந்தபைரவி 
நீலாம்பரி 
தந்யாஸி 
விஜயவஸந்தம்‌ 


கீர்த்தனை 
நீ தய சகல்குடே 
நீ தயசே 

நீ தயராதா 

நீ தய ராவலெ 
நீ தாஸாநு 
தீநாம ரூ 


நீ மூத்து மோமு 
நீ வண்டி தைவ 
நீ வண்டி தைவமு 
நீ வாடநே காந 
நீவு ப்ரோவவலெ 
நீவே கந்நெட 
நீவே காநி 
நீவேரா குலதநமு 
நெநருஞ்சரா 
நெநருஞ்சிதாநு 
நேநெந்து வெதுகுது 
நே பொகட 

தே மொறபெட்டி 
நேரமா ராம 
தோரேமி ஸ்ரீ ராம 
பக்கல நிலபடி 
பட்டி விடுவராது 
பதவி நீ 

பதிகி மங்கள 
பதிக ஹாரதீரெ 
பரம பாவந 
பரமாத்முடு 
பரலேரக பயமு 
பரலோக ஸாதநமே 
பராகு ஜேஸிந 
பராகு நீகேல 
யராமுக மேலரா 
பராசக்தி 
பரிதாபமு கநி 
பரிபாலய மாம்‌ 
பரிபாலய பரி 
பரிபாலய தாசரதே 
பரிபூர்ண காம 
பரிஹாஸகமா 
பருலது வேடநு 
பலுகவேமி பதித 
பலுகவேமி 
பலுகு கண்ட 


XXXX 


இராகம்‌ 
ரீதிகெளள 
யதுகுல காம்போஜி 
வஸந்தபைரவி 
தோடி 
ஹமீருகல்யாணி 
ஸெளராவ்ட்ரம்‌ 
பேகட 
ஜயமநோஹரி 
நாயகி 
கமலாமநோஹரி 
தோடி 

பைரவி 
ஸாரங்க 
ஸாவேரி 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
பிலஹரி 

பேகட 
ஸிம்ஹவா ஹிநி 
மாளவி 
கர்நாடக பெஹாக்‌ 
தேசிய தோடி 
தோடி 
ஸளெளராஷ்ட்ரம்‌ 
வராளி 
கரஹரப்ரிய 
மஞ்ஜரி 
ஸாளகபைரவி 
ஆரபி 

ஸுரடி 
பந்துவராளி 
வாகதீச்வரி 
மந்தாரி , 
பூரிகல்யாணி 
ஜுஜாுஹுலி 
ன்‌ 
ஸுரடி 

ஸாவேரி 
மநோஹரி 
தர்பாரு 
ரீதிகெளள 
சங்கராபரணம்‌ 
பூரிகல்யாணி 
வநஸ்பதி 
பலஹம்ஸ 
ஆரபி 
பூர்ணசந்த்ரிக 
நவரஸ கந்நட 


கீர்த்தனை 

பாலய ஸ்ரீ ரகு 
பாலிந்துவோ 
பாஹி கல்யாண 
பாஹி கல்யாணராம 
பாஹி பரமாத்ம 
பாஹி பாஹி தீந 
பாஹி மாம்‌ ஸ்ரீ ராம 
பாஹி மாம்‌ ஹரே 
பாஹி ரமாரமண 
பாஹி ராமசந்த்ர 
பாஹி ராமசந்த்ர 
பாஹி ராமதூத 
பாஹி ராம ராம 
பாஹி பரம 
ப்ராணநாத 
ப்ராரப்த மிட்லு 
பூல பாந்பு மீத 
பெருகு பாலு 
பேரிடி. நிறு 
பொத்து பொய்யேநி 
பணிபதி சாயீ 


்‌ படலிக தீர 


பலமு குலமு 
பண்டு ரீதி 
யாகாயெ நய்ய 
பாலே பாலெந்து 
புத்தி ராது 
ப்ருந்தாவந 
ப்ரோவ பாரமா 
ப்ரோசேவா 

பக்தி பிச்ச 
பக்துநி சாரித்ரமு 
பஜந பருல 

பஜந ஸேய ராதா 
பஜந ஸேயவே 
பஜந ஸேயு மார்க 
பஜராமம்‌ ஸததம்‌ 
பஜரே பஜ 
பஜரே ரகுவீரம்‌ 
பவநுத 

பவ ஸந்நுத 
புவிநி தாஸுட 
மதிலோத யோசந 
மநவிநாலகிஞ்ச 
மநவிநி விநு 
மநஸா எடு 
மநஸா மந 


XXXXi 


இராகம்‌ 
தேவகாந்தாரி 
காந்தாமணி 
புந்நாகவராளி 
காபி 

வராளி 
ஸெளராஸஷ்ட்ரம்‌ 
காபி 
ளெளராஷ்ட்ரம்‌ 
வராளி 
சங்கராபரணம்‌ 
யதுகுல காம்போஜி 
வஸந்தவராளி 
கரஹரப்ரிய 
காபி 

சூலிநி 
ஸ்வராவளி 
ஆஹிரி 
கண்டா 
கரஹரப்ரிய 
தோடி 
ஜங்காரத்வநி 
ரீ திகெளள 
ஸாவேரி 
ஹம்ஸநாதம்‌ 
சந்த்ரஜ்யோதி 
ரீதிகெளள 
சங்கராபரணம்‌ 
தோடி 
பஹுதாரி 
ஸ்ரீரஞ்ஜநி 
சங்கரா பரணம்‌ 
பேகட 

ஸுரடி 
அடாண 
கல்யாணி 
நாராயணி 
ஹுஸேநி 
கந்நட 
கல்யாணி 
மோஹந 
ரணி, 

ஸ்ரீ ரஞ்ஜநி . 
கோலாஹலம்‌ 
நளிநகாந்தி 
ஐய நாராயணி 
மலயமாருதம்‌ 
வர்தநி 


கீர்த்தனை 

வ்‌ ஸ்ரீராம 
மநஸா ஸ்ரீ ராமுநி 
மநஸா நில்ப 
மநஸு லோநி 
மநஸு விஷய 
மநஸு ஸ்வாதீந 
மரகத மணி 
மறசே வாடநா 
மறவகரா 

மறி மறி நிந்நே 
மரியாத காதய்ய 
மரியாத காதுரா 
மறுகேலரா 
மஹித ப்ரவ்ருத்த 
மஹிம தக்கிஞ்சு 
மாகுலமுந நஹ 
மாகேலரா 

மா ஜாநதி 
மாடாட வேமி 
மாடி மாடி 
மாநஸ ஸஞ்சர 
மாநமு லேதா 
மாபால வெலஸி 
மாமவ ரகுராம்‌ 
மாமவ ஸததம்‌ 
மாரவைரி 

மா ராமசந்த்ருதிகி 
மாறு பல்க 

மித்ரி பாக்யமே 
மீவல்ல குணதோஷ 
முச்சட ப்ரஹ்மா 
முத்து மோமு 
முநுபே தெலியக 
முத்து ராவண 
மூமமூத்துலு 
.முரியெமு கலிகெ 
முந்து வெநுக 
மருது பாஷ்னணா 
மேநு ஐ 
மேரு ஸமாந 
மேலுகோ தயா 
மேலுகோவய்ய 
மேலு மேலு ராம 
"மோஸ போகு 
மோஹந ராம 
மோக்ஷமு கலதா 
வஜ்ஞாதுலு 


XXXII 


இராகம்‌ 
ஈசமநோஹரி 
மாரரஞ்ஜநி 
ஆபோகி 
ஹிந்தோளம்‌ 
நாடகுரஞ்ஜி . 
சங்கராபரணம்‌ 
வராளி 
கேதாரம்‌ 
தேவகாந்தாரி 
காம்போஜி 
பைரவம்‌ 
சங்கராபரணம்‌ 
ஐயந்தஸ்ரீ 
காம்போஜி 
ரிஷபப்ரிய 
ஸுரடி 
ரவிசந்த்ரிக 
காம்போஜி 
நீலாம்பரி 
மோஹந 
புந்நாகவராளி 
ஹமீருகல்யாணி 
அஸாவேரி 
ஸாரங்க 
ஜகந்மோ;ஹிநி 
நாஸிகாபூஷணி 
கேதார கெளள 
ஸ்ரீ ரஞ்ஜநி 
கரஹரப்ரிய 
காபி 
மத்யமாவதி 
ஸுூர்யகாந்தம்‌ 
பங்காள 
தோடி 
அடாண 
முகாரி 
தர்பாரு 
மாருவதந்யாஸி 
ஸரஸாங்கி 
மாயாமாளவகெளள 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
பெளளி 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
கெளளிபந்து 
மோஹந 
ஸாரமதி ' 
ஜயமநோஹரி 


கீர்த்தனை 

யுக்தமு காது 
'யோசநா கமல 
ஏகுநந்தந ராஜ 
ரகுந்ந்தந ரகு 
ரகுநாயக 

ரகுபதே ராம 
ஏகுவர நந்து 
ரகுவீர ரண 

ரமா ரமண 

ரமா ரமண ராரா 
ர மிஞ்சுவாரெவரு 
ரக்ஷ பெட்டரே 
ராகா சசவதந 
ராக ரத்ந மாலிக 
ராக ஸுதா ரஸ 
ராஜு வெடலெ 

ரா நிதி ராது 

ராம கதா ஸுதா 
ஏாம ராமக்ருஷ்ணா 
ராம கோதண்ட 
ராமசந்த்ர நீதய 
ராம தைவமா 
மாம நந்து 

ராம நாமம்‌ பஜ 
ராமா நிநு நம்மிந 
ராம நிநுவிநா 
ராமா நீயெட்‌ 

ராம நீவாது 

ராமா நீவே 

ராம நீ ஸமாந 
ராம பாஹி 

ராம பாண த்ராண 
ராம பக்தி 

ராமம்‌ பஜேஹம்‌ 
ராம ஏவ 

ராம்‌ ரகுகுல 
ராமராம கோவிந்த 
ராம ராம நீவாரமு 
ராம ராம ராம 
ராமராம ராம 
ராமராம ராம 
ராம ராம ராம லாலி 
ராமராம ராம ஸீதா 
றாம்‌ ராம ராம 
ராம்‌ ராம்‌ ராம 
ராம லோப மேல 
ராம ஸ்ரீராம 


300011 


இராகம்‌ 
ஸ்ரீராகம்‌ 
தர்பாரு 
சுத்ததேசி 
கேதாரகெளள 
ஹம்ஸத்வநி 
சஹாந 
பந்துவராளி 
ஹுஸேநி 
வஸந்தபைரவி 
சங்கராபரணம்‌ 
ஸுபோஷிணி 
பைரவி 

டக்க 

ரீதி கெளள 
ஆந்தோளிக 
தேசிய தோடி 
மணிரங்கு 
மத்யமாவதி 
கெளிபந்து 
பைரவி 
ஸுரடி 
ஸுரடி 
ஹரிகாம்போஜீ 
மத்யமாவதி 
மோஹந 
TE 
கரஹரப்ரிய 
வியி 
நாராயணி 
கரஹரப்ரிய 
காபி 

ஸாவேரி 
சுத்தபங்காள 
ஸாவேரி 
பலஹம்ஸ 
காபி 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
ஆனந்‌ தபைரவி 
கல்யாணி 
கண்டா 
மோஹத 
சஹாந 
ஹுஸேநி 
செஞ்சுருட்டி 


யமுநா கல்யாணி 


தர்பாரு 
சங்கராபரணம்‌ 


கீர்த்தனை 

வண கன ன்னா 
ராம ஸீதாராம 
ராமா நீபை தநகு 
ராமாபிராம 
ராமாபிராம 
ராமாபிராம ரகு 
ராம ஸமயமு 
ராமா நிநநே 
ராமுநி மறவகவே 
ராரா நந்நேலு 
ராரா பணி சயந 
ராரா மாயிண்டி 
ராரா ரகுவீர 
ரார ஸீதா 

ரூகலு பதிவேலுந்ந 
ரே மாநஸ 
லலிதே ஸ்ரீப்ரவ்ருத்தே 
லக்ஷண முலு கல 
லாலி யூகவே 
லாலி லாலீயநி 
லாலி லாலய்ய 
லாவண்ய ராம 
லீலகாது ஜுூசே 
லேகநா நிந்நு 
லேமி தெல்ப 
லோகாவந சதுர 
வச்சுநு ஹரி 
வத்தயுண்டேதே 
வத்தநே வாரு 
வநஜ நயநுடநி 
வரதராஜ 
வரதா நவநீதாசா 
வர நாரத 
வரமைந நேத்ரோ 
வரராக லய 
வரலீல காந 
வரி வாஹந 
வராலந்து கொம்மநி 
வல்லகாதநக 
வந்ததநமு ரகு 
வாசாமகோசர 
வாடேரா 

வாரிஐ நயந 
வாரிஜநயந 
வாரிதி நீகு 
வாஸுதேவயநி 
வாஸுதேவ 


xXXXIV 


இராகம்‌ 
பலஹம்ஸ 
சங்கராபரணம்‌ 
கேதாரம்‌ 
தர்பாரு 
தந்யாஸி 
ஸாவேரி 
மத்யமாவதி 
ஹுஸேநி 
கேதாரகெளள 
ளலெளராஷ்ட்ரம்‌ 
ஹரிகாம்போஜி 
அஸாவேரி 
- அடாண 
ஹிந்தோள வஸந்தம்‌ 
தேசிய தோடி 
தோடி 
பைரவி 
சுத்தஸா வேரி 
நீலாம்பரி 
ஹரிகாம்போஜி 
கேதாரகெளள 
பூர்ணஷட்ஜம்‌ 
திவ்யமணி 
அஸாவேரி 
நவநீதம்‌ 
பேகட 
கல்யாணி 
வராளி 
ஷண்‌ முகப்ரிய 
கேதாரகெளள 
ஸ்வரபூஷணி 
ராகபஞ்ஜரம்‌ 
லு 
பரஜு 
செஞ்சுகாம்போஜி 
சங்கராபரணம்‌ 
ஸுப்ர தீபம்‌ 
குர்ஜரி 
சங்கராபரணம்‌ 
சஹாந 
கைகவசி 
பந்துவராளி 
கேதாரகெளள 
கேதாரகெளள 
தோடி 
கல்யாணி 
பிலஹரி 


கீர்த்தனை 
விடெமு ஸேயவே 
விடஜாலதுரா 
விதுலகு 
விதி சக்ராதுலகு 
விநதாஸுத 
விநதாஸுத வாஹந 
விநயமுநநு 
விந்நாஸ கொநி 
விநராத நா 
விநவே ஓ 
விநா யகுநி 
விராஜ துரக 
விஷ்ணு வாஹநு 
'வவேணுகாந லோலு 
வேத வாக்யமநி 
'வரெவ்வரே 
வேங்கடேச 
சரணு சரணநுசு 
“சர சர ஸம 
சசி வதந 
சம்போ மஹா 
சம்போ சிவ 
ச்ருங்காரிஞ்சு 
சாந்தமு லேசு 
ச்யாம ஸாுந்தராங்க 
சிவ சிவ சிவ 
சிவே பாஹிமாம்‌ 
ஸ்ரீ காந்த நீியெட 
ஸ்ரீ கணநாதம்‌ 
ஸ்ரீ கணபதிநி 
ஸ்ரீ ஜநகதநயே 
ஸ்ரீ ஜாநகமநோ 
ரீ துளஸம்ம 
நாரத நாத 
நாரத முநீ 


ஸ்ரீ ரகுவர ஸு*குணா 
ஸ்ரீ ரகுவர தாசரதே 
ஸ்ரீ ரகுவராப்ற 

ஸ்ரீ ரம்ய சித்தா 

ஸ்ரீ ராமசந்த்ர 

ஸ்ரீ ராம ஜயராம 


XXXXV 


இராகம்‌ 
கரஹரப்ரிய 
ஐநரஞ்ஜநி 
மாயா மாளவகெளள 
யமுநாகல்யாணி 
ஹுஸேநி 

்‌ ஜயந்தஸேந 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
ப்ரதாபவராளி 
தேவகாந்தாரி 
விவர்தநி 
மத்யமாவதி 
பலஹம்ஸ 
சங்கராபரணம்‌ 
கேதார9களள 
மோஹந 
ஸுர டி. 
மத்யமாவதி 
மத்யமாவதி 
குந்தலவராளி 
சந்த்ரஜ்யோதி 
பந்துவராளி 
சங்கராபரணம்‌ 
ஸுரடி 
ஸாம 
குந்யாஸி 
பந்துவராளி 
கல்யாணி 
பவப்ரிய 
கநகாங்கி 
ஸெளராஷ்ட்ரம்‌ 
கலகண்டி 
ஈநமநோஹரி 
தேவகாந்தாரி 
காநடா 
பைரவி 
பலரஞ்ஜநி 
நாகஸ்வராவளி 
அடாண 
பூர்ணஷட்ஜம்‌ 
ஹம்ஸத்வநி 
தேவகாந்தாரி 
யைரவி 
சங்கராபரணம்‌ 
காம்போஜி 
ஜயமநோஹரி 
ஸாவேரி 
மத்யமாவதி 


கீர்த்தனை 

ர ராம ஜயராம 
ராமதாஸ்‌ 
ராம பாதமா 
ராம ஜயராம 
ராம ராம 
ராமராம 


ராம ராம 
ராம ஸ்ரீ ராம 
ர ராம ஸ்ரீ ராம 
சோபில்லு 
சோபாநே 
ஸத்தலேநி 

ஸதா மதிந்தலது 
ஸநாதந பரம 
ஸமயமு ஏமறகே 
ஸமயமு தெலிஸி 
ஸமுகாந நில்வ 
ஸரஸ ஸாமதாந 
ஸரஸீருஹ நயந 
ஸரஸீருஹா நந 
ஸர்வலோக தயா 
ஸர்வாந்தர்யாமி 
ஸரிஜேஸி வேடுக 
ஸரி யெவ்வரே 
ஸரிவாரலோந 
ஸ்மரணே ஸுகமு 
ஸ்வர ராக ஸுதா 
ஸங்கீத ஜ்ஞாதமு 
ஸங்கீத சாஸ்த்ர 
ஸந்தேஹேமுநு 
ஸந்தேஹமு 
ஸம்ஸாரு லைதே 
ஸாகேத நிகேதந 
ஸாக்ஷி லேதநுசு 
ஸாகருண்டு 

ஸா திஞ்செநே 
ஸாமஜ வரகமந 
ஸாமிகி ஸரி 
ஸாரமே காநி 
ஸாரஸ நேத்ர 
ஸாரி வெடலிந 
ஸார்வ பெளம 
ஸிக்குமாலி 
ஸீதா கல்யாண 
ஸீதம்ம மாயம்ம 
ஸீதா நாயக 


666,666, SACHS 


ராம ராமாச்ரிது 


XXXXVL 


இராகம்‌ 

வராளி 
தந்யாஸி 
அம்ருதவா ஹிநி 


யதுகுல காம்போஜி 


பூர்ணசந்த்ரிக 
ஸாவேரி 
ஸாவேரி 
நீலாம்பரி 
சஹாந 
வராளி 
ஐகந்மோஹிநி 
பந்துவராளி 
நாகநந்திநி 
கம்பீரவா 
பலமஞ்ஜரி 
கல்கட 
அஸாவேரி 
கோகிலவராளி 
காபிநாரா யணி 
பிலஹரி 
முகாரி 

ுஸேநி 
பரவி 
தீவ்ரவாஹிநி 
ஸ்ரீரஞ்ஜநி 
பிந்நஷட்ஜம்‌ 
ஐ.நரஞ்ஜஐநி , 
சங்கரா பரணம்‌ 
தந்யாஸி 
முகார்‌ 
ராமப்ரிய 
கல்யாணி 
ஸாவேரி 
கந்நட 
பங்காள 
யமுநாகல்யாணி 


சங்கராபரணம்‌ 
அஸா வேரி 
ராகபஞ்ஜரம்‌ 
கேதாரகெளள 
சங்கராபரணம்‌ 
லலித 
ரீதிகெளள 


பக்கம்‌ 
467 
393 
86 
438 
457 
296 
400 
497 
441 
466 
58 
486 
288 
574 
133 
44 
28 
87 
178 
523 
152 
420 
85 
306 
157 
41 
257 
222 
38 
153 
315 
575 
65 
252 
267 
505 
248 
92 
276 
311 
573 
29 
214 
188 
480 
60 
417 


கீர்த்தனை 
ஸீதாபதி காவ 
ஸீதாபதீ நா 
ஸீதா மதநோஹர 
ஸீதாவர 

ஸுதி யெவரோ 
ஸுகுண முலே 
ஸுஜந ஜீவந . 
ஸுந்தர தர 
ஸுந்தர தசரத 
வபய்‌ 
ஸுந்தரி நிந்து 
ஸுந்தரி நீ 
ஸுந்தரேச்வருநி 
ஸொகஸாுகா 
ஸொகஸு ஜூட்‌ 
ஹரிதாஸுலு 
ஹரியநுவாரி 
ஹரிஹரி நீ 
ஹெச்சரிககா 
க்ஷ்ணமை திருக 


க்ரஸாகர விஹார 


க்ஷ்ரஸாகர சயந 


2020220711 


இராகம்‌ 
சங்கராபரணம்‌ 
கமாஸ்‌ 
ராமமதோஹரி 
தேவகாந்தாரி 
காதட 
சக்ரவாகம்‌ 
கமாஸ்‌ 
ஸிந்துராமக்ரிய 
பந்துவராளி 
கா 
பேகட 

ரபி 
னவ அன்‌ 
சங்கராபரணம்‌ 
ஸ்ரீரஞ்ஜநி 
கந்நடகெளள 
யமுநாகல்யாணி 
தோடி 
புந்நாகவராளி 


யதுகுல காம்போஜி 


முகாரி 
ஆநந்தபைரவி 
தேவகாந்தாரி 


ஸ்ரீ 
தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


முதற்‌ பாகம்‌ 


Te அலகை, 


விக்கிரேசுவர ஸ்தோத்திரம்‌ 


v > NA v v 
ராகம்‌: பங்காள தாளம்‌: தேசாதி 
(மேளகர்த்தா 29) 


பல்லவி கிரிராஜஸுதாதநய ஸதய (கி) 
vv இ 
அனுபல்லவி ஸுரநாத முகார்ச்சித பாதயுக 
பரிபாலய மாமிப ராஜமுக (கி) 
ப 8 
சரணம்‌ கணநாத பராத்பர . சங்கரா- 


கம வாரிநிதி ரஜநீகர 
பணிராஜகங்கண விக்‌ நநிவா- 


ரண சாம்பவ ஸ்ரீத்யாகராஜநுத (கி) 


மலைமகள்‌ தனயனே! தயை பொருந்தியவனே! இந்திரன்‌ 
முதலியோரால்‌ தொழப்படும்‌ பாதனே! என்னைக்‌ காத்தருள்‌. 
யானைமுகத்தவனே! சிவகணங்களுக்குத்‌ தலைவனே! பராத்பர! 
நலம்‌ புரிபவனே! வேதங்களென்னும்‌ ₹* கடலுக்குச்‌ சந்திரன்‌ 
போன்றவனே! ஆதிசேடனைக்‌ கங்கணமாக அணிந்தவனே! 
இடையூறுகளைப்‌ போக்குபவனே! சிவகுமாரனே! ஸ்ரீ தியாக 
ஏாஜனால்‌ வணங்கப்பெறுபவனே! 


2 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 
2 

ஸ்ரீமணி (மே. 2) - ஆதி 
ப.  ஏமந்துகே விசித்ரமுநு இலலோ௩ மநுஜுலாடே (தே) 
அ. நீ மந்த்ரமஹிம நெறுங்கலேக 

ஸாமாந்யுலை பல்கேரு நீதோ (நே) 
ச. தாமஸம்பு சேத தத்வமு பலுகுசு 

காமதாஸுலை கருணமாலி மதிநி 

பூமி ஸஞ்சரிஞ்சி பொட்ட நிம்புசுநு 

அம பெத்தலட த்யாகராஜநுத (ஏ) 


இவ்வுலகில்‌ மாந்தர்‌ பேசும்‌ விசித்திர மொழிகளை என்ன 
வென்பேன்‌? உன்‌ திருமந்திரத்தின்‌ மகிமையை அறியமுடியா மல்‌: 
அற்பர்களைப்போல்‌ உன்னுடன்‌ உரையாடுகிறார்கள்‌! தாமஸ: 
குணம்‌ நிறைந்த தத்துவங்களைப்‌ பேசி, காமத்திற்கு அடிமை 
களாகி, நெஞ்சில்‌ சிறிதும்‌ கருணையின்றி, உலகில்‌ இங்குமங்கும்‌ 
திரிந்து வயிற்றை நிரப்பிக்கொண்டு தாமே பெரியோர்கள்‌ 
என்று பெருமைகொண்டனர்‌. 


3 
வ௩ஸ்பதி (மே. 4) ஆதி 
ப. பரிஹாஸகமா 1 மாட பதுகுரிலோ பொகடிநதி (ப). 


அ.  வெறபு5நு மாநமுந வெஸநம்புலசே கோரி 

சரணாகதரக்ஷக நிநு ஸந்ததமுநு சரணண்டே (ப). 
ச. ஒக முநிகை த்ரெளபதி த்வாரகாநிலயா சரண௩க 

ஒக மாடகு விபீஒணுடு ஓர்வலேக சரண௩க 

cat எல ப்ரஹ்லாது ஜா சே சரணநக ஹி- 


தகருண்டை ப்ரோசிதி த்யாகராஜுநி மாட (ப) 


1. பரியாசகமா 


முதற்‌ பாகம்‌ 2 


பதின்மருக்கடையே நான்‌ உன்னைப்‌ புகழ்ந்ததனைத்தும்‌ 
பரிகாசப்‌ பேச்சாகிவிட்டதா? அச்சத்திலும்‌, மானங்காக்கவும்‌, 
துயரிலும்‌ நான்‌ உன்னை வேண்டி, சரண்‌ புகுந்தவர்களைக்‌ 
காக்கும்‌ உன்னை சுதா சரணடைந்தது (பரிகாசமா2) ஒரு 
முனிவருக்காக (துர்வாசர்‌) திரெளபதி “துவாரகா நிலயா! 
நீயே சரண்‌'' என்ற பொழுதும்‌, (ராவணன்‌ கூறிய) ஒரு 
வார்த்தையைப்‌ பொறுக்கமாட்டாத விபீஷ்ணன்‌ சரணடைந்த 
பொழுதும்‌, பிரஹ்லாதன்‌ துயரத்துடன்‌ அடைக்கலம்‌ புகுந்த 
பொழுதும்‌ அவர்களுக்கு இதம்‌ அளித்துக்‌ காத்தருளினாய்‌, 
ஸகலேசுவரனே! தியாகரா ஜனின்‌ பேச்சு மாத்திரம்‌ பரிகாசமா? 


4 
ரஸாளி (மே. 4) ஆதி 
ப. அபராச முல நோர்வ ஸமயமு 

க்ருப ஜூடு க ௩மை௩ நா (ய) 
௮. சபலசித்‌ துடை ம௩ஸெறுககநே 

ஜாலி கலுகஜேஸுகொரி 1 மொரலநிடே (அ) 
ச. ஸகலலோகுல பலாபலமு? லெறிகி 


ஸம்ரக்ஷிஞ்சுசு நுண்ட்க நந்‌- 
நொகநி ப்ரோவ தெலியநு கீர்த்த௩ ௪- 
தக மொரநர்ச்சுகொந்௩ த்யாகராஜுநி (அ) 


கனத்த என்‌ அபராதங்களைப்‌ பொறுத்தருள இதுவே 
தருணம்‌. கிருபையுடன்‌ என்னை நோக்கு. சபலம்‌ நிறைந்த 
உள்ளத்துடன்‌, என்‌ மனத்தை நானே அறியாமல்‌, துயரடைந்து 
முறையிடும்‌ என்‌ குற்றங்களைப்‌ பொறுத்தருள்‌. ஜீவகோடிகளின்‌ 
வினைப்பயன்களை அறிந்து நீ அவர்களைக்‌ காப்பதுபோல்‌ 
என்னையும்‌ பாலித்தருள்வாய்‌ என்று அறிந்து உன்மீது 
கீர்த்தனைத்‌ தொகுதியைப்பாடிய தியாகராஜனின்‌ பிழைகளைப்‌ 
பொறுத்தருள்‌. 


1. பெட்டுகொநி 2. பலமுல 3. ஸாசதக 


4 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


5 
v v. 
மாநவதி (மே. 5) தேசாதி 
v v 
ப. எவரிதோ நே தெல்புது ராம நாலோநி ஜாலிநி (௭) 
1 v டசி 
கவகொநி ஸதா பஜ௩ஸேய கார்யமுலந்நி வேராய (௭) 
v vv v v v 
௪, கணகாது ஜேய கோரக கடுவாநருடை தீரெகா 
ப 
v vv v 
குணமயாமயாம்புத ஸர கோபால 
v 
த்யாகராஜநுத (௭) 
என்‌ உள்ளத்திலுள்ள துயரத்தை யாரிடம்‌ கூறுவேன்‌? 
ஐதை கூடி ஸதா பஜனை செய்தும்‌ காரியங்களனைத்தும்‌ வேறாக 
முடிந்தன. பிள்ளையார்‌ பிடிக்கக்‌ குரங்காக முடிந்துவிட்டதே! 
ஐம்புலன்களென்னும்‌ நோயாறெ மேகத்தைக்‌ கலைக்கும்‌ 


காற்றைப்‌ போன்றவனே! கோபால! தியாகராஜனால்‌ வணங்கப்‌ 
பெறுபவனே! ்‌ 


6 
மநோரஞ்ஜநி (மே. 5) ஆதி 
ப, அடு காராதறி பல்க நபிமாநமு லேகபோயெநா (அ) 
அ.  எடுலோர்த்துநு ஓ2 தயஜூடவய்ய 
ஏவேல்பு ஸேயு சலமோ தெலிஸி (அ) 
ச. வேத சாஸ்த்ரோபநிஷத்‌ விதுடை௩ 
நிஜதாரிஙி பட்டி தாஸுடை௩ 


நாதுபை நெபமெஞ்சிதே த்யாகராஜ நுத (அ) 
“அவ்விதம்‌ நேராது” என்று உறுதி கூற உனக்கு என்னிடம்‌ 
அபிமானம்‌ இல்லாமல்‌ போய்விட்டதா? நான்‌ எப்படிப்‌ 
பொறுப்பேன்‌? என்‌ ஐயனே! கருணை கூர்ந்து என்னைப்‌ பார்‌. 
இது எந்த தெய்வம்‌ செய்யும்‌ கொடுமையோ? வேதங்கள்‌, 
சாத்திரங்கள்‌, உபநிஷத்துகள்‌ முதலியவற்றை நான்‌ நன்கு 
கற்றிருந்தும்‌, என்‌ ஸ்வதர்மத்தை அனுஷ்டித்துக்கொண்டு உன்‌ 
தாசனாக விளங்கியும்‌ என்மீது நீ குற்றம்‌ சாட்டினால்‌ (எனக்கு 
வேறு கதி ஏது). 


ட்‌ vv v v 
1; குணமயமாயாம்புத 2. நே தயஜூட 


முதற்‌ பாகம்‌ 5 


ரீ 
தோடி (மே 8.) சாபு (த்ரிபுட) 
ப, எந்து தாகிநாடோ ஈடகு ரா- 
நெந்நடு தயவச்சுநோ ஓ ம௩ஸா (எந்து) 


௮, எந்துகு சபலமு விநவே நா மநவிநி 
முந்தடிவலெ ப க்துல போஷிஞ்சுட (கெந்து) 


சரி, அலநாடு க௩ககசிபு நிண்டாரு 
சலமு ஜேஸி ஸுதுஙி ஸகல பா- 
த ல பெட்டகா மதிநி தாளக நிச- 
லயா ப்ரஹ்லாது கொறகு கம்‌ லோ - 
பல நுண்ட்கலேதா ஆ ரீதிநி நே (டெந்து) 


2. .முநு வாரிவாஹ வாஹ௩ தநயுடு மத- 

முந ரவிஜுநி சால கொட்டுட ஜூசி 

ம௩ஸு தாள ஜால லேக ப்ரேம- 

முக பால௩மு ஸேய தாளதருவு மரு- 

கு௩ நில்வகலேதா ரீதிநி நே (டெந்து) 
3. தொலிஜந்மமுல நாடு ஜேஸிந துஷ்கர்ம 

முல நணகநு ஸேய ஆறு சத்‌- 

ரல பட்டி பொடிஸேய அதியு காக 

இலலோ சஞ்சலமு ரஹித3 நிஜபக்த ஜ- 

நுலநு த்யாகராஜுநி ரக்ஷிம்ப நே (டெந்து) 


1. இலநு சஞ்சல விரஹித 


6 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


எங்கு சென்று ஒளிந்தானோ? இங்கு எழுந்தருள வேண்டு 
மென்ற தயை அவனுக்கு என்று வருமோ? மனமே! உனக்கு 
வீண்‌ சபலம்‌ ஏன்‌? என்‌ விண்ணப்பத்தைக்‌ கேள்‌. முன்புபோலவே 
பக்தர்களைக்‌ காப்பாற்ற (அவன்‌ எங்கு ஒளிந்‌ தா னோ?) . 

அன்றொரு நாள்‌ ஹிரண்யகசிபு பெருஞ்சினத்துடன்‌ தன்‌ 
புதல்வனுக்குப்‌ பல துன்பங்களை இழைக்கவும்‌, அவற்றைக்‌ 
கண்டு மனம்‌ பொருமல்‌, கலங்காத பக்தியுடைய பிரஹ்லா தனின்‌ 
பொருட்டுத்‌ தூணில்‌ மறைந்திருக்கவில்லையா? 

முன்பு இந்திர குமாரனான வாலி மதத்துடன்‌ சூரிய 
புத்திரனான சுக்கிரீவனை பலமாகத்‌ தாக்குவதைக்‌ கண்டு மனம்‌ 
தாளாமல்‌ அன்புடன்‌ அவனைக்‌ காக்கப்‌ 7 பனைமரத்தின்‌ 
மறைவில்‌ நிற்கவில்லையா? 

பூர்வ ஜன்மங்களில்‌ புரிந்த தீச்செயல்களின்‌ பயன்களை 
ஓழிப்பதற்கும்‌, காமம்‌ முதலிய ஆறு சத்துருக்களைப்‌ பொடி 
யாக்கவும்‌, இவ்வுலகில்‌ மனஞ்சலிக்காத தன்‌ பக்தர்களையும்‌ 
இந்த தியாகராஜனையும்‌ காப்பாற்றவும்‌ (அவன்‌ இன்று எங்கு 
ஒளிந்தானோ?). 3 


8 
தோடி ஜமப 
ப. தாசுகோவலெநா தாசரதி தீதய? (தா) 
௮. ஜூசுவாரலலோந சுலக நநுஜூசி (தா) 
ச. 1. கநிகரமு காந்தபை கலிகி முத்திடு வேள 


ஜ௩கஜ நாமாட ஸமயமநி பல்கிதே (தா) 
2. கரகி பதமுல வ்ரால கரி கருணஸேயுவேள 

பரதுடெந்‌6 ஈ நந்நு ப க்துட்கி பல்கிதே (தா) 
3. நேமமுந பரிசர்ய நேர்பு நு பொகடுவேள 

ஸெளமித்ரி த்யாகராஜுநி மாட பல்கிதே (தா) 


த இங்கு **ஸால”” அல்லது மராமரம்‌ என்று இராமாயணத்தில்‌ 
குறிப்பிட்டிருந்தும்‌, பனைமரம்‌ என்றும்‌ சிலர்‌ கூறுவர்‌. 


v v 
2. நீது தய 


முதற்‌ பாகம்‌ 7 


தசரதன்‌ மைந்தனே! உன்‌ தயையை நீ ஒளித்துவிட 
வேண்டுமா? அனைவருக்குமிடையே என்னைப்‌ பார்த்து உனக்கு 
அலட்சியமா? அன்பு பெருகி நீ பிராட்டியுடன்‌ ஏகாந்தமா 
யிருக்கும்பொழுது அதுவே தருணமென்று சதை என்னைப்‌ பற்றிக்‌ 
கூறியும்‌, பக்தி பரவசத்துடன்‌ உன்‌ பாதங்களில்‌ அடிபணிந்த 
பரதனுக்கு நீ அருள்‌ புரிந்தபொழுது, அவன்‌ நான்‌ ஒரு பக்தன்‌ 
என்பதைக்‌ கூறியும்‌, நியமத்துடன்‌ இலக்்மணன்‌ புரியும்‌ பணி 
விடையை மெச்சி நீ புகழும்பொழுது அவன்‌ இந்த தியாக 
ராஜனின்‌ விஷயத்தைக்‌ கூறியும்‌ (உன்‌ தயையை நீ ஒளிக்க 
வேண்டுமா?) 


தோடி ஆதி 
ய. சேஸிநதெல்ல மறரிதிவோ ஓ ராம ராம (சே) 
௮. - ஆஸகொர்நட்டி நந்நலபிஞ்சுடகு முந்நு (சே) 
ச: 1. ஆலோ!நீகைந பக்துராலோ 2 யநுசு நாடு 

ப்ராலுமாலக ந்‌ செலிமியு (சே) 


2. பா ஷ கப்பகநு விபீ ஷணுநி கொறகாதி 

சேஷுட்கு தம்முகி போஷிஞ்சமநி ராஜு (சே) 
3. ராம ஸ்ரீத்யாகராஜ ப்ரேமாவதார ஸீதா 

பாம மாடலு தெல்பு3 பீமாஞ்ஜரேபு ப்ரஹ்ம (சே) 


ஓ ராமா! உன்மீது அன்பு பூண்டிருக்கும்‌ என்னைக்‌ 
கஷ்டத்திற்கு ஆளாக்குவதற்காகவே நீ முன்பு செய்ததனைத்‌ 
தையும்‌ மறந்தாயோ? சீதா தேவி உன்‌ தர்மபத்தினி என்றோ 
அல்லது உனது சிறந்த பக்தை: என்றோ . கருதி சிறிதும்‌ 
சோம்பலின்றி அன்று சுக்ரீவனுடன்‌ நட்பு கொண்டதையும்‌, 
கொடுத்த வாக்கை மீறாமல்‌ ஆதிசேடனின்‌ அவதாரமாகிய 
உன்‌ தம்பிக்கு உத்தரவிட்டு விபீஷணனை அரசனாக்கியதையும்‌, 
சீதையிடம்‌ தூது சென்று அவளுடைய செய்தியை உனக்குரைத்த 
அனுமனுக்கு பிரம்ம பட்டம்‌ அளித்ததையும்‌ மறந்தனையோ?2 
ராம! தியாகராஜனின்‌ அன்புருவானவனே! 


1. அலு அ, ப்‌ க்துராலு 3, தெல்ப 


8 ஸ்ரீ இியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 
10 
தோடி ஆதி 
ப. கத்தநுவாரிகி கத்து கத்தநி மொறல நிடு 
பெத்தல மாடலு நேட்பத்த மெளகோ (௧) 


௮. அத்தம்பு செக்கிள்ளசே முத்துகாரு மோமுஜூட 

புத்தி கல்கிநட்டி மாவத்த ராவதேமிரா (௧) 
ச. நித்துர நிராகரிஞ்சி முத்துகா தம்புர ப பட்டி 

சுத்த மை௩ ம௩ஸுசே ஸுஸ்வரமுதோ 

ப்‌ தப்பக பஜியிஞ்சே பக்தபால௩மு ஸேயு 

தத்தய சாலிலி நீவே கராஜ ஸந்நுத (க) 


(தெய்வம்‌) உண்டென்று உரைப்பவர்களுக்கு “உண்டு, 
உண்டு” என்று முறையிடும்‌ பெரியோர்களின்‌ பொன்மொழிகள்‌ 
இன்று பொய்யாகிவிட்டனவோ?' கண்ணாடியையொத்த கன்னங்‌ 
களுடன்‌ எழில்மிகுந்த உன்‌ திருமுகத்தைக்‌ காண ஆசை 
கொண்ட என்னருகில்‌ நீ வராததேன்‌? உறக்கத்தை ஒழித்து, 
தம்புராவை அழகுடன்‌ கையில்‌ ஏந்தி, நிர்மலமான மனத்‌ 
துடனும்‌, ஸுஸ்வரத்துடனும்‌, நியமம்‌ தவறாமல்‌ உன்னை பஜனை 
செய்யும்‌ பக்தர்களைப்‌ பாலித்தருளும்‌ தயா லன்‌ நீயல்லவா? 


11 


தோடி ரூபகம்‌ 
ப. தப்பி ப்ரதிகி போவ தரமா ராம கலிலோ (த) 
௮. முப்பு விஷயதடாகமுந முநுகக த்ருட 'மகஸை (த) 


ச. 1. கஞ்சு மொதலு லோஹ தந கநகமுலநு ஜூசி விஸ 


மஞ்சு மறியு பெங்குலநுசு 1 கெஞ்சியண்டரநி மமஸை (த) 
ல்‌ 1: பெஞ்கெநுசு 


முதற்‌ பாகம்‌ 9- 


vvv 


2. நங்கநாசுல மாநகு யங்கவஸ்த்ரமுல பாக்கு 
முங்குருலநு கரி யந்தரங்கமுநநு ஆஸிஞ்சக (த): 
3. ஜாஜி மல்லெ மந்தார ஸரோஜமுலநு ம௩ஸார 
ராஜ பதமுசே த்யாகராஜநுதுநி பூஜிஞ்சக (த). 


இக்கலியில்‌ மாந்தர்‌ பேராபத்துக்களில்‌ அகப்படாமலும்‌, . 
சிற்றின்பக்‌ குளத்தில்‌ மூழ்காமலும்‌ திடமான மனத்துடன்‌ 
தப்பிப்‌ பிழைத்துப்‌ போவது சாத்யமா? வெண்கலம்‌ முதலிய: 
உலோகங்களையும்‌, செல்வம்‌, பொன்‌ முதலியவற்றையும்‌ 
பார்த்து, அவை விஷம்‌ என்றும்‌, பானை ஓடுகள்‌ என்றும்‌ 
எண்ணி மனத்தை அவற்றில்‌ அண்டவிடாமலும்‌, கபடம்‌. 
நிறைந்த மாதரின்‌ மேலாடை வனப்பையும்‌ முடி அழகையும்‌ 
கண்டு உள்ளத்தில்‌ ஆசை கொள்ளாமலும்‌ (தப்பிப்‌ பிழைக்க: 
முடியுமா?). சாதி, மல்லிகை, மந்தாரை, தாமரை மலர்‌ 
இவற்றால்‌ மனமார தியாகராஜன்‌ அடிபணியும்‌ இராகவனை 
ராஜமார்க்கமாகப்‌ பூசிக்கா மல்‌ வேறுவிதமாக (தப்பிப்‌: 
பிழைக்க முடியுமா?). 


12 
ட தாடி ள்‌ ரூபகம்‌. 
ப. ப்ருந்தாவ௩ லோல கோவிந்தார விந்தநய௩ (ப்ருந்‌), 
௮, ஸஃந்தராங்க த்‌ ருதரதா ங்க 
ஜன்‌ யியல்‌ (பரூக்‌): 


ச. மாமவ ஸ்ரீ ரமணீ மணி ம்தநாச்ரித மித்ர 
ராமதாஸதாஸ த்யாகராஜநுத சரித்ர (ப்ருந்‌), 


பிருந்தாவனத்தில்‌ ஆசை கொண்டவனே! கோவிந்த!" 
தாமரைக்‌ கண்ணனே! அழகிய வடிவனே! சக்கரத்தைத்‌ 
தரித்தவனே! நல்லோர்களின்‌ விரோதிகளெனும்‌ இருட்டைப்‌ 
போக்கும்‌ சூரியனே! என்னைக்‌ காத்தருள்‌. திருமகள்‌ கேள்வனே!: 
அண்டியவர்களின்‌ நண்பனே! ராமதாசரின்‌ தாசனாகிய 
தியாகராஜனால்‌ துதிக்கப்பட்ட சரித்திரத்தையுடையவனே! 


-10 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


v 1 3 v ப்‌ 
தோடி தேசாதி 
ப. கடதேர ராதா ம௩ஸா (௧) 

அ. எட்லேக ப்ஜு ஜேஸி நீ 
எற்கு நிஜதப்பரலநு தெலிஸி (௧) 
ச. க லசித்த லெளகிகமநே * ச்ருங்‌- 


க லமந்து தகலககே உலூ- 
கல ப்த்து நிகி நிஜதாஸுடை 
விலஸில்லு த்யாகராஜு மாட விகி (௧) 


மனமே! இடைவிடாமல்‌ பஜனை செய்துகொண்டு, 
உன்னிடம்‌ தோன்றும்‌ மோச சிந்தனைகளை நீயே அறிந்து 
கடைத்தேறலாகாதா? தீய எண்ணங்களை அடிப்படையாகக்‌ 
“கொண்ட உலக வழக்கென்னும்‌ சங்கிலியால்‌ பிணைக்கப்படா மல்‌, 
உரலில்‌ கட்டுப்பெற்ற கண்ணனின்‌ மெய்யடியவனாக விளங்கும்‌ 
தியாகராஜனின்‌ பேச்சைக்‌ கேட்டு (நீ கடைத்தேறலாகா தா?). 


14 

தோடி ஆதி 
ப. கொலு வமரெகதா கோதண்‌ ட்பாணி (கொ) 
அ.  நலுவகு பலுகுலசெலியகு ருக்மிணிகி 

லலிதகு ஸீதகு லக்ஷ்மணுநி கருதைந (கொ) 
ச. 1. வேகுவஜாமுந வெலயுசு தம்புர 

ஜேகொரி குணமுல ஜெலுவொந்த பாடுசு 

ஸ்ரீ கருநிகி 2 ச்ரித சிக்தாமணிகிநி 

ஆகலி தீர லகி நு ஜேஸே (கொ) 


1. மார்கமநே 2. காச்ரித 


முதற்‌ பாகம்‌ டங்க 


2.  விநவய்ய ஸரிபொத்துவேள நாது நிகி 

ச நுவு௩ பந்நீட ஸ்நா௩மு காவிஞ்சி 

க நுநிகி திவ்ய போ ஜ௩முநு பெட்டி கம்‌- 

மறி விடெ மொள்ங்குக மறவக ஸேவிஞ்சே (கொ) 
3. பாகவதுலு கூடி பாகுக க நநய 

மக தீபாராத ந மில்லி 

வேகமெ ஸ்ரீஹரி கலன்‌ பவளிஞ்சி 

ஜோகொட்டி த்யாகராஜு ஸுமுகு நி லேபே (கொ) 

பிரமனுக்கும்‌, ஸரஸ்வதிக்‌ ட ருக்மிணிக்கும்‌, 


* பராசக்திக்கும்‌, ஸீதைக்கும்‌, லக்மணனுக்கும்‌ கிடைத்தற்கரிய 


கொலுவிருக்கை கோதண்டபாணிக்கு எனது இல்லத்தில்‌ 
அமைந்ததல்லவா? அதிகாலையில்‌ தம்புராவைக்‌ கையில்‌ ஏந்தி 
அவனுடைய திவ்ய குணங்களை அழகாக ஸங்கீர்த்தனம்‌ செய்து, 
லக்ஷமீகரனும்‌ சரணடைந்தவர்களுக்குச்‌ சிந்தாமணியுமாயெ 
அவனுக்குப்‌ பசி தீரப்‌ பால்‌ அமுது செய்விக்கும்‌ (கொலு 
அமைந்ததல்லவா:) பொழுது விடிந்ததும்‌ பெருமானுக்குப்‌ 
பன்னீரில்‌ திருமஞ்சனம்‌ செய்வித்து, திவ்யமான போஜன 
“வகைகளை அமுது செய்வித்து, வாசனை மிகுந்த தாம்பூலம்‌ 
அளித்து மறவாமல்‌ சேவிக்கும்‌ (கொலு அமைந்ததல்லவா?) 
அடியார்கள்‌ ஒன்றுகூடி கன, நய ராகங்களில்‌ இசை பாடி 
.தீபாராதனம்‌ செய்த பின்னர்‌ ஸ்ரீ ஹரியை மலர்ப்படுக்கையின்‌ 
மீது பள்ளிகொள்ளச்‌ செய்து தியாகராஜன்‌ அந்த ஸ்‌ஈமுகனைத்‌ 
.திருப்பள்ளியெழுச்சி பாடி எழுப்பும்‌ (கொலு இங்கு அமைந்த 
குல்லவா?) 

15 
v v டத 
தோடி தேசாதி 

v v 

ய. தாசரதீ நீ ௬ுணமு தீர்ப்ப நா 
க இக்க 2 
தரமா பரமபாவ௩ நாம (தா) 


௮... ஆசதீர தூர தேசமுலநு ப்ர- 
காசிம்ப ஜேஸி௩ ரஸிகசிரோமணி (தா) 


12 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௪. ப க்திலேநி கவிஜால வரேண்யுலு 
ர 
v v 
பா வ மெறுகலேரநி கலலோ ஜநி 
ப 
v . . . v ட அன்‌ ] 
பு க்தி முக்தி கல்குநநி கீர்த்தநமுல 
்‌ 4 1 ௬ ௫ v 1... . 
போதி ஞ்சிந த்யாகராஜ கரார்ச்சித (தா) 
ர 
தசரதன்‌ மைந்தனே! உன்‌ கடனைத்‌ தீர்க்க என்னாலாகுமா? 
ஆசை தீர தூரதேசங்களில்‌ என்னை பிரகாசிக்குமாறு செய்த. 
ரசிகர்‌ தலைவனே! பக்தியற்ற கவி சிரேஷ்டர்கள்‌ உட்கருத்தை 
அறியாரென்று கருதி, கனவில்‌ தோன்றி இகம்‌, பரம்‌ 
இரண்டையும்‌ அளிக்கவல்ல 8ர்த்தனங்களை எனக்குப்‌ போதித்த. 
சக்கரவர்த்தி திருமகனே! 


ச 16 
தோடி ரூபகம்‌. 
ப. நி நுவிநா ஸுக மு காந நீரஜநய௩ (நி) 
௮. னனர ககா யா நந்தமை மைபுலகரிஞ்சகா (நி): 
ச. ரூபமு ப்ரதாபமு சரசாபமு ஸல்லாபமு கல (ரி). 


1 [2 
௯ v ௬. v v 
2. கருணாரஸ பரிபூர்ண வரதா ம்ருதுவார்த்தலுகல (நி), 
v v v vv 
3. ராகரஸிக ராகரஹித த்யாகராஜ பாகதேய (நி): 
ப ப 
தாமரைக்‌ கண்ணனே! உன்னையன்றி வேறு எங்கும்‌ 
இன்பத்தை நான்‌ காணேன்‌. உள்ளத்திற்கு அளவற்ற: 
ஆனந்தத்தையளித்து உடல்‌ பூரிக்கச்‌ செய்கிறாய்‌. வடிவழகும்‌,. 
வீரமும்‌, அம்பும்‌, வில்லும்‌, அளவளாவுதலும்‌, இன்சொல்லும்‌- 
ஒருங்கே அமைந்தவன்‌ நீ. கருணாரசம்‌ நிறைந்தவன்‌. வரம்‌ 


தருபவன்‌. இசையை ரசிப்பவன்‌. மோகம்‌ அற்றவன்‌. 
தியாகராஜனின்‌ பாக்யமே உருவானவன்‌. 

17 
தோடி த்ரிபுட 
ப. எந்துகு தயராதுரா ஸ்ரீராமசந்த்ர நீ (கெக்‌) 
௮. ஸந்தடியநி மறசிதிவோ இந்துலேவோ நீ (கெற்‌) 


1. கலிலோத 


முதற்‌ பாகம்‌ 13 


ச. 1. ஸாரெகு துர்விஷய ஸார மநுப விஞ்சு 
வாரி செலிமி ஸேயநேரக மேநு 
ஸ்ரீராம ஸகமாயெ 1ஐ9சி சூசி 


நீரஜதளநய௩ நிர்மலாபக ௩ (எந்‌) 
2. தீரநி ப வரீரதி யாறடி ஸைரிம்ப 

நேரக ப யமந்தக பங்கஜபத்ர 

28ருவிதமல்லாடக இட்டி ௩நு ஜூசி 


நீரதாப்‌ சரீர நிருபமசூர (எந்‌) 


3. ஜாகேல இதி ஸமயமேகாது சேஸிதே 
ஏகதி பலுகவய்ய ஸ்ரீராம நீ- 
வேகாநி தரிலேதய்ய தீநசரண்ய 
த்யாகராஜவி நுத தாரசசரித (எந்‌) 


ஸ்ரீ ராமசந்திர! உன்‌ தயை வராத காரணமேன்‌? இது 
இரைச்சல்‌ என்று என்னை மறந்தாயோ? அல்லது நீ இங்கு 
இல்லையோ? திரும்பத்‌ திரும்பத்‌ தீய விஷயங்களால்‌ உண்டாகும்‌ 
துக்கத்தை அனுபவிக்கும்‌ மாந்தரின்‌ உறவை நான்‌ மேற்கொள்ள 
முடியாமல்‌, உன்‌ தயவை எதிர்பார்த்து என்‌ உடல்‌ பாதியாக 
விட்டது. தாமரைக்‌ கண்ணனே! தூய வடிவத்தாய்‌! தராத 
இந்த சம்சாரக்‌ கடலின்‌ துன்பத்தைப்‌ பொறுக்க முடியாமல்‌, 
பயமடைந்து, தாமரையிலையில்‌ தண்ணீரைப்போல்‌ தத்தளிக்கும்‌ 
என்னைப்‌ பார்த்து (உன்‌ தயை வராததேன்‌?) மேகவண்ணனே! 
இணையற்ற வீரனே! இன்னும்‌ தாமதமேன்‌? இது தருணமல்ல 
என்கிறாயா? எனக்கு வேறு யார்‌ கதி? ராம! உன்னைத்‌ தவிரப்‌ 
புகல்‌ யாரும்‌ இலர்‌. தீனசரண்ய! தியாகராஜனால்‌ துதிக்கப்‌ 
யட்டவனே! மக்களைக்‌ கடைத்தேற்றும்‌ சரிதத்தையுடையவனே! 


1. திட்டி நநு ஜூ 2. நீரவிதி நல்லாட்க 


ANTS 


14 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 
; 18 
தோடி ஆதி 
ப. ஏமநி மாட்லாடிதிவோ ராம 
எவரி ம௩ஸு கேவித மோ தெலிஸி (ஏ). 


அ, மாம மருது லநுஜுலு தல்லிதண்ட்ருலு 
பாமலு பரிஜநுலு ஸ்வவசமெளட (கே) 


vv 
௪.  ராஜுலு முநுலு ஸுராருலு * வரதிக்‌- 
v v 
ராஜுலு மரி ஸூருலு சசத ர திந 
NAS eN 
ராஜுலு லோபடி நடுவது த்யாக 
- v v v vv 
ராஜவிநுத யப யமுக முத்துக (ஏ): 
1 
மாமன்‌, மைத்துனர்‌, தம்பியர்‌, தாய்‌ தந்தையர்‌, ஸ்திரீகள்‌. 
பரிஜனங்கள்‌ முதலியோர்‌ உன்‌ வசமாவதற்கு அவரவர்களின்‌ 
மனம்‌ எவ்விதம்‌ என்று அறிந்து எவ்வாறு சம்பாஷித்தாயோ? 
மேலும்‌ அரசர்கள்‌, முனிவர்கள்‌, அரக்கர்கள்‌, சிரேஷ்டர்களான 
திக்பாலகர்கள்‌, பண்டிதர்கள்‌, சந்திர சூரியர்‌ முதலியோரும்‌ 
உனக்கடங்கி நடக்குமாறு நயத்திலும்‌, பயத்திலும்‌, இனிமை 
யுடனும்‌ (எவ்வாறு சம்பாஷித்தாயோ?) 


19 
தோடி ஆதி 
ப. நீதய ராவலெகாக நே நெந்தவாடநு ராம (நீ). 
௮. வேத சாஸ்த்ர புராணமுலந்நி நீ- 
வே கதியநுசு மொறபெட்டு க்நுக (நீ): 


த v 
ச. 1. ஸாரஸார காந்தாரசர மத வி- 
v Hh v 
தார ஸுந்தராகார ஸுகுண ஸுகு- 
மார மாரமண நீரஜாப்தகுல 


v 
பாராவார ஸுதா ரஸ்பூர (நீ) 
1 


i. ஸுராஸுருலு 


முதற்‌ பாகம்‌ 15 


2. ஸ்ரீஹரே வரவிதேஹஜாதி ப வி- 

வாஹ தளிதரிபுதேஹ சேஷஸம்‌ 

பாஹ ஸஜ்ஜ௩ஸமூஹ றி மத 

தாஹ மெளநிஹ்ருத்கேஹ நாதுபை (8) 
3. ஆதிதேவ தேவாதி ம்ருக்ய ஸ௩ 

காதி விநுத காமாதிஒ ட்குண ஹ- 

ராதி மத்‌ ய ரஹிதாதி த்யாகரா- 


v v v v 

ஜாதி வந்தித விவாதி மதஹரண (8). 

வேத சாஸ்திர புராணங்களனைத்தும்‌ நீயே கதியென்று: 
முறையிடுகின்‌ றனவாதலால்‌, உன்‌ தயை எனக்கு வரவேண்டுமே. 
தவிர, இல்லாவிடில்‌ நான்‌ எம்மாத்திரம்‌? நீ அனைத்திற்கும்‌ 
சாரமானவன்‌. காட்டில்‌ திரியும்‌ அரக்கர்களின்‌ மதத்தை 
அடக்குபவன்‌. அழகிய வடிவத்தவன்‌. நற்குணங்களால்‌ அழகு. 
செய்யப்பட்டவன்‌. திருமகள்‌ நாயகன்‌. சூரிய குலமென்னும்‌ 
கடலில்‌ உதித்த சந்திரன்‌. ஹரியே! மேன்மை பொருந்திய: 
சீதையின்‌ நாயகனே: கருட வாகனனே! நீ சத்துருக்களை 
ஓழிப்பவன்‌. ஆதிசேடனையொத்த கைகளையுடையவன்‌. நல்லோர்‌ 
களால்‌ விரும்பப்பட்டவன்‌. எதிரிகளின்‌ மதத்தை எரிக்கும்‌ 
நெருப்பு. முனிவர்களின்‌ இதயத்தில்‌ உறைபவன்‌. ஸனகாதிகளால்‌ : 
துதிக்கப்பட்டவன்‌. காமம்‌ முதலிய ஆறு குணங்களையும்‌ 
ஓழிப்பவன்‌. ஆதியும்‌ நடுவும்‌ அற்றவன்‌. வழக்கிடுபவர்களின்‌ 
கொழுப்பை அடக்குபவன்‌. ஆதிசிவனால்‌ வணங்கப்பட்டவன்‌. 


20 
தோடி 1 அத்ன்‌. ரூபகம்‌. 
ப. ஆரகிம்பவே பாலாரகிம்பவே - ரகு- 
வீர ஜ௩கஜா கர பவித்ரிதமெள ன்‌ (லா) 
ச. ஸாரமை௩ திவ்யாந்கமு 


ஷட்ரஸயுத பக்ஷணமுலு 
தாரஸோத ராதுலதோ 
த்யாகராஜவிநுத பா (லா). 


16 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


ரகுவீரனே! லோகமாதாவாகிய சீதாபிராட்டியின்‌ கர 
-ஸ்பரிசத்தினால்‌ தரய்மை பெற்ற இவ்வெண்ணெயையும்‌ பாலையும்‌ 
அமுது செய்வாயாக! மேலும்‌, ருசிமிகுந்த அன்னத்தையும்‌ 
அறுசுவை நிறைந்த பக்ஷணங்களையும்‌ உன்‌ பத்தினியுடனும்‌ 
தம்பியருடன்‌ சேர்ந்து அமுது செய்தருள்‌. 


21 
தோடி ஆதி 
ப. கோடி நதுலு த நுஷ்கோடிலோ நுண்டக 
ஏடிகி திரிகேவே ஓ ம௩ஸா (கோ) 
௮. ஸூடிக ச்யாமஸுந்தர மூர்த்திகி 
மாடி மாடிகி ஜூசே மஹாராஜுலகு (கோ) 
௪. கங்க நூபுரம்புநநு ஜநிஞ்செநு 
ரங்கநி காவேரி கநி ராஜில்லெநு 
பொங்குசு ஸ்ரீ ரகு நாது நி ப்ரேமதோ 
பொகடே த்யாகராஜு ம௩வி விநவே (கோ) 
நீல வர்ண காந்தியையுடைய ஸுந்தரமூர்த்தியை (ராமனை) 
ஸதா குறி தவறாமல்‌ தரிசித்துக்கொண்டிருக்கும்‌ பரமயோகி 
களுக்கு கோடி நதிகள்‌ தனுஷ்கோடியில்‌ (குண்டலினியில்‌ அல்லது 
புருவமத்தியில்‌) இருக்கும்பொழுது நீ ஏன்‌ வீணாகத்‌ திரிசறாய்‌, 
மனமே! கங்கை நதி திருமாலின்‌ திருவடியிலிருந்து தோன்றிற்று. 
ஸ்ரீரங்கநாதனைத்‌ தரிசித்துக்‌ காவேரி நதி விளங்கிற்று. இராம 
பிரானை பக்தியுடன்‌ துதிபாடும்‌ தியாகராஜனின்‌ விண்ணப்‌ 
பத்தைச்‌ செவி சாய்த்துக்‌ கேள்‌. 
22 
தோடி சாபு 
ப. ஏமி சேஸிதேமி ஸ்ரீராம 


ஸ்வாமி கருணலேநிவாரிலலோ (ஏ) 
௮, காமமோஹ தாஸுலை ஸ்ரீராமுநி 
கட்டு தெலியலேநி வாரிலலோ (ஏ) 


முதற்‌ பாகம்‌ 17 


௪. 1. ஸவமு ஜேஸிதேமி கலிமிகி புத்ரோத்‌- 
ஸவமு கல்கிதேமி | 
பு விலோ நந்யபீஜ ஜநிதுநி கொரியேமி 
சிவகர ஸ்ரீராமுநி தயலேநி வா! (6) 
2. மேட்கட்டிதேமி யந்து லாந்தர்‌ 
ஜோடு கட்டிதேமி 
சேடியலநு மெப்பிஞ்ச தெலிஸிதேமி 
ஈடுலேநி ராமுநி தயலேநி வா? (ரே) 
3. இம்மு கலிகிதே நேமி இல்லாலிகி 
ஸொம்மு பெட்டிதே யேமி 
கம்ம வில்து கேளிகி தெலிஸியேமி 
தம்மிகண்டிவாநி கருணலைநி வாரிலலோ (நே) 
4, ராஜ்யமேலிதேநேமி ப்ஹுஜநுலலோ 
பூஜ்யுலைதே நேமி 
ஆஜ்யப்ரவாஹமுதோ நந்நமிடிதே நேமி 
பூஜ்யுடைந ராமுநி தயலேநிவாரிலலோ (நே) 
படல குருவு தாநையேமி கண்டிகி மேநு 
குருவை தோசிதேமி , 
வரமந்த்ர மந்யுல குபதேசிஞ்சிதே நேமி 
வர த்யாகராஜநுதுநி தயலேரி வா (ரே) 


காமம்‌, மோகம்‌ முதலியவற்றுக்கு அடிமைகளாக, 
ஸ்ரீராமனின்‌ நியமத்தை அறியாதவர்களும்‌, அவனுடைய 
அருளுக்குப்‌ பாத்திரமாகாதவர்களும்‌ இவ்வுலகில்‌ என்ன செய்து 
பயனென்ன? யாகம்‌ செய்தும்‌, செல்வ மிகுதியால்‌ புத்திரன்‌ 
பிறந்த விழாக்‌ கொண்டாடியும்‌, பிறர்‌ வீட்டுக்‌ குழந்‌ 
தையை ஸ்வீகாரம்‌ எடுத்துக்கொண்டும்‌ என்ன பயன்‌? மெத்தை 


1. 2 வாரிலலோ (நே) 
இ—2 


18 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


வீடு கட்டியும்‌, அதில்‌ லாந்தர்‌ விளக்குகள்‌ பொருத்தியும்‌, 
மாதரை வசப்படுத்த அறிந்தும்‌ என்ன பயன்‌? மாளிகை 
அமைத்தும்‌, மனைவிக்கு ஆபரணங்கள்‌ அணிவித்தும்‌, மதன 
விளையாட்டை அறிந்தும்‌ என்ன பயன்‌? ராஜ்யம்‌ ஆண்டும்‌, பல 
ஜனங்களால்‌ போற்றப்பட்டும்‌, நெய்‌ வழிந்தோடுமாறு உணவு: 
அளித்தும்‌ என்ன பயன்‌? தாமே குருவாக ஆகியும்‌, கண்ணிற்குத்‌- 
தம்‌ உடல்‌ பருத்ததாகத்‌ தோன்றியும்‌, மந்திரங்களைப்‌ பிறருக்கு 
உபதேசம்‌ செய்தும்‌ என்ன பயன்‌? நன்மையளிப்பவனு ம்‌, இணையற்‌: 


றவனும்‌, தாமரைக்‌ கண்ணனும்‌, பூசிக்கத்‌ தக்கவனுமாகிய 
இராமபிரானின்‌ அருள்‌ பெறாதவர்‌ என்ன செய்து பயனென்‌ ன?” 
23 
v 
தோடி ஜம்ப்‌ 


ப. முந்நு ராவணபாத நோர்வக விபீஷணுடு 
மொற பெட்டகா ராமசந்த்ர (மு) 
அ. மந்நிந்துகநுசு குலபிருதுலநு பொகடி௩ 
மாட மறசிதிவோ ஸ்ரீராமசந்த்ர ்‌ (மு): 
ச. 1. முநு வஜ்ரபாதல கோர்வஜாலக நு 
இநஜாண்டு நிறு ராமசந்த்ர 
கொநியாட பரிதாபமு நு இசி வாநி மதி 
கொதவ தீர்ச்சி௩ ராமசந்த்ர (மு): 
2. முநு ஹேமகசிபு பாதல ,ஸஹிம்பகலேக 
முரஹரி ய ராமசந்தர 
சநுவுதோ ப்ரஹ்லாது ஸந்தாபமு நு தீர்ச்சி 
ஸெஎக்‌ ய மொஸகிந ராமசந்த்ர 
3. முந்நு 8 மஹிம நே விந்நதேகாநி ஸந்‌- 
முறி வந்த்ய ஸ்ரீராமசந்தீர 
பந்ககாதிபசய௩ க நா வெதலு 
பரிஹரிஞ்சவே ராமசந்த்ர (மு) 


முதற்‌ பாகம்‌ 19 
v 
4. ராஜராஜ விராஜவாஹ ரவிகுலஜலதி 
9. 
v டச்‌ 
ராஜ ராகவ ராமசந்த்ர 
ப 


ராஜீவநேத்ர 1ஜலஜோத்ப வஸ்துத த்யாக- 


SY ப 
ராஜவந்தித ராமசந்த்ர (மு) 
மூன்பு ராவணன்‌ இழைத்த துன்பங்களைப்‌ பொறுக்க 
மாட்டாமல்‌ விபீஷணன்‌ முறையிடவும்‌, **நான்‌ காப்பாற்று 


கிறேன்‌” என்று நீ கூற, அவன்‌ உன்‌ குலப்பெருமையைப்‌ 
புகழ்ந்ததனைத்தையும்‌ மறந்தாயோ? முன்பு வாலி ' இழைத்த 
கொடுமைகளைத்‌ தாளமாட்டாத சுக்ரீவன்‌ உன்னை வேண்டவும்‌, 
அவனுடைய பரிதாப நிலையைக்‌ கண்டு அவன்‌ மனக்குறையைப்‌ 
போக்கியருளிய ராமசந்திர! -முன்பு ஹிரண்யகசிபு புரிந்த தமை 
களைத்‌ தாங்கமாட்டாத பிரஹ்லாதன்‌ *“முரஹரியே”” என்று 
கதறவும்‌ அன்புடன்‌ அவனுடைய துயரத்தைப்‌ போக்கி 
அவனுக்கு செளக்கியம்‌ அளித்த ராமசந்திர! முனிவர்களால்‌ 
வணங்கப்படுபவனே! பாம்பணைப்‌ பள்ளிகொண்டவனே! உன்‌ 
புகழ்‌ அனைத்தும்‌ நான்‌ காதால்‌ கேட்டதுதான்‌. என்னைப்‌ 
பாலித்தருளி என்‌ துயரங்களைத்‌ தீர்ப்பாயாக! ராஜ ராஜனே! 
கருட வாகனனே! சூரிய குலமெனும்‌ கடலில்‌ உதித்த சந்திரனே! 
செந்தாமரைக்‌ கண்ணனே! பிரமனால்‌ துதிக்கப்படுபவனே! 


24 
தோடி சாபு 
ப. பொத்து பொய்யேரி ஸ்ரீராமுநி 
பூரி ப ஜிஞ்சவே ம௩ஸா (பொ) 
௮. நித்துரசேத கொக்காள்ளு விஷய 
புத்து, லசேத கொக்நாள்ளு ஓ ம௩ஸா (பொ) 
ச. 1. பொத்து லேசி த்ரிதாபமுலநு நருல 
பொகடி பொகடி கொர்நாள்ளு பட்டி 
எத்துரிதி கந்நதாவுந பு ஜியிஞ்சி 
ஏமி தெலியக கொந்நாள்ளு 


v 
1: பவஸ்துத 
i 


20 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


v vv 


முத்துக தோசே பவஸாகரமு௩ 
முநிகி தேலுசு ன்‌ 
பதது மாலி பாமரஜ நுலதோ வெர்ரி 
பலுகுலாடுசு கொர்காள்ளு ஓ ம௩ஸா (பொ) 
ee முதமு௩ த நதநயாகாரமுல ஜூசி 
தகை கொக்நாள்ளு அந்து 
செதரிநயந்த சோகார்ணவகதுடை 
ஜாலி ஜெந்துடயு கொர்நாள்ளு 
எதடி பச்ச ஜூசி தாளலேக தா- 
நிலநு திருகுட கொக்காள்ளு 
முதிமதி தப்பி வ்ருதத த௩முக 
முந்து வெநுக தெலியகநே கொக்காள்ளு (பொ) 
3. யாகாதி கர்மமுலநு ஸேயவலெநநி 
யலஸடசேத கொர்காள்ளு அந்து 
ராக லோப முலதோ நபராத முலு சேஸி 
ராஜஸமு௩ கொந்நாள்ளு 
பாகுக நாம கீர்த்தகமுலு ஸேயுடே 
பா கயமகக கொக்காள்ளு 
த்யாகராஜ நுதுடைந ஸ்ரீராமுநி 
தத்வமு தெலியககே கொக்நாள்ளு (பொ): 
ஓ மனமே! காலம்‌ விரைவாகக்‌ கழிந்துவிடும்‌! நன்முயற்சி 
யுடன்‌ ஸ்ரீராமனைத்‌ துதிப்பாயாக. உறக்கத்தில்‌ சில காலமும்‌ 
இன்ப நுகர்ச்சியில்‌ சில காலமுமாகப்‌ பொழுது செல்கிறது. 
அஇகாலையில்‌ எழுந்து மூவகைத்‌ தாபங்களையும்‌, மாந்தரையும்‌ 
புகழ்ந்து சல காலம்‌; பட்டிமாட்டைப்‌ போல்‌ கண்ட இடங்களில்‌ 
இன்று ஒன்றும்‌ தெரியாமல்‌ வாழ்ந்து சில காலம்‌; அழகாகத்‌ 


தோன்றும்‌ சம்சாரக்‌ கடலில்‌ மூழ்கி மிதந்து சில காலம்‌; ஒரு 
வகையிலும்‌ சேராத பாமர ஜனங்களுடன்‌ உன்மத்த 


முதற்‌ பாகம்‌ 21 


மொழிகளைப்‌ பேசி சில காலம்‌; மகிழ்ச்சியுடன்‌ தன்‌ செல்வம்‌, 
மக்கள்‌, வீடு முதலியவற்றைக்‌ கண்டு பெருமையடைந்து சில 
காலம்‌; பின்னர்‌ அவை சிதறிப்போனால்‌ துயரக்கடலில்‌ ஆழ்ந்து 
துக்கமடைந்து சில காலம்‌; எதிரில்‌ பசுமையை (பிறர்‌ 
செல்வத்தை)க்‌ கண்டு மனம்‌ பொறாமல்‌ இங்குமங்கும்‌ திரிந்து 
சில காலம்‌; கிழப்பருவத்தில்‌ மனம்‌ தடுமாறி முன்பின்‌ 
தெரியாமல்‌ சல காலம்‌; யாகம்‌ முதலிய சடங்குகள்‌ செய்ய 
வேண்டுமென்ற ஆயாசத்தினால்‌ சில காலம்‌; அதில்‌ ஆசை, 
கருமித்தனம்‌ முதலியவற்றால்‌ ஏற்படும்ரஜோகுண விகாரத்தினால்‌ 
சில காலம்‌; பகவந்நாம ஸங்கீர்த்தனம்‌ செய்வதே பாக்கியம்‌ 
என்பதை அறியாமல்‌ சில காலம்‌; தியாகராஜன்‌ துதிக்கும்‌ 
ஸ்ரீ ராமனின்‌ தத்துவத்தை அறியாமல்‌ சில காலம்‌ (இவ்வாறாகக்‌ 
காலம்‌ விரைவில்‌ கழிந்துவிடும்‌. ஸ்ரீ ராமனை விடாமல்‌ 
துதிப்பாயாக.) 


25 

தேசிகதோடி (மே. 8) ரூபகம்‌ 
ப. ச ராஜு வெட்லெ ஜூதாமு ராரே கஸ்தூரிரங்க (ரா) 
௮.  தேஜி நெக்கி ஸாமந்த* ராஜு லூடிகமு ஸேய 

தேஜரில்லு ஈவரத்ரபு திவ்யபூ ஷணமுலிடி. ரங்க: (ரா) 
ச. காவேரீ தீரமு௩நு பாவ௩மகு ரங்கபுரிரி 2 

ஸ்ரீ வெலயு சித்ரவீதி லோ வேட்கக ராக 

ஸேவநு க்கி ஸுரலு விருலசே பரேமநு பூஜிஞ்சக 


v vv 


பா விஞ்சி த்யாகராஜு பாட்க வைபோ கரங்க (ரா) 


றை வாகனமேறி, மன்னர்கள்‌ தும்‌ ஊழியம்‌ புரிய, 
ஒளி வீசும்‌ நவரத்தினங்கள்‌ இழைத்த நகைகளை அணிந்து 
கொண்டு கஸ்தூரி ரங்கராஜன்‌ பவனி வருகிறான்‌, சேவிப்போம்‌ 
வாரீர்‌! காவேரிக்கரையில்‌ பவித்திரமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில்‌ 
திருவிளங்கும்‌ சித்திர வீதியில்‌ விநோதமாக அவன்‌ எழுந்தருளும்‌ 
சேவையைக்‌ கண்டு தேவர்கள்‌ வானுலக மலர்களைக்கொண்டு 
பக்தியுடன்‌ பூஜிக்கவும்‌, அதை மனத்தில்‌ பாவித்து தியாகராஜன்‌ 
பாடவும்‌, வைபோகரங்க (ராஜன்‌ பவனி வருகிறான்‌, 
சேவிப்போம்‌ வாரீர்‌). 

* ஸ்ரீரங்க கோஷத்திரத்தைக்‌ குறித்து த்து ஸ்வாமி SEES ஐந்து 

கீர்த்தனைகளுள்‌ இது ஒன்று 


1. ஸமஸ்த 
ர்‌ 


22 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி £ர்த்தனைகள்‌ 
ம v 26 

தேசிகதோடி ஜம்ப 
ப. நே பொகட்குண்டே நீகேமி கொதவோ 

நீ மநஸு தெலிஸெ கதரா ஓராம (நே) 
௮. ப்ராபுகல சுக ஸ௩க ப்ரஹ்லாத நாரத 

பரமேச ருத்ராதி பக்துலர்ச்சிம்பக (6) 
ச. புஜியிம்பபெட்ட ஸதி புது லு ஸாமாஜிகுலு 

பஜியிம்ப ஸோதருலு பவகஸ9 நு- 

டஜபிடெஎஜாதி ஸுரலாப்துலைகாரு நீ- 
ரஜ௩ய௩ ஸ்ரீத்யாகராஜநுத பாலுட்கு (6) 


உன்னை ஆூரயித்த சுகர்‌, ஸநகர்‌, பிரஹ்லாதன்‌, நாரதர்‌, 
பரமேசனாகிய ருத்திரன்‌ முதலிய பக்தர்கள்‌ அருச்சனை செய்து 
கொண்டிருக்கையில்‌ (சிறுவனாகிய) நான்‌ புகழாவிடில்‌ உனக்கு 
என்ன குறைவு! ஓ ராம! உன்‌ மனம்‌ எனக்கு நன்கு விளங்க 
வில்லையா? உனக்கு அமுது செய்விக்கப்‌ பத்தினியும்‌, சபையினராக 
அறிவாளிகளும்‌, சேவை புரியத்‌ தம்பியரும்‌, அனுமனும்‌, 
ஆப்த நண்பர்களாக பிரமன்‌, இந்திரன்‌ முதலிய தேவர்களும்‌ 
அமைந்திருக்கையில்‌ (நான்‌ புகழாவிடில்‌ உனக்கு என்ன 
குறைவு?) தாமரைக்‌ கண்ணனே! 


27 
ே தசிகே தாடி ஆதி 
ப, ரூகலு பதிவேலுந்௩ சேரெடு 
நூகலு கதிகாநி ஓ ம௩ஸா (ரூ) 
அ.  கோகனலு வெய்யுந்க கட்டு 
கொநுட கொகடேகாமி ஓ ம௩ஸா (ரூ) 


முதற்‌ பாகம்‌ ்‌ 22 


ச. ஊரேலி௩ தா பண்டுட மூடுமூர தாவுகாநி 
நூறு ப க்ஷணமுலப்பிக நோடிகந்த காநி3 
ஏரு நிண்டி பாறிந பாத்ரகு தகு நீரு வச்சுகாநி 


v 
ஸாரதருநி ஹரிகி த்யாகராஜ ஸந்நுதுநி மறவகே 

மநஸா (ரூ) 
மனமே! பதினாயிரம்‌ ரூபாய்கள்‌ இருந்தாலும்‌ வயிறு 
நிரம்புவதற்கு ஒரு சிறங்கை நொய்‌ போதாதா? ஆயிரம்‌ 
புடவைகள்‌ இருந்தாலும்‌ ஒன்றைத்தானே கட்டிக்கொள்ள 
முடியும்‌? ஒருவன்‌ ஊர்‌ முழுவதையும்‌ ஆண்டபோதிலும்‌,, 
அவன்‌ படுக்க மூன்று முழ நீள இடம்தானே வேண்டும்‌? நூறு 
பக்ஷணங்கள்‌ கிடைத்தாலும்‌ வாய்‌ நிறையும்‌ வரையில்தானே 
அவைக்க முடியும்‌? ஆற்றில்‌ வெள்ளம்‌ பெருகியோடினும்‌ நமது 
பாத்திரமளவு தானே நீர்‌ கிடைக்கும்‌? ஆகவே, அனைத்திற்கும்‌ 

சாரமானவனாகிய ஹரியை மறந்துவிடாதே. 


28 
அஸாவேரி (மே. 8) தேசாதி 
ப. ஏபநிகோஜந்மிஞ்சிதிநநி 28வெஞ்சவலது 
ஸ்ரீராமநே (நே) 
௮. ஸ்ரீபதி ஸ்ரீராமசந்த்ர ரீ சித்தாநிகி தெலியதாநே (றே) 
ச. வால்மீகாதி முநுலு ஈருலு நிந்நு 
வர்ணிஞ்சி௩ நாயாஸ தீருகா 
மேல்மியையுண்டு ஸதப க்துலு 
மெச்சுதரே த்யாகராஜ நுத நே (றே) 
லக்்மீநாயகனே! ஸ்ரீ ராமச்சந்திர! நான்‌ எக்காரியம்‌ 
யுரிவதற்காகப்‌ பிறந்தேன்‌ என்று நீ எண்ணலாகாது. (அது 
உன்‌ புகழைப்‌ பாடுவது என்று) உன்‌ உள்ளத்திற்குத்‌ தெரியாதா? 
வால்மீகி முதலிய முனிவர்களும்‌, பிற மனிதர்களும்‌ உன்னை 


வருணித்தால்‌ என்‌ ஆசை தீருமா? உத்தமர்சகளாகிய பக்தர்கள்‌ 
மெச்சுவார்களா? 


1. எந்தோ நோடிகந்த காநி 3. நந்நெஞ்சவலது 


24 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


29 
அஸாவேரி ரூபகம்‌ 
ப. ஜ௩கஜாஸமேத துர்ஜநாகபுருஹூத (ஐ) 
௮. ஸ௩காதிஸுஃமுநிகீத ஸஜ்ஜககணபாரிஜாத (ஐ) 


௪. 1. தேவதேவ ஸகலஜீவ௩ பு வநேச 


பா வஜரிபு பாவஸத௩ ப வ்யகுணமணிகோச (ஐ) 


2. ஜலஜாப்த குலாம்போ நிதிஜலஜ ஹரபரேச 
ஜலஜாருண சரணாஸுர ஜலதாசுக ஸ்ரீச (ஐ) 


டக v v v 
3. ச்யாமஸுந்தராங்க ரங்கசய௩ விகதமாய 


தாமஸஜுஹ்ருத்தூர த்யாகராஜகேய (ஐ) 


சீதாசமேதனே! தீயவர்களென்னும்‌ மலைகளைத்‌ தகர்ப்பதில்‌ 
இந்திரனை ஒத்தவனே! ஸநகர்‌ முதலிய முனிவர்களால்‌ பாடம்‌ 
பெற்றவனே! நல்லோர்களுக்குக்‌ கற்பகவிருகம்‌ போன்றவனே! 
தேவதேவனே! அனைத்திற்கும்‌ ஆதாரமே! அண்டத்தின்‌ 
ஈசனே! பரமசிவனின்‌ உள்ளத்தில்‌ அமர்ந்தவனே! மங்கள 
குணங்களின்‌ கருவூலமே! சூரிய வம்சக்‌ கடலில்‌ உதித்த 
சந்திரனே! இவனுக்கும்‌ மேலான தெய்வமே! சிவந்த 
தாமரையையொத்த பாதனே! . அரக்கரெனும்‌ மேகத்தைக்‌ 
கலைக்கும்‌ காற்றைப்‌ போன்றவனே! லக்ஷ்மி நாயகனே! 
நீலவண்ணனே! ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில்‌ பள்ளிகொண்டவனே! 
மாயையை வென்றவனே! தாமசகுணம்‌ நிறைந்த மாந்தரின்‌ 
உள்ளத்திற்கு அகப்படாதவனே! தியாகராஜனால்‌ பாடப்‌ 
பெற்றவனே! 


30 
அஸாவேரி ஆதி 
ய. மாபால வெலஸி யிக மம்மு ப்ரோவக ராதா 
ஸ்ரீராமசந்த்ர ட (மா) 


முதற்‌ பாகம்‌ 25 


௮. $ீபாதமுல பக்தி நிண்டாரகநிச்சி 
காபாடு சக்தி நீ கரமுந நுண்டக (மா), 
ச. 1. பாப ஸம்ஹார ௩ா பரிதாபமுலநு துநும 


ம்க்‌ கருணாபயோரிதி * வை௩ ஸ்ரீபதீ வித்ருத 
சாபபாண ஈ பாபி ஈருலாபதலநு நே- 
, நேபநி 2ூதுநு ஆபத்பாந்த்‌ வ 
காபாட்‌ நீகீ பராகேல (மா): 
2. தீநரக்ஷக பக்தாத்‌ ௩ ஸாகேதாகரீச நாமதி பத- 


v 
ரி ஸுஜந மாநாபி மாந பாலந ஸமாநரஹித ரோ- 
1 
v v v v Mi 
ஸா௩ நீது தாஸாநுதாஸுட நு தாநவாந்தக மு- 
v v v v v 
தாந நாரத ஸுகாநலோல தரிகா௩ ஸந்ததமு (மா): 


3. நாகாதி பவிநுத நாகாரிரத நிநு விகாகதிநெறுக 
நாகராஜ ரமா பல ப , வஸாகராந்தக ஸு. 


vv 


ராகஹர க௩காகதீர ஸுரநாககமந சர- 


ணாகதாப்த ஸ்ரீ த்யாகராஜநுத (மா), 

உன்‌ திருவடி பக்தியை அனுக்கிரகித்துக்‌ காப்பாற்றும்‌ 
சக்தி உன்‌ கையிலேயே இருக்கையில்‌, எங்கள்‌ குல தெய்வமாக 
விளங்கி நீ இன்று எங்களைப்‌ பாலிக்கலாகாதா? . பாவங்களைப்‌: 
போக்குபவனே! என்‌ பரிதாபத்தைப்‌ போக்கியருள்வது: 
உனக்கு எம்மாத்திரம்‌? கருணைக்‌ கடலாகிய ஸ்ரீபதி! வில்லையும்‌ 
அம்புகளையும்‌ தரித்தவனே! இப்பாவிகள்‌ எனக்கு விளைவிக்கும்‌ 
ஆபத்துக்களுக்கிடையே நான்‌ எக்காரியத்தை நிறைவேற்று: 
வேன்‌? ஆபத்பாந்தவ! என்னைக்‌ காக்க உனக்கேன்‌ இப்பராமுகம்‌?- 
தீன ரக்ஷக! பக்தர்கள்‌ வசமானவனே! அயோத்தி. மன்னனே! 
நல்லோர்‌ மானம்‌ காப்பவனே? இணையற்றவனே! என்‌ மனம்‌: 
பதறி மிகுந்த ரோசத்துடன்‌ நான்‌ உனக்கு தாசனானேன்‌. 
எனக்கு மகிழ்ச்சி தரும்‌ ஆதரவு ' கிடைக்கவில்லை. அரக்கரை 
ஒமிப்பவனே! நாரதன்‌ இசையில்‌ திளைப்பவனே! ஆதிசேடனால்‌- 
துதிக்கப்படுபவனே! கருட வாகனனே! உன்னைத்‌ 'தவிர வேறு 
கதி நான்‌ அறியேன்‌. கஜேந்திரனின்‌ இதயமாயெ கடலுக்குச்‌: 


-26 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி ஒர்த்தனைகள்‌ 


சந்திரன்‌ போன்றவனே! சம்சாரக்‌ கடலை ஓழிப்பவனே[ 
தேவர்களின்‌ பாவங்களைப்‌ போக்குபவனே! மேரு பர்வதத்தை 
ஓத்த தீரனே! இந்திரனால்‌ சரணடையப்பட்டவனே! 


31 
-அஸாவேரி தேசாதி 
ப, லேகமா நிந்நு ஜுட்டுகொக்நாரு 
ஏகஹ்ருதயுலை நித்யாநந்தமு (லே) 


௮.  ஸ்ரீகர கருணாஸாகர நிருபம 
சிந்மய ச்ரிதசிக்தாமணி 8ீயெட (லே) 


அலரும்‌ ஸெளந்தர்யமுலலோ ஸுகமு ஸீதம்மகு 
ஸெளமித்ரிகி கநுல ஜாட்லோ ஸுகமு (லே) 


27 ஸுந்தரமுக முகஸுகமு ப ரதுநிகி 

ஸுஜ்‌ ஞா ரூபமுந ஸாகமு ரிபுகறிகி (லே) 
3. சரணயுகமுரக்து ஸுக த்த வதி 

வரகுண த்யாகராஜ வரதாநந்தமு (லே) 


(உன்னிடத்தில்‌) நிரந்தரமான ஆனந்தம்‌ இல்லாமலா 
ஒருமனப்‌ பட்டவர்களாக உன்னைச்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌? 
திரு அளிப்பவனே! கருணைக்‌ கடலே! ஓப்பற்றவனே! சித்ஸ்வ 
ரூபனே! சரண்‌ புகுபவர்களுக்குச்‌ சிந்தாமணி (நினைத்ததைத்‌ 
தரும்‌ ஒரு தெய்வ ரத்தினம்‌) போன்றவனே! உன்‌ பேரழகில்‌ 
ஈடுபட்டுச்‌ சுகம்‌ பெறுபவள்‌ அன்னை சீதாதேவி. இலக்ஷ்‌் மணனுக்கு 
உன்‌ கண்‌ ஜாடையைப்‌ புரிந்து கொள்வதில்‌ இன்பம்‌. அழகிய 
உன்‌ திருமுகத்தில்‌ லயித்து ஆனந்தம்‌ பெறுபவன்‌ பரதன்‌. உன்‌ 
ஞான ஸ்வரூபத்தை தியானித்து சத்துருக்கனன்‌ ஆனந்தம்‌ 
அடைகிறான்‌. ஆஞ்ஜநேயனுக்கு உன்‌ திருவடிகள்‌ இன்பம்‌ 
பயக்கின்றன. உத்தம குணங்கள்‌ நிறைந்தவனே! தியாகராஜ 
னுக்கு வரம்‌ அளிப்பவனே! (இத்தனை இன்பம்‌ இருப்பதா 
லல்லவா இவர்கள்‌ எல்லோரும்‌ உன்னைச்‌ சூழ்ந்துகொண்டனர்‌?) 


முதற்‌ பாகம்‌. ., 27 


32 
அஸாவேரி ரூபகம்‌ 
ய. நம்மககே மோஸ போ து நடரா 
நடராஜ விநுத (௩) 
ச. 1. துர்‌ விஷயம்முலு ம௩ஸுந 
தூரக சேஸே நிநு நெற (௩) 
2. தக தநய களத்‌ ராதுலு 
தமதரி பு த்‌ தீயரி நிநு (5) 
<A இந்தரியமுல காஹ்லாத 
மிச்சே ரூபமு கல நிநு (5) 


ப 1 ல்‌ v v 
4. பொம்மரிண்ட்லு காநி நெற 
நம்மகு ப வழுநு! யநு நிநு (௩) 
ர்‌ 
5. நெம்மதி லேநி ஜந௩ மர- 
v Vv. 
ணம்முல தொல கிஞ்சே நிநு (௩) 
v ப v 
6. ரகு குல ரத்நமா த்யாக- 
ர்‌ v Vv 
ராஜார்ச்சித பதயுக நிநு (௩) 
நடராஜப்‌ பெருமானால்‌ துதிக்கப்‌ பெறுபவனே! உன்னை 
மனமார நம்பாமல்‌ நான்‌ மோசம்‌ போகலாமா? கெட்ட 
விஷயங்களில்‌ என்‌ மனத்தைப்‌ புகவிடாமற்‌ செய்பவன்‌ நீயே 
யல்லவா? செல்வம்‌, மக்கள்‌, பெண்டிர்‌ முதலியன 
என்னுடையவை என்ற புத்தியை விலக்குபவனும்‌ நீ. புலன்‌ 
களுக்கு இன்பமளிக்கும்‌ வடிவுடையவன்‌ நீ. இந்த சம்சாரம்‌ 
பொம்மை வீடாகையால்‌ அதை நம்பாதே என்று எச்சரிப்பவன்‌ 
.நீ. நிம்மதியற்ற பிறப்பு, இறப்புகளைத்‌ தவிர்ப்பவன்‌ நீ. இரகு 
குலத்தின்‌ இரத்தினமும்‌, தியாகராஜனால்‌ அருச்சிக்கப்‌ பெறும்‌ 
பதவிணையையுடையவனுமாகிய உன்னை (முற்றிலும்‌ நம்பாமல்‌ 


நான்‌ மோசம்‌ போகலாமா?) 
A A Fo ris திகம்‌ 2 To வடம விடப்பட பட க 


v 
1 ப வநமு 
1 


28 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 
389 


அஸாவேரி 


ய்‌. 


ச. 1. 


என்ன? மிலேச்சர்களின்‌ வீதியில்‌ 


ஸமயமு தெலிஸி புண்யமு லார்ஜிஞ்சநி 
குமதி3யுண்டி யேமி பொய்‌ யேமி 
சமததோடி தர்மமு ஜயமேகாநி 
கரமமுதோ மவிறி விநவே ஓமநஸா 
ஸாரமெள கவிதல விநி வெர்ரிவாடு 
ஸந்தோஷ படியேமி படகேமி 
சேரடேஸி குட்டிகந்நுலு பாகு 
2தெறசியேமி தெறவகுந்௩ நேமி 
துரகவீதி லோ விப்ருநிகி பாநகபூஜ 
நெரய ஜேஸியேமி ஸேயகுண்டே நேமி 
தரநீநி த நகோட்லகு யஜமா நுடு 
ரக்த மி லோபை தே நேமி 


: பதமு த்யாகராஜநுதுநிபை காநிதி 


பாடியேமி பாடகுண்டே நேமி 
எதநு ஸ்ரீராம பக்தியு லேநி நரஜந்ம 
மெத்தியேமி எத்தகுண்டேநேமி - 


சாடி 


(ஸ) 


(ஸ) 


சமயம்‌ அறிந்து (தானம்‌ செய்து) புண்ணியம்‌ சம்பாதிக்காத 
தனவான்‌ வாழ்ந்தென்ன? இறந்தால்‌ என்ன? புலன்களை வென்று 
புரியும்‌ தர்மமே வெற்றி பெறும்‌. மனமே! முறையான என்‌ 
விண்ணப்பத்கை கேள்‌! ரசமான கவிதைகளைக்‌ கேட்டுப்‌ பித்தன்‌ 
ஒருவன்‌ இன்பம்‌ பெற்றாலென்ன, பெறாவிடில்‌ என்ன? குருடன்‌ 
அசன்ற தன்‌ கண்களைத்‌ திறந்தாலென்ன, மூடிக்கொண்டால்‌ 


அந்தணர்களுக்குப்‌ பானக 


rr TTT] rar TEES, 


v v v 
ன தநிகுடு 2. கூர்ச்சியேமி தெறசுகொநியேமி 


முதற்‌ பாகம்‌ 29. 


ஜை அளித்தென்ன, அளிக்காவிடில்‌ , என்ன? ஈயாத 
லோபியாகிய கோடீசுவரன்‌ இருந்தென்ன, இறந்து பேயாக 
விட்டாலென்ன? தியாகராஜன்‌. வணங்கும்‌ தெய்வமாகிய 
இராமபிரானின்‌ மீதல்லாமல்‌ ர்த்தனைகளைப்‌ பாடியென்ன,. 
பாடாவிட்டாலென்ன? உள்ளத்தில்‌ இராம பக்தியில்லாத 
மானிட ௪ன்மம்‌ எடுத்தென்ன, எடுக்காவிடிலென்ன? 


34 
அஸாவேரி ஆ தி 
ய. ஸாரி வெடலிந யீ காவேரிநி ஐூடரே (ஸா) 
அ. வாரு வீரநுசு ஜூட்க நவ்‌- 
வாரிகா பீஷ்டமுல நொஸங்குசு (ஸா) 
ர்‌. துரமு௩ கொக தாவு௩ கர்ஜு Li 
கர மொக தாவு௩ நிண்டு pe 
நிரதமுக கொக தாவு௩ நடுசுசு 
வர காவேரி கந்யகாமணி (ஸா) 
2, வேடுககா கோகிலலு ம்ரோயக நு 
வேடுசு ரங்கேசுறி ஜூசி மறி யீ- 
ரேடு ஜகமுலகு ஜீவநமைந 
மூடு ரெண்டு நதிநாதுநி ஜூட்‌ (ஸா) 
3. ராஜராஜேச்வரியநி பொகடுசு 
ஜாஜி ஸுமமுல தராமரகணமுலு 
பூஜலிருகடல ஸேயக த்யாக- 


vvv 

ராஜ ஸந்நுதுராலை முத்தக (ஸா) 
நல்லோர்‌, தீயவர்‌ என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும்‌ 
ஏராளமான மன விருப்பங்களை வழங்கிக்கொண்டு அழகுடன்‌ 
பவனி வரும்‌ இக்காவேரி நதியைப்‌ பாருங்கள்‌. ஒருபுறம்‌ 
அதிவேகத்துடனும்‌, மற்றொருபுறம்‌ பயங்கரமான கர்ஜனை 


30 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி சர்த்தனைகள்‌ 


யுடனும்‌, மற்றோரிடத்தில்‌ இரக்கத்துடனும்‌ எப்பொழுதும்‌ 
பெருகி வருபவள்‌ காவேரியாகிய  இக்குமரி. குயில்கள்‌ 
குதூகலத்துடன்‌ இசை பாட, ஸ்ரீரங்கநா தனைத்‌ தரிசித்த பின்னர்‌ 
ஈரேழு புவனங்களுக்கும்‌ வளம்‌ தந்து, பஞ்சநதீசுவரனைக்‌ காண 
வரும்‌ (இக்காவேரியைப்‌ பாருங்கள்‌). இரு கரைகளின்‌ மீதும்‌. 
வேதியர்‌ குழாங்கள்‌ *“இராஜராஜேசுவரி? என்று போற்றி: 
மல்லிகை மலர்கொண்டு பூசிக்க, 'தியாகராஜனால்‌ வணங்கப்‌ 
பெற்று அழகாக பவனிவரும்‌ (இக்காவேரியைப்‌ பாருங்கள்‌.) 


35 
ஆஹிரி (மே. 8) ஆதி 
ப. ஆதய ஸரீரகு வாகேடேல 
ராதய ஓ தயாம்புதீ 8 (கா) 
௮. மோதமுதோ டி] மர்மமு நு* 
போதக ஜேஸி ன ப்ரோசி நீ (கா) 


v 
ச.  நிந்நுதிட்டி கொட்டி ஹிம்ஸ பெட்டி 
v v 
தந்நியு நந்நநலேதா 
எந்நராநி நிந்தல தாளமநி 
மந்நிஞ்சக லேதா 
அந்நமு தாம்பூல மொஸகி தேஹமு 
மிந்க ஸேயலேதா 
ன்‌ . வ்‌ ்‌ 
கந்‌ந தல்லிதண்ட்ரி மே மநுசு த்யாக 
v v 
ராஜுநிகி பரவஸ மீலேதா (ஆ) 
ஸ்ரீ ரகுவர! கருணைக்கடலே! ஸத்‌ பக்தியின்‌ மர்மங்களை 
மகிழ்வுடன்‌ போதனை செய்து என்னை அனவரதமும்‌ காத்தருளிய 
உனக்கு அந்த தயவு இன்று வராத காரணமேன்‌? "உன்னை 
வைது, அடித்துத்‌ துன்புறுத்தியதனைத்தும்‌ என்னைச்‌ சார்ந்த 
தாகும்‌."* என்று நீ கூறவில்லையா? எண்ணற்ற நிந்தனை களைப்‌ 


பொறுத்துக்கொள்ளுமாறு கூறி (வைதவர்களை) நீ மன்னிக்க 
வில்லையா? அன்னம்‌, தாம்பூலம்‌ முதலியவை அளித்து என்‌ 
கபட உத்தவை பிப பவர்‌ பகம்‌ வண்கை ஷய வட்டம்‌ அணிக்‌, 


v 
1: மார்கமுல 


முதற்‌ பாகம்‌ 31° 


தேகத்தை (ஒளி வீச) நீ போவஷிக்கவில்லையா? உனக்குத்‌ தாய்‌: 
தந்தையர்‌ நானே” என்று இத்தியாகராஜனுக்கு நீ தைரியம்‌ 
கூறவில்லையா? (அந்த இரக்கம்‌ உனக்கு இன்று வராததேன்‌?)- 


36 

ஆஹிரி த்ரிபுட. 
ப. எடுல காபாடுதுவோ ஸ்ரீராமசந்தர நந்‌ (நெ) 
௮. எடுல காபாடுதவோ ரகு வீர 

மடுமாய ஸம்ஸாரமந்து தகிலிக நந்‌ (நெ), 
ச. 1. அநுதிநமு நு தாரத௩யவர்கா துல பா- 

லநமு ஸேயுடகொறகு த ஈமுலு கலிகி௩ 

மநுஜுல பொகடி. ட பைகமுல ஜூசி 

த௩கு ஸரிலேதநி பிகுவுநந்திரிகிக ௩ந்‌ (நெ). 

2. காயஜஜ௩க நா ப்ராயமுலெல்லநு 

மாயாபூரிதுலைந தாயாதுலசேத 

ஸாயபர்யந்தமு காயக்லேசமு ஜெந்த 

நாயெநு காரி மெளநித்யேய நிநு தெலியலேரி நங்‌ (0). 

3. ஸதமநி பாந்த வுல ஜதநு ஈம்மி மதிகி 

ஹிதவுலேக யோ பதிதபா வந ஸந்‌- 

ததமு த்யாகராஜஸஹித ஸுரநிகர பூ- 

ஜித நிந்நே சரணு ஜொச்சிதிகாரி ராம நந்‌ (நெ) 

கனத்த மாயை சூழ்ந்த சம்சாரத்தில்‌ உழலும்‌ என்னை நீ 

எவ்வாறு காப்பாற்றுவாயோ? ஸ்ரீ ராமசந்திர! அனுதினமும்‌ 
மனைவி, மக்கள்‌ முதலியோரைக்‌ காக்கும்‌ பொருட்டுச்‌ செல்வர்‌ 
களான மாந்தரைத்‌ துதிபாடிச்‌ சம்பாதித்த பணத்தைக்‌ கண்டு 
“ஏனக்கு நிகர்‌ யார்‌ உளர்‌??? என்ற செருக்குடன்‌ திரியும்‌ 


என்னை (எவ்வாறு காப்பாற்றுவாயோ2) மன்மதன்‌ தந்தையே! 
என்‌ பருவகாலம்‌ முழுதும்‌ வஞ்சனை நிறைந்த உறவினர்‌ 


32 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


ன்பத்தால்‌ காலை முதல்‌ | மாலை வரை உடல்‌ 
ல்‌ க ழிந்ததே தவிர முனிவர்‌ தியானிக்கும்‌ உன்னை 
அறிந்து கொள்ளா த என்னை (எவ்வாறு. காப்பாற்றுவாயோ?) 
உறவினர்‌ கூட்டத்தைச்‌ சாசுவதமென்று நம்பியும்‌ உள்ளத்திற்குச்‌ 
சிறிதும்‌ இதம்‌ திடைக்காமல்‌ “*ஓ பதிதபாவன! தியாகராஜனை 
என்றும்‌ பிரியாதவனே! தேவர்களால்‌ தொழப்படுபவனே! 
நீயே புகல்‌!” என்று சரண்‌ புகுந்த என்னை (எவ்வாறுகாப்பாற்றப்‌ 
போஜொயோ? 


37 
காண்டா மே. 8) த்ரிபுட 
பட இந்காள்ளு ஈந்நேலி யெந்துக கேலி (இ) 
௮. பந்நுக நாபாலி பாகயமா வ௩மாலி (இ) 


1 பாலுடை௩ ௩ா பரிதாபமு ஜூசி 

தாளு தாளுமறி தை ர்யமு பலிகி 

ஜாலிதீர வேட்க ஸல்புசு மறி நீ- 

கீலாகு புதத்‌ யறி க்ரீகண்ட ஜூசுசு (இ) 
2. எந்துபோயி௩ வெண்ட நேகிவத்து ௩நுச 

முந்து பல்கிந நீ வெந்து போதிவோ 

அந்தகாட ஸத்யஸந்து டு நீவைதே 

அந்தரிலோ நந்நாதரிஞ்சு கொம்மி (இ) 
3. ஜாட்மாட்க நேநு ஜா௩கீ நாயக 

வேடகலேதுரா வேமாறுலகு 

ஈடுஜோடுலேநி தோடு நீவேகாநி 

யாடி தப்பலேநி ஆபத்பாந்தவ நீ (விக்‌) 
4.  ஒகரூபமுந ப்ரோசி ஒகரூபமுந ஏசி 

ஒகரூபழுந ஜூசுசுண்டிவி காநி 

ஸுக தாயக ஸத்த ஸுந்தைந லேதா 


அகளங்க த்யாகராஜார்ச்சித சரண (இ) 


முதற்‌ பாகம்‌ 33 


இத்தனை காலமாக என்னைக்‌ காத்துவந்த உனக்கு இன்று 
ஏன்‌ இப்பரிகாசம்‌? முறையாக என்னைப்‌ பாலிக்கும்‌ செல்வமே! 
வனமாலையை அணிபவனே! சிறுவனாகிய என்‌ பரிதாபத்தைக்‌ 
கண்டு “பொறுத்துக்‌ கொள்‌”” என்று தைரியம்‌ கூறி, என்‌ துயர்‌ 
கீர இன்பம்‌ தந்து, ““திநம்பவும்‌ உனக்கேன்‌ இந்த புத்தி??? 
என்று கடைக்‌ கண்ணால்‌ பார்த்து வந்த உனக்கு (ஏன்‌ 
இப்பரிகாசம்‌?) “நீ எங்கு சென்றாலும்‌ நான்‌ உடன்‌ வருவேன்‌”? 
என்று முன்பு கூறிய நீ எங்கு மறைந்தாயோ? வடிவழகனே! 
்‌ ௪த்திய சந்தனாகில்‌ அனைவருக்கு ம திரில்‌ என்னை 
ஆதரிப்பாயாக! ஜான8 நாயக! உன்னுடன்‌ பிணங்குவதற்காக 
மான்‌ உன்னைப்‌ பல முறை வேண்டவில்லை. நீ எனக்கு 
ஈடில்லாத துணையென்பதில்‌ ஐயம்‌ சிறிதும்‌ இல்லை. ஆபத்பாந்தவ! 
தீ ஒருருவில்‌ பிரபஞ்சத்தைக்‌ காத்தும்‌, மற்றோருருவில்‌ அழித்தும்‌, 
வேறொரு வடிவத்தில்‌ கடாட்சித்தும்‌! (சிருஷ்டித்தும்‌) வருகிறாயே 
தவிர, உண்மையான சக்தி உன்னிடம்‌ சிறிதும்‌ இல்லையா? 
இன்பம்‌ தருபவனே! களங்கமற்றவனே! தியாகரா ஜன்‌ போற்றும்‌ 
பாதனே! 


38 
கண்டா ஆதி 
ய. இங்க யோசநைதே நேநேமி ஸேயுதுரா (இங்‌) 
௮. பங்கஜா க்ஷ நீவண்டி பரமதயாநிதி கி (இங்‌ 


ச 1. தீரராநி போராயெ 
ஸாரெகு மேநு ஸகமாயெ 
நேரமேமோ தெலியதாயெ 
ஆறடிகிக தாளதாயெ (இங்‌) 
2. ஸ்ரீபதி எந்நிகல லேநி . 
தாபத்ரயமுல நலஸிதி காரி 
பாபகணமு லந்நியு புருஷுநி 
ரூபமை பாதி ஞ்சே காநி (இங்‌) 


1. **ஸ ஈக்ஷத லோகாந்நு ஸ்ருஜா இதி?” என்றும்‌ **ஈக்ஷதோர்‌ 
நாசப்தம்‌”?” என்றும்‌ சுருதி வாக்கியங்கள்‌. பரமாத்மா 
ஜகத்தை சிருஷ்டிப்பதற்கு இந்த பிரம்மாண்டத்தைத்‌ தனக்‌ 
குள்ளேயே பார்த்துக்கொண்டான்‌ என்பது பிரமாணம்‌. 


3 


84 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி தர்த்தனைகள்‌ 


v v த்‌ o 
3. வாக தி பவத ய நிந்‌- 
நேகா நி யொருல ஈம்மறி 
த்யாக ராஜுநி பைநி 
1 ன்‌ 

பாகாயெ ஸ்ரீராம ந (கிங்‌) 
தாமரைக்‌ கண்ணனே! உன்னைப்போன்ற பரம கருணாநிதிக்கு. 
(என்னைக்‌ காக்க) இன்னமும்‌ யோசனையானால்‌ நான்‌ என்ன 
செய்வேன்‌? (என்‌ வாழ்க்கை) தீராத போராக முடிந்தது. உடல்‌. 
யாதியாகிவிட்டது. நான்‌ புரிந்த குற்றம்‌ என்னவோ அறியேன்‌; 
நிந்தையை என்னால்‌ பொறுக்க முடியவில்லை. ஸ்ரீபதி! கணக்கற்ற. 
தாபங்களினால்‌ உடல்‌ சோர்ந்தேன்‌.என்‌ பாபங்களனைத்தும்‌ 
மானிட உருவத்தில்‌ வந்து என்னை வாட்டுகின்றன. பிரமனால்‌ 


வணங்கப்படுபவனே! உன்னையன்றி வேறு தெய்வத்தை நம்பாத. 


இத்தியாகராஜன்‌ படும்பாடு வெகு அழகுதான்‌ ஸ்ரீ ராம! 


32 
க ண்டா ரூபகம்‌ 
ப. கா ரவிம்ப ராதா கருட க மந ராம நநு (கா) 
௮. ஸ்ரீரமாமகோஹர ச்ரிதஹ்ருத யவிஹார 
சேரராவதே ர ரகு வரதீ ர (கா) 
ச. 1. பேருகை௩ லேதா பிலிசிதே ராராதா ஸரி- 
வாரலாட்‌ லேதா்‌ விரிவரத கருண ராதா 
மாறு பல்க வாதா மும்மாரு நம்மலேதா " (கா) 
2. தாயுடா டு மாட தல்லி தண்‌ ட்‌ ருலகதி யாட கா தா 
நிநு பாடி பாடவிநி நீ முத்‌ து கோட யே- | 
மந வல தி ச்சோட மாத வ இங்க தெரசாட (கா ) 
8. ரூகலொஸகி' கொக்கஸதி ரூப மெட்லுந்௩ 
ஸ்ரீகர கு ணமுந்ந செலி செலிமி வீட ரந்க ப- 
ராகு நீகு மிந்க த்யாக ராஜவி நுத பி ங்க (கா்‌ 


முதற்‌ பாகம்‌ 25 


திருமகளின்‌ மனத்துக்கனியவனே! அடியார்‌ உள்ளத்தில்‌ 
உறைபவனே?என்னை நீ கவுரவிக்கலாகாதா? கருடவாகனனே! 
இராம! நீ என்னருகில்‌ வராததேன்‌? ரகு குல தீரனே! 
புகழிற்காகவாவது தயை புரிந்து நான்‌ அழைத்தால்‌ வரலாகா தா? 
உன்னையொத்தவர்கள்‌ உன்னிடம்‌ கூறவில்லையா? அதைக்‌ 
கேட்டும்‌ உனக்குக்‌ கருணை வரவில்லையா? மறு மொழியாவது 
கூறலாகாதா? நான்‌ உன்னை என்றும்‌ நம்புபவனல்லவா? 
புதல்வனின்‌ மழலைப்‌ பேச்சு தாய்‌ தந்தையருக்கு இன்பம்‌ 
தருவதல்லவா? நான்‌ பாடும்‌ இசையைக்‌ கேட்டு நீ உன்‌ அழகிய 
வாய்‌ திறந்து மாறாக ஒன்றும்‌ கூறலாகாது. மாதவா! இன்னும்‌ 
ஏன்‌ திரை மறைவு? திருவளிப்பவனே! கன்னியா சல்கம்‌ 
கொடுத்து மணந்த மனைவியின்‌ தோற்றம்‌ எவ்வாறிருப்பினும்‌ 
அவள்‌ குணவதியாக இருந்தால்‌ கணவன்‌ புறக்கணிப்பானா? 
என்னை அலட்சியம்‌ செய்வது உனக்கு மேன்மை தருமா? 
விரைவாக வந்து (கவுரவிக்கலாகா தா?) 


40 
தந்யாஸி (மே. 8) ஆதி 
ப. த்‌ யாநமே வரமை௩ க ங்கா ஸ்காநமே 

மநஸா ராம (த்‌ யா) 
௮. வாநநீட முநுக முநுக லோரி 
வஞ்சக த்‌ ரோஹமநு கர போவுநா (த்‌ யா) 
ச. பரத ௩ நாரீமணுலநு தூறி 
டட ல பரஹிம்ஸல மீறி 
த ரநுவெலயு ஸ்ரீராமுநி கோரி 
லா தெ லிஸிகொந்௩ ராம (த்‌ யா) 


மனமே! இராம தியானமே உத்தமமான கங்கா ஸ்நான 
மாகும்‌. மழைத்‌ தண்ணீரில்‌ திரும்பத்‌ திரும்ப முழுகினால்‌ 
இதயத்தில்‌ உள்ள வஞ்சனை, துரோகம்‌ முதலிய களங்கங்கள்‌ 
(கறைகள்‌) அகன்றுவிடுமா? பிறருடைய செல்வம்‌, பெண்டிர்‌ 
முதலியவற்றை வெறுத்து, ஒருவரையும்‌ நிந்திக்காமலும்‌, 
தீங்கிழைக்காமலும்‌ இவ்வுலகில்‌ அர்ச்சாரூபியாக விளங்கும்‌ 
ஸ்ரீ ராமனிடம்‌ பக்திபூண்ட இந்த தியாகராஜன்‌ அறிந்துகொண்ட 
(தியானமே கங்கா ஸ்நானமாகும்‌). 


36 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


2 41 
த,ந்யாஸி ரூபகம்‌ 
ப. எந்து பா ய ராத ய இ௩குல திலகா தய (எந்‌) 
ச. 1. இந்து வத ந குந்த ரத ௩ மந்த ர த,ர நீத ய (எந்‌) 
2 சாந்தபூ ஷ ப்‌ க்தபோஷ சரணு சேஷசாயீ ( எந்‌) 
3. ச்ரித ண்‌ ஸுரவரேண்ய கருவான 
த த ந்யா த ய (எந்‌) 
4. நாக ராஜ தர நுதாஜ த்யாக ட வரதா தய (எந்‌) 


சூரியகுல திலகமே! முன்பு நீ என்னிடம்‌ காட்டிய இரக்கம்‌ 
இன்று எங்கு போயிற்று? (அது எங்கும்‌ அகலக்‌ கூடாது). (நீ) 
சந்திர முகத்தவன்‌. முல்லையையொத்த பற்களையுடையவன்‌. 
மந்தர கிரியைத்‌ தாங்கியவன்‌. சாந்தமே அலங்காரமாக 
உடையவன்‌. பக்தர்களை ஆதரிப்பவன்‌. ஆதிசேடன்‌ மீது பள்ளி 
கொண்டவனே! சரணம்‌! (நீ) அடியவர்க்குப்‌ புகலானவன்‌. 
தேவருள்‌ சிறந்தவன்‌. புண்ணியம்‌ செய்யும்‌ மாந்தரை 
தன்யர்களாக்குபவன்‌. பர்வதத்தை எடுத்தவன்‌. பிரமனால்‌ 
துதிக்கப்பெறுபவன்‌. தியாகராஜனுக்கு வரந்தருபவன்‌. 
42 
த.ந்யாஸி சாபு 
ப. 8 சித்தமு நிர்மலமு நிச்சலமநி 
நிந்நே நம்மிநா நு (நீ) 
அ. நா சித்தமு வஞ்ச௩ சஞ்சலமகி 
v v 
நந்நு விட நாட குமி ஸ்ரீராம (நீ) 
v த ப்ட்‌ v பம 
ச. கு ரவு சில்லகி ஞ்ஜ கு ௬ுவே ப்‌ ரமரமு 
v v v v த 
கு ருடே பா ஸ்கருடு 1 
v v viv 1 
கு ௫டே ப த்ருடகு கு ரவு நீ வநுகொண்டி 
ப v oy, ட்‌ v 
த ரநு தா ஸுநி ப்‌ ரோவ த்யாக ராஜநுத (8) 
1 
உன்‌ இதயம்‌ மாசற்றது, அசைவற்றது என்று அறிந்து 
உன்னையே நம்பியுள்ளேன்‌. என்‌ உள்ளம்‌ வஞ்சனையும்‌ சஞ்சலமும்‌ 


ப்‌ vy ஏஏ aE ழு 
1. கு ருடேபத்ருடு குருடே உத்தமகதி 


முதற்‌ பாகம்‌ 37 


நிரம்பியது என்பதற்காக நீ என்னை விட்டுவிடலாகாது. குரு 
(சேற்று நீரைத்‌ தெளியவைக்கும்‌) தேற்றாங்கொட்டை. அவனே 
(புழூவை வண்டாக மாற்றும்‌) தேன்‌ வண்டு. அவனே 
(அஞ்ஞானத்தை ஒளியால்‌ விலக்கும்‌) சூரியன்‌. மங்களம்‌ 
தருபவனும்‌ அவனே. அத்தகைய குரு நீயே என்பதை 
உணர்ந்தேன்‌. உன்‌ அடியவனான என்னைக்‌ காத்தருள்‌. 


v ந்‌ 4 
த ந்யாஸி ஆதி 
ப. ராமாபி ராம மகஸு ரஞ்ஜில்ல ப ல்கராதா (ரா) 
௮. ஈ மஹிதி வெலஸிந தேமி ஸதா நாதோ (ரா) 
ச. பங்கா ர மேடி. பாந்புபை பா்‌ மாமணி ஜாந௩கி 


ச்ருங்கா ரிஞ்சுகொநி செலுவொந்த நிந்நு க ஙி 
பொங்கு ௬ மல்லெ விருல பூ ஜிஞ்சு வேள ஸ்ரீஹரி 
ஸங்கீ தமுபாடு. மநு ஸாமி த்யாக ராஜுநிதோ (ரா) 


இராம! மனங்கவர்வோனே! எப்பொழுதும்‌ நீ என்னுடன்‌ 
உள்ளங்‌ குளிர உரையாடலாகாதா? இவ்வுலகில்‌ இதைக்‌ 
காட்டிலும்‌ வேறு இன்பம்‌ உளதா? பொன்னிழைத்த 
மஞ்சத்தின்மீது நீ வீற்றிருக்க, நாரீமணியாகிய சீதை நன்கு 
அலங்கரித்துக்கொண்டு, உன்னைக்‌ கண்டு உளம்‌ பொங்கி மல்லிகை 
மலர்களால்‌ பூசிக்கும்பொழுது இத்தியாகராஜனை இசை 
பாடுமாறு நீ கட்டளையிடலாகாதா? ஸ்ரீ ஹரி! 


44 
த ந்யாஸி ரூபகம்‌ 
ப்‌. ச்யாமஸுந்த ராங்க ஸகல சக்தியு நீவேரா (ச்யா) 
௮. தாமஸரஹித கு 'ணஸாந்த்‌ ய்‌ 3 
தரநு வெலயு ராமசந்த்‌ ர்‌ (ச்யா) 


ச. துஷ்டத நுஜமதவிதார 
சிஷ்டஜு ஹ்ருத யவிஹார 
* இஷ்ட தை வமு நீவேர 
இலநு த்யாக ராஜு வேரா (ச்யா) 


38 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


முகில்வண்ணனே! சக்தியனைத்திற்கும்‌ உறைவிடம்‌ நீயே: 
தமோ குணமற்ற குணக்கடலே! இவ்வுலகில்‌ விளங்கும்‌ இராம 
சந்திர! கொடிய அரக்கரின்‌ செருக்கையடக்கியவனே! நல்லோர்‌ 
உள்ளத்தில்‌ உறைபவனே! என்‌ இஷ்ட தெய்வம்‌ நீயே. 
உன்னிடமிருந்து இத்தியாகராஜன்‌ வேறுபட்டவனா? 


45 

த'ந்யாஸி ஆதி” 
ப. ஸங்கீத” ஜ்ஞா௩மு பக்திவிநா (ஸங்‌) 

ஸந்மார்க" மு க”லதே” ம௩ஸா- 
௮. ப்‌'ருங்கி* நடேச ஸமீரஜ க"டஜ ம- 

தங்க” நாரதா” து“லு பாஸிஞ்சே (ஸங்‌) 
ச. ந்யாயாந்யாயமு தெ”லுஸுநு ஐஜக”முலு 

மாயாமய மநே! தெ”லுஸுநு து”ர்கு“ண 

காயஜாதி” ஷட்‌”ரிபுல ஜயிஞ்சே 

கார்யமு தெ”லுஸு நு த்யாக”ராஜுநிகே (ஸங்‌) 


ஓ மனமே! பிருங்கி முனிவர்‌, நடராஜப்‌ பெருமான்‌, வாயு 
தனயனான அனுமன்‌, அகஸ்தியர்‌, மதங்கமுனி, நாரதர்‌ 
ஆகியோர்‌ உபாசனை செய்யும்‌ சங்கத ஞானமும்‌, பக்தியும்‌ 
இன்றி உலகில்‌ நல்வழி உளதா? நியாயம்‌ எது, அநியாயம்‌ எது 
என்பது தெரிந்தும்‌, புவனங்கள்‌ மாயை நிரம்பியவை என்று 
தெரிந்தும்‌, கொடிய காமம்‌ முதலிய ஆறு ௪த்துருக்களை 
வெல்லும்‌ முறை தெரிந்தும்‌, தியாகராஜனுக்கு (சங்‌்8த ஞானம்‌, 
பக்தியின்றிச்‌ சன்மார்க்கம்‌ உளதா?) 


46 
புந்நாக”வராளி (மே. 8) ஆதி” 
ப. இதி” நீகு மேரகா“து“ரா ஸ்ரீராம நா- 
மதி” தல்லடி“ல்லெரா (இ) 
௮. பதி”லமுகா” கொ”லிசிதே 
பா”வமு 2வேரேயுண்டே தி” (இ) 


ச. 1. க”திலேநிவாரிநி கட“தேரிசே தை”வமநி 
பதிதபாவந ஈம்மிதி ஸ்ரீராம நிந்‌- 


1. மாயாமயமநி 2. வேறையுந்நதி 


முதற்‌ பாகம்‌ 39 


நதி வேக“முந வேடி“தி ஸந்ததமு ஸம்‌ 

மதிநி நிக்நே கோரிதி ஸீதாராம (இ) 
2. பரம த”யாளுவநி பால௩ ஸேதுவநி 

ஸரகு“ந தேவராய கொ”ல்சிந நாபை 

கருணலேத”நி கந்கீராயா சூசி நீ மகஸு 


கருக“தெ”ந்து”குரா ஓ ஸீதாராம (இ) 
3.  அந்நிட நிண்டி”௩ அத்‌”“பு'தாநந்த” ௧*௩ 

மந்நந ஸேயராதா” ஸ்ரீராம நீ- 

கெந்நராநி புண்யமு ராதா” ஸ்ரீத்யாக”ராஜ 

ஸந்நுத நீவாட*“நு கா”தா” ஸீதாராம (இ) 


இது உனக்கு முறையல்ல. என்‌ மனம்‌ தத்தளிக்கிறது. 
வெகு சாக்கிரதையுடன்‌ உன்னை உபாசனை செய்தும்‌ உன்‌ மனம்‌ 
மேறாகிவிட்டது. கதியற்றவர்களைக்‌ கடைத்தேற்றும்‌ தெய்வம்‌ 
நீயேயென்று நம்பி விரைவுடன்‌ உன்னை வேண்டி சதா உன்னையே 
வந்தடைந்தேன்‌. நீ பரமதயாளுவென்றும்‌, பாலிப்பவனென்றும்‌ 
உன்னைத்‌ துதித்த என்மீது நீ கருணைகாட்டாததால்‌ நான்‌ 
கண்ணீர்‌ வடிப்பதைக்‌ கண்டும்‌ உன்‌ மனம்‌ கரையா ததேன்‌? 
இராம! ஸீதாராம! அனைத்திலும்‌ நிறைந்துள்ள அற்புத ஆனந்த 
ஸ்வரூபனே! என்னை கவுரவிக்கலாகா தா? ஸ்ரீ ராம! உனக்கு 
அளவற்ற புண்ணியம்‌ கிடைக்குமே! நான்‌ உன்னைச்‌ சேர்ந்தவன்‌ 
அல்லவா? 


47 
புந்காக வராளி சாபு 
ய. இந்த பா:க்‌”யமநி நிர்ணயிம்ப ப்‌“ரஹ்‌ஃ 
மேந்த்‌“ராது”ல தரமா (இந்‌) 
௮, (முநி) சிந்தநீய ஸ்ரீராக;வ நிநுமதி” 
சிந்திஞ்சு ஸுஜநுல பூஜிஞ்சுவாரி (கிக்‌) 


ச. 1. மதிஹீநுலைக நெம்மதி” லேரி வாரை௩ 
அதிபாப க்ருதுலைஈ எந்நடிகி ஸத்‌”- 
க”தி ராமி வாரைந௩ ஸ்ரீராம 
ச்ருதிபுராணநுத ப்ரதிலேநி நிநு ஸந்‌- 
நுதி ஸேயு ப'க்துல ஜதகூ”“டி”நவாரி (கிந்‌) 
2. ஸாரெகு மாயா ஸம்ஸாரமந்து” சால 
தூரி நவாரை ந காமாது”ல 


40 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


பூரித மதுலைக ஸகல வேத” 

ஸார நிந்நு ம௩ஸார நம்மி௩ ஸுதா” 

பூர சித்துல ஸேவ கோரி நவாரி (கிந்‌) 
3. பர்மசேல நீது” மர்மமு தெலிய நி 

கர்ம மார்கு“லைக த்யாக”ராஜநுத 

தர்ம ரஹி துலை லோகமுலு 

நிர்மிஞ்சி ௩ நீது” சர்மமு ஸ்மரிஞ்சு 

நிர்மல மதுலகு சர்மமெஞ்சிஈவாரிகி (இந்‌) 


முனிவர்களால்‌ தியானிக்கப்பட்டவனே! ஸ்ரீ ராகவா! 
உன்னை உள்ளத்தில்‌ தியானிக்கும்‌ பக்தர்களைப்‌ பூசிப்பவர்களின்‌ 
பாக்கியம்‌ இவ்வளவென்று நிர்ணயிக்க பிரமன்‌, இந்திரன்‌ 
முதலியோரால்கூட சாத்தியமா? 


ஞானமற்றவர்களாயினும்‌, பொறுமையற்றவர்களாயினும்‌,. 
பாவச்‌ செயல்சளைப்‌ புரிபவர்களாயினும்‌, என்றுமே நல்வழிக்கு. 
வராதவராயினும்‌, ஓப்பற்ற உன்னைத்‌ தொழும்‌ அடியார்களுடன்‌ 
ஜதை கூடியவர்களின்‌ (பாக்கியம்‌. சாத்தியமா?) 


சதா மாயையால்‌ சூழப்பெற்ற சம்சாரக்‌ கடலில்‌ முழுகிய: 
வர்களாயினும்‌, காமம்‌ முதலியன நிரம்பிய உள்ளத்தவ: 
ராயினும்‌, வேதங்களனைத்திற்கும்‌ சாரமாயெ உன்னை மனமார 
நம்பி, அமுதம்‌ நிறைந்த உள்ளத்தையுடைய பக்தர்களை 
௮ண்டியவர்களின்‌ (பாக்கியம்‌..சாத்தியமா?) 

பொன்னாடையணிந்தவனே! உன்‌ மர்மத்தை அறியாமல்‌: 
கர்ம மார்க்கத்தைப்‌ பின்பற்றுபவராயினும்‌, அறம்‌ அற்றவ: 
ராயினும்‌, புவனங்களைப்‌ படைத்த உன்‌ திருநாமத்தைச்‌ 
செபிக்கும்‌ தூய மனத்தவரான அடியார்களுக்குச்‌ சுகத்தை. 
யளிப்பவர்களின்‌ (பாக்கியம்‌..சாத்தியமா?) 


48 
சுத'த'ஸீமந்திரி (மே, 8) ஆதி" 
ப. ஜா௩கீரமண ப; க்தபாரி- 
ஜாத பாஹி ஸகல லோக சரண (ஜா) 


கா“னலோல ௧”ந தமாலநீல 


௫ 


கருணாலவால ஸுகு“ணசீல (ஜா): 


முதற்‌ பாகம்‌ 41 


ச. ரக்தளிநத"ள௩ய௩ ந்ருபால 
ரமணீயாநந முகுரகபோல 
ப'கதிஹீநஜக மத“க"ஜஜால 
பஞ்சவத”ந த்யாக”ராஜபால (ஜா): 


சீதை மணாளனே! பக்தர்களின்‌ கற்பகத்தருவே! என்னைக்‌: 


காத்தருள்‌. சகல புவனங்களின்‌ தஞ்சமே! சங்கீதப்‌ பிரியனே! 
கனத்த பச்சிலை மரத்தைப்போன்ற நீலவண்ணனே! கருணையின்‌ 
தேக்கமே! நற்குண சீலனே! செந்தாமரையிதழையொத்த 


கண்ணனே! ராஜனே! அழகிய முகத்தவனே! கண்ணாடி போன்ற: 


கன்னங்களையுடையவனே! பக்தியில்லாத மாந்தரென்னும்‌ மத. 


யானைக்‌ கூட்டத்திற்குச்‌ சிங்கம்போன்றவனே! தியாகராஜனைப்‌: 


பாலிப்பவனே! 

49 
தே”நுக (மே. 9) தே“சாதி” 
ப. தெலியலேரு ராம பக்தி மார்க”முநு (தெ). 
௮. இலநந்தட திருகு”சு க£லுவரிஞ்சேரே கா*நி (தெ), 


ச. வேக'லேசி நீட முநிகி” பூதி பூ'ஸி 

வேள்ளநெஞ்சி வெலிகி ச்லாகநீயுலை 

பா“க”பைக மார்ஜலலோலுலை- 

ரே கா”நி த்யாக”ராஜவிநுத (தெ): 

புவி முழுவதும்‌ இங்கு மங்கும்‌ திரிந்தகொண்டு கலவரப்‌: 

படுகிறார்களே தவிர (மாந்தர்‌) . இராம பக்தியென்னும்‌ 
நல்வழியை அறியமாட்டார்‌. அதிகாலையில்‌ எழுந்து, நீராடிய 
பின்னர்‌, விபூதி முதலியன அணிந்து, (சபம்‌ செய்வதுபோல்‌): 
விரல்களை எண்ணி, வெளிக்கு நல்லவர்கள்போல்‌ நடித்து, நன்கு 


பணம்‌ திரட்டுதலில்‌ ஆசை கொள்வார்களே தவிர (இராம 
பக்தி மார்க்கத்தை அறியமாட்டார்கள்‌.) 


50 
பி'ந்நஷட்‌ "ஜம்‌ (மே. 9) .... தே”சாதி” 
ப. ஸரிவாரிலோந செளக சாலதா“யெநா (ஸு). 
௮, பொருகி”“ண்ட்‌”ல வாரலசேதி 
பூஜ ஜூசிசூசி சல்லகாயெகா (ஸ) 


42 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


5. தாருமாருகா” ப”லுகு வாரலு 
தத்தரிஞ்சகா” ஜூட” ந்யாயமா 
பாரமார்தி, குல துக்க, ஜாலமுல 
பா“பலேதா” ஸ்ரீ த்யாக*ராஜநுத (ஸ) 


எனக்குச்‌ சமானமானவர்களுக்கெதிரில்‌ நீ என்னைச்‌ 
செய்யும்‌ அலட்சியம்‌ போதாதா? (என்‌ மானஸீக பூஜையைக்‌ 
காட்டிலும்‌) அயலார்‌ கையினால்‌ செய்யும்‌ பூஜையைக்‌ கண்டு 
உன்‌ உள்ளம்‌ குளிர்ந்ததா? தாறுமாறாகப்‌ பேசும்‌ மாந்தர்‌ 
எனக்கிழைக்கும்‌ துன்பங்களைக்‌ கண்டு நீ வாளாவிருப்பது 
நியாயமா? பரமார்த்தத்தை விரும்பும்‌ ஞானிகளின்‌ துயரங்களை 
நீ போக்கியருளவில்லையா? 


51 
கோகிலப்ரிய (மே. 11) தே”சாதி' 
ப. தா”சரதே, த'யாசரதே' (தா") 
அ. ஆசரஹரண பராசரகே*யக- 
வீச ஸுஹ்ருத'யநிவேச கருணாகர (தா") 
ச. ஸரஸிஜநாபா” ஜலத£ர சோபா, 


பரிபாலிதேபா' வரப'க்தலாபா' 
பரிசரகீச பாபவிநாச 
தரணி ஸங்காச த்யாக"ராஜேச (தா”) 


தயரதன்‌ மைந்தனே! கருணைக்கடலே! அரக்கரை 
வதைத்தவனே! பராசரரால்‌ (ஸம்ஹிதையில்‌) பாடப்‌ 
பெற்றவனே! கவி சிரேஷ்டர்களின்‌ இதயத்தில்‌ உறைபவனே! 
தயை நிரம்பியவனே! கொப்பூழில்‌ தாமரையையுடையவனே! 
மேகவண்ணனே! கஜேந்திரனைக்‌ காத்தவனே! பக்தர்களின்‌ 


பாக்கியமே! குரங்குகளைத்‌ தோழர்களாக உடையவனே! 
பாவங்களை ஓழிப்பவனே! சூரியனைப்போல்‌ ஒளி பொருந்தியவனே! 
52 
வர்த'நி (மே. 11) ரூபகம்‌ 
ய. ம௩ஸா ம௩ ஸாமர்த்‌,யமேமி ஓ (ம) 
௮.  விநு ஸாகேதராஜு விச்வமநே ரத, முநெக்கி 
த௩ ஸாமர்த்‌,யமுசே! தா“நே ௩டி"பிஞ்செநே (ம) 


13 ஸாரத்யமுசே 


முதற்‌ பாகம்‌ 43 


4. அலநாடு” வஸிஷ்டா,து£லு பட்டமு க”ட்டேபலு- 
குலவிநி வேக”மே பூ) ஷணமுல நொஸகி”ந கைகநு 
பலுமாறு ஜக”ம்முலு கல்லலநிக ரவிஜுநி மாய- 
வல வேஸி த்யாக”ராஜ வரது”டு” தா ஜநக”லேதா” (ம) 


ஓ மனமே! நமது சாமர்த்தியம்‌ எம்மாத்திரம்‌? இதைக்‌ 
'கேள்‌. அயோத்தியாபதியாகிய பகவான்‌ புவனம்‌ என்ற தேரின்‌ 
மீதூர்ந்து தன்‌ சாமர்த்தியத்தால்‌ அனைத்தையும்‌ தானே 
நடத்திக்கொள்கிறான்‌. அன்றொரு நாள்‌ வசிஷ்டர்‌ முதலியோர்‌ 
(இராமனுக்கு) முடிசூட்டப்போகும்‌ செய்தியைக்‌ கேட்டு 
விரைவாகக்‌ (கூனிக்கு) ஆபரணங்களையளித்த கைகேயியையும்‌, 
(வாலியிழைத்த கொடுமையைத்‌ தாளாமல்‌) இவ்வுலகமனைத்தும்‌ 
மாயையென்று அங்கலாய்த்த சுக்கிரீவனையும்‌ மாய வலை வீசி 
மனம்‌ மாறச்‌ செய்து பகவான்‌ தன்‌ அவதார காரியத்தை 
நடத்திக்கொள்ளவில்லையா! 


53 
ரூபாவதி (மே. 12)2 த்ரிபுட 
ய. நே மொறபெட்டிதே மதி”லோந 
நீ காயாஸமு ஏலரா (கே) 
அ. ஈ மாநவாத! முலநு கோரி 
எல்லவாரலவலெ நுண்ட“கநு (நே) 


ச. தபமொக டொரநர ஜேஸிதி நநோ 
தா“நம்பொ”கடி. யடி“கி"திநநோ 
கபடாத்முடை” பலிகிதிநநோ 
கலிஹர த்யாக”ராஜநுத (நே) 


மாந்தருள்‌ கடைத்தரமானவர்களை அண்டி மற்றவர்களைப்‌ 
போல்‌ நான்‌ பிழைக்க முடியாமல்‌ உன்னிடம்‌ முறையிட்டால்‌ 
அது உன்‌ மனத்திற்குக்‌ களைப்பை உண்டாக்குகிறதா? தவங்‌ 
இடந்து வரம்‌ கேட்டேன்‌ என்றோ, தானம்‌ கேட்டேன்‌ 
என்றோ, கபடமாக உன்னுடன்‌ உரையாடினேன்‌ என்றே 
எண்ணி (உன்‌ மனம்‌ களைப்படைகிற தா?) கலியின்‌ 
கொடுமைகளை நீக்குபவனே? 


54 
கலகண்டி, (மே. 13) ஆதி” 
ய. ஸ்ரீ ஜநகத௩யே ச்ரிதகமலாலயே (ஸ்ரீ) 


23 இது தோடியிலும்‌ பாடப்படுகிறது 


44 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௮. ராஜந்நவமணி பூ;ஷணே ஸ்ரீ 

ரகு) ராமஸதி ஸததம மாமவ (ஸ்ரீ) 
ச, சதவத”நாத்‌” யாசர ஜலத”ராநிலே 

நத மாநவ மா௩ஸ ஸத்ஸத'நே 

சதமக கிரீட லஸந்மணிக£ண நீரா- 


ஜித சரணே த்யாக”ராஜார்‌ ச்சிதே (ஸ்ரீ) 


ஸ்ரீ ஜனகன்‌ திருமகளே! தாமரையில்‌ உறைபவளே! ஓளி 
வீசும்‌ நவரத்தினங்களை அணிபவளே! ஸ்ரீ ரகுராமனின்‌ 
பத்தினியே! என்னை என்றும்‌ காப்பாயாக. நூறுமுகங்களை 
யுடைய* இராவணன்‌ போன்ற அரக்கரென்னும்‌ மேகக்‌ 
கூட்டத்தைச்‌ சிதறவடிக்கும்‌ காற்றைப்‌ போன்றவளே! 
அடிபணிவோரின்‌ இதயத்தை இருப்பிடமாகக்‌ கொண்டவளே! 
இந்திரன்‌ முடிமீதுள்ள மணிக்‌ குவியலால்‌ தீபாராதனை 
செய்யப்பட்ட பா தங்களையுடையவளே! தியாகரா ஜனால்‌ 
அருச்சிக்கப்‌ பெறுபவளே! 


55 
கல்க“ட” (மே. 13) ஆதி” 
ப. ஸமயமு ஏமறகே ம௩ஸா (ஸ) 
௮. ஸுமதுலெள நருலநு சேரி நிஜ 
ஸுக, மநுப; விஞ்சுடகு நீகிதே” (ஸ) 


ச. அந்தரங்க மு க'லுகு" ப'யமுந 
ஆந்தரிக பூக்திமார்க'மு தெ லிஸி 
தாந்த ஸம்ரக்ஷகுடை"௩ ஸ்ரீ 
த்யாக”ராஜ ஸந்நுதுநி ஜூட” (ஸ) 


மனமே! நல்லறிவு படைத்த பெரியோர்களை அணுகி 
ஆத்மானந்தம்‌ அனுபவிக்க இதுவே சமயம்‌. தவறவிடாதே. 
உள்ளத்திலேற்படும்‌ பயங்களுக்கிடையே ஏகாந்த பக்தி 
மார்க்கத்தை அறிந்துகொண்டு புலன்களையடக்கிய ஞானிகளைக்‌ 
காக்கும்‌ பரம்பொருளைத்‌ தரிசிக்க (இதுவே சமயம்‌.) 


* வால்மீகியைத்‌ தவிர வேறு சில இராமாயணங்களில்‌ இராவண 
னுக்கு நூறு தலைகள்‌ இருந்தனவென்று கூறப்பட்டுள்ளது. 


முதற்‌ பாகம்‌ 45 


56 
ஜுஜாஹாுலி (மே. 13) ஆதி” 
ய, பராகு ஜேஸிந நீ கேமி 
ப,லமு க'லிகெரா பராத்பரா (ப) 
௮. ஸுராவநீஸாராப்த மா- 
வராஜராபக'"ந நாயெட” (ப) 
க. முதா”ந நீது” பதார”விந்த”- 


முலநு பட்டி ம்ரொக்கக” லேதா” 

நிதா“நரூப த*ரிதா“பு லேது” 

உதா”“ர ஸ்ரீ தயாக'ராஜநுத (ப) 

என்னை நீ அசட்டை செய்ததால்‌ உனக்கு ஏற்பட்ட பலன்‌ 

என்ன? பராத்பரனே! தேவருக்கும்‌, பிராமணருக்கும்‌ நேசனே! 
திருமகள்‌ நாயகனே! திவ்விய சரீரனே! மகிழ்வுடன்‌ நான்‌ உன்‌ 
திருவடித்‌ தாமரைகளைப்‌ பற்றி வணங்கவில்லையா? உலகின்‌ 
ஆதிகாரணமே! எனக்கு வேறு புகல்‌ இல்லை. வள்ளலே. 


57 
வகுளாப;ரணம்‌ (மே. 14) த்ரிபுட 
ய. ஏராமுநி நம்மிதிநேர நே 
நே பூல பூஜ ஜேஸிதிநோ (ஏ) 
அ. வாரமு நிஜதா”ஸ வருலகு ரிபு லை௩- 
வாரி மத”மணசே ஸ்ரீராமுடு” கா“தோ” (ஏ) 


ச. 1. ஏகாந்தமுந ஸீதா ஸோகோர்ச்சி ஜோகொட்ட 

காகாஸுருடு” சேயு சீகாகு ஸைரிஞ்சு 

கோக மதி”நி த*யலேக பா£ணமுநேஸி 

ஏகாக்ஷுநி ஜேஸிஈ ஸாகேதபதி கா“தோ” (ஏ) 

2. தா”ரபுத்ருலவத்‌”த” சேரநீக ரவி கு- 

மாருநி வெலபட பா”ரதோ”லி கி'ரி- 

ஜேர ஜேஸிநட்டி தாராநாயகுநி ஸம்‌- 

ஹாரமு ஜேஸிந ஸ்ரீராமுடு” கா“தோ” (ஏ) 


46 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


3. ரோஷமு நாடு” து'ர்பா/ஷலநு விநி விஃ 
பீ£ஷணுடா“வேள கோ”ஷிஞ்சி சரண௩ 
தோஷ ராவணு மத” சோஷகுடை'௩ நிர்‌- 
தோஷ த்யாக”ராஜ போஷகுடு” கா”தோ” (ஏ) 


நான்‌ எந்த இராமனை நம்பியுள்ளேனோ? எம்மலர்‌ கொண்டு 
அவனைப்‌ பூசித்தேனோ? தன்‌ மெய்யடியார்களுடைய விரோதி 
களின்‌ மதத்தை என்றும்‌ அடக்கும்‌ அந்த ஸ்ரீராமன்‌ இவன்‌ 
அல்லனோ? 

ஏகாந்தத்தில்‌ சீதாதேவ்‌ தனது திருக்கரங்களால்‌ வருடித்‌. 
துயில்‌ கொள்ளச்‌ செய்த சமயம்‌ காகாசுரன்‌ அவ்வன்னைக்‌ 
கிழைத்த துன்பத்தைக்‌ கண்டு மனம்‌ பொறாமல்‌ இரக்கத்தை. 
ஓழித்து ஓர்‌ அம்பை விடுத்து அவனை ஒற்றைக்‌ சுண்ணனாக்கிய: 
அயோத்தியாபதி அல்லனோ இவன்‌? 

மனைவி மக்களை அடைய முடியாமல்‌ வருந்திய சுக்கிரீவனின்‌- 
அச்சத்தை நீக்கி அவன்‌ மறுபடி தன்‌ மலையை அடையும்‌ 
பொருட்டு வாலியை வதம்‌ செய்த இராமன்‌ இவன்‌ அல்லனோ? 

(இராவணன்‌ மொழிந்த) கொடிய வார்த்தைகளைப்‌: 
பொறாமல்‌ ரோஷத்துடன்‌ அன்று விபீஷணன்‌ “சரணம்‌?” என்று 
முறையிட, குற்றம்‌ இழைத்த தசமுகனின்‌ மதத்தை வற்றச்‌ 
செய்த. அவன்‌ இன்று தேோஷமற்ற இந்த தியாகராஜனைம்‌: 
பாலிப்பவனல்லனோ? 


58 
வஸந்தபை; ரவி (மே. 14) ரூபகம்‌. 
ப. நீ தய ராதா” (8), 
௮.  காத'நேவா ரெவரு கல்யாணராம (8) 
௪. 1. நநு ப*ரோசேவாட'நி1 நாடே” தெலிய 
இ௩வம்ச திலக இந்த தாமஸமா (௩) 
2. அந்நிடி கதி; காறிவநி நே பொூக'டி“தே 
மந்நிஞ்சிதே நீது” மஹிமகு தக்குவா (ர) 
3. ராமராம ராம த்யாக”ராஜ ஹ்ருத்ஸத”௩ 
நாமதி தல்லடி“ல்லக” ந்யாயமா வேக*மே (ந) 


உனது தயை வராதா? கல்யாணராம! “வேண்டாம்‌” 
என்று உன்னைத்‌ தடுப்பவர்‌ யார்‌? என்னைக்‌ காப்பாற்றுபவன்‌ 
நீயேயென்று அன்றே எனக்குத்‌ தெரிந்திருக்கையில்‌ இவ்வளவு 


1: பீடிரோசேவாரிலநு 


முதற்‌ பாகம்‌ 47 


தாமதம்‌ ஏன்‌? சூரியகுல திலகனே! அனைத்திற்கும்‌ அதிகாரி 
நீயேயென்று நான்‌ உன்னைப்‌ புகழும்பொழுது என்னைக்‌ 
காப்பாற்றுவது உன்‌ மகிமைக்குக்‌ குறைவா? ராம! ராம! 
தியாகராஜனின்‌ உள்ளத்தில்‌ உறைபவனே! என்‌ மனம்‌ 
தத்தளிப்பது நியாயமா? விரைவில்‌ (உன்‌ தயை வரலாகாதா?): 


59 
வஸந்தபை”ரவி ஆதி” 
ப ரமாரமண பாரமா நந்நு ப்‌“ரோவ ஸ்ரீகர (ர)- 
௮.  புமாநுட”நி கா”த”நி நாதோ தெ”ல்‌- 
புமா நரோத்தம ஸமாநரஹித (ர). 


ச. 1 ஸரி நீகெவ்வரு தொ”ரகநி க£ர்வமு அதி”யுகா“க 
த'ரலோ ஐநுலு மர்ம 
மெறிகி” நம்முகோலே ரண்டி தீ£ர்மாதி” மோக்ஷ 
வரமு லொஸங்கி” பக்த 
வருல கா”சிஈ கீர்த்தி விண்டி மரிமரி நந்நிந்‌- 
த”றிலோ ஜெயி பூட்டி ப்‌”ரோவ 
சரணு ஜொச்சிதிநய்ய த”ரி நீவநுகொந்நாநு 
சரணமே க”தியண்டி (ர) 
2. ஸ்மரண தெ”லிஸி யேலே பரமாத்முடு” 
நீவேயந்நா நு 
பாமருலதோ ஸரிபோ”யி௩டுலெ நீ கோ”- 
சரமுலநே ப”ல்கு கொந்நாநு நாமாடலெல்ல 
க'ருணதோ நிஜமு ஜேய வரதா” தண்ட” 
முலிடி“நாநு ஸ்ரீராம ராம 
பரமபா வந நாம சரஜலோசந நந்நா- 
தரண ஜேயுடகிந்த கருவை வித;மேமி (ர): 
3. வ்யாஜமுலகு நேநு ராஜால ௩ண்டேநு 
கோபால க”திலேக நீதோ 
நாஜாலி தெ”லுபபோ”“தே லாஜமுலு 


1. ஸரஸிஐஜ 


48 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


வேக”க”நேல ஸ்ரீராமராம 

ஆஜா நுபா“ஹ ராஜராஜ ஸகலலோகபால 

விநுபக்த த்யாக”- 

ராஜுநி யிண்ட நீவு ராஜில்லிநாவு க”நுக 

நீ ஜபமுநு நீது“பூஜல விடு'வஜால (7) 


லஷ்மிபதி! என்னைக்‌ காப்பாற்றுவது உனக்கு பாரமா? நீ 
புருடன்தானா! அல்லவா என்பதைக்‌ கூறு. நீ இணையற்ற 
நரசிரேஷ்டனல்லவா? 

உனக்கு நிகரானவர்‌ எவருமிலர்‌ என்று கர்வமா? உலகில்‌ 
மாந்தர்‌ உன்‌ மர்மத்தையறிந்து நம்பாதபோதிலும்‌ பக்தர்களுக்கு 
நீ நான்கு வகை புருஷார்த்தங்களையளித்து அவர்களைக்‌ 
காப்பாற்றுவாயென்று நான்‌ கேட்டிருக்கிறேன்‌. என்னை நீ 
கைப்பிடித்நு ரட்சிக்க வேண்டுமென்று உன்னையே சரணடைந்‌ 
தேன்‌. எனக்குப்‌ புகல்‌ நீயேயென்று துணிந்தேன்‌. உன்‌ 
திருவடியடைந்தேன்‌. 

என்‌ எண்ணத்தையறிந்து காப்பாற்றும்‌ பரமாத்மா நீயே 
யென்று அறிந்து, இப்‌ பாமர மக்களுடன்‌ நான்‌ கூடியிருந்தும்‌ 
உன்‌ குணங்களையே பாடினேன்‌. என்‌ மொழிகளை உண்மை 
யாக்குமாறு கோரி உன்னையே அடிபணிந்தேன்‌. இராம! தூய 
நாமத்தாய்‌! தாமரைக்‌ கண்ணா! உன்‌ கருணைக்குப்‌ பஞ்சம்‌ 
ஏற்படக்‌ காரணம்‌ என்ன? 

கோபால! உன்‌ கபடத்தை நான்‌ அறியேன்‌. வேறு 
கதியின்றி என்‌ துயரத்தை உன்னிடம்‌ முறையிட்டுக்கொண்டால்‌ 
உன்‌ முகத்தில்‌ பொரி வெடிப்பதேன்‌? நீண்ட புயங்களை 
யுடையவனே! புவனத்தைப்‌ பாலிப்பவனே! கேள்‌. பக்தனாகிய 
தியாகராஜனின்‌ இல்லத்தில்‌ நீ கோயில்‌ கொண்டதால்‌ உன்‌ 
சபத்தையும்‌, பூசையையும்‌, நான்‌ என்றுமே விடமாட்டேன்‌. 


60 
மாயாமாளவகெள”ள (மே. 15) ரூபகம்‌ 
ப. துளஸீ த£ளமுலசே ஸந்தோஷமுகா” பூ“ஜிந்து (து) 
அ. பலுமாறு சிரகாலமு பரமாத்முநி பாத”முலநு (து) 
ச. ஸரஸீருஹ புந்காக" சம்பக பாடல குரவக 


கரவீர மல்லிகா ஸுக”ந்த'ராஜ ஸுமமுல்‌ 

த;ர நிவி யொக பர்யாயமு த;ர்மாத்முநி ஸாகேத 

புரவாஸுகி ஸ்ரீராமுநி வரத்யாக”ராஜநுதுநி (து) 
“1, இதே கருத்தை ஸ்வாமியவர்கள்‌ ஸுரடி இராகத்திலுள்ள 


“ராமசந்த்ர நீ தய” என்ற இருதியிலும்‌ நகைச்‌ சுவையுடன்‌ வேறு 
விதத்தில்‌ அமைத்திருப்பது குறிப்பிடதிதக்கது. 


முதற்‌ பாகம்‌ 49 


பன்முறை நெடுங்காலம்‌ பரமாத்மாவின்‌ பாதங்களை துளசித்‌ 
தளிர்கொண்டு சந்தோஷமாக அருச்சனை செய்வேன்‌. மேலும்‌, 
தாமரை, புன்னை, சண்பகம்‌, பாதிரிப்பூ, முட்குறிஞ்சி, அலரி, 
. மல்லிகை, நீலோற்பலம்‌ முதலிய நன்மலர்களையும்‌ வரிசையாக 
அமைத்து, தர்மாத்மாவும்‌, அயோத்தியாபதியுமான இராம 
பிரானை (ப்பூசிப்பேன்‌). 


61 
மாயாமாளவகெள”ள ஆதி” 
ய. தேவி ஸ்ரீ துளசம்ம ப்‌“£ரோசுட கி- 
தே” ஸமயமம்ம மாயம்ம (தே”) 
௮, பாவநி ப்‌”ரஹ்மேந்த்‌”ராது”லு நீ 
பக்திசே விலஸில்லிரட மஹா (தே) 


ச. நீவுலேக சங்கரி மாரமணுடு” 
நீரஜாது£ல நொல்லட*ட 
நீவுலேக தீர்த்த மு ஸேவிஞ்சுட 
நீரநுசு பேராயெட 
நீவுலேக த்ராஸுந ஸ்ரீ ஹரி ஸரி 
நில்வக பா£ஸெநட 
நீவுலேக” வ௩மாலநி! ப”ல்கேரா 
நீ ஸரி எவ்வரே த்யாக“ராஜநுத மஹா (தே) 


அன்னை துளசி தேவியே! என்னைக்‌ காக்க இதுவே சமயம்‌ 
அம்மா! தூயவளே! பிரமன்‌, இந்திரன்‌ முதலியோரும்‌ 
உன்னிடம்‌ பக்தி பூண்டதால்‌ புகழ்‌ பெற்றனராம்‌. நலம்‌ 
புரிபவளே! திருமால்‌ உன்னையன்றித்‌ தாமரை முதலிய 
மலர்களை உகப்பதில்லை: உன்‌ தளிர்கள்‌ இன்றி அருந்தப்‌ 
பெறும்‌ தீர்த்தம்‌ வெறும்‌ தண்ணீரேயாகும்‌. (கிருஷ்ண 
துலாபாரத்தின்‌ பொழுது) நீயில்லாமல்‌ ஸ்ரீ ஹரி தராசில்‌ 
சமானமாக நின்றிலன்‌. உன்‌ தளங்களின்றித்‌ தொடுக்கப்படும்‌ 
மாலை வனமாலையாகுமா? உனக்கிணை யார்‌ உளர்‌? 


62 
மாயாமாளவகெள”ள தே”சாதி” 
ப. மேருஸமாநதீ;ர வரத”ரகு)- 
வீர சூதாமு ராரா மஹா (மே) 


1. வனமாலியநி 


இச 


50 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


a. ஸாரஸார ஒய்யாரபு நட”லநு 

நீரத” காந்திநி நீ டீ,விநி மஹா (மே) 
ச. அலகலமுத்‌”து”நு திலகபு தீ”ருநு 

தளுகு ஜெக்குலசே த”௩ரு நெம்மோமுநு 

களமுக சோபி ல்லு க௩கபூ ஷண முல 

தூளித துர்மாநவ த்யாக”ராஜார்ச்சித (மே) 


மகாமேரு பர்வதத்தையொத்த தீரனே! வரமளிப்பவனே! 
ரகுவீரனே! நாங்கள்‌ உன்னைக்‌ கண்டுகளிக்குமாறு எழுந்தருள்‌! 
அனைத்திற்கும்‌ சாரமானவனே! ஒய்யாரமான உன்‌ நடையையும்‌, 
கார்முகிலை யொத்த உன்‌ வண்ணத்தையும்‌, ஒயிலையும்‌ (நாங்கள்‌ 
காண வாராய்‌)! உன்‌ குழலின்‌ (கேசத்தின்‌) அழகையும்‌, 
திலகத்தின்‌ நேர்த்தியையும்‌, ஒளிவீசும்‌ கன்னங்களுடன்‌ 
பிரகாசிக்கும்‌ திருமுக மண்டலத்தையும்‌, கழுத்தில்‌ 
அசைந்தாடும்‌ பொன்னணிகளையும்‌ (நாங்கள்‌ காண வாராய்‌). 
துஷ்டரை அடக்குபவனே! 


63 
மாயாமாளவகெள"ள தே”சாதி” 
ப. வித“லகு ம்ரொக்கெத” ஸங்கீத கோ (வி) 
௮. முத'மு௩ சங்கர க்ருத ஸாம நிக”ம. 
விது”லகு நாதா”த்மக ஸப்தஸ்வர (வி) 
ச. கமலா கெள”ரீ வாக்‌" ச்வரீ விதி: 


க'ருட*த்‌'வஜ சிவ நாரது”லு 

அமரேச பரத காச்யப சண்டீ”- 

சாஞ்ஜேய குஹ க'ஜமுகு.லு 

ஸும்ருகண்டு"ஐ கும்ப'ஜ தம்பு“ரு வர 

ஸோமேச்வர சார்ங்க'தே“வ நந்த" 

ட ரழகு,லகு த்யாக'ராஜவந்த்‌'யுலகு 

ப்‌“ரஹ்மாநந்த” ஸுதா?ம்பு"தி) மர்ம (வி) 

சங்தே உபாசனை செய்த பெரியோர்களை நான்‌ வணங்கு 

றன்‌. களிப்புடன்‌ சிவபெருமானால்‌ பாடப்பெற்ற சாம்‌ 


(6) 
வதத்தை அறிந்தவர்களையும்‌, நாதத்தை உள்ளடக்கிய ஏழு 
வரங்களை அறிந்தவர்களையும்‌ (வணங்குகிறேன்‌). 


முதற்‌ பாகம்‌ 51 


லக்ஷ்மி, பார்வதி, சரசுவதி, பிரமன்‌. விஷ்ணு, சிவன்‌, 
நாரதர்‌, இந்திரன்‌, பரதமுனி, காசியபர்‌, சண்டிகேசுவரர்‌, 
ஆஞ்சநேயர்‌, சுப்பிரமணியர்‌, கணபதி, மார்க்கண்டேயர்‌, 
அகஸ்தியர்‌, தும்புரு, சோமேசுவரர்‌, சார்ங்கதேவர்‌, 
நந்திதேவர்‌ முதலிய பூசிக்கத்தகுந்த பூர்வாசாரியர்களையும்‌ 
பிரம்மானந்தமெனும்‌ அமுதக்‌ கடலின்‌ மர்மங்களை அறிந்தவர்‌ 
களையும்‌ நான்‌ (வணங்குகிறேன்‌). 


64 
கு,ர்ஜரி (மே. 15) ஆதி” 
ப. வராலந்து”கொம்மநி நாயந்து” 
வஞ்ச௩ ஸேயுட ந்யாயமா (வ) 
௮, ஸுராஸுரவிநுத ராம நாமந- 
ஸுபக்திரே கோரியுண்ட“க”நநு (வ) 
ச. 1. மகஸுந நிஜமுக” நம்மிநவாரி 


ம௩ஸு கொஞ்ச ப,லமாஸிஞ்சக”ராஃ 
தூநுசு க,நுநி ஜேஸி௩ நீ பி௫ருத “கு 
௧௩௧ கசிபு ஸுதுடு” ஸாக்ஷி கா”தா” (வ) 
2. அவிவேகமுதோ தெ”லிஸி தெலியகநு 
ப£வஸுக , முல காஸிஞ்சிந கா”நி 
த்‌, ருவமைந ப,லமொஸங்கு” நீ சக்திகி 
த்‌. ருவுடு” ஸாக்ஷி கா”தா” ராம நநு (வ) 
3. சராசராத்மக ஸுரபூஜித இக 
பராகுலேகநு ஸததமு நீ த:- 
ய ராவலெநநுசு கோரிந ஸ்ரீ த்யா- 
க”ராஜுநிபை க்ருபலேக நநு (வ) 
தேவராலும்‌ அசுரராலும்‌ வணங்கப்படுபவனே! இராம! 
என்‌ மனம்‌ பக்தி ஒன்றையே வேண்டி நிற்கும்பொழுது 
“*வரங்களைப்‌ பெற்றுக்கொள்‌” என்று கூறி என்னை “வஞ்சனை 
செய்வது நியாயமா? 
உள்ளத்தில்‌ உண்மையாக உன்னை நம்பியவர்களின்‌ மனம்‌ 
அற்ப பலன்களை விரும்பக்‌ கூடாதென்று எண்ணி, பக்தர்களை 
நீ கெளரவிக்கும்‌ உன்‌ புகழிற்கு பிரஹ்லாதனே சாட்சியல்லவா? 
விவேகமின்‌ றி அறிந்தோ, அறியாமலோ இவ்வுலக சுகத்தை 
விரும்பியபோதிலும்‌, அழிவற்ற பலனை அளிக்கும்‌ உன்‌ சக்திக்கு 
துருவன்‌ சாட்சியல்லவா? 


52 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


சராசரத்தை உள்ளடக்கியவனே! தேவரால்‌ பூசிக்கப்‌ 
யட்டவனே! இனியும்‌ அலட்சியம்‌ செய்யாமல்‌, என்றும்‌ உனது 
தயை வரவேண்டுமென்று ஏங்கும்‌ தியாகராஜனின்மீது இரக்க 
மில்லாமல்‌ (வஞ்சனை செய்வது நியாயமா?) 


65 
கு“ண்ட”க்ரியா (மே. 15) ஆதி” 
ப. இந்தநுசு வர்ணிம்ப தூரமா ட“ரஹ்‌- 
மேந்த்‌” ராது”லகைந (இந்‌) 
௮. கந்துநி க"ந்ந மா சக்கநி 
கல்யாண ராமசந்த்‌“ர நீ ஸொக” (ஸிந்‌) 


ச. 1. சல்லநி சூபுல கந்நுலு மறி ஜா- 

பி£லலி களல கேரி யா௩நமு 

மெல்லநி மாட லப£யகரமு லிவி 

யெல்ல ஸஹஜமை௩ நீ குண (மிர்‌) 
2. அக்யுல கோ”ரி கோர தபமு 

லெந்நெந்கோ ஜேஸி வரமுலந்தி” மூர்‌ 

தந்யுலைகவாரி மத”ம்புல ரா- 

ஜந்ய லகு;வு௩ ௩ணசே பராக்ரம (மிந்‌) 
3. வாகீ'சாதி ஸுரகோட்லகு வேஃ 

தா”க“ம சாஸ்த்ரமுலகு ௧க"௩கூ"ட“நி 

நாக”ராஜ பூ'ஷணுடை“௩ ஸ்ரீ 

த்யாக”ராஜ ஸந்நுத நீது” மஹிம (இந்‌) 


மன்மதனைப்‌ பெற்ற என்‌ அழகிய கல்யாண ராமசந்திர! 
உன்‌ அழகு இத்தகையதென்று பிரமன்‌, இந்திரன்‌ முதலியோ 
ராலும்‌ வருணிக்க இயலுமா? 

குளிர்ந்த பார்வையையுடைய உன்‌ கண்களும்‌, சந்திர 
கலையை நிகர்த்த திருமுகமும்‌, இனிமை ததும்பும்‌ பேச்சும்‌, 
௮பயமளிக்கும்‌ கரமும்‌ இயற்கையாக அமைந்த உனது 
குணத்தை (வருணிக்க இயலுமா?) 

மற்ற தெய்வங்களைக்‌ குறித்துக்‌ கோரமான தவங்கள்‌ 
எத்தனையோ புரிந்து வரங்களைப்‌ பெற்றுச்‌ சிறந்து விளங்கிய 
(இராவணன்‌ முதலியோரின்‌) மதத்தை எளிதில்‌ அடக்கிய 
அதத்‌இரிய வீரனே! உன்‌ பராக்கிரமத்தை (வருணிக்க இயலுமா?) 

பிரமன்‌ முதலிய தேவர்களாலும்‌, வேதம்‌, ஆகமம்‌, 
சாத்திரங்கள்‌ முதலியவற்றாலும்‌ அளவிட முடியாத உன்‌ 


முதற்‌ பாகம்‌ 53 


மகிமையை (வருணிக்க முடியுமா?) ஆதிசேடனை ஆபரணமாக 
அணிந்த சிவனால்‌ வணங்கப்படுபவனே! 


66 
கெள”ள (மே 15) ஆதி” 
ப. 1து“டு*குக*ல நந்நே தொ”ர 
கொடு*குப்‌*ரோசுரா எந்தோ (து”) 
அ. கடு” து *ர்விஷயாக்ருஷ்டுடை 
க”டி”ய க“டி“யகு நிண்டா'ரு (து) 
ச. 1. ஸ்ரீ வநிதா ஹ்ருத்குமுதா“ப்‌"ஐ 
அவாங்மாநஸ கோ”சர (து") 
2. ஸகல பூ"கமுலயந்து” நீவை 
யுண்ட“கா” மதி”லேக போ”யிந (த்‌). 
3. சிறுத ப்ராயமுலநாடே” ப'ஜநாம்ருத 
ரஸவிஹீஈ குதர்குல ட“௩ (து) 
4. பரத'நமுல கொறகு நொருல மதி” 
கரக” ப”லிகி கடு" பு நிம்ப திரிகி” நட்டி (த) 
5. த௩மதி”நி புவிநி ஸேளக்‌, யபு ஜீவநமே 
யநுசு ஸதா” தி”நமுலு'க”டி"பே (து 


6. தெலியநி நட விட க்ஷுத்‌”ருலு£ வநிதலு 
ஸ்வவசமவுட குபதி”“சிஞ்சி 
ஸந்தஸிஃ லி ஸ்வரலயம்பு” லெறுங்க” கநு 
சிலாத்முல ஸுப7க்துலகு ஸமா௩மநு (து): 
13 தருஷ்டிகி ஸாரம்ப”கு“லலநா ஸத”நார்‌- 
பக ஸேநாமித தநாத “லநு 
தே”“வாதி”தேவ' நெரநம்மிதி க£கநு 
நீ பதா”ப்‌'ஜ பஜ௩ம்பு” மறசி௩ (து”) 
1. ஸ்ரீ தியாகராஜஸ்வாமிசளால்‌ நாட்டை, கெளளை, ஆரபி, 
வராளி, ஸ்ரீ ஆகிய கன ராகங்களில்‌ அமைக்கப்பெற்று ':பஞ்சரத்‌. தின 
கர்த்தனைகள்‌,'* என்று பொதுவாக அழைக்கப்‌ பெறும்‌ ஐந்து கருதி 


சளுள்‌ ஒன்று. 
2. குத்ருனு 


54 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


8. சக்கநி முக, கமலம்பு”நு ஸதா” 
நாமதி'லோ ஸ்மரணலேகநே 
து”ர்மதா”ந்த' ஜநுல கோரி பரிதாப 
முலசே த”கி”லி நொகி”லி து*ர்விஷய 
து*ராஸலநு ரோயலேக ஸதத ம- 
பராதி நயி சபல சித்துட“நைந (த்‌) 


9. மாநவ தநு து”ர்லப*மநுசு நெஞ்சி 

பரமாநந்த” மொந்த” லேக 

மத” மத்ஸர காம லோப; மோஹாலகு 

தா”ஸுடை” மோஸபோ”தி கா”க 

மொத டி குலஜுட”கு”சு பு,விநி சூத்‌“ருல 

பநுலு ஸல்புஈ நுண்டிநி காக 

நராத'முலநு கோ”ரி ஸாரஹீ௩ 

மதமுலநு ஸாதி”ம்ப தாருமாரு (து") 
10. ஸதுலகு கொந்நாள்ளா ஸ்திகை 

ஸுதுலகு கொந்நாள்ளு தந 

ததுலகை திரிகி”திநய்ய 

த்யாக”ராஜாப்த இடுவண்டி (து) 


கனத்த சிற்றின்பத்தால்‌ இழுக்கப்பட்டு . நாழிகைதோறும்‌ 
மிகுந்த துடுக்குகள்‌ (துஷ்டத்தனங்கள்‌) புரிந்துவரும்‌ என்னை 
எந்த அரசகுமாரன்‌ (சக்ரவர்த்தி திருமகன்‌) காப்பாற்றப்‌ 
போகிறான்‌? லக்ஷ்மிதேவியின்‌ இதயமாகிய அல்லியை மலரச்‌ 
செய்யும்‌ சந்திரனே! மனத்திற்கும்‌ வாக்கிற்கும்‌ எட்டா தவனே! 

எல்லாப்‌ பொருள்களிலும்‌ உறைபவன்‌ நீயேயென்பதை 
உணராமலும்‌, சிறு வயது முதலே உன்‌ பஜனையின்‌ அமுத ரசத்‌ 
தைப்‌ பருகாமலும்‌ குதர்க்கத்தில்‌ ஈடுபட்டேன்‌. பிறர்‌ பொரு 
ளுக்கு ஆசைப்பட்டு மற்றவர்‌ மனம்‌ கரையுமாறு பேசி வயிற்றை 
நிரப்புவதற்காகத்‌ திரிந்தேன்‌. இவ்வுலகில்‌ சுகமாக வாழ்வதே 
வாழ்க்கைப்‌ பயனென்று கருதி நாட்களைக்‌ கழித்தேன்‌. த 

ஒன்றுமறியாத நாட்டியக்காரர்கள்‌, காமாதுரர்கள்‌, கழ்‌ 
மக்கள்‌, பெண்கள்‌ முதலியோரை வசம்‌ செய்வதற்காக அவா 
களுக்குப்‌ போதனை செய்து சந்தோஷமடைந்து, ஸ்வரம்‌, லயம்‌ 
முதலியவற்றை அறியாமல்‌ கல்‌ மனம்‌ கொண்டவனாக (இருந்‌ 
தும்‌) “சிறந்த பக்தர்களுக்கு நிகர்‌ நானே' என்று இறுமாப்‌ 
யடைந்தேன்‌. 


முதற்‌ பாகம்‌ 55 


தேவா இதேவனே! காண்பதற்கு மாத்திரமே சாரமாகவுள்ள 
முபண்டிர்‌, வீடு, மக்கள்‌, வேலைக்காரர்‌, அளவற்ற செல்வம்‌ 
முதலியவற்றை நம்பினேனே தவிர உன்‌ திருவடித்‌ தாமரை 
களில்‌ பக்தி செய்வதை மறந்தேன்‌. 

உனது அழகிய திருமுகத்தை என்றும்‌ உள்ளத்தில்‌ தியானிக்‌ 
காமல்‌, மதம்‌ பிடித்த மாந்தரை அணுகிப்‌ பரிதாபத்துடன்‌ 
வாழ்ந்து, துராசைகளை விடமுடியாமல்‌, சதா தீச்‌ செயல்களைப்‌ 
புரிந்து சபலம்‌ நிறைந்தவனானேன்‌. 

மானிட சன்மம்‌ கிடைத்தற்கரியதென்று பரமானந்தம்‌ 
அடையாமல்‌, மதம்‌, பொறாமை, காமம்‌, கருமித்தனம்‌, 
மோகம்‌ முதலியவற்றுக்கு அடிமையாகி மோசம்‌ போனேன்‌. 
முதல்‌ வருணத்தில்‌ பிறந்தவனாயினும்‌ நான்காம்‌ சாதியினர்‌ 
புரியும்‌ தொழில்களை மேற்கொண்டேன்‌. கீழ்‌ மக்களை அடுத்து௪ 
சாரமற்ற மதங்களைச்‌ சாதிக்கத்‌ தாறுமாறாக நடந்தேன்‌. 

பெண்களுக்காகச்‌ சிலகாலமும்‌, சொத்திற்காகச்‌ சிலகால 
மும்‌, பணம்‌ திரட்டுவதற்காச்‌ சில காலமுமாகத்‌ திரிந்தேன்‌. 
தியாகராஜனின்‌ நேசனே! என்‌ போன்ற (பாவியைக்‌ காப்பாற்ற 
எந்த அரசகுமாரன்‌ வரப்போகிறான்‌?) 


67 
கெள“ளிபந்து (மே. 15) ஆதி” 
ய. காஸிச்சேதே” கொ”ப்பாயெநுரா கலிலோ 
ராஜுலகு (கா) 
௮. ஹரி தா”ஸுலு ஸேவிம்பரநுசு ப்ரபு'வுலு 
தய மாநிரி பர மெஞ்சக போ”யிரி (கா) 
க. ராஜாங்க”மு கொறகு நால்கு” ஜாதுல 


ரக்ஷண பரஸுக, மோ 

ராஜஸுலை ஸந்மார்க” மெறுக”க ப- 

ராகு ஸேய க; நமோ 

ஆஜந்மமு கொ”லிசே விப்ரவருல 

காநந்த“மு க£லதோ” த்யாக”- 

ராஜவிநுத நீ மாயகா”நி நீ- 

ரஜநயந ஸுஜநாக" விமோசந (கா) 

இக்கலியில்‌ பணம்‌ கொடுப்பதையே அரசர்கள்‌ பெரிதாக 

எண்ணுகிறார்கள்‌. ஹரிதாசர்கள்‌ தம்மை வணங்காரென்று 


அறிந்து பிரபுக்கள்‌ அவர்களிடம்‌ தயையை ஓழித்தனர்‌. பரலோக 
இந்தனையையும்‌ விட்டனர்‌. 


56 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


அரசாங்கம்‌ புரிவதற்காக நான்கு சாதிகளைப்‌ பரிபாலனம்‌ 
செய்தால்‌ மாத்திரம்‌ போதுமா? ரஜோகுணம்‌ மிகுந்து நல்வழி 
யறியாமல்‌ தர்மத்தைக்‌ கைவிடல்‌ உயர்வு தருமா? பிறந்தது 
முதல்‌ பிரபுக்களையண்டிப்‌ பிழைக்கும்‌ அந்தணர்களுக்கு அதனால்‌ 
ஆனந்தம்‌ கிடைக்குமா? தாமரைக்‌ கண்ணா! நல்லோர்‌ பாவங்‌ 
களையகற்றுபவனே! இதெல்லாம்‌ உன்‌ மாயையே தவிர வேறில்லை. 


68 
கெள”ளிபந்து ஆதி” 
u. தெர தீயக” ராதா” லோநி 
திருபதி வேங்கடரமண மத்ஸரமநு (தெ 
௮. பரமபுருஷ த7ர்மாதி” மோக்ஷமுல 
பாரதோலு சுந்நதி” நாலோநி (தெ) 


ச. 1 


இரவொந்த”க” பு£ஜியிஞ்சு ஸமயமு௩ 
ஈக" தகு”லு ரீதி யுக்நதி” 
ஹரித்‌'யாஈமு ஸேயுவேள சித்தமு 
அந்த்யஜுவாட”கு போ”யிநட்லுக்நதி” (தெ) 
2. மத்ஸ்யமு ஆகலிகொ”நி கா”லமுசே 
மக்‌“நமைக ரீதியுந்நதி” 
அச்சமைந௩ தீ£ப ஸந்நிதி'நி மரு- 
க”ட்‌“டப”டி” செறிசி நட்லுக்நதி” (தெ) 
3. வாகு“ரமநி தெலியக ம்ருக"க”ணமுலு 
வச்சி தகு”லு ரீதி யுக்நதி* 
வேக”மே நீ மதமுநநு ஸரிஞ்சி௩ 
த்யாக”ராஜநுத மத“மத்ஸரமநு (தெ) 
திருப்பதியில்‌ விளங்கும்‌ வேங்கடரமண! என்னுள்ளிருக்கும்‌ 
போருமையென்ற திரையை நீ விலக்கலாகாதா? பரமபுருஷனே/ 
அது தர்மம்‌ முதலிய நான்கு வகை புருஷார்த்தங்களை என்னி 
டம்‌ ௮ணுகவொட்டாமல்‌ விரட்டியடிக்கிறது. 
சித்தமாக உணவருந்தும்‌ சமயம்‌ அன்னத்தில்‌ ஈ விழுந்தது 
போலவும்‌, ஹரித்தியானம்‌ செய்யும்பொழுது மனம்‌ பறைச்‌ 
சேரியை நாடுவது போலவும்‌, பசிகொண்ட மீன்கள்‌ வலையில்‌ 
அசப்பட்டுக்கொள்வது போலவும்‌, ஒளி வீசும்‌ விளக்கிற்கெதிரில்‌ 


மறைவு அமைத்துப்‌ பாழ்‌ செய்வது போலவும்‌, வலையென்று 
தெரியாமல்‌ விலங்குகள்‌ அகப்பட்டுக்கொள்வது போலவும்‌ (இப்‌ 


முதற்‌ பாகம்‌ 57 
பொறாமைத்திரை - மறைக்கிறது.) உன்‌ திருவுள்ளத்தைப்‌ பின்‌ 
பற்றும்‌ இத்‌ தியாகராஜனிடம்‌ மதம்‌, பொறாமை ஆகிய: 
திரையை நீ விலக்கியருளலாகாதா? 


69 
கெள”ளிபந்து ஆதி” 
ப. மோஸபோகு வி௩வே ஸத்ஸஹ- 
வாஸமு விடு”வகவே (மோ), 
௮. தாஸ ஜநார்த்திஹருநி ஸ்ரீராமுநி 
வாஸவ ஹ்ருதய நிவாஸுநி தெ”லியக (மா), 
ச.  அல்பாச்ரயமுந க”ல்கு” வெஸ௩நமுலு 


கல்பாந்தரமைந போ”து” சேஷ- 
தல்ப சயநுநி நெரநம்மிதே ஸங்‌- 
கல்பமெல்ல நீடே“ருநு ம௩ஸா (மோ): 
2. தந தருணுல காஸிஞ்சு டெல்ல 
வெநுக தநுவு கலஸடே கா”“நி 
மநஸுடசத ஸேவயுநி த'லசிதே ஸு- 
மநஸத்வமு ஒஸகு*நே மநஸா (மோ): 
3. கெள”ரவஹீ௩ தநிகுல கா”சுடயு 
நேரமுலகு நெட”மெளநு கா”நி 
கா”ரவிஞ்சு த்யாக”ராஜ ஹ்ருத”யா- 
கா”ருநி லோகாதா'ருநி த£லசக (மோ): 
அடியார்‌ துன்பத்தை அகற்றுபவனும்‌, இந்திரன்‌ இதயத்‌ 
தில்‌ என்றும்‌ வசிப்பவனுமாகிய இராமபிரானை அறிந்துகொள்‌ 


ளாமல்‌ மோசம்‌ போகாதே மனமே! நல்லோர்‌ இணக்கத்தைக்‌. 
கைவிடாதே. 

அற்பரின்‌ நட்பால்‌ விளையும்‌ இன்னல்கள்‌ கற்பகாலத்திலும்‌ 
விலகா. ஆகவே பாம்பணைப்‌ பள்ளிகொண்டவனை முழுதும்‌ நம்‌ 
பினால்‌ நமது விருப்பங்கள்‌ நிறைவேறும்‌. 

செல்வம்‌, பெண்டிர்‌ முதலியவற்றுக்கு ஆசைப்படுவதனை த்‌. 
தும்‌ பின்னர்‌ உடற்‌ சோர்வை வீளைவிக்குமே தவிர, சேவிக்கத்‌ 
தகுந்த பரம்பொருளை தியானித்தால்‌ தேவத்துவமே கைகூடி 
விடும்‌. 


சுவுரவமற்ற: பணக்காரரை அ௮ண்டினால்‌ பிழைகளுக்கு இடம்‌. 
ஏற்படுமே தவிர, பக்தர்களைக்‌ கவுரவிப்பவனும்‌, தியாகராஜன்‌- 


-58 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


இதயத்தில்‌ அமர்ந்தவனுமான பகவானை நினைக்காமல்‌ (மோசம்‌ 
போகாதே, மனமே!) 


70 
ஜக"ந்மோஹிநி (மே. 15) ஆதி” 
ப. மாமவ ஸததம்‌ ரகுநாத, (மா) 
௮. ஸ்ரீம தி*நாந்வய ஸாக”ர சந்த்‌”ர 
ச்ரித ஜ௩ சுப்‌ ப,லத”ஸுகு“ணஸாந்த்‌“ர (மா) 


ச.  பக்திரஹித சாஸ்த்ர வித/திதூ”ர 
பங்கஜதூள நய க்ருபகுமார 
சக்திதநய ஹ்ருதா”லய ரகு'வீர 
சாந்த நிர்விகார 
யுக்‌ தவச ௩ க௩காசலதீ'ர 
உரக" சய௩ முநிஜ௩பரிவார 
த்யக்தகாம மோஹ மத” க”ம்பீ'ர 
த்யாக”ராஜ ரிபு ஐலத” ஸமீர (மா) 


ரகுநாதனே! என்றும்‌ என்னைக்‌ காப்பாயாக! ஒளிவீசும்‌ 
சூரிய வம்சமெனும்‌ கடலில்‌ உதித்த சந்இரனே! அண்டியவர்‌ 
களுக்கு நற்பயன்களை நல்குபவனே! நற்குண நிதியே! பக்தயின்றி 
சாத்திரம்‌ பயின்றவர்களுக்கு எட்டாதவனே! தாமரைக்‌ 
கண்ணனே! அரசகுமாரனே! சக்திமுனிவரின்‌ புதல்வரான 
வசிஷ்டன்‌ இதயத்தில்‌ அமர்ந்தவனே! ரகுவீரனே! சாந்த 
நிர்விகாரனே! நியாயமான பேச்சையுடையவனே! மேருவை 
யொத்த தீரனே! பாம்பணைமேல்‌ துயில்பவனே! முனிவரால்‌ 
குழப்படுபவனே! காமம்‌, மோகம்‌, மதம்‌ ஆகியவற்றை விட்ட 
வனே! கம்பீரம்‌ நிறைந்தவனே! தியாகராஜனின்‌ எதிரிகளெனும்‌ 
மேகத்தைக்‌ கலைக்கும்‌ பெருங்‌ காற்றே! 


71 

ஜக”ந்மோஹிநி ரூபகம்‌ . 
12 சோபி”ல்லு ஸப்த ஸ்வர 

ஸுந்த“ருல ப”ஜிம்பவே மநஸா (சோ) 


ர. பங்கஜப!வவிநுத 


- 


முதற்‌ பாகம்‌ 59 


அ. நாபி'ஹ்ருத்‌ கண்ட, ரஸந 
நாஸாது“லலயந்து” (சோ) 
ஏ. தர ருக்ஸாமாது”“லலோ 


வர காயத்ரீ ஹ்ருத”யமு௩ 
ஸுர பூஸுர மா௩ஸமுந 
சுபத்யாக”ராஜுநியெட”1 (சோ) 


நாபி, இதயம்‌, கழுத்து, நாவு, நாசி ஆகியவற்றில்‌ 
பிரகாசிக்கும்‌ ஏழு சுரங்களென்னும்‌ அழகிய மூர்த்திகளைத்‌ துதி 
செய்‌ மனமே? இவ்வுலகில்‌ இருக்கு, சாமம்‌ முதலிய வேதங்‌ 
களிலும்‌, சிறந்த காயத்திரி மந்திரத்தின்‌ இதயத்திலும்‌, தேவர்‌, 
அந்தணர்‌ ஆகியோரின்‌ மனத்திலும்‌, தியாகராஜனிடத்திலும்‌ 
பிரகாசிக்கும்‌ (ஏழு சுரங்களைத்‌ துதிசெய்‌.) 


72 
டக்க (மே. 15) ஆதி” 
ய. ராகா சசிவத”ந இங்க பராகா (ரா) 

௮, நீ காகுணமு காரா த”வ- 
நீ காந்த கருணாஸ்வாந்த (ரா) 

ஏ... 1. நம்மியுந்ந நிஜதா”ஸுலகு 


நம்மிகல கொஸகி” மறதுரா 
தம்மிகநுல நொகபாரி நநு 
தூய ஜூட” ராதா” மரியாதா” (ரா) 
2. பாரி பாரி நிந்நநு தி”நமு 
கோரி கோரிநவாரிநி யீ- 
தா”ரி ப்‌“ரோசிதிவா மாயா 
தாரி ராரா ஏலுகோரா (ரா) 
. நீவே தெலிஸி கொந்து”வநுசுநு 
பாவிஞ்சுசுநு நேநு நீபத”- 
ஸேவ ஜேஸிதி மஹாநு- 
பா;வ த்யாக”ராஜுநிபை (ரா) 


மூ 


த்யாக'ராஜாதுலலோ 


60 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


முழுமதி வதனனே! இன்னும்‌ பராமுகமா? பூமிதேவியின்‌- 
நாயகனே! கருணை பொழியும்‌ உள்ளத்தவனே! உனக்கு இக்குணம்‌ 
வரலாகா து. 

உன்னை நம்பியுள்ள அடியார்களுக்கு நம்பிக்கையளித்துப்‌ 
பீறகு அவர்களை மறப்பாயோ? உன்‌ தாமரைக்‌ கண்களால்‌ 
என்னை ஒருமுறை பார்க்கலாகாதா இது முறையா? 

அனுதினமும்‌ உன்னை வேண்டிக்கொள்பவர்களை இவ்வாறு 
தான்‌ காப்பாய்போலும்‌! மாயவனே! என்னை ஏற்றுக்கொள்‌. 

நீயாகவே தெரிந்துகொள்வாயென்று எண்ணி உன்‌ பாத 
Gசவையை விடாது செய்துவரும்‌ தியாகராஜன்‌ மீது (பராமுகமா?2)' 
மகானுபாவனே! 


73 
ரேவகு”ப்தி (மே. 15) தே'சாதி”' 
ப. க்‌“ரஹப”லமேமி ஸ்ரீராமா நு- 
க்‌“ரஹப”லமே ப”லமு (கர) 
௮. க்‌"ரஹப”லமேமி தேஜோமய வி- 
க்‌'ரஹமுநு த்‌“யாநிஞ்சேவாரிகி நவ (கர) 
ச. க்‌“ரஹபீட”ல ப'ஞ்சபாபமுல நா- 


க'ரஹமுலு க”ல காமாதி”ரிபுல நி- 


க்‌“ ரஹமு ஸேயுஸ்ரீஹரிநி பஜிஞ்சே த்யா 
க”ராஜுநிகி ரஸிகாக்‌“ரேஸருலகு (க்‌£ர) 


சரக பலம்‌ எம்மாத்திரம்‌? ஸ்ரீராமனின்‌ அனுக்கிரக பலமே 
உண்மையான பலம்‌. ஒளிமயமான அவனது திருவுருவத்தை 
தியானிப்பவர்களுக்கு நவக்கிரக பலம்‌ எம்மாத்திரம்‌? 

கிரகங்களினால்‌ ஏற்படும்‌ பீடைகளையும்‌, ஐந்துவகைப்‌ 
பாவங்களையும்‌, அகந்தை நிரம்பிய காமம்‌ முதலிய தீக்குணங்‌ 
களையும்‌ நாசம்‌ செய்யும்‌ ஸ்ரீஹரியைத்‌ துதிக்கும்‌ தியாகராஜ 
னுக்கும்‌, சரசகுணம்‌ படைத்த பக்தர்களுக்கும்‌ (கிரக பலம்‌ எம்‌ 


மாத்திரம்‌? 


74 
லலித (மே. 15) ரூபகம்‌. 
ப. உஸீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு”1 மாது” தண்ட்‌“ரி (ஸீ) 
அ. வாதாத்மஜ ஸெளமித்ரி வைநதேய ரிபுமர்த”ந 

தாத ப'ரதாது'லு ஸோத”ருலு மாகு ஓ மநஸா (ஸீ) 
1) மாதண்ட்‌ரி *17-வது மேளமாகய ஸூர்மகாந்தத்தின்‌ 


ஜன்யமாகவும்‌ யாடப்படுகன்றது. 


முதற்‌ பாகம்‌ 67 


ச. பரமேச வஸிஷ்ட, பராசர நாரத” செள௩க சுக 
ஸுரபதி கெள” தம லம்போ” தர குஹ ஸ*காது”லு 
தர நிஜபா”க”“வதாக்‌“ரேஸரு லெவரோ வாரெல்லநு 
வர த்யாக”ராஜுநிகி பரம பா”ந்த;வுலு ம௩ஸா (ஸீ) 


மனமே! சீதாதேவி நமது அன்னை. இராமபிரான்‌ நமது 
தந்தை, அனுமன்‌, இலக்ஷ்மணன்‌, கருடன்‌, சத்துருக்கினன்‌, 
ஜாம்பவான்‌, பரதன்‌ முதலியோர்‌ நமது சோதரர்கள்‌. 

பரமேசுவரன்‌, வசிட்டர்‌, பராசரர்‌, நாரதர்‌, செளனகர்‌, 
அகர்‌, இந்திரன்‌, கெளதமர்‌, விக்கினேசுவரர்‌, குஹன்‌, ஸனகாதி 
கள்‌, மற்றும்‌ உலகிலுள்ள உண்மையான பாகவத சிரோமணி 
கள்‌ அனைவரும்‌ தியாகராஜனின்‌ பரம பந்துக்கள்‌ ஆவர்‌. 


75 
வேஸந்த (மே. 15) ஆதி ” 
ப. எட்லா தொ”ரிகிதிவோ ராம தந (கெ) 
௮. சுட்லார க'டி”ய தோ”வகு நாது” 
பட்லாபி'மாநமு லேகுண்ட”“க” (எ) 


ச்‌. பாத'மஹிமோ பெத்‌”த”லாசீர்‌ 
வாத” ப£லமோ ஸுஸ்வரபு 
நா”“த”ப, லமோ த்யாக,ராஜ 
கே,த£ஹர ஸ்ரீ நாத, த௩ (கெ) 
இராம! நீ எனக்கு எப்படிக்‌ கிடைத்தனையோ? சுற்றிலும்‌ 
அரை நாழிகை வழி தூரத்திற்கு என்மீது அன்புள்ளவர்கள்‌ 
இல்லாதிருக்கையில்‌ (நீ எப்படிக்‌ கிடைத்‌ தனையோ?) 
இது உன்‌ திருவடியின்‌ மதிமையோ? அல்லது பெரியவர்‌ 
களின்‌ ஆசீர்வாத பலமோ? நான்‌ உபாசனை செய்யும்‌ ஸுஸ்வர 
மான நாதத்தின்‌ பலனோ? தியாகராஜனின்‌ துக்கத்தை யகற்றும்‌ 
லக்ஷ்மிநாயகனே! 


76 
ஸாவேரி (மே. 15) சாபு 
ய்‌. இந்த தாமஸமைதே கெந்தநி ஸை- 
ரிந்து ஏமி சேயுது” ராம (இந்‌) 
அ.  கந்துஜநக நந்நு விந்த ஜேஸிதே நிந்நூ- 
ரந்த நவ்வரா ஸீதாகாந்த ௩நு க”ருணிம்ப (நிந்‌) 


1. மே. 17 என்பர்‌ சிலர்‌. 


62 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. 1. ராஜீவலோச௩ ராஜிதோ ராவேமி 

ராஜீவ௩மு நீவேரா ஜீமூதாபக? நோ 

ராஜீவாஸநஜ௩க ராஜில்லு ரகு,வம்ச 

ராஜராஜ நீவேரா ஜீவாதார (இந) 
ஸுந்த”ரமூர்த்தி நாயந்து” த'யராது” நே- 

நெந்து“போ” து”ரா நீயந்து” சித்தமுகா”கி 

யெந்து”ந்நாவோ ராகேந்து”சேக ர நுத நீ- 


ல 


கெந்து”யநுமாக மிந்து“வத”க (இக்‌) 
கெள”ரவமேதி” ச்ருங்கா”ர வாரிதே: ப்‌'ரோவ 


ம 


க”ராதா” பாவநுகா” ராதா” முநிஹ்ருத”யா- 
கா”ரா ப்ரத்யக்ஷமு கா”ராதா” யிக முத்து” 
கா“ர த்யாக“ராஜுநி கா"ரவிம்ப (இந்‌) 


என்மீது கருணை காட்ட நீ இவ்வளவு தாமதம்‌ செய்தால்‌ 
நான்‌ எப்படிப்‌ பொறுப்பேன்‌? என்ன செய்வேன்‌? இராம! 
மதனனைப்‌ பெற்றவனே! என்னை நீ மயக்குறச்‌ செய்தால்‌ 
ஊரார்‌ அனைவரும்‌ நகைக்க மாட்டார்களா? சீதாபதி! 

, பங்கயக்‌ கண்ணனே! அன்புடன்‌ வாராயோ? என்‌ உயிர்‌ 
நிலை நீயே. கார்மேனியனே! பிரமன்‌ தந்தையே! ஓளி 
பொருந்திய ரகுகுலத்தின்‌ சந்திரனே! நீயே என்‌ ஜீவாதாரம்‌. 

அழகிய வடிவத்தாய்‌? என்னிடம்‌ நீ தயை காட்டாவிடில்‌ 
நான்‌ எங்கு போவேன்‌? என்‌ மனம்‌ உன்னையே நாடுகிறது. நீ 
எங்கிருக்கின்றாய்‌? பிறை சூடிய பெம்மானால்‌ துதிக்கப்படுபவனே! 
மதிவதனனே! இன்னும்‌ ஏன்‌ ஊகம்‌? ட 

சிருங்காரக்‌ கடலே! கெளரவம்‌ எங்கு மறைந்தது? என்னைக்‌ 
காத்துப்‌ புனிதனாக்கக்‌ கூடாதா? முனிவர்‌ உள்ளத்துறைபவனே! 
சேவை தந்தருளலாகாதா? எழில்‌ ததும்பும்‌ மேனியனே! தியாக 
ரா ஐனைக்‌ கவுரவிக்க (இவ்வளவு தாமதமா?) 


7/7! 
ஸாவேரி ரூபகம்‌ 
ப. துளஸி ஜக”ஜ்ஜநநி து*ரிதாபஹாரிணி (து) 
௮. நிலவரமகு” நீஸரி வேல்‌- 
பூலு லேரட ப்‌”ரோவுமிக நு (து) 
ச. சரணயுக'ம்பு*£லு ௩து“லகு ப£ரம வைகுண்ட, மட 


ஸரஸிஜாக்ஷி நீ மத்‌;யமு ஸகல ஸுராவாஸமட 


முதற்‌ பாகம்‌ 63: 


சிரமு௩ நைக"மகோடுலு செலகு”சு நுந்நாரட 
ஸரஸ த்யாக”ராஜாதி” வரப'க்துலு பாடே”“ரட (து) 


துளசி தேவியே! உலகின்‌ அன்னையே! பாவங்களை யகற்று: 
பவளே! உன்னைப்போல்‌ சலனமின்றி விளங்கும்‌ தெய்வங்கள்‌ 
இலர்‌. என்னைப்‌ பாலித்தருள்‌. 

உன்‌ திருவடிகளே புண்ணிய நதிகள்‌ யாவும்‌ சென்றடை 
யும்‌ வைகுந்தமாம்‌. தாமரைக்‌ கண்ணியே! உனது இடையில்‌ 
சகல தேவர்களும்‌ வசிக்கிறார்களாம்‌. உன்‌ சிரத்தில்‌ வேதங்‌ 
களனைத்தும்‌ விளங்குகின்றனவாம்‌. தியாகராஜன்‌ முதலிய- 
சிறந்த பக்தர்கள்‌ உன்‌ மகிமையைப்‌ பாடுகின்றனராம்‌. 


78 
ஸாவேரி தே”சாதி” 
ப. தூரிதா”“பு லேக வேடி“தே 
தய ராதே”மோ ஸ்ரீராம (த்‌). 
௮. கரி த'ஈமுலு க"ல்கி'தே 
கருணிஞ்சி ப்‌“ரோதுவேமோ (தூ). 
ச. அலநாடு” நிர்ஜரவைரி பா”- 


லுநி ஜூசி ப்‌“ரோசிதிவி கா“நி 
வலசி பத”முல நம்மிதே 
வரமீ தோ”சுநா த்யாக“ராஜு (த) 


வேறு எங்கும்‌ தஞ்சம்‌ இன்றி உன்னை வேண்டினால்‌ உன்‌ 
தயை வராது போலும்‌! என்னிடம்‌ யானை, செல்வம்‌ முதலியன 
இருந்தால்தான்‌ கருணை கூர்ந்து காப்பாற்றுவாயோ? 

அன்றொருநாள்‌ வானவரின்‌ பரம விரோதியான ஹிரண்ய: 
கசிபுவின்‌ மைந்தனைக்‌ காத்தருளினாய்‌. ஆனால்‌, உன்‌ திருவடிகளை 
திடமாக நம்பிய இத்‌ தியாகராஜனுக்கு வரமளிக்க உனக்கு. 
யோசனையா? 


79 
ஸாவேரி ஆதி” 
ப.. ராமபா£ண த்ராண செளர்ய 
மேமநி பொக'டு'து'ரா ஓ மநஸா (ரா) 
அ. பாம காஸபடு” ராவண மூல- 


ப”லமுல நேல கூல ஜேயு (ரா) 


டக ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. தம்முடு” ப“ட”லி௩ வேள ஸுரரிபு 

தெம்மநி சக்கெர ப”ஞ்சீயக” க”நி 

லெம்மநுசுநு இந்த்‌“ராரி பல்க ஸம- 

யம்மநி லேவகா” 

ஸம்மதிதோ நில.டி” கோத”ண்ட”பு 

ஜ்யாகோ;ஷமு லசநுல ஜேஸிதா 

நெம்மதி”க”ல தோடு” நு ஜூசெநுரா 

நிஜமை௩ த்யாக”ராஜநுது“ட“கு (ரா) 

மனமே! சீதாதேவியின்மீது துராசை கொண்ட இராவணின்‌ 

மூலபலங்களை நிர்மூலமாக்கிய இராமபாணத்தின்‌ இரட்சிக்கும்‌ 
சூரத்தனத்தை என்னவென்று புகழ்வேன்‌? 

(இராம இராவண யுத்தத்தில்‌) தம்பி இலக்ஷ்மணன்‌ 
களைத்து வீழ்ந்தபொழுது அரக்கன்‌ (சந்தோஷ மிகுதியால்‌) 
சர்க்கரை வழங்குவதைக்‌ கண்டு இந்திரசித்தன்‌ (தன்‌ வீரர்களை) 
**எழமுந்திருங்கள்‌'? என்று உத்தரவிட, அவர்களும்‌ “இதுவே 
சமயம்‌” என்று புறப்படவும்‌, தியாகராஜன்‌ தொழும்‌ தெய்வ 
மாகிய இராமபிரான்‌ தன்னிச்சையுடன்‌ எழுந்துநின்று கோதண்‌ 
டத்தின்‌ நாணோசையை இடிபோல்‌ முழங்கச்‌ செய்து (அதற்குள்‌) 
களைப்புத்‌ தீர்ந்த தம்பியை அன்பு ததும்ப நோக்கினன்‌. 


80 
ஸாவேரி ஆதி” 
ப. ராமம்‌ ப,ஜேஹம்‌ ஸதா” ராக்ஷஸகுலபீ'மம்‌ (ரா) 
௮.  ச்யாமம்‌ ஸகலஸுஜ௩ஹ்ருத“ய ஜலதி” 
ஸோமம்‌ ஜநகஸுதாபி' ராமம்‌ (ரா) 


ச. 1. ஸுந்த”ரமுக' மரவிந்த"நயந மக” 
ப்‌“ருந்த” பர்வத புரந்தர மநக! ஸ- 
நந்த'ந நுத மாநந்த” ஜலதி' மஹி 
ப்‌'ருந்த ஸுபூ,ஷண வந்தித சரிதம்‌ (ரா) 
2. தீரம்‌ ஸுரபரிவாரம்‌ பு;வ௩ா- 
தாரம்‌ ஸுகு“ணாகாரம்‌ ஸமலங்‌- 
காரம்‌ து“ர்ஜ௩தூ”ரம்‌ ஸ்ரீரகு,- 
வீரம்‌ மே ஹ்ருதி” வாரம்‌ வாரம்‌ (ரா) 


முதற்‌ பாகம்‌ 2 65 


3. ராஜம்‌ ஈதஸாுரராஜம்‌ ஸ்துதக”ஜ- 
ராஜம்‌ ச்ருதி விநுதாஜம்‌ ஸுதரதி- 
ராஜம்‌ தரக"விராஜம்‌ ஸுஜந ஸு 
மாஜம்‌ த்யாக”ராஜராஜம்‌ (ரா) 
இராமனை நான்‌ என்றும்‌ பஜிக்கக்‌ கடவேன்‌. அவன்‌ அரக்‌ 
கர்‌ குலத்தை அழிப்பவன்‌. நீலமேனியன்‌, நல்லோர்‌ இதய 
மெனும்‌ கடலில்‌ உதிக்கும்‌ சந்திரன்‌, சீதை மணாளன்‌. 
சுந்தர முகத்தவன்‌. பங்கயக்கண்ணன்‌. பாவங்களெனும்‌ மலை 
களைத்‌ தகர்ப்பதில்‌ இந்திரன்‌. தூயவரான ஸநந்தனரால்‌ தொழப்‌ 
படுபவன்‌. ஆனந்தக்‌ கடல்‌, சர்ப்பங்களை அணியும சிவனால்‌ 
துதிக்கப்பட்ட ௪ரிதன்‌. 
தீரன்‌. தேவர்களைப்‌ பரிஜனங்களாக உடையவன்‌. புவனங்‌ 
களுக்கு ஆதாரன்‌. நற்குணநிதி. பூர்ண அலங்காரன்‌. துர்ச்சனர்‌ 
களை விலக்குபவன்‌. இரகுவீரன்‌. அவனை என்‌ உள்ளத்தில்‌ சதா 
பஜிப்பேனாக. 
அவன்‌ ஒளி பொருந்தியவன்‌. இந்திரனால்‌ தொழப்படுப 
வன்‌ கஜேந்திரனால்‌ துதிக்கப்பட்டவன்‌. மறைகளால்‌ போற்‌ 
றப்படும்‌ பரமாத்மா. மன்மதனைப்‌ பெற்றவன்‌. கருட வாகனன்‌. 
சாதுக்களால்‌ சூழப்பட்டவன்‌. தியாகராஜனின்‌ இஷ்ட தெய்வம்‌ 


81 

ஸாவேரி ஆதி 
ய. ஸம்ஸாருலைதே நேமய்யா சிகி, 

பிஞ்சா, வதம்ஸு டெதுட நுண்“ட“க (ஸம்‌ 
௮. ஹிம்ஸாது”“லெல்ல ரோஸி ஹம்ஸாது”ல கூடி" ப்ர- 

சம்ஸஜேயுசு நே ப்ரொத்‌”து” கம்ஸாரிநி” நம்முவாரு (ஸம்‌) 
ச. 1. ஜ்ஞாந வைராக்‌யமுலு ஹீகமை௩ட்டி பவ- 

காந௩முந தி”ர்கு” மாஈவுலு ஸதா” 

த்‌;யாநயோக” யுதுலை நீ நாமமு பூல்குசு 

நாநா கர்மப, லமு தா“ஈமு ஸேயுவாரு (ஸம்‌) 

2. க்ரூரபு யோசகல தூ”ரு சேஸி தந 

தா”ர புத்ருல ப*ரிசாரகுல ஜேஸி 

ஸாரரூபுநி பத” ஸாரஸயுக" முல 

ஸாரெஸாரெகு ம௩ஸார பூ“ஜிஞ்சுவாரு (ஸம்‌) 

இ 


66 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


3. பா:க”வதுல கூ“டி" போ;க”முலெல்ல ஹரி- 
கே கா”விம்புசுநு வீணாகா” ௩முலதோ 
ஆக”மசருநி ஸ்ரீராக“மு௩ பா“டு”சு 
த்யாக” ராஜநுதுநி பா“கு“க” நம்முவாரு (ஸம்‌); 


மயிலிறகைத்‌ திருமுடியில்‌ அணிந்த கண்ணபிரான்‌ சதா 
அவர்களின்‌ (மனக்‌ கண்ணின்‌) எதிரில்‌ இருக்கையில்‌ மாந்தர்‌ 
சம்சாரிகளாகவே இருந்தால்‌ என்ன? 

பிறரைத்‌ துன்புறுத்துவதை அதவே ஒழித்து, பரமஹம்சர்‌ 
களான துறவிகளுடன்‌ உறவாடி, பகவானுடைய குணங்களைப்‌: 
புகழ்ந்து, கம்ஸனை வதைத்த கண்ணனை என்றும்‌ நம்புபவர்‌ 
களும்‌, 
ழ்‌ ஞானம்‌, வைராக்கியம்‌ முதலியன அற்ற சம்சாரமென்னும்‌ 
காட்டில்‌ திரியும்‌ மாந்தர்‌ எப்பொழுதும்‌ தியான யோகத்தை. 
மேற்கொண்டு நாம ஸங்கீர்த்தனம்‌ செய்து தாங்கள்‌ செய்யும்‌ 
செயல்களின்‌ பலனை பகவானுக்கே அர்ப்பணம்‌ செய்வோரும்‌, 

கொடிய எண்ணங்களை அகற்றி, தம்‌ மனைவி மக்களையும்‌ 
பகவத்‌ ஸேலவையில்‌ ஈடுபடச்‌ செய்து, சாரமே உருவமான 
பரமாத்மாவின்‌ திருவடித்‌ தாமரைகளை இடைவிடாமல்‌ மன 
மாரப்‌ பூசிப்பவரும்‌, 

பக்தருடன்கூடித்‌ தாம்‌ அனுபவித்தனைத்தையும்‌ ஹரிக்கே. 
அர்ப்பணம்‌ செய்து, வீணையின்‌ இன்னிசையுடன்‌ ஸ்ரீராகத்தில்‌' 
பகவானைப்‌ பாடித துதிசெய்து, தியாகராஜன்‌ தொழும்‌ தெய்‌: 
வத்தை நம்புவோர்‌ (சம்சாரிகளாயின்‌ என்ன?) 


82 
ஸிந்து'ராமக்ரிய (மே. 15) ஆதி” 
ப. ஸுதா? மாதுர்ய பா*ஷண 
ஸுதா'கராநந (ஸு), 
௮.  கதா,ப்ருதமுசே ப£“ஹுகாலமு ஆ- 
கலி தீ“ரியுந்நாநு ப்‌“ரோவமு (ஸு), 


ச.  து'ராத்முலகு” பூ,கிராதகுல ஜே- 

ர ராத”நுசு ஸுந்த”ராகார நீ 

டராயணுல செலிமி ரா கோ”ரு த்யா- 

க'ராஜறுத ஓ பராத்பர ஸுகு“ண (ஸு) 

அமுதத்தைப்‌ போல்‌ இனிய பேச்சையுடையவனே! சந்திரனை 

நீகரீத்த முகத்தவனே! உன்‌ சமிதமாயெ அமுதத்தைப்‌ பருகி 
தான்‌ வெகு காலமாகப்‌ பசி தீர்ந்து இருப்தியடைந்துள்ளேன்‌; 
என்னைக்‌ காப்பாற்று, 


முதற்‌ பாகம்‌ 67 


அழகிய வடிவத்தாய்‌! இவ்வுலகில்‌ கிராதகர்களாக உலவும்‌ 
துராத்மாக்களுடன்‌ சேரக்‌ கூடாதென்று, உன்னிடம்‌ பரமபக்தி 
பூண்டவர்களின்‌ உறவையே நாடும்‌ இத்‌ தியாகராஜனால்‌ துதிக்‌ 
கப்படுபவனே! பராத்பர! சுகுணனே! 


83 
சக்ரவாகம்‌ (மே. 16) த்ரிபுட 
ப. எடுல ப்‌”ராதுவோ தெலிய 
நேகாந்த ராமய்ய (௭) 
௮, கடகட நா சரிதமு 
கர்ண கடோ,ரமய்ய (௭) 


ச. பட்டிகொூட்‌£டு” ரீதி ப"க்ஷிஞ்சி திரிகி'தி 
புட்டு லோபு'லநு பொட்டகை பொகடி” தி 
து£ஷ்டுலதோ கூடி” து”ஷ்க்ருத்யமுலு ஸல்பி 
றட்டுஜேஸிந! த்யாக”ராஜுநி த*யதோ (௭) 


ஏகாந்த பக்தியுடையவர்களுக்கே புலனாகும்‌ இராம/என்னை 
எப்படிக்‌ காப்பாற்றுவாயோ அறியேன்‌. ஐயோ! என்‌ வரலாறு 
கர்ணகடோரம்‌ (காதிற்கு நாராசம்‌ போன்றதாகும்‌). ஐயனே! 

பட்டிமாட்டைப்போல்‌ தின்று திரிந்தேன்‌. வயிற்றுக்காகப்‌ 
பரமலோபிகளைப்‌ புகழ்ந்தேன்‌. துஷ்டர்களுடன்‌ கூடித்‌ தச்‌ 
செயல்களைப்‌ புரிந்து அவதூறுக்கு ஆளானேன்‌. தயையுடன்‌ இத்‌ 
தியாகராஜனை நீ (எப்படிக்‌ காப்பாயோ?) 


\ 84 
சக்ரவாகம்‌ ரூபகம்‌ 
ப. ஸுகு”“ணமுலே செப்பு கொண்டி 
ஸுந்த£ர ரகு$ராம _ (ஸு) 
௮.  வக£லெறுங்க”லேகஇடு 
வத்துவநுசு து“ராஸசே (ஸு) 
ச. ஸ்நாநாதி” ஸுகர்மம்பு"லு 


வேதா“ த்‌யயநம்பு* லெறுக” 
ஸ்ரீ நாயக க்ஷமியிம்சுமு 
ஸ்ரீ த்யாக'ராஜநுத (ஸு) 


2 | v Vv 
1: தட்டுப டி ந 


68 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


சுந்தர ரகுராம! உன்‌ கபட நடிப்பை அறிந்துகொள்ளா 
மல்‌, இப்படிச்‌ செய்தால்‌ நீ என்னெதிரில்‌ தோன்றுவாய்‌ என்ற 
துராசையுடன்‌ இதுவரையில்‌ உன்‌ நற்குணங்களையே பாடிவந்‌ 
தேன்‌. 
௪ புண்ய தீர்த்தங்களில்‌ நீராடுதல்‌, “தானம்‌, வழங்குதல்‌ 
வேதாத்யயனம்‌ செய்தல்‌ முதலிய வழிகளை நான்‌ அறியேன்‌] 
ஸ்ரீநாயக! மன்னிப்பாயாக. 


85 
கலாவதி (மே. 16) ஆதி” 
ப. எந்௩நடு” ஜூதுகோ 
இநகுல திலக நிந்‌ (நெ) 
௮. பந்நக” சய௩ப'கதஜநாவந 
புக்ந௦ சந்து“ருபோ”லுமுக முநு (௭) 


ச. த'ரணிஐ ஸெளமித்ரி ப'ரதரிபக நவா- 
நரயூத, பதிவருடா“ஞ்ஜ நேயுடு” 
கருணநு வொகரி கொகரு வர்ணிம்பநா- 
தூரணநு பி”லி?ச நிநு த்யாக”ராஜார்ச்சித (௭) 


ஆதிசேடன்‌ மீது சயனித்தவனே! பக்தரைக்‌ காப்பவனே! . 
சூரியகுல திலகனே! பூர்ண சந்திரனையொத்த உன்‌ திருமுகத்தை 
என்று காண்பேன்‌? 

சீதாதேவி, லக்ஷ்மணன்‌, பரதன்‌, சத்துருக்கனன்‌, சுக்கிர 
வன்‌, அனுமன்‌ ஆகியோர்‌ உன்‌ கருணையை வேறு வேருசு 
ஒருவருக்கொருவர்‌ வருணிக்கவும்‌, , அவர்களை ஆதரவுடன்‌ 
அழைத்து அளவளாவும்‌ உன்‌ திருமுகத்தை (என்று காண்பேன்‌?) 


86 
கலாவதி ஆதி” 
ய. ஒகபாரி ஜூட”க” ராதா” (ஓ) 
௮. சுக மா௩ஸார்ச்சித பாத” ஸதா” 
சுத்‌'தா)ந்தரங்க” முத”ம்புதோ (9) 


ச. வருலை௩ தி*க“சுலு சந்த்‌“ர விபா"- 
கர மெளநி வராது”லு ராம நீ- 
கருணா கடாக்ஷமு சேத வெல- : 
ஸிரே கா”நி த்யாக'ராஜஸந்நுத (ஒ) 


முதற்‌ பாகம்‌ 69 


மகிழ்வுடன்‌ என்னை ஒரு முறையேனும்‌ கடாக்ஷிக்கலாகா தா? 
சுகர்‌ உள்ளத்தில்‌ பூசிக்கப்படும்‌ பாதனே! நிர்மலமான அந்தக்‌ 
கரணத்தையுடையவனே! 

இராம! மேன்மக்களாகிய திக்பாலர்கள்‌, சந்திரசூரியர்‌, 
முனிசிரேஷ்டர்கள்‌ முதலியோர்‌ உன்‌ கருணாகடாக்ஷத்திலேயே 
சிறப்புற்றவர்களாக விளங்கவில்லையா? 


87 
பி”ந்‌ து£மாலிநி (மே. 16) ஆதி” 
ப. எந்த முத்‌“தோ” எந்த ஸொக”0ஸா 
எவரிவல்ல வர்ணிம்ப த*கு“நே (எந்‌) 


௮. எந்த வாரிலை௩ஈ கா”நி காம 

சிந்தாக்ராந்துலைநா ௬ (எந்‌) 
ச. அத்தமீத” கநுலாஸகு தா”ஸுலு 

ஸத்த பா*க”“வத வேஸுலைரி 

து”த்த பாலருசி தெ”லியு ஸாம்யமே 

து$ரீணுடெள ” த்யாக”ராஜ நுதுடு” (எந்‌) 


உலக பாரத்தை வகிக்கும்‌ பகவானின்‌ அழகு எந்தவித 
மானதோ? அவன்‌ சொகுசு எத்துணையோ? இவற்றை யாரால்‌ 
வருணிக்க இயலும்‌2 ்‌ 

இப்படியிருந்தும்‌ மாந்தர்‌ எவ்விதத்தோராயினும்‌ காமம்‌ 
முதலியவற்றிற்கு வசமாகிவிடுகின்றனர்‌. பெண்களின்‌ கடைக்‌ 
கண்‌ வீச்சிற்கு அடிமைகளாயிருந்தும்‌ பரமபாகவதர்கள்‌ போல்‌ 
வேஷம்‌ போடுகின்றனர்‌. இதுபால்‌ காய்ச்சப்‌ பெறும்‌ சட்டிக்கு 
அந்தப்‌ பாலின்‌ ருசியே தெரியாததை ஓக்கும்‌. * 


88 
மலயமாருதம்‌ (மே. 16) ரூபகம்‌ 
ப. மநஸா எடுலோர்த்துநே நா 
மநவி சேகொநவே ஓ (ம) 
௮. திநகரகுல பூ,ஷணுநி தீ'நுட£வை ப(ஜ௩ ஜேஸி 
தி“நமு க“டு*பு மநிந நீவு விநவதே”ல கு“ ணவிஹீந (ம) 


* “சுட்ட சட்டி சட்டுவம்‌ கறிச்சுவை அறியுமோ” என்பது தமிழ்‌ 
மரபு 


70 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. கலிலோ ராஜஸ தாமஸ 
கு ணமுலு க'ல வாரி செலிமி 
கலஸி மெலஸி திருகு”சு மறி 
காலமு க"ட"பகநே 
ஸுலப; முக” க'ட"தேரநு 
ஸச நலநு தெ”லிய ஜேயு 
இலநு த்யாக”ராஜு மாட 
வி௩ஙதே“ல கு“ணவிஹீ௩ (ம) 


குணம்‌ சிறிதுமற்ற என்மனமே! நான்‌ எப்படிப்‌ பொறுப்‌ 
பேன்‌? என்‌ விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்‌. சூரியகுல திலகனா 
இய இராமனை வினயத்துடன்‌ பஜனை செய்து நாட்களைக்‌ கழிப்‌ 
பாய்‌ என்றால்‌ நீ ஏன்‌ கேட்க மறுக்கிறாய்‌? 

இக்கலியில்‌ ரஜோகுணம்‌, தமோகுணம்‌ நிறைந்தவருடன்‌ 
உறவாடித்‌ திரிந்து காலம்‌ கடத்தாமல்‌. சுலபமாகக்‌ கடைத்‌ 
தேறும்‌ குறிப்பை அறிந்துரைக்கும்‌ இத்‌ தியாகராஜனின்‌ பேச்‌ 


- 


சிற்கு நீ செவி சாய்க்கமாட்டாய்‌ போலும்‌! 


89 
வேக”வாஹிநி (மே. 16) ஆதி” 
ப. சல்லக” நாதோ ப”ல்குமீ ராம 
ஸாரஸவத”௩ ஸாது; ஸந்த்ராண (ச) 
௮. உல்லமு௩நு நீகே மருலுகொந்நா நு 
உரக" சயந நா தப்புலெஞ்சக நீவு (ச) 
ச. நிருபம சூர நிகி,லாதா;ர 
பரகாமிநீதூ"ர பாபவிதா”ர 
ஸரஸிஜநேத்ர ச்யாமலகா" த்ர 
வர த்யாக”ராஜ ஹ்ருத்‌”வாரிஜமித்ர (௪) 
செந்தாமரை வதனனே! சாதுக்களைக்‌ காப்பவனே! மனங்‌ 
குளிர என்னுடன்‌ உரையாடு, இராம! என்‌ உள்ளம்‌ உன்மீதே 
மையல்‌ கொண்டுள்ளது. பாம்பணைத்‌ துயில்பவனே! என்‌ பிழை 
களைப்‌ பொருட்படுத்தாமல்‌ (என்னுடன்‌ பேசு), 
இணையற்ற சூரனே! புவனத்தின்‌ ஆதாரமே! பிறர்‌ பெண்‌ 
டிரை ஏறிட்டும்‌ பாராதவனே! பாவத்தை யகற்றுபவனே! 
தாமரைக்‌ கண்ணனே! கார்வண்ணனே! தியாகராஜன்‌ இதயத்‌ 
தாமரையை மலர்விக்கும்‌ சூரியனே! 


முதற்‌ பாகம்‌ 71 


90 
ஸூர்யகாந்தம்‌ (மே. 17) ஆதி” 
ய. முத்‌”து”மோமு ஏலாகு” செலங்கெ'நோ 
முநுலெட்ல கநி மோஹிஞ்சிரோ (மு) 
௮... கத்‌'த£நுசு ஜிரகாலமு ஹ்ருத'யமு 
கரகி” கரகி” நில்சுவாரிகெது“ட ராமுநி (மு) 
ன, ம௩ஸ* நிர்மலமகு” பூஸுர க்ருதமோ 


மஞ்சி பூஜாப, லமோ தொலுதடி தபமொ 
க'நநிப தே*ஹுநி ஜநநஸ்வபாவமொ 
த*௩பதி ஸகு,டை“௩ த்யாக”ராஜார்ச்சிதுநி (மு) 


இராமனின்‌ சுந்தரத்‌ திருமுகம்‌ எவ்வாறு விளங்கிற்றோ? 
(வனத்தில்‌) முனிவர்கள்‌ அதை எப்படிக்‌ கண்டு மோகித்‌ 
தனரோ? **தெய்வம்‌ உண்டு” என்று நெடுங்காலம்‌ உள்ளம்‌ 
கரைந்து, கரைந்து நிற்பவரின்‌ எதிரில்‌ இராமனின்‌ (திருமுகம்‌ 
எவ்வாறு விளங்குமோ?) 

தூய மனங்கொண்ட அந்தணரின்‌ ஆசீர்வாத பலமோ? 
நான்‌ செய்த பூசையின்‌ பயனோ? முந்நாள்‌ தவப்பயனோ? 
அல்லது அந்த மேக வண்ணனின்‌ பிறவிக்‌ குணமோ? குபேரனின்‌ 
'தோழனாகிய சிவனால்‌ துதிக்கப்படுபவனின்‌ (திருமுகம்‌ எவ்வாறு 
விளங்குமோ?) 


21 
பைரவம்‌ (மே. 17)  தேசாதி" 
ய. மரியாத” கா“த”£ய்ய மநுபவ தே'மய்ய (ம) 
௮. ஸரிவாரிலோ நந்நு செளக சேயுடெல்ல ஸ்ரீ 
ஹரி ஹரி நீ வண்டி கருணாநிதி,கி (ம) 
4. த௩வாரு லந்யுலநே தாரதம்யமு முநு 


க)நுடை“ந தா”சரதி, கே க“லத”நி கீர்த்தி கதா" 

நிநு பா'யநேரமி நநு ப்‌'ரோவகுண்டே “தி” 

தநத ஸகு,டகு' த்யாக'ராஜபூஜித (ம) 
இது உனக்கு மரியாதையல்ல. என்னை ரகஷிக்கா மலிருப்‌ 


பதேன்‌? எனக்குச்‌ சமானமானவர்களுக்கிடையே என்னை இழிவு 
யடுத்துவது உன்போன்ற கருணாமூர்த்திக்கு (மரியாதையல்ல). 


72 


ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


தன்னைச்‌ சேர்ந்தவர்‌, அன்னியர்‌ என்ற வேறுபாடு கனவா 


னிய இராமனுக்கு உண்டென்பது உலகமறிந்த புகழல்லவா? 
குபேரன்‌ தோழனாகிய தியாகராஜ சிவனால்‌ தொழப்பட்டவனே! 
உன்னைச்‌ சற்றும்‌ பிரிய முடியாதவனான என்னை நீ பாலிக்காமலி 
ருப்பது (உனக்கு மரியாதையல்ல). 


1. 


92 
ஸெளராஷ்ட்ரம்‌ (மே. 17) ஆதி” 
ப. எந்நடோ” ரக்ஷிஞ்சிதே நீ விபு- 
டீ" வக”நு நுண்ட“வலெநா (௭) 
௮. பந்நக'சம௩ பெத்‌”“த”ல ஸ்வ- 
பா*வமிட்லுண்ட*க' பா“கு“க நந்நே நீ (வெ) 
ச. 1. சீகடி சேதநு காஸி ஜெந்தி” யீ 


லோகுலு ஸகல கர்மலகை ம௩ 
ராக கொறகு ஜூசெத”ரநி தெலிஸி 
விபாகருடு” மதி”நி 
ப்ராகடமுக” தா” ராநு செல்லு௩நி 
வ்யாகுலுடை” அதிவேக” முநநு 
வேகுவ ஜாமுந தோஷமு கலக”நு 
தா கருண ஈருணுநி ப”நுபலேதா” (௭) 
நீருலேக ஸஜ்ஜநக”ணமுலு ம௩ 
தா"ரிகி ஜூசேரநுசு தெ”லிஸி கா- | 
வேரி தாநு ராநு ஜெல்லுநநுசு வி- 
சார ஹ்ருத”யுராலை 
ஸாரெகு வச்சுநநுசு ஸந்தோஷமு 
வீருலகெல்லநு க”ல்‌”க” ப“ட”“மடி. 
மாருத சஞ்சலமுல ப”நிபி சலம- 
லூர ஜேயலேதா” ராம (எ; 
க"ர்விஞ்சிக யா ராவண பா'தல 
நோர்வலேகநு விபீ'ஷணுடு” நிந்நு 
ரகஷிஞ்சிந 


முதற்‌ பாகம்‌ 73: 


ஸர்வலோக சரண்யா வந்த“நம௩ 

நிர்விகாருடை” நீவு 

ஸர்வதா” ரக்ஷிஞ்செத” நநுசுநு 

ஸார்வபெள”ம லங்காதி; பத்யமு நு 

ஸர்வஜ்னுநி லக்ஷ்மணு நிம்மநகா” 

ஸர்வஸந்நுத த்யாக” ராஜுநி (எ): 


அன்றே நீ என்னைக்‌ காப்பாற்றியிருந்தால்‌ நான்‌ இன்று” 
கஷ்டமான இந்நிலையில்‌ இருந்திருப்பேனா? பாம்பணைத்‌ துயில்‌: 
பவனே! ரக்ஷித்தல்‌ பெரியோர்களின்‌ இயல்பல்லவா? ஆகவே நீ” 
என்னை நன்கு காப்பாற்றியிருந்தால்‌ நான்‌ (இக்கஷ்டத்தில்‌: 
இருந்திருக்க வேண்டுமா?) 

இருட்டினால்‌ துன்பமடைந்து மாந்தர்‌ நித்ய கர்மானுஷ்டா 
னங்களைச்‌ செய்வதற்காகத்‌ தன்‌ வருகையை எதிர்நோக்குவதை.. 
யறிந்து சூரிய பகவான்‌ மனம்‌ வருந்தி, பகிரங்கமாக உதய 
மாவது நலமென்று கருதி அதிகாலையில்‌ அனைவருக்கும்‌ மகிழ்ச்சி" 
ஏற்படும்‌ வண்ணம்‌ அருணனை முன்னால்‌ அனுப்பவில்லையா? 

தண்ணீர்‌ இன்றி நன்மக்கள்‌ தன்‌ வழி நோக்குவதை... 
யறிந்து காவேரி நதி கவலையுற்று அவர்களுக்குச்‌ சந்தோஷம்‌ - 
ஏற்படும்‌ வண்ணம்‌ மேற்கு மலைச்சாரலை அனுப்பி ஊற்றுக்கள்‌ - 
பெருகுமாறு செய்யவில்லையா? 

கர்வம்‌ கொண்ட இராவணன்‌ இழைத்த கொடுமைகளைத்‌. 
தாங்கமுடியாத விபீஷணன்‌ உன்னை “சர்வலோக சரண்யா! 
நீயே தஞ்சம்‌”” என்று முறையிட **உன்னை நான்‌ என்றும்‌ காப்‌ 
பேன்‌?” என்று வாக்களித்து சர்வக்ஞனான இல௯ மணனைக்‌ கொண்டு 
விபீஷணனை இலங்கா ராஜ்யத்தின்‌ அதிபதியாக்கவில்லையா?”* 


93 
ஸெளராஷ்ட்ரம்‌ ரூபகம்‌ 
ப. தேவ ராம ராம மஹாதே”வ ராக;வ* (தே): 
அ.  பா'வஜாரிரூப கே£லபா”வ பாவநாவ மஹா (தே”)- 


ச. சங்கர கருணாகராநி- 
ன கரத்‌) ருதசர ப'க்தவ- 
சம்கர த*நுஜாஹவ நிச்‌- 
சங்க ரஸிக த்யாக”ராஜ (தே): 


தியாகராஜ தேவனே! இராம! இராம! மஹாதேவ: 
இராகவ! மன்மதனை எரித்த சிவபெருமானின்‌ உருவத்தை. 


1. ராம ரகுவர 


74 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


உடையவனே! தாண்டவத்தின்‌ மூலம்‌ சகல பாவங்களையும்‌ 
(கருத்துக்களையும்‌) விளக்குபவனே! தூயவனே காப்பாற்று. 

நன்மை புரிபவனே! கருணாநிதியே! எப்பொழுதும்‌ கரத்‌ 
தில்‌ அம்புகளைப்‌ பிடித்திருப்பவனே! பக்தர்‌ வசமானவனே! 
அரக்கருடன்‌ போரிட்டு வெல்வதில்‌ ஐயம்‌ சிறிதுமற்றவனே! 
ரசிகனே!* 


94 
ஸெளராஸ்ட்ரம்‌ ்‌ சாபு 
ப. நீவே கன்னெட” ஜேஸிதே கே 
நெவரிதோ தெ”லுபுது”நஈய்ய (6) 
௮. பா£வாபாவ மஹாநுபாவ ஸ்ரீராமசந்த்‌ர 
பா'வஜஜ3க கா பாவமு தெலிஸியு (நீ) 


ச. 1. கோரி௩ கோரிக லீடே”ரு ஈநுசு நிந்து 

ஆராதி;ஞ்சி௩ நந்நு யாறடி” பெ”ட்டுட 

மேரகா”து” மாது” நேரமேமி நந்‌- 

நேலுகோர யீ லோகமு௩ நிங்க (நீ) 
2. ப;க்திலோ ஸ்ரீராமப'க்தி மேலநி சிவ- 

சக்தி ஸந்ததமு விரக்திதோ நுதி ஜேய 

சக்தி ஜூசி நிஜபக்துலு பொக”ட“க' 

வ்யக திநி ஜூசி யாஸக்தி க'லிகெ£நு (6) 
3. பதிதபாவ௩ ஸழ்மதமு௩ ஸுஜந ஸங்‌- 

க“தி ஸேயுடகு ஸமரஹித ராமநாமமு 

ஸததமு ஸேய நீ வ்ரதமு கோ”ரிதி கா*நி 

நதஜ௩க குலாப்‌“ஜஹித த்யாக”ராஜுநிபை (௩) 


* இது இருவாரூரில்‌ கோயில்‌ கொண்டெழுந்தருளியிருக்கும்‌ தியாக 
ராஜப்‌ பெருமானைக்‌ குறித்த கிருதியென்று தோன்றுகிறது. சிவ விஷ்ணு 
பேதமில்லாத ஸ்வாமிகள்‌ மகாதேவனையும்‌ இராமனையும்‌ ஓரே 8ர்த்தனை 
மில்‌ நுதிக்கிறார்‌. ஸ்வாமியவர்கள்‌ திருவாரூரில்‌ பிறந்தவரென்று பல 
சரித்திரங்கலில்‌ காணப்படினும்‌ அவர்‌ அப்புனித ஸ்தலத்தைப்பற்றி ஒரு 
இருதியைக்கூடப்‌ பாடி யிராமலிருப்பது குறிப்பிடத்தத்கது. இந்த 
இருதியில்‌ “த்யாக'ராஐ விநுத”* என்பதற்குப்‌ பதிலாக **த்யாக”ராஜ 
தே*வ”* என்று வருகிறது. மேலும்‌ “பார வஜாரிகுப'', “கே டலபா$வ'” 
“சங்கர? என்ற பிரயோகங்கள்‌ சிவபெருமானைக்‌ குறிப்பதாகவே 


தோன்றுகின்றன. 


முதற்‌ பாகம்‌ 75 


என்‌ உள்ளத்தையறிந்த நீயே என்னை உதாசீனம்‌ செய்தால்‌ 
நான்‌ வேறு யாரிடம்‌ முறையிடுவேன்‌? இருத்தல்‌, இன்மை 
ஆகிய இரண்டிற்கும்‌ ஆதாரமானவனே! மகானுபாவ! ஸ்ரீராம 
சந்திர! மன்மதன்‌ தந்தையே! 

“என்‌ விருப்பம்‌ ஈடேறும்‌” என்று எண்ணி உன்னை ஆராதித்த 
என்னை நிந்தைக்கு. ஆளாக்குவது நியாயமல்ல. நான்‌ புரிந்த 
குற்றம்‌ யாது? இனியாகிலும்‌ என்னை ஏற்றுக்கொள்‌. 

பக்திகளுள்‌ ஸ்ரீராம பக்தியே சிறந்ததென்று பார்வதிதேவி 
எப்பொழுதும்‌ விரக்தியுடன்‌ துதிக்க, அதன்‌ சக்தியைக்‌ கண்டு 
உன்‌ பக்தர்கள்‌ உன்னைப்புகழ, அதைக்‌ கருதி எனக்கு உன்னிடம்‌ 
பற்றுதல்‌ ஏற்பட்டது. : 

எளியவரைக்‌ காப்பவனே! சம்மதத்துடன்‌ நல்லோர்‌ 
உறவை நாடுவதற்கு இணையற்ற இராம நாமத்தை சதா செபிக்‌ 
கும்‌ விரதத்தையே வேண்டினேன்‌. , அடியார்களுக்குத்‌ தந்தை 
போன்றவனே! இக்ஷ்வாகு வமிசத்தின்‌ சூரியனே! (இந்த தியாக 
ராஜனை உதாசீனம்‌ செய்யலாமா?) 


55 
ஸெளராஷ்ட்ரம்‌ ்‌ சாபு 
ப. ராரா நந்நேலுகோரா ஸ்ரீ 
ரகு; வீர ஈந்நேச மேரா 
௮. ஸாராஸாரோதா"ர யகி,லா- 
தா$ராத்‌“பு,தகு“ண தா;ராளமுக' (ரா) 
ச, 1. தா:ராத”ராப*சரீர நாயெட” நீவு 


நேர மெந்நக யாது”“கோர ஸ்ரீராம ஸம்‌- 

ஸார கா௩ந விஹாருடை"௩ நாகு 

ஸாரமெள நாமமே தாரகமெளரா (ரா) 
2. ஸீதா ஹ்ருத்கமல க,த்யோதாப்தஜந பாரி- 

ஜாதா க'௩நிதி' போதாப்‌”“ஜஹி தகுலஃ 

ஜாத ரக்ஷிம்சு விதா, தஜ௩க இஷ்ட 

தா”தவைஈ ஸாகேதாகா”“ரா (ரா) 
3. ரா ஜாகேல தூர ஜாமாதவை- 

ந ஜாலெறிகி” ஓ யாஜாநுபா“ஹுஜ விஃ 

ராஜமா௩ த்‌“விஜராஜா௩௩ ஸூரஃ 

ராஜார்ச்சித த்யாக”ராஜ நுதாஜ (ரா) 


76 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


தாராளத்துடன்‌ வந்து நீ என்னை ஏற்றுக்கொள்‌. ஸ்ரீ ரகு 
வீரனே! என்னை நீ துன்புறுத்துவது மரியாதையா? நன்மைகளை 
மழையெனப்‌ பொழிபவனே! உதாரனே! அனைத்திற்கும்‌ ஆதார 
மானவனே! அற்புத குணம்‌ படைத்தவனே! 

மேகவண்ணனே! என்மீது நீ குற்றம்‌ கண்டு பிடிக்காமல்‌ 
ஆட்கொள்வாய்‌. ஸ்ரீராமா! சம்சாரமென்னும்‌ காட்டில்‌ திரியும்‌ 
எனக்கு சாரமான உன்‌ திருநாமமே தாரகமாகும்‌ (தாண்டச்‌ 
செய்யும்‌ சாதனமாகும்‌). 

சீதையின்‌ இதயமெனும்‌ தாமரையை மலர்விக்கும்‌ 
சூரியனே! அண்டியவர்களின்‌ கற்பகத்‌ தருவே! நரகத்தைக்‌ 
கடக்க உதவும்‌ படகே! சூரியவமிசத்தில்‌ உதித்தவனே! காப்‌ 
பாற்று. பிரமனின்‌ தந்தையே! அபீஷ்டங்களையளிக்கும்‌ அயோத்தி 
மன்னனே! 

வருவதற்கு ஏன்‌ தாமதம்‌? பூமிதேவியின்‌ மாப்பிள்ளையான 
உனக்கு பூமிக்கு வரும்‌ வழி தெரிந்தும்‌ நீ வராததேன்‌? நெடுந்‌ 
தோட்களுடன்‌ ஒளிவீசும்‌ சந்திரவதன னே! இந்திரனால்‌ பூசிக்கம்‌ 
படுவனே! பிறவியற்றவனே! 


96 
ஸெளராஸஷ்ட்ரம்‌ தே சாதி” 
ப. நேரமா ராம ராம நீகிதி” ்‌ 
நீரஜாக்ஷ நாஜீவாதார (நே) 
௮. மாரகோடி ஸெளந்த"ர்யமுநு கநி 
மதி"லோந ஸுந்த மறசியுண்டே (6௩) 


ச. கோரி கோரி நீது” கொலுவு ஸேயு வேள 
ஸாரமை௩ பத“ஸாரஸமுல பொ”ங்‌- 
கார ஐூசி யுரமு௩ யுஞ்சுதா£மோ 
கநுல நொத்துதா”மோ யநி 
கூரிமிநி ப்‌“ரஹ்மாநந்த” மந்து”சுநு 
கொந்த மைமறசி யுண்டிநி கா”நி 
தாரகாதி'பாநந பாவ ஸீ- 
தாநாயக ஸ்ரீ த்யாக”ராஜுநிபை (நே) 
இது ஒரு பிழையா? இராம! கோடி மன்மதரை நிகர்த்த 
உன்‌ அழகில்‌ ஈடுபட்டு நான்‌ என்‌ மனத்தில்‌ ஏதோ சிறிது 
மறந்துபோனால்‌ இது உனக்கு அபசாரமா? தாமரைக்‌ கண்ணனே! 
என்‌ வாழ்க்கையின்‌ ஆதாரமே! 
மிகுந்த வேட்கையுடன்‌ நான்‌ உனக்குக்‌ கைங்கரியம்‌ 
செய்யும்‌ சமயம்‌ சிறப்புற்ற உன்‌ திருவடித்தாமரைகளை உப்பு 


முதற்‌ பாகம்‌ 77 


உன்‌ நோக்கி “இவற்றை மார்புறத்‌ தழுவுவதா, கண்களில்‌ 
ஒத்திக்கொள்வதா?”” என்று நேசபாவத்துடன்‌ பிரம்மானந்த 
மடைந்து சற்றே மெய்ம்மறந்து போனேனே தவிர, சந்திர 
வதனே! புனிதனே! சீதை நாயகனே! (இது உனக்கு நான்‌ 
புரிந்த பிழையாகுமா?) 


97 
ஜங்காரத்‌, வநி (மே. 19) ஆதி” 
ய. ப,ணிபதிசாயீ மாம்‌ பாது (ப,) 
பாலிதாப்‌”தி; பாயீ 
௮. மணிமய மகுட விராஜமாநோ 
மந்மத, கோடி ஸமாந: (ப) 
ன, க”ஜவரக'ம௩ : கமநீயாந௩ஸ்‌- 


1ஸுஜந க”ணாவஈஸ்‌ ஸுந்த”ரரத”ந : 
கஜமுக, விநுத: கருணாகரச்ச- 
ரஜுய௩ஸ்‌ த்யாக“ராஜ ஹ்ருத்ஸத”௩ : (ப,) 


ஆதிசேடன்‌ மீது பள்ளிகொண்டவனும்‌, (சமுத்திரத்தை 
ஆசமனம்‌ செய்த) அகஸ்தியரைப்‌ பாலித்தவனுமாகிய பகவான்‌ 
என்னைக்‌ காப்பாற்றட்டும்‌. அவன்‌ மணிகளிழைத்த கிரீடங்களு 
கன்‌ பிரகாசிப்பவன்‌. கோடி மன்மதரை நிகர்த்தவன்‌. 


யானை போன்ற நடையுடையவன்‌. சுந்தரவதனன்‌. 
நல்லோரைக்‌ காப்பவன்‌. அழதிய பற்களையுடையவன்‌. கணபதி 
யால்‌ வணங்கப்படுபவன்‌. கருணாகரன்‌. தாமரைக்‌ கண்ணன்‌, 
இயாகராஜன்‌ உள்ளத்தை இருப்பிடங்‌ கொண்டவன்‌? 


98 
சித்தரஞ்ஜநி (மே. 19)? ஆதி” 
ய. நாத”தநு மநிசம்‌ சங்கரம்‌ 
நமாமி மே மகஸாசிரஸா (நா) 


22 பாஜிதகுவஸந : பங்கஜவ.த*ந; 
22 இது பெரும்பாலோரால்‌ 22-ஆம்‌ மேளமாகிய கரஹரப்ரியாவின்‌ 
ஜன்யமாகவே பாடப்பட்டு வருகிறது. 


78 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௮. மோத”கர நிக'மோத்தம ஸாம- 

வேத”ஸாரம்‌ வாரம்‌ வாரம்‌ (௩) 
ச. ஸத்‌”யோஜாதாதி” பஞ்சவக்த்ரஜ 

ஸரிக”மபத”நீ வரஸப்தஸ்வர 

வித்‌யாலோலம்‌ வித”ளிதகாலம்‌ 

விமலஹ்ருத”ய த்யாக”ராஜபாலம்‌ “ (நா) 


நாதத்தையே சரீரமாகவுடைய சங்கரனை மனத்தினாலும்‌. 
சிரத்தனாலும்‌ சதா நமஸ்கரிக்கின்றேன்‌. ஆனந்தத்தையளிப்ப 
தும்‌, வேதங்களுள்‌ சிறந்ததுமான ஸாம வேதத்தின்‌ சாரமாகிய 
(சங்கரனை) பன்முறை வணங்குகிறேன்‌. 

ஸத்யோஜாதம்‌ (அகோரம்‌, தத்புருஷம்‌, ஈசானம்‌, வாம 
தேவம்‌) ஆகிய ஐந்து முகங்களிலிருந்து பிறந்த ஸ, ரி. ௧, ம, 
ப, த, நி என்ற ஏழு சிறந்த ஸ்வரங்களின்‌ சாஸ்திரத்தை 
உகப்பவனும்‌, காலனை வென்றவனும்‌, குரய உள்ளம்‌ படைத்த. 
தியாகராஜனைப்‌ பாலிப்பவனுமாகிய சிவபெருமானைப்‌ பன்முறை. 
நமஸ்கரிக்கிறேன்‌. 


்‌ 99 
பூர்ணலலிதா (மே. 19) ஆதி” 
ப. கலுகு௩ா பத” நீரஜஸேவ 

க”ந்தவாஹ தய (௧) 
௮. பலுமாறு ஜூசுசு ப்‌“ரஹ்மாநந்து“டை” 

பரகே” ப:க்தாக்‌“ரேஸர த௩கு (௧) 


ச. வேகுவஜாமு௩ நீ கரமுந நிடி” 

ஸ்ரீகாந்து ட“ம்ருதஸ்நா௩மு ஜேஸி 

பாகமுல நு ஸ்ரீரங்கே”சுநி கர்ப்‌- 

பணமு ஜேஸி தா ஸீ- 

தாகரமுலசே பு'ஜிஞ்சி நிநு ஸாத்‌ 

விக புராணபட,௩ ஸேயமநே 

ஸாகேத பதிநி ஸர்வாதா'ருமி 

ப்ராகடமுக” த்யாக"ராஜநுதுநி ௧௩ (௧) 

வாயு குமாரனே! (இராமனின்‌) திருவடித்‌ தாமரைகளின்‌- 

கைங்கரியம்‌ எனக்குக்‌ கிடைக்குமா? பன்முறை அதை அனுப 


வித்து பிரம்மானந்தம்‌ அடையும்‌ பக்த சிகாமணியே! (அத்‌ 
தொண்டு எனக்கும்‌ கிடைக்குமா?) 


முதற்‌ பாகம்‌ 2 79° 


அதிகாலையில்‌ எழுந்து அனைத்தையும்‌ உன்‌ கையில்‌ ஓப்‌ 
படைத்து லக்ஷ்மீபதியாகிய பகவான்‌ அமிருதமயமான திருமஞ்‌ 
சனம்‌ செய்துகொண்டு, நைவேத்தியங்களை ஸ்ரீ ரங்கநா தனுக்கு 
அர்ப்பணம்செய்து, சீதாதேவி தனது திருக்கரத்தால்‌ பரிமாறிய 
போஜனத்தை அருந்தி உன்னை சாத்விக குணங்களை விருத்தி 
செய்யும்‌ புராணங்களைப்‌ படிக்குமாறு கூறியவனும்‌, சகலத்‌ 
திற்கும்‌ ஆதாரமானவனும்‌, பிரசித்தமாக இயாகராஜனால்‌ 
வணங்கப்படுபவனுமான அயோத்தி மன்னனின்‌. (பாத சேவை 
எனக்கும்‌ கிடைக்குமா?) 


100 
பைரவி (மே. 20) ஆதி: 
ப. இந்து”கா புட்டிஞ்சிதிவி ௩௩ 
நிந்து“கா புட்டிஞ்சிதிவி (இந்‌) 
௮. அந்த”கா“ட” ஈந்நேல எந்தோ 
அலயிஞ்சி வேடு“க ஜூ சடகு நந்‌ (நிர்‌) 
ச. 1. ஆ பராத்பரரூப நாநு” ஸஃ 


மீப ஜநுலசேத நாபத”லநு நே- 
நேப்ரொத்‌”து”நு பரிதாபமந்தி” ஸீ- 
தாபதி நீது”பை கோபகி”ஞ்ச ௩௩ (நிந்‌). 
2. தா£ஸபோஷக ஸதா” ஸத”ந தா”ராதி” 
கோ”ஸுதாது”ல து”ராஸசேத 
காஸாஸ மிஞ்சி ஏ தோ”ஸமு தெலியநி 
வேஸத:ருல ஸஹவாஸமு ஜேயநந்‌ * (நிக்‌) 
3. போக தா“ப்தஸுல பா*க”த;)ரண பவ 
ரோக”ஹரணப்ரீ த்யாக”ராஜநுத 
ஸோக” கநுலதோ பாகு” மீரநு 
வேக” ஜூட”ரா தா“க”மசர ௩ந்‌ (நிற்‌) 
இதற்காகவா என்னைப்‌ பிறப்பித்தாய்‌? வடிவழகனே! 
என்னைக்‌ காப்பதற்கு மாறாகத்‌ துன்பத்திற்காளாக்‌ வேடிக்கை 
பார்ப்பதற்காகவா (என்னைப்‌ படைத்தாய்‌?) 
பராத்பரனே! என்னைச்‌ சுற்றிலுமுள்ளவர்கள்‌ இழைக்கும்‌ 


கொடுமைகளால்‌ நான்‌ சதா வருந்துவதால்‌ உன்மீது 'கோபம்‌ 
கொள்ளவா (என்னைப்‌ படைத்தாய்‌?) 


௩ 


80 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


அடியாரைக்‌ காப்பவனே! சதா வீடு, மனைவி, மக்கள்‌, 
பசுக்கள்‌ முதலியவற்றுக்காக துராசைப்பட்டுப்‌ பொருளாசை 
மிகுந்து, பாவ சிந்தனையேயற்ற வேஷதாரிகளுடன்‌ நான்‌ சக 
வாசம்‌ செய்வதற்காகவா (என்னைப்‌ படைத்தாய்‌?) 

போகங்களையளிப்பவனே! பக்தருக்கு எளியவனே! கோவர்த்‌ 
தன கிரியைத்‌ தாங்கியவனே! ஓய்யாரமான உன்‌ கண்களால்‌ 
விரைவில்‌ என்னைக்‌ கடாட்சிக்க வரலாகாதா? வேதங்களில்‌ 
சஞ்சரிப்பவனே! 


101 


பைரவி ரூபகம்‌ 
ப. உபசாரமு ஜேஸே வாருக்காரநி மரவகுரா (௨) 
அ. க்ருப காவலெநநி நே நீ- 
கீர்த்திநி ப£ல்குசு நுண்ட“க” (௨) 
ச. வாகிடநே பதிலமுகா”வாதாத்மஜுடு”ந்காட“நி 


ஸ்ரீகருலகு” நீ தம்முலு சேரியுந்காரநி 
ஏகாந்தமுநநு ஜா௩தி ஏர்ப்படி”யுந்நத”நி 
ஸ்ரீகாந்த பருலேலநி ஸ்ரீத்யாக”ராஜவிநுத (௨) 


உன்‌ இிருபைக்கு ஏங்கி, உன்‌ புகழையே நான்‌ பாடிக்‌ 
கொண்டிருக்கையில்‌. உபசாரம்‌ செய்வதற்குப்‌ பலர்‌ உள்ளன 
ரென்று நினைத்து என்னை மறந்துவிடாதே. 

வாயிலில்‌ அனுமன்‌ விழிப்புடன்‌ இருப்பதாலும்‌, திரு 
மிகுந்த உன்‌ தம்பியர்‌ சேர்ந்திருப்பதாலும்‌, ஏகாந்த சமயத்‌ 
தில்‌ சீதாதேவி உன்னுடன்‌ இருப்பது உறுதியாதலாலும்‌, பிறர்‌ 
எதற்கு என்று (என்னை மறந்து விடாதே) ஸ்ரீகாந்தனே! 


102 
பைரவி ்‌ ஆதி” 
ப. உபசாரமுலநு சேகொ௩வய்யா 

உரக'ராஜசய௩ (௨) 


௮. சபலாகோடி நிபா'ம்ப*ரத'ர ஸ்ரீ 

ஜா௩கீபதி த*யசேஸி நா (து) 
ச, 1. கபடநாடக ஸூத்ரதாரிவை 

காமிதப,லமு கொஸங்கே” ராம 

அபரிமித ஈவரத்ஈமுலு பொதி”கி”௩ 

அபரஞ்ஜி கொ”டு”கு” நீகே தகு'௩ய்ய (௨) 


முதற்‌ பாகம்‌ 31 


மெறுபு தீகெ”ல ரீதிநரி மெறஸே 

கறகு ப”ங்கா“ருகாட” லமரிந 

சரதி”ந்து” த்‌*யுதி ஸமாநமெள சாஃ 

மரயுக“முலு நீகே தகு“நய்ய (௨) 
3. ஜாஜுலு ஸம்பங்கு“லு மருவமு விரு 

வாஜுலு குருவேரு வாஸநலநு வி- 

ராஜமாகமகு”வ்யஜாமு த்யாக”- 

ராஜவிநுத நீகே தகு” நய்ய (௨) 


IN 


மின்னற்‌ கூட்டத்தை யொத்த ஒளியுடைய பீதகவா 
வாடையை அணிந்தவனே! ஜானகீபதியே! ஆதிசேடன்மீது 
சயனித்தவனே! கருணை கூர்ந்து நான்‌ அளிக்கும்‌ உபசாரங்களை 
ஏற்றுக்கொள்‌. 

கபட நாடக சூத்திரதாரியாக (உலகை ஆட்டுவித்து) 
விரும்பிய பலன்களை அளிக்கும்‌ இராம! எண்ணற்ற நவரத்‌ 
தினங்களிழைத்த இப்பொற்குடை உனக்கே தகுந்ததாகும்‌. 

மின்னற்‌ கொடிகளைப்போல்‌ பிரகாசிக்கும்‌ பத்தரை 
மாற்றுத்‌ தங்கக்கம்பிகள்‌ அமைந்து சரத்‌ காலத்துச்‌ சந்திரன்‌ 
போல்‌ ஒளிவீசும்‌ இவ்விரு சாமரங்கள்‌ உனக்கே ஏற்றவை. 

மல்லிகை, சம்பங்கி, மருக்கொழுந்து, இருவாட்சி, 
வெட்டிவேர்‌ முதலியவற்றால்‌ அமைக்கப்பெற்று நறுமணம்‌ 
வீசும்‌ இவ்விசிறி தியாகராஜன்‌ பூசிக்கும்‌ உனக்கே தகுந்ததாகும்‌ 


103 
பைரவி ஆதி” 
ய. கொலுவையுந்காடே“கோத”ண்ட“பாணி (கோ) 
௮. 'தொலிகர்ம மணக” ஜூதாமு ராரே 
தோயஜாரி ரோஹிணி கூ”டி”ந ரீதி (கொ) 


ச. மநஸு ரஞ்ஜில்ல ஸுரஸதுலு அணி- 
மாது”“லு கொலுவ வேயிவந்நெ 
க௩கசலாகநு கே'ரு ஸீதா 
காந்ததோநு த்யாக”ராஜ விநுதுடு” (கொ) 
சந்திரனும்‌ ரோகிணியும்‌ ஒன்று கூடியதுபோல்‌ (சதை 
யுடன்கூடி) கோதண்டபாணியாகிய இராகவன்‌ கொலு வீற்றி 
க்கிறான்‌. நமது பழவினைகள்‌ அனைத்தும்‌ நீங்குவதற்கு அவனைச்‌ 
சேவிப்போம்‌ வாரீர்‌! 


தி--6 


82 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


மனத்திற்கு ஆனந்தம்‌ அளித்துக்கொண்டு, தேவஸ்திர்‌ 
களும்‌ அணிமா முதலிய அஷ்ட ஐசுவரியங்களும்‌ சேவிக்க, 
சொலிக்கும்‌ பொற்‌ கம்பியையொத்த சீதா தேவியுடன்‌ 
ம சலக்கு கொலு வீற்றிருக்கிறான்‌. சேவிப்போம்‌* 
வாரீர்‌) 


104 
ைபரவி ( ஆதி” 
ப. தநயுநி ப்‌*ரோவ ஜநநி வச்சுகோ 
தல்லி வத்‌”த” பா”லுடு” போகோ (த): 


௮. இஈகுலோத்தமா யீ ரஹஸ்யமுநு 

யெறிகி”ம்புமு மோமுநு க”நுபிம்புமு (த). 
ச. வத்ஸமு வெண்ட தே”நுவ சநுகோ 

வாரித”முநு க'கிபைருலு சநுநோ 

மத்ஸ்ய கண்டிகி விடுடு” வெட”லுகோ 

மஹி தயாக”ராஜவிநுத ரம்மு தெ”ல்புமு (த) 

புதல்வனக்‌ காக்கத்‌ தாய்‌ இரங்கி வருவாளா? அல்லது 

தாயிடம்‌ மகன்‌ செல்லவேண்டுமா சூரியகுல திலகனே! இவ்வி 


ரகசியத்தை விளக்கி எனக்கு உன்‌ திருமுக சேவையை அளிப்‌ 
பாயாக. 

பசு கன்றிடம்‌ பரிவுடன்‌ செல்லுமா? அல்லது மேகத்தை 
நோக்கிப்‌ பயிர்கள்‌ செல்லுமா? மீன்‌ விழியாளாகிய தலைவியிடம்‌ 
நாயகன்‌ செல்வானா? தியாகராஜனால்‌ வணங்கப்படுபவனே! 
இவ்வுலகிற்கு வந்து இவற்றை எனக்கு விளக்குவாயாக. 


105 

பைரவி ஆதி: 
ப நம்மிஈ வாரிநி மறசேதி” 

ந்யாயமா ராம (5) 
அ கம்ம வில்துறி” ௧"ந்5 மா சக்கநி 

கல்யாணராம நிந்நு (௩) 
ச. 1. சிந்க நாடநுண்டி” சித்தமு ரா ௩டி"சி 

எந்‌நராமி யூடி"க"மு லெஞ்சுசு பூ"ஜிஞ்சி நிந்நு (௩) 


முதற்‌ பாகம்‌ 83 


2. ஆஸமிஞ்சி ராம நிந்நந்தரங்க"மு௩ நுஞ்சி 
வாஸி வாஸி யநுசுநு வர்ணிஞ்சுசுநு நெந்தோநிந்நு (௩) 
3. போ”க”மு லந்து“வேள பு£த்‌“தி' நீயெட' நுஞ்சே 
த்யாக”ராஜஸந்நுத தாரகசரித நிந்நு (௩) 


மதனனைப்‌ பெற்ற எங்கள்‌ இனிய கல்யாண ராம! உன்னை 
நம்பியவர்களை நீ மறப்பது நியாயமா? 

சிறு வயது முதல்‌ சித்தத்தை உன்னிடம்‌ நிறுத்தி 
எண்ணற்ற ஊழியங்கள்‌ புரிந்து உன்னைப்‌ பூசிப்பவர்களை நீ 
(மறப்பது நியாயமா!) 

இராம! ஆசையுடன்‌ அந்தரங்கத்தில்‌ உன்னை வைத்து நன்கு 
கொண்டாடு. உன்னை (நம்பியவர்களை மறப்பது நியாயமா?) 

இன்பங்களை நுகரும்‌ பொழுதும்‌ உள்ளத்தை உன்னிடமே 
வைத்த தியாகராஜனால்‌ தொழப்படுபவனே! நம்பியவர்களை நீ 
மறப்பது நியாயமா? 


106 
பைரவி ஆதி” 
ப. நீ வண்டி தைவமு நே கா“ 
நீரஜாக்ஷ ஸ்ரீ ராமய்ய (8) 
௮. பா;விஞ்சி சூசுபட்ல 
பட்டாபி: ராமசந்த்‌”ர (8) 
ச. *ஆடி.ந நிந்நாட”வலெகா” 


பாடி“௩ நிந்நு பா“ட”வலெகா” 
கூ“டி'௩ நிந்நு கூ£ட“வலெ நீ 
ஜாட” தெ”லிஸிக த்யாக”ராஜுநிகி (1) 
தாமரைக்‌ கண்களையுடைய பட்டாபி ராமச்சந்திரனே! 
நான்‌ ஆழ்ந்த யோசனை செய்தும்‌ உன்‌ போன்ற தெய்வத்தை 
எங்கும்‌ காணேன்‌. 
பேசினால்‌ உன்னைப்‌ பற்றியே உரையாட வேண்டும்‌. 
பாடினால்‌ உன்‌ புகழையே பாட வேண்டும்‌. கூடினால்‌ உன்னையே 
கூடவேண்டும்‌. உன்‌ போக்கையறியும்‌ தியாகராஜனுக்கு (உன்‌ 
போன்ற தெய்வம்‌ எங்கும்‌ இல்ல்‌.) 


* கற்பார்‌ நரொமபிரானையல்லால்‌ மற்றும்‌ கற்பரோ? 


84 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


107 
பைரவி ஆதி 
ப. ஸ்ரீ நாரத”முரீ கு"ருராயக”ண்டி. 
மேநாடி தபமோ கு”ருராய (ஸ்ரீ) 
௮. ம௩ஸார கோ”ரிதி கு ருராய நேடு* 
கநுலார க”நுகொ”ண்டிமி கு”ருராய (ஸ்ரீ) 
ச. 1. மீஸேவ தொ”ரகெநு கு”ருராய ப'வ- 
பாசமு தொ”லகெ”நு கு"ருராய (ஸ்ரீ) 
2. நீவே ஸுஜ்‌ ஞாந ஸுஜி, கு ருராய 
£ீவே யஜ்ஞாடஃ சிகி, கு“ருராய (ஸீ) 
3. ராஜில்லு வீணெக”ல கு”ருராய த்யாக”- 
ராஜுநி ப்‌“ரோசிந ஸத்‌“கு ரராய (ஸ்ரீ) 


ஸ்ரீநாரத முனிவரே! குரு நாதரே! உம்மைத்‌ தரிசித்தோம்‌. 
இது நாங்கள்‌ என்று செய்த தவத்தின்‌ பயனோ! உம்மை மன 
மாரத்‌ தஞ்சம்‌ [டைந்தோம்‌. இன்று கண்களாரத்‌ தரி 
சித்தோம்‌. உம்முடைய தரிசனம்‌ கிடைத்தது. எங்கள்‌ சம்சாரக்‌ 
கட்டு அகன்றது. நீரே ஆத்ம ஞானத்தினால்‌ பிரம்மானந்தம்‌ 
அடைபவர்‌. நீரே அக்ஞானத்தை எரிக்கும்‌ நெருப்பு. ஓ 
பொருந்திய வீணையை ஏந்திய குருநாதரே! தியாகராஜனைக்‌ 
காத்தருலிய குரு தேவரே! 


108 

பைரவி ஆதி 
ய. ஸ்ரீ ரகு *வரஸுகு“ணாலய (ராம) 

ஸரஸிஜலோசந விரோசநாப" (ஸ்ரீ) 
அ. தரா௩லேநி பராகுலேடிகி 

பி“ராந நநு ப்‌*ரோவக”ராதா” வாதா” (ஸீ 
ச. 1. கமலாஹித நதகமலாஹிதத*ர 

மமத தெ”லிஸி நநு மந்நிஞ்சராதா” (ஸ்ரீ) 


2. கலசஜலதிலோ லக்ஷ்மிதோ நாடே” 
கல காலமுந நீஸேவ ராஜேஸே 
நாமநஸெறிங்கி” ப”ல்குமிங்க நு (ஸரீ 


முதற்‌ பாகம்‌ 85 


3. கநிகரமுந நநு கநி கரமுநநிடி” 


சநுவுந நொக ம௩விநி ப”ல்க ராதா” (ஸ்ரீ) 

4. ஆக"மமூல அவநிஜாலோல 
வேகமே தெ”லிஸிகோ த்யாக”ராஜார்ச்சித (ஸ்ரீ) 
ஸ்ரீ ரகுவர? நற்குணங்களுக்கு உறைவிடமே? தாமரைக்‌ 
கண்ணனே! சூரியனைப்‌ போல்‌ ஓளி பொருந்தியவனே! பரம்‌ 


பரையாக உன்‌ வம்சத்தில்‌ இல்லாத இப்பராமுகம்‌ ஏன்‌? 
விரைவுடன்‌ என்னைக்‌ காக்க வரலாகா தா? 

இலகு மிக்கு இன்பம்‌ அளிப்பவனே? தாமரைக்கு எதிரி 
யான சந்திரனையணிந்த சிவனால்‌ வணங்கப்படுபவனே! என்‌ 
தனிமையறிந்து என்னைப்‌ பாலிக்கலாகா தா? 


பாற்கடலில்‌ இலக்ஷ்மியுடன்‌ கூடிய உன்‌ சேவை என்றும்‌ 
கிடைக்க வேண்டுமென்று ஏங்கும்‌ என்‌ மனத்தையறிந்து ஒரு 
மொழி கூறு. 

கனிகரத்துடன்‌ (அன்புடன்‌) என்னை நோக்கிக்‌ கைப்‌ 
பிடித்து ஒரு இன்சொல்‌ கூறலாகாதா? 

வேதங்களுக்கு மூலமானவனே? சீதையிடம்‌ அன்பு பூண்டு 
உகப்பவனே! இவற்றை விரைவில்‌ நீ அறிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


109 
பைரவி ஆதி” 
ப. ஸர்வாந்தர்யாமி நீ வநே 
ஸாம்ராஜ்யமு நிஜமே ராம . (ஸ) 


௮. நிர்வாஹமுலேநி ஈ ஜநுல க”நி 

நிர்மலாத்முலெடு ஸைரிஞ்சிரோ கா“நி (ஸ) 
ச. தாரி தெலியலேரு கொந்த”ர௬ 

த”ரித்‌“ருலைகாரு ஸுது”ரஹங்‌ 

காருலை பரமநிக்ருஷ்ட மதா- 

சாருலைநாரு 

ஜாருலைநா ரதி”கா”க தாரு- 

மாரு பநுல ஜேஸேரு ஸம்‌- 

ஸாருலைநாரு த்யாக“ராஜ 

ஸ்வாந்தஸத”ந கபடமேமோ தெலிய (ஸ) 


56 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


எங்கும்‌ நிறைந்தவன்‌ நீயே என்ற சாம்ராஜ்யம்‌ (வல்லரசு) 
உண்மைதானா. இராம? செயல்‌ திறமற்ற இம்மாந்தரைக்‌ 
கண்டு ஞானிகள்‌ எப்படிச்‌ சகித்தார்களோ? 

நல்‌ வழியறியாத சிலர்‌ தரித்திரராயினர்‌. அகந்தை 
மிகுந்து நீசமான மதங்களைப்‌ பின்பற்றுபவராயினர்‌. துர்‌ 
தட ததையுடையவராயினர்‌. காறுமாறாகச்‌ செயல்‌ புரிந்தனர்‌. 
சம்சாரக்‌ கடலில்‌ உழல்பவராயினர்‌. தியாகராஜன்‌ உள்ளத்தில்‌ 


உறைபவனே! உன்‌ கபடம்‌ என்னவோ அறியேன்‌! 
110 
அம்ருதவாஹிநி (மே 20) ஆதி” 
ப. ஸ்ரீராம பாத”மா நீக்ருப ஜாலுநே 
சித்காகி3 ராவே (ஸீ) 
௮ வாரிஜப;வ ஸ௩கஸக௩ந்த”ந 
வாஸவ நாரதா*து" லெல்ல பூ”ஜிஞ்சே (ஸ்ரீ) 


ச தா”ரிநி சிலயை தாபமு தாளக 
பாரமு கந்நீருநு ரால்சக” 
சூ! அஹல்யநு ஜூசி ப்‌”ரோசிதா 
8ீதி த£ந்யு ஸேயவே த்யாக'ராஜ கே'யமா (ஸ்ரீ 
ஸ்ரீ ராமனின்‌ திருவடியே! உன்‌ கருணை மாத்திரமே 
எனக்குப்‌ போதும்‌. என்‌ சித்தத்தை வந்தடைவாயாக! 


பிர மன்‌, ஸநக ஸநந்தனர்‌, இந்திரன்‌, நாரதர்‌ முதலி 
யோரா ல்‌ பூசி க்கப்படும்‌ இராமபர்‌ தமே! வழியில்‌ கல்லுருவாகிக்‌ 
டெந்து துயரம்‌ பொறுக்காமல்‌ அனவரதமும்‌ கண்ணீர்‌ வடித்துக்‌ 
ப அகல்யையைக்‌ காத்தருளிய சூரனே! அவ்விதமே 
இத்தியாகராஜனையும்‌ தன்யனாக்குவாயாக! 


111 


ஆநந்த'பைர”வி (மே. 20) ஆதி” 
ப. நீகே தெலியகபோ“தே 

நேநேமி ஸேயுது”ரா (நீ) 
௮. லோகாதா' ர௬ுடவை நா- 


லோரி ப்ரஜ்வலிஞ்சே ஜாலி (6) 


முதற்‌ பாகம்‌ 87 
ர. எந்தெ”ந்து” ஜூசிந எந்தெ ந்து” ப“லிகிந 
எந்தெ”ந்து” ஸேவிஞ்சிக எந்தெ”ந்து”பூஜிஞ்சிக 
அந்த”ந்து” நீவநி தோசேடந்து”கு நீ பாதா”ர- 
விந்த“முநு த்‌'யாநிஞ்சி௩ 
தெ”ந்து“கநி த்யாக”ராஜஸக்நுத (8) 
சகல புவனங்களுக்கும்‌ நீயே ஆதாரமாக இருந்தும்‌ என்னுள்‌ 
கொழுந்துவிட்டெரியும்‌ துயரத்தை நீ அறிந்துகொள்ளவில்லை 
யானால்‌ நான்‌ என்ன செய்வேன்‌ இராம! 
நான்‌ எங்கு நோக்கினும்‌, எது மொழிந்தாலும்‌, எதைச்‌ 
சேவித்தாலும்‌, எதைப்‌ பூசித்தாலும்‌, அவையனைத்தும்‌ 
நீயாகவே தோன்ற வேண்டுமென்று நான்‌ உன்‌ திருவடிகளை 
தியானித்தது எதற்கு என்று (உனக்கே தெரியாமற்‌ போனால்‌ 
நான்‌ என்‌ செய்வேன்‌?) 
த 
சுத்‌ "த த'ந்யாஸி (மே. 20) தே சாதி" 
11. எந்த நேர்ச்சிந எந்த ஜூசிந 
எந்த வாரலைந காந்ததா”ஸு2ல (எந்‌) 
அ. ஸந்த தம்பு” ஸ்ரீகாந்த ஸ்வாந்த ஸித்‌”- 
தா:ந்தமைக மார்க” சிந்தலேகிவா (ரெக்‌) 
௪. பரஹிம்ஸ பரபா'மாந்யத'௩ 
பரமாநவாபவாத" 
பரஜீவ௩ம்முல கந்ருதமே 
பா'ஷிஞ்சேோரய்ய த்யாக"ராஜநுத (எந்‌) 
இலக்ஷ்மிநாயகனாகிய பகவானின்‌ திருவுள்ளத்திற்குச்‌ சம்மத 
.மான பரமார்த்த வழியில்‌ அனவரதமும்‌ சிந்தனையற்றவர்கள்‌ 
எவ்வளவு கற்றாலும்‌ எவ்வளவு பார்த்தாலும்‌ (அனுபவம்‌ 
பெற்றாலும்‌) எப்படிப்பட்டவராயினும்‌ அவர்கள்‌ பெண்களுக்கு 
அடிமைகளேயாவர்‌. 
பிறரைத்‌ துன்புறுத்தியும்‌, பிறர்‌ பெண்டிர்க்கும்‌, செல்வத்‌ 
திற்கும்‌ ஆசை கொண்டும்‌, பிறரை நிந்தனை செய்தும்‌, தமது 
மனைவி மக்களின்‌ சீவனத்திற்காகப்‌ பொய்‌ பேசியும்‌ (மாந்தர்‌) 
திரிகின்றனர்‌. 
113 
“கோகிலவராளி (மே. 20) தே”“சாதி” 


ய. ஸமுகா, ௩ நில்வ க”ல்கு“நா கமலா௩ந (ஸ) 


88 ஸ்ரீ தயாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௮. க்ஷமகல்கு” பூ'த௩ய லக்ஷ்மணா- 
தீ "மஹாத்முலகே கா”நி ௮ந்யுலகு (ஸ) 
ச. கமலாஸநாத்‌” யமர தி”க்பதுலு 
கலசவாரதிலோ ஜூட”கேரக 
கு“மிகூ“டி” மொறலிட” கார்யமுலு 
கொரஈஸாகெ”ஈட த்யாக”ராஜவி நுத (ஸ) 
பொறுமையே பூஷணமாகவுள்ள சிதை இலக்ஷ்மணன்‌- 
முதலிய மகாத்மாக்களேயன்றி மற்றவர்‌ உன்‌ சன்னிதியில்‌ 
நிற்பது சாத்தியமா? தாமரை வதனனே! 
பிரமன்‌, தேவர்கள்‌, திக்பாலர்கள்‌ முதலியோர்‌ பாற்‌. 


கடலில்‌ உன்னைத்‌ தரிசிக்க முடியாமல்‌, ஒன்று கூடி முறையிட்ட. 
பின்னரே அவர்கள்‌ காரியங்கள்‌ நிறைவேறினவல்லவா? 


114 
ஜயந்தஸ்ரீ (மே. 20) தே”சா“தி. 
ப. மறுகே”லரா ஓ ராகவ (ம) 
௮. மறுகே”ல சராசரரூப பராத்‌- 
பர ஸூர்ய ஸுதா£கர லோசந (ம): 


ச. அந்நி நீவநுசு அந்தரங்க” முந 
திந்நகா” வெதகி தெலிஸிகொண்டி நய்ய 
நிந்ரெகா”நி மதி” நெந்க ஜால நொருல 


நந்நு ப்‌*ரோவவய்ய த்யாக”ராஜ நுத (ம): 
இராகவ! உனக்கு இந்த மறைவு எதற்கு? நீ அண்டசரா 
சரங்களை உருவமாக உடையவன்‌. ஸர்வேசுவரன்‌. சூரிய 


சந்தரர்களைக்‌ கண்களாக உடையவன்‌. 

அனைத்தும்‌ நீயே யென்னும்‌ தத்துவத்தை என்‌ உள்ளத்தில்‌ 
நான்‌ நேராகத்‌ தேடித்‌ தெரிந்துகொண்டேன்‌. வேறொரு 
தெய்வத்தை நான்‌ மனத்தினாலும்‌ நினைக்கமாட்டேன்‌. என்னைக்‌ 
காப்பாயாக. 


115 


ஜிங்க”லா மே. 20 ஆதி” 
ப. ௮நாது,ட”நு கா”நு ராமநே (௩): 


முதற்‌ பாகம்‌ । 89 


௮. அநாது, ட”வு நீவநி நிக£மஜ்நுல 
ஸநாதநுல மாட விக்காநு நே (௩) 
ச. நிராத'ரவு ஜூசி யீ கலி 
நராத'மு லநேரு 
புராணபுருஷ புரரிபுநுத நா- 
க'ராட்சய௩ த்யாக”ராஜநுத நே (௩) 
இராம! (நீ எனக்குத்‌ துணையிருக்கையில்‌) நான்‌ அநாதன்‌ 
(கதியற்றவன்‌) அல்லன்‌. (உனக்குக்‌ கட்டளையிடுபவன்‌ ஒருவனும்‌ 
இலனாதலால்‌) நீ தான்‌ அநாதன்‌ (எஜமானன்‌ இல்லா தவன்‌) 
என்று வேத ரகசியமறிந்த ஞானிகள்‌ கூறக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
எனக்கு வேறு ஆதரவு இல்லாததைக்‌ கண்டு இக்கலி 
யுகத்தின்‌ கீழ்‌ மக்கள்‌ என்னை அநாதை என்றனர்‌. புராண 
புருஷனே! புரமெரித்த சிவனால்‌ வணங்கப்படுபவனே! 
ஆதிசேடன்‌ மீது பள்ளிகொண்டவனே! (நான்‌ கதியற்றவன்‌ 
அல்லன்‌.) 
116 
மார்க”“ஹிந்தோ”ளம்‌* (மே. 20) தே சாதி* 
ப. சலமேலரா ஸாகேதராம (௪) 
௮. வலசி ப'க்திமார்க*முதோநு நிர்நு 
வர்ணிஞ்சுசுந்க நாபை (௪) 
ச. எந்து” போ”து” நே நேமி சேயுது'நு 
எச்சோடநி மொரபெ”ட்டுது”நு 
த"ந்த'ஈலதோ ப்ரொத்‌”“து” போவலெகா 
தாளக”ஜாலரா த்யாக”ராஜநுத (௪) 
உன்‌ மீது காதல்‌ கொண்டு, பக்தி மார்க்கத்தைப்‌ பின்பற்றி 
உன்னைப்‌ புகழ்ந்து கொண்டிருக்கும்‌ என்‌ மீது ஏன்‌ இச்சிறு 
கோபம்‌? 
நான்‌ எங்கு போவேன்‌? என்ன செய்வேன்‌? எவ்விடத்தில்‌ 
சென்று முறையிடுவேன்‌? உன்‌ மாய விளையாட்டுகளிலேயே 


பொழுது கழிந்து விடவேண்டுமா? நான்‌ இனிப்‌ பொறுக்கேன்‌.. 
ஸாகேதராம! 


1. சில பதிப்புக்களில்‌ இது 22வது மேளத்தின்‌ ஐஜன்யமெனக 
காணப்பெறுகிறது. 


90 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 
117 
சு"த்‌'த]தே'சி (மே. 20) ஆதி' 
ப. எந்து” கெளகி”லிந்துரா நிந்‌- 
நெந்தநி வர்ணிந்துரா நிந்‌ (நெ) 
௮. அந்த*மைந குந்த“ரத”௩ 
இந்தி"ரா ஹ்ருக்மந்தி”ரா நிந்‌ (தெ 
௪. நீது" பலுகே பலுகுரா (ராம) 
£து"குலுகே குலுகுரா 
£து”தளுகே தளுகுரா 
நிஜமைந த்யாக”ராஜ நுத நிக்‌ (நெ) 
நான்‌ உன்னை எங்கு மார்புறத்‌ தழுவிக்‌ கொள்வேன்‌? 
எவ்விதமாக வருணிப்பேன்‌? அழகிய முல்லைப்‌ பற்களையுடைய 
வனே! திருமகளின்‌ இதயத்தில்‌ வசிப்பவனே! 


உனது இனிய மொழியே மொழி. உனது குலுக்கு நடையே 
நடை. உனது ஒளியே ஒளி. 


118 
சுத்‌ த, தேசி தே”சாதி' 
ப. ரகு;௩ந்த"௩ ராஜமோஹ௩ 
ரமியிம்பவே ௩ாமகஸ-ந (ர) 
அ. நக”ஜாநிலஜ நாரதா" தி" ஹ்ருந்‌- 
நாளிக நிவாஸுடை”“ந கா”நி ஸ்ரீ (ர) 


ச. சித்தமந்து” நிந்நுஞ்சி ப்ரேமதோ 
ஜிந்துஞ்சு ஸத்‌“ப)க்துல 
நுத்த மோத்தமுலஞ்சு கா மதி” 
நுஞ்சி பூஜிஞ்சலேதா” 
தத்தரம்பு” தீ£ர்ச்சு காரணம்பு” நீவே 
தாளஜாலநிக த்யாக”ராஜநுத (ர) 


ஸ்ரீ ரகுநந்தன! சந்திரனைப்‌ போல்‌ அனைவரையும்‌ 
மோடிக்கச்‌ செய்பவனே! பார்வதி, அனுமன்‌. நாரதர்‌ முத 
போரின்‌ இதயத்‌ தாமரையில்‌ நீ வசித்த போதிலும்‌, என்‌ 
உள்ளத்திலும்‌ நீ இர்மிக்க வேண்டும்‌ (விளையாட வேண்டும்‌). 


முதற்‌ பாகம்‌ 91 


சித்தத்தில்‌ உன்னை வைத்து அன்புடன்‌ சதா இந்தனை 
செய்யும்‌ ஸத்‌ பக்தர்கள்‌ மிகவும்‌ உத்தமமானவர்களென்று 
அவர்களை என்‌ மனத்தில்‌ நான்‌ பூசிக்கவில்லையா? என்‌ 
துயர்களைத்‌ தீர்க்கும்‌ ஆதிகாரணம்‌ நீயேயாதலின்‌ நான்‌ இனிப்‌ 
பொறுக்கேன்‌. 


119 
ஸாரமதி (மே. 20) ஆதி” 
ப. மோக்ஷமு க"லதா பு;விலோ ஜீவர்‌- 
முக்துலு கா”நி வாரலகு (மோ) 
௮. ஸாக்ஷாத்கார நீ ஸத்‌"ப£க்தி 
ஸங்கீத ஜ்ஞாந விஹீநுலகு (மோ 
5. ப்ராணா௩ல ஸம்யோக" முவல்ல 


ப்ரணவ நாத”மு ஸப்தஸ்வரமுலை பரக” 
வீணாவாத”ந லோலுடெள” சிவமநோ- 


வித! மெறுக”ரு த்யாக“ராஜ விநுத (மோ) 
இப்புவியில்‌ ஜீவன்‌ முக்தருக்கன்றி மற்றவர்க்கு மோக்ஷம்‌ 
கிடைக்குமா? எப்பொழுதும்‌ பிரத்தியட்௪ சித்தமான 
உருவத்தை யுடையவனே! உன்னிடம்‌ பக்தியும்‌, ஸங்கீத 
ஞானமும்‌ இல்லாதவர்களுக்கு (மோக்ஷம்‌ உண்டா?) 
பிராணவாயு, நெருப்பு ஆகியவற்றின்‌ சேர்க்கையினால்‌ 
பிரணவநாதம்‌ ஸப்தஸ்வரங்களாகப்‌ பெருக, வீணை வாசிப்பதன்‌ 
மூலம்‌ நாதோபாசனை செய்யும்‌ சிவபெருமானின்‌ மனப்போக்கை 
அறியா தவர்க்கு (மோக்ஷம்‌ உண்டா?) 


120 
ஹிந்தோ”“ளம்‌ (மே. 20) ஆதி” 
ம்‌. மநஸுலோநி மர்மமுநு தெ”லுஸுகா 
மாநரக்ஷக மரகதாங்க” நா (ம) 
௮. இநகுலாப்த நீவேகா”நி வே- 
ரெவரு லேரு ஆநந்த” ஹ்ருத*ய (ம) 
ச. முநுபு ப்ரேமக£ல தொ”ரவை ஸதா” 


சநுவு நேலிநதி” கொ”ப்ப கா”த”யா 
கநிகரம்முதோ நீ வேள நா 
கரமு ப”ட்டு த்யாக“ராஜவிநுத (ம) 


என்‌ மனத்திலிருக்கும்‌ மர்மத்தைத்‌ தெரிந்துகொள்வாய்‌. 
மான மறிந்து காப்பவனே! மரகத மணி வண்ணனே! சூரிய 


92 ஸ்ரீ தியாகராஜல்வா மி கீர்த்தனைகள்‌ 


குலத்தின்‌ ஆப்தனே! உன்னையன்றி எனக்கு வேறு கதி யாரு 
மிலர்‌. ஆனந்த இருதயனே! 

முன்பு நீ அன்பு கொண்ட தெய்வமாகிப்‌ பரிவுடன்‌ 
என்னைக்‌ காத்தது பெரிதல்ல. இன்றும்‌ அவ்விதமே கனிவுடன்‌ 
என்னைக்‌ கைப்பிடித்துக்‌ காத்தருள்வாயாக! 


121 
ஹிந்தோ“ளம்‌ ஆதி” 
ப. ஸாமஜ வரக"ம௩ ஸாது" ஹ்ருத்‌- 
ஸாரஸாப்‌“ஜபால காலாதீத விக்‌ யாத (ஸா) 
௮. ஸாமநிக“மஜ ஸுதா”மய கா”நவிசக்ஷண 
கு ணசீல தூயாலவால மாம்‌ பாலய (ஸா) 
ச. வேத”“சிரோ மாத்ருஜ ஸப்தஸ்வர- 


நாதா“சலதீ”ப ஸ்வீக்ருத 
யாத”வகுல முரளீவாத”ந வி- 
கோத” மோஹு௩கர த்யாக”ராஜ வந்த”நீய (ஸா) 


யானையை யொத்த கம்பீரமான நடையுடையவனே! 
ஸாதுக்களின்‌ இதயமாகிற தாமரையை மலர்விக்கும்‌ சூரியனே! 
காலத்தைக்‌ கடந்தவனே! புகமுடையவனே! 
சாம வேதத்திவீருந்து பிறந்த அமுதமயமான கான 
சாஸ்திரத்தில்‌ பண்டிதனே! நல்லொழுக்கமுடையவனே! 
யையின்‌ தேக்கமே! என்னைப்‌ பாலிப்பாயாக! 
வேதங்களுக்குச்‌ சிகரமான ஓங்காரமென்னும்‌ அன்னையிடம்‌ 
தோன்றிய ஸப்தஸ்வரங்களைக்‌ கொண்ட நாதமெனும்‌ மலையை 
ஒளிபெறச்‌ செய்யும்‌ விளக்கே! யாதவ குலத்தை ஏற்றுக்‌ 
கொண்டவனே! புல்லாங்குழல்‌ வாசிப்பில்‌ இன்பமடைபவனே! 
மோகன ரூபனே! தியாகராஜனால்‌ வணங்கப்படுபவனே! 


த 


122 
ஹிந்தோ£ள வஸந்த! (மே, 20) ரூபகம்‌ 
ப. ரார ஸீதாரமணீமநோஹர (ரா) 
அ. 8ீரஜநயந யொக முத்‌”தீர” தீ'ர முங்க£ல (ரா) 


ச. 1. பூங்கா”ர வல்வலு நே பா”கு”£க” க'ட்டெத” மறி 
ச்ருங்கா'ரிஞ்சி ஸேவ ஜேஸி கெளகி"ட ஜேர்ச்செத” (ரா) 


22 சல பதிப்புகவில்‌ இது 22வது மேளத்தின்‌ ஜன்யமெனக்‌ குறிப்‌ 
பிடப்பட்டிருக்கறது. 


முதற்‌ பாகம்‌ 93 


2. ஸாரெகு நுது£டநு கஸ்தூரீ திலகமு பெ”“ட்டெத” 
ஸாரமைந௩ முக்தாஹாரமுல நிக தி”த்‌“தெ”த” (ரா) 
3. யோக”மு நீபை யநுராக'மு கா“நி வே- 
றே க£தியெவெரு ஸ்ரீத்யாக”ராஜ விநுத (ரா) 
சீதையின்‌ உள்ளங்‌ கவர்பவனே! என்‌ எதிரில்‌ வாராய்‌! 
தாமரைக்‌ கண்ணனே! தீரனே! எனக்கொரு முத்தம்‌ தாராய்‌! 
சிறு பொன்னாடையொன்றை உனக்கு நான்‌ அழகுற 
அணிவித்து. உன்னை மேலும்‌ அலங்கரித்துச்‌ சேவித்து, மார்‌ 
புறத்‌ தழுவுவேன்‌. 
உன்‌ நெற்றியின்‌ மீது கஸ்தூரிப்‌ பொட்டிட்டு, சிறந்த 
நன்‌ முத்து மாலையை உன்‌ கழுத்தில்‌ அணிவிப்பேன்‌. 
உன்‌ மீது பக்தி பூண்டொழுகுவதே எனது யோகமே 
தவிர எனக்கு வேறு கதி யாது? 


123 
கீரவாணி (மே. 21) ்‌ ஆதி” 
ய. கலிகி”யுண்டே க”தா” கல்கு”நு 
காமித ப, லதா”யக (௧) 
அ. கலிநி இங்கித மெறுக” ௧ நிந்நாடு”கொண்டி 
சலமு சேயக நா தலநு சக்கறி வ்ராத (௧) 
ச. பா£க”வதாக்‌”ரே ஸருலகு” நாரத” 


ப்ரஹ்லாத” பராசர ராமதா“ஸுஜலு 
பா“கு£க” ஸ்ரீரகு/ராமுநி பத”முல 
பக்தி ஜேஸி ரீதி த்யாக'ராஜுநி கிபுடு” (௧) 


விரும்பிய பலன்களையளிப்பவனே! என்‌ தலையெழுத்து 
நன்றாக அமைந்திருந்தாலல்லவா நான்‌ விரும்புவது எனக்குக்‌ 
இிடைக்கும்‌? இக்கலியில்‌ உண்மை விஷயம்‌ தெரியாமல்‌ நான்‌ 
உன்னை நிந்தித்தேன்‌, கோபம்‌ காட்டாதே. 

பாகவத சிரேஷ்டர்களாகயெ நாரதர்‌, பிரஹ்லாதன்‌, 
பராசரர்‌, ராமதாசர்‌ முதலியோர்‌ ஸ்ரீரகுநாயகனின்‌ திருவடி 
களில்‌ பக்தி செய்தது போல்‌ செய்ய இத்தியாகராஜனுக்கு 
இன்று (தலையெழுத்து நன்றாக இருந்தாலல்லவா கிடைக்கும்‌?) 


94 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


24 
கல்யாணவஸந்தம்‌ (மே. 21) ரூபகம்‌ 
ப. க நுலு தாகநி பரகாந்தல மகஸெடுலோ ராமா (௧) 
௮. நநபோ”ணுலபை நேரம௩ நோரேமி ராம (க): 


ச. 1. கோர;பூ;தபதிநி ஐூசி தா”“ருகாரண்ய ஸதுலு 
மேரமீரி பு'விநி யபதூ”ரு க”ல்க” ஜேஸிரே (க) 
2. ம௩மோஹகாகநந்த” மத”சகோரநய௩ குந்த”ர- 
தந சந்த“ரவத”ந ஸுந்த”ராங்க”த்யாக” ராஜவிநுத (௧) 


(பிறபுருடர்களின்‌) கண்களுக்கு இலக்காகாத பெண்களின்‌ 
மனம்‌ எவ்விதமோ இராம! (அவ்வாறு இலக்கான பிறகு? 
அவர்களைக்‌ குறை கூற நமக்கு நா ஏது? 

கோரமான பூதங்களுக்கு அதிபதியாகிய பரமசிவனைக்‌ 
கண்டு பதிவிரதா திலகங்களாகிய தாருகாவன ரிஷிபத்தினிகள்‌- 
மரியாதையை மீறி, அவதூறு ஏற்படுமாறு செய்யவில்லையா? 

மனமோகனனே! ஆனந்தஸ்வருபனே! சகோரபட்சியை 
யொத்த கண்களையுடையவனே! முல்லைப்‌ பற்களையுடைய 
வனே! மதி முகத்தவனே! வடிவழகனே! 


125 
கல்யாணவஸஙந்தம்‌ ரூபகம்‌. 
ப. நகாத“லோலுடை” ப்‌*ரஹ்மா- 
நந்த” மந்த*வே ம௩ஸா (நா) 
௮. ஸ்வாத"ப,லப்ரத" ஸப்த- 
ஸ்வர ராக” நிசய ஸஹித (நா), 
ச. ஹரி ஹராத்ம பூ, ஸுரபதி 


சரஜந்ம க*ணேசாதி" 


வரமெளநு லுபாஸிஞ்சரே 


ட தி 4. 
தர த்யாக”ராஜு தெலிய (நா) 
மனமே! நாதத்தில்‌ ஆசை கொண்டு அதிலேயே இனைத்து 
௩ ௧ 7 PP தி. » 3 . » 
பிரம்மானந்தம்‌ அடைவாயாக! இனிய பலன்களையளிக்கும்‌ 
ஸட்தஸ்வரங்கள்‌, ராகக்கூட்டங்கள்‌ முதலியவற்றுடன்‌ கூடியது 
அது. 
நடு பம்‌ க்‌ பி 
1. இத்த கருதி எந்த சந்தர்ப்பத்தை ஓட்டி இயற்றப்பெற்ற 
தென்பது ஆராய்ச்சல்குரியது. ஏதோ ஓர்‌ இசை நாடகத்தில்‌ வரும்‌ 


பாடல்‌ போல்‌ காணப்பெறுகிறது? 


| எணண உண்க 


முதற்‌ பாகம்‌ ஓத5- 


விஷ்ணு, சிவன்‌, பிரம்மா, இந்திரன்‌, சுப்பிரமணியர்‌, 
கணபதி முதலிய சிறந்த மகான்கள்‌ உபாசனை செய்ததே 
அந்நாதம்‌ ஆகும்‌. 


126 
கிரணாவளி (மே. 21) தே”சாதி 
ப. ஏடி. யோசநலு சேஸேவுரா 
எது”ரு ப"ல்குவா ரெவரு லேருரா (ஏ) 
௮. நோடி மாட ஜார்ச்சக”ராது“ரா 
கோடி வேல்புலலோ மேடியை௩ நீ (வே) 


ச. மெண்டு*சூருலலோ வெநுக தீயவநி 
ரெண்டு” மாடலாடே” வாடு” கா”த”பி 
அண்ட“கோட்ல பாலிஞ்சுவாட”நி 
சண்ட” மெள நுலாட” த்யாக"ராஜநுத (ஏ) 
நீ என்ன யோசனை செய்கிறாய்‌? (நீ என்னைக்‌ காக்க 
விரும்பினால்‌) உனக்கு எதிராகப்‌ பேசுபவர்‌ யாருமில்லை. நீ 
கொடுத்த வாக்கைத்‌ தவறக்கூடாது. கோடி. தெய்வங்களுள்‌ 
உயர்ந்தவன்‌ நீ. 
சுத்த: வீரர்களில்‌ பின்வாங்காதவனென்றும்‌, இரண்டு 
விதமாகப்‌ பேசுபவன்‌ அல்லனென்றும்‌, அண்டங்களனைத்தை 
யும்‌ பாலிப்பவனென்றும்‌ மகா முனிவர்கள்‌ உன்னை வருணித 
துள்ளனர்‌. 


127 
கிரணாவளி தே சாதி 
ப. பராகு நீகேலரா ராம (ப) 
௮. சராசரமுல வஸியிஞ்சே யோ 
ஸாரஸா க்ஷ நா பநுலண்டேயீ (ப) 
J. புராந சபரி யொஸங்கி”௩ யடு நே 


பு'ஜிஞ்சுகொந்ட சேஷமா ராம 
த'ராதலமு௩ கு'ஹுநிவலெ பத்ர 
தல்ப மொரர்ச்சிதிகா ஸ்ரீ த்யாக'ராஜாபை (ப) 


96 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


சராசரங்கள்‌ அனைத்திலும்‌ (வேறுபாடின்றி) வசிக்கும்‌ 
ஓ தாமரைக்‌ கண்ணா! என்‌ காரியமெனறால்‌ உனக்கு ஏன்‌ 
இவ்வளவு அலட்சியம்‌. இராம! 
௨. நரன்‌ உனக்கு நைவேத்தியம்‌ செய்வது முன்பு சபரி உனக்‌ 
கஷித்தது போல்‌ நான்‌ உண்ட மிச்சமா? அல்லது குகனைப்‌ 
போல்‌ வெறும்‌ தரைமீது இலைப்படுக்கையை உனக்கு நான்‌ 
அமைத்துக்‌ கொடுத்தேனா? 


128 
க ரஹரப்ரியா (மே. 22) ஆதி 
ப. சக்கரி ராஜமார்க”மு லுண்ட“க” 
ஸந்த”ல தூ£ரரேலே ஓ ம௩கஸா (௪) 
அ. சிஃ்ககி பாலு மீக£ட” யுண்ட”க” 
சீயநு கங்கா” ஸாக”ரமேலே (ச) 
ச. கண்டிகி ஸுந்க"ரதரமகு "ரூபமே முக்‌- 


கண்டி கோட செலகே”நாமமே த்யாக”ரா- 
ஜிண்டநே நெலகொந்நாதி” தை”வமே யிடு- 
வண்டி ஸ்ரீஸாகேதராமுநி பக்தியநே (௪) 


ஓ மனமே! அழயெ இராச வீதிகளிருக்கையில்‌ சந்துகளில்‌ 
நுழைவானேன்‌? புஸ்டி தரும்‌ பால்‌, ஏடு முதலியன இருக்கை 
யில்‌ யென்று வெறுக்கத்தக்க கள்‌ எதற்கு? ள்‌ 

கண்ணிற்கு! இன்பம்‌ தரும்‌ அழகிய வடிவமும்‌, சிவபெரு 
மான்‌ நாவில்‌ விளங்கும்‌ திருநாமமும்‌, தியாகராஜன்‌ இல்லத்‌ 
இல்‌ என்றும்‌ இருப்பிடமும்‌ உடைய ஸ்ரீ ராமபிரானின்‌ பக்தி 
யெனும்‌ (இராச வீதியிருக்கையில்‌ சந்துகளில்‌ நுழைவதேன்‌?) 


129 
க,ரஹரப்ரிய ஆதி” 
ப. மித்ரி பா'க்‌”யமே பா£க்‌"யமு மநஸா ஸெள (மி) 
அ. சித்ரரத்நமய சேஷதல்பமந்து” 
ஸீதாபதியி உசிநி யூசே ஸெள (மி) 
ச. பாகு க” விந்தராக" முல நாலாபமு 


ஸேயக” மேநு புலகரிஞ்சக” 


த்யாக”ராஜ நுதுட“கு” ஸ்ரீராமுறி 
தத்வார்க,முநு பொக”டி” ஜூசே ஸெள (மி) 


முதற்‌ பாகம்‌ 97 


சுமித்திரையின்‌ துவப்புதல்வனாகிய இலக்ஷ்மணனின்‌ 
அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம்‌! விசித்திரமான இரத்தினங்களிழைத் த 
யாம்பணையின்‌ மீது ஸ்ரீ ராமனை அமர்த்தி மெதுவாக ஆட்டும்‌ 
(அவன்‌ பாக்கியமே பாக்கியம்‌!) 

பல அபூர்வ ராகங்களில்‌ நன்கு ஆலாபனை செய்து, உடல்‌ 
யுளகிதம்‌ அடைய, தியாகராஜன்‌ வணங்கும்‌ ஸ்ரீ ராமனின்‌ 
தத்துவார்த்தங்கனைப்‌ புகழ்ந்துபாடிச்‌ சேவிக்கும்‌ (இலக்ஷ்மணன்‌ 
யாக்கியமே பாக்கியம்‌!) 


130 
க,ரஹரப்ரிய* ஆதி” 
ய. சேதுலார ச்ருங்கா“ரழ 
சேஸி சூதுநு ஸ்ரீராம (சே) 
அ. ~ஸேதுப*“ந்த'௩ ஸுரபதி ஸர- 
ஸீருஹ ப£வாது”லு பொக“ட” நா (சே) 


ஏ. 1. மெறுகு” ப£ங்கா”ரந்தெ”லு பெட்டி 

மேடியெள ஸரிக"வல்வலு கட்டி. 

ஸுரதரு ஸுமமுல ஸிக”நிண்ட” ஜுட்டி 

ஸுந்த”ரமகு” மோமு௩ முத்‌”து” பெட்டி (சே 
2. மொலநு கு”ந்த”நபு க£ஜ்ஜெலு கூ£ர்ச்சி 

முத்‌”து”க” நுது“டநு திலகமு தீ”ர்ச்சி 

அலகலபை ராவிரேகயு ஜார்ச்சி 

அந்த“மைந நிந்‌ நுரமுந ஜேர் ச்சி (சே) 
3. ஆணிமுத்யால கொண்டெ” வேஸி 

ஹெளஸுக” பரிமள க"ந்த'மு பூ“ஸி 

வாணி ஸுரடி.சே விஸரக” வாஸி 

வாஸியநுசு த்யாக” ராஜநுத யநி ரோஸி (சே) 


சேதுவை அமைத்தவனே! ஸ்ரீ ராம! இந்திரன்‌, பிரமன்‌ 
முதலியோர்‌ புகழுமாறு நான்‌ என்‌ கைகளார உன்னை அலங்காரம்‌ 
செய்து தரிசிப்பேன்‌. 

உன்‌ பாதங்களில்‌ பொற்சங்கிலி அணிவித்து, அரையில்‌ 
உயர்ந்த சரிகை வஸ்திரம்‌ கட்டி, தேவலோகத்து மலர்களைச்‌ 
சிகையில்‌ சூட்டி அழகிய முகத்தில்‌ ஒரு முத்தமிட்டு, இடுப்பில்‌ 


* இது பைரவியிலும்‌ பாடப்படுகின்றது.. 
த—7 


98 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


பொற்‌ சலங்கைகள்‌ கட்டி நெற்றியில்‌ திவ்யமான திலக: 
மிட்டு, முன்னுச்சியில்‌ பதக்கம்‌ சூட்டி அழகிய உன்னை 
மார்புறத்‌ தழுவி, ஆணி முத்துக்களால்‌ கொண்டை அமைத்து, 
நறுமணம்‌ வீசும்‌ வாசனை களைப்‌ பூசி, சரசுவதி விசிறி கொண்டு 
வீசவும்‌, “நன்று, நன்று” என்று மகிழ்ந்து மற்றதனைத்தையும்‌ 
நிறுத்தி (உன்னை அலங்கரித்து தரிசிப்பேன்‌.) 


131 


க,ரஹரப்ரிய ஆதி” 
ப. நட”“சி ௩ட“சி சூசே ரயோத்‌;யா 

நக“ரமு கா“நஈரே (5) 
௮. புட*மிஸுத ஸஹாயுடை” செலங்கே” 

பூர்ணுகி ஆத்மாராமுநிகூ“ட” (௩) 


ச. அட்டெ கநுல கூ'ர்ச்சி தெறசி ஸூத்ரமு 
பட்டி வெலிகி வேஸதா ர௬ுலை 
புட்டு சாவுலேநி தாவு தெலியக 
பொக”“டே”ர௬ த்யாக”“ராஜவி நுதுகி (௩) 
சதா சமேதனாக லிளங்கும்‌ பூர்ணனாயெ ஆத்மா ராமனைச்‌ 


சேரும்‌ பொருட்டு நடந்து நடந்து பார்த்தும்‌ அயோத்தியா? 
நகரத்தைக்‌ கண்டிலர்‌. 

சற்றே கண்களை மூடித்திறந்தும்‌, ஜபமாலையைப்‌ பிடித்து 
மணிகளை எண்ணியும்‌, வெளியில்‌ வேஷதாரிகளாக நடித்துப்‌ 
பிறப்பு பிறப்பு இறப்பு இல்லாத இடம்‌ தெரியாமல்‌, தெய்வத்‌ 
தைப்‌ புகழ்பவர்‌ அயோத்தியா நகரத்தைக்‌ காணமாட்டார்‌. 


132 
க,ரஹரப்ரிய த்ரிபுட 
ப. பக்கல நிலப”டி கொலிசே முச்சட 
பாக” தெ”ல்ப ராதா" (ப 
௮. சுக்கலராயநி கேர மோமு கல 
ஸுத”தி ஸீதம்ம ஸெளமித்ரி ராமுநி கிரு (ய) 
2. **தேவாநாம்‌ பூரயோத்யா”” என்றும்‌ ₹*தஹராயோத்யா 


நகரறிவாஸிீ”” என்றும்‌ குறிப்பிடப்பெறும்‌ ஹ்ருதயாகாச வடிவமான 
அயோத்தியே இங்கு குறிப்பிடப்பெறுறெது. பக்தர்கள்‌ போல்‌ நடிப்ப 
வர்களுக்கு ௮வ்விடம்‌ கிட்டாது என்பது தாத்பரியம்‌. 


முதற்‌ பாகம்‌ 99 


ச. தநுவுசே வந்த” மொநரிஞ்சு சுந்காரா 
சநுவுந நாம கீர்த்தக ஸேயு சுந்நாரா 
ம௩ஸுந த“லசி மைமறசி யுந்காரா 
நெருஞ்சி த்யாக“ராஜுநிதோ ஹ்ரிஹரி மீரிரு (ப) 
சந்திரனைப்‌ பழிக்கும்‌ முகத்தையும்‌, அழகிய பற்களையுமு 
டைய அன்னை சீதையே! இலக்ஷ்மணனே! இராமபிரானுக்கு 


இரு புறமும்‌ நின்று நீங்கள்‌ சேவை புரியும்‌ மர்மத்தை எனக்‌ 
குத்‌ தெரிவிக்கலா தா? 


ஸாஷ்டாங்க நமஸ்காரம்‌ செய்து அவரை வணங்குகிறீர்‌ 
களா? அல்லது பக்தியுடன்‌ நாமஸங்கீர்த்தனம்‌ செய்கிறீர்களா? 
மனத்தில்‌ தியானித்து மெய்ம்மறந்து போகிறீர்களா? 
இத்தியாகராஜனிடம்‌ அன்பு கூர்ந்து (மர்மத்தை விளக்க 
லாகா தா?) 


133 
க ரஹரப்ரிய* தே”சாதி” 


ப. ராமா நீயெட” ப்ரேமரஹிதுலகு 
நாமருசி தெலுஸுநா ஓ ஸீதா (ரா) 
௮. காமிநீ வேஸதா;ரிகி ஸாத்‌; வீ ௩ட“த- 
லேமை௩ தெ”லுஸுநா ரீதி ஸீதா . (ரா) 
ச. தந ஸெளக்‌,யமு தா நெறுக£க யொருலகு 
தகு'போ'த,௩ ஸுக,மா 
க'நமகு புலி கோ”ரூபமைதே 
த்யாக”ராஜ நுத சிசுவு பாலு கல்கு”நா (ரா) 
ஓ ஸீதாராம! உன்னிடம்‌ (பக்தியென்னும்‌) அன்பு இல்லா 
தவர்க்கு நாம ஸங்கீர்த்தனத்தின்‌ ருசி தெரியுமா? பெண்‌ 
வேடம்‌ தாங்கி நடிப்பவனுக்குப்‌ பதிவிரதையின்‌ ஒழுக்கம்‌ 
சிறிதேனும்‌ தெரியுமா? 
(ஆத்மானுபவத்தால்‌ ஏற்படும்‌) தன்‌ சுகம்‌ தனக்கே 
தெரியா மல்‌ ருக்கு செய்யும்‌ போதனை பயனளிக்குமா? 


பயங்கரமான புலி பசு வேடம்‌ பூண்டு வந்தால்‌ அதனிடம்‌ 
குழந்தைக்குப்‌ பால்‌ கிடைக்குமா? 


* இந்த கிருதியின்‌ ராகம்‌ திலீபகம்‌ என்றும்‌ கூறப்படுகின்றது: 


100 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


134 
க,ரஹரட்ரிய ரூபகம்‌ 
ய. ராம நீ ஸமாந மெவரு 
ரகு£வம்‌ சோத்‌”தாரக (ரா) 
௮. பாமா மருவம்பு மொலக 
பூக்தியநு பஞ்ஜரபு ஜிலுக (ரா) 


ச. பலுகு பலுகுலகு தேநெ- 
லொலுகு மாடலாடு” ஸோத”- 
ருலுக"ல ஹரி த்யாக”ராஜ 
குலலிபூ£ஷ ம்ருது“ஸுபாஷ - (ரா) 
இராம! உனக்கிணை யார்‌ உளர்‌? ரகுவம்சத்‌ கதையே உயர்த்‌ 
தஇியவனே! 

(உன்‌ பத்தினியாகிய) சீதை மருவின்‌ கொழுந்துபோன்‌ 
றவள்‌*(நறுமணம்‌ சேர்ப்பவள்‌) அவள்‌ உன்‌ பக்தியென்னும்‌ 
கூட்டில்‌ வசிக்கும்‌ கிளி. உன்‌ சகோதரர்கள்‌ ஓவ்வொரு வார்த்‌ 
தையிலும்‌ தேன்‌ ஒழுகப்‌ பேசுபவர்கள்‌. தியாகராஜனின்‌ குலத்‌ 
தற்கே அணியானவனே! இன்சொல்லை யுடையவனே! (உனக்‌ 
கணையார்‌?) 


135 

க, ரஹரப்ரிய ஆதி” 
ப. பேரிடி” நிநு பெ"ஞ்சிந வாரெவரே (பே) 
௮. வாரிநி ஜ்‌9பவே ஸ்ரீராமய்ய I (பே) 
௪. 1. ஸார ஸாரதர தாரக நாமமுநு (பே) 

2. ஸர்வமதமுலகு ஸம்மதமை௩ 

8. கோ)ரபாதகமுல கொ”ப்புக யணசு (பே) 

4. தீயாக”ராஜு ஸதா” பா'கு'க ப”ஜியிஞ்சு (பே) 


அனைத்திற்கும்‌ உயர்ந்ததும்‌ சாரமானதுமான தாரக 
நாமத்தையே உனக்குப்‌ பெயராக இட்டு உன்னை வளர்த்த 
வர்கள்‌ யாவர்‌? அவர்களை எனக்குக்‌ காட்டுவாயாக! 


* இதற்கு வேறுவிதமாகப்‌ பொருள்‌ கூறுவாருமுளர்‌, **மருலின்‌ 
கொழுத்து போன்ற சதையின்‌ பக்தியென்னும்‌ கூட்டில்‌ வசிக்கும்‌ 
இலியே!”? என்று இருநெய்த்தானம்‌ (தில்லைஸ்தானம்‌) நரசிம்ம 
யாகவதரின்‌ பதிப்பில்‌ (1908) பொருள்‌ கூறப்பட்டுள்ளது. 


முதற்‌ பாகம்‌ 101 


(அவர்களிட்ட உனது திருநாமம்‌) சகல மதங்களுக்கும்‌ 
சம்மதமானது. மிகவும்‌ கொடிய பாதகங்களை அடியுடன்‌ 
ஒழிப்பது. இத்தியாகராஜன்‌ அனவரதமும்‌ பஜனை செய்யும்‌ 
திருமந்திரமும்‌ அதுவேயாகும்‌... : ட்‌ 


136 
க,ரஹரப்ரிய ஆதி” 
ப. விடெ”“மு ஸேயவே நந்நு விட“நாட“கவே (வி) 
௮. புட“மிதநய சேதி மஞ்சி 
மடு“புலநுசு த£லசி தலசி (வி) 
ச. ராஜமாந்யுடெள* ஸெளமித்ரி 


ரதந தம்மபட“க” ப”ட்டி 
தேஜரில்ல நிலிசிநாடு” தேவ தேவ 
ஜாஜிகாயலு ஏலசுலு ஜாபத்ரி வக்கலாகுலு 
ராஜ ராஜ வரத்யாக”- 
ராஜு ப்ரேமதோ நொஸங்கெ” (வி) 
இந்தத்‌ தாம்பூலத்தை ஏற்றுக்கொள்‌. என்னைக்‌ சைவிட்டு 
விடாதே. சீதாபிராட்டியின்‌ கரத்தினால்‌ மடிக்கப்பெற்ற 
வெற்றிலைச்‌ சுருள்களென்று உன்‌ மனத்தில்‌ நினைத்து இதை 
(ஏற்றுக்கொள்‌) ்‌ 
அரசர்களால்‌ கவுரவிக்கப்படும்‌ இலக்ஷ்மணன்‌ இரத்தினங்‌ 
களிழைத்த தம்பலப்‌ படிக்கம்‌ ஏந்தி பிரகாசத்துடன்‌ நிற்கிறான்‌. 
ஜாதிக்காய்‌. ஏலக்காய்‌, ஜாபத்ரி, பாக்கு, வெற்றிலை 
இவற்றை தியாகராஜன்‌ அளிக்க (நீ ஏற்றுக்கொள்‌). ராஜாதி 
ராஜனே! 


137 
ரீதிகெள”ள (மே. 22) தே“சாதி” 
ப. சேரராவதே”மிரா ராமய்ய (சே) 
௮. மேரகா”“து”“ரா இக மஹா- 
மேருதீ'ர ஸ்ரீகர (சே) 


ச. தலஃலித“ண்ட்‌*ரிலேநி பா”ல தந நாது,கோ”ரு ரீதி 
பலுமாறு வேடு*கொண்டே பாலிஞ்சராதா” 
வலசுசு நேநு நீது” வத”நாரவிந்த”மு நு 
த"லசி கரங்க”க” ஜூசி த்யாக”ராஜஸந்நுத (சே) 


102 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


நீ என்னைச்‌ சேர வராததேன்‌? இராமய்ய! இனி 
மரியாதையல்ல. மகாமேருவையொத்த தீரனே! லக்ஷ்மிகரனே! 

தாய்‌ தந்தையற்ற ஒரு பெண்‌ தனக்குரிய நாதனை வீரும்பி 
நிற்பது போல்‌ நான்‌ உன்னைப்‌ பன்முறை வேண்டிக்கொண்டால்‌ 
நீ பாலிக்க வரலாகாதா? உன்‌ மீது மையல்‌ கொண்டு தாமரை 
யொத்த உன்‌ திருமுகத்தை எண்ணி நான்‌ உருகுவதைப்‌ பார்த்‌ 
தாவது (நீ என்னச்‌ சேரவரா ததேன்‌?) 


138 
ரீதிகெள”“ள ஆதி” 
ப. த்‌“ வைதமு ஸுக, மா அ- 
த்‌'வைதமு ஸுக,மா (தீவை) 
௮. சைதந்யமா விநு ஸர்வஸாக்ஷி விஸ்‌- 
தாரமுகா”நு தெல்புமு நாதோ (தவை) 
ச. க”க”௩ பவ௩ பு;வநாத்‌"யவநிலோ 


௩௧" தராஜ சிவேந்த்‌ராதி'ஸுரலலோ 
பகவத்‌” பகத வராக்‌“ரேஸருலலோ 
பா”க” ரமிஞ்சே த்யாக”ராஜார்ச்சித (தவை) 


(ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று கூறும்‌) துவைத 
சித்தாந்தம்‌ சிறந்ததா? அல்லது (இரண்டும்‌ ஒன்றே என்று 
கூறும்‌) அத்துவைத சித்தாந்தம்‌ சிறந்ததா? அறிவு வடிவமான 
வனே! அனைத்திற்கும்‌ சாட்சியானவனே! இதை எனக்கு 
விஸ்தாரமாகக்‌ கூறுவாய்‌. 

ஆகாயம்‌, காற்று, சூரியன்‌, பூலோகம்‌ முதலிய உலகங்கள்‌ 
இவற்றிலும்‌, விஷ்ணு, பிரமன்‌, சிவன்‌, இந்திரன்‌ ஆகிய தேவர்‌ 
களிலும்‌, பகவானுடைய பக்தர்களுள்‌ தலைசிறந்தவருடனும்‌ 
நன்கு இரமிப்பவனே  (விளையாடுபவனே)! தியாகராஜன்‌ 
வணங்கும்‌ தெய்வமே! (இந்த இரகசயத்தைக்‌ கூறுவாயாக). 


139 
ரீதிகெள”ள ஆதி” 
ப. நீத”ய க”ல்கு”“டே பா'க்யமநி 
நிஜமுக” நேல தோ”சதோ” (8) 


௮. நாத”ரூப நீரத“ஸக்கிப: தி”ந- 
நாதா, ந்வயபூ “ஷண ம்ருது“பா*ஷண (8) 


சு. 1. 


முதற்‌ பாகம்‌ 103 
அவிவேகுலை௩ தா“ர த௩யுல 
நநு தி”நமுநு க“லஸி 
ப;வஸாக”ரமுதநு நீத”லேக 
ப;யமுந ஜெய்யலஸி 
யவநீசுல காசி ஸுக, மு லேக 
ஈாயாஸமு ஸொலஸி 
விவித'முலகு நீ மாயலோபல 
த”கி”லிந தநகீ யவது'லநு தெ லிஸி (ரீ) 
வேகி”லேசி தா நதி லோபி' ஜநுல 
வெம்ப“டி”கா” தி”ரிகி” 
ரோகி”யை தா கோரிந கோர்க்கெலு 
ரோயக மேநு கரகி” 
போ'க“பா'க்‌"யமுல கொற கந்யஸாருல 
பூ.ஸுரல கோ”ரி திரிகி" 
யேக”தியுலேக யீ ஸுக ம்பு”லிட்நநி 
தந மதி”நி தா நெறிகி” 
நாக” நாயகசய நேந்து” தி”ந 
நாத, நயந ஸீதாங்க 
யோகி”வந்தி”த பதா”ரவிந்த” 
யுக“சரணாகளங்க 
ராக” லோப; மதா”து“ல கொட்டி 
ரக்ஷிஞ்சே பி”ருதா”ங்க 
த்யாக"ராஜபூஜித ரகு?நாயக 
தாரகமநி தெலியு நிச்சங்க (நீ) 


உனது தயை கிடைப்பதே பாக்கியமென்று உண்மையில்‌ 


அன்‌ மாந்தருக்குத்‌ தோன்றவில்லையோ? நாதரூபனே! மேக 
வண்ணனே! சூரிய குலத்தின்‌ பூஷணமே! இன்சொல்லாளியே! 

விவேகமற்ற பெண்டிர்‌, மக்கள்‌ முதலியோருடன்‌ தினந்‌ 
தோறும்‌ கூடி, சம்சாரக்‌ கடலை நீந்த முடியாமல்‌ பயத்தினால்‌ 
கை களைத்து அரசர்களை அண்டியும்‌ சுகம்‌ கிடைக்காமல்‌ ஆயாச 
மடைந்து, பலவகைப்பட்ட உன்‌ மாயையில்‌ அகப்பட்டதால்‌ 


104 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


வரும்‌ அவதிகள்‌ இவையென அறிந்தும்‌ (உதை தயை..தோன்ற 
வில்லையோ?) 

உறங்கி எழுந்ததும்‌ உலோபிகளான மாந்தரின்‌ பின்‌ திரிந்து, 
நோயுற்றும்‌ தாம்‌ விரும்பியது கடைக்காமல்‌ உடல்‌ இளைத்து, 
போக வஸ்துக்களுக்காக அசுரர்களைப்‌ போன்றவர்களையும்‌ 
பிராம்மணரையும்‌ தேடித்‌ திரிந்து, ஒரு சுகமும்‌. பெறாமல்‌ 
அதிர்ஷ்டம்‌ இவ்வளவேயென்று மனத்தில்‌ அறிந்தும்‌ (உனது 
தயை...தோன்றவில்லையோ?) 

பாம்பணைப்‌ பள்ளியானே! சூரிய சந்திரரைக்‌ கண்களாக 
உடையவனே! சதையை மடியில்‌ அமர்த்தியவனே! யோகிகள்‌ 
வணங்கும்‌ பாதனே! உலகின்‌ சரணே! களங்கமற்றவனே! ஆசை, 
கருமித்தனம்‌, மதம்‌ முதலியவற்றை ஒழித்துக்‌ காப்பாற்றும்‌ 
விருதுடையவனே! ரகுநாயக! ஐயமின்றிக காக்கும்தெய்வமே! 


140 
ரீதிகெளூள ரூபகம்‌ 
ப. ராக'ரத்கமாலிகசே 
ரஞ்ஜில்லு௩ட ஹரி சத (ரா) 
௮, பாக” ஸேவிஞ்சி ஸகல 
பா'க"ய மந்து”தா”மு ராரே (ரா) 
ச. நைக”ம ஷட்சாஸ்த்ர புரா- 


ணாக”மார்த, ஸஹிதமட 

யோகி" வருலு யாநந்த“மு 

நொந்தே” ஸக்மார்க”மட 

பா'க“வதோத்தமுலு கூடி” 

பாடே” கீர்த்ததமு லட 

த்யாகராஜு கட”தேர 

தாரகமநி ஜேஸிந சத (ரா) 


நூறு (அனேக) இராகங்களாகிற இரத்தினங்கள்‌ பதித்த 
மாலையினால்‌ ஸ்ரீ ஹரி சந்தோஷம்‌ அடைகிறானாம்‌. (அதை அன 
வித்து) அவனை நன்கு சேவித்து சகல பாக்கியங்களையும்‌ அடை 
வோம்‌ வாரீர்‌! ஆத 

அது வேதம்‌, ஆறு சாத்திரங்கள்‌, புராணம்‌, ஆகமங்கள்‌ 
முதலியவற்றின்‌ அர்த்தத்துடன்‌ கூடியது. யோசசுவரரசம்‌ 
பேரானந்தம்‌ அடையும்‌ நல்வழி. பாகவத சிரேஷ்டாகஎ்‌ 
ஒன்று கூடிப்பாடும்‌ நாமஸங்கீர்த்தனம்‌. கடைத்தேறுவதற்கத 
தாரகம்‌ (காப்பது) என்று தியாகராஜன்‌ புனைந்த இம்‌ மாலையீனால்‌ 
(ஹரி சந்தோஷம்‌ அடைகருன்‌.) 


முதற்‌ பாகம்‌ . 10 


141 
தே வக்ரிய (மே. 22) ஆதி” 
ப. நாடி. மாட மறசிதிவோ ஓராம சிந்ந ., (௩ா). 
௮. மாடி மாடிகி நாபை மந்௩௩ ஜேயுசு 
ஏடிகி யோச௩ ஈ பா'க்‌“யமு நீத”நு (நா). 
ச, தருணுல பா”கு” நர்த்தகமுலஜூசுவேள 


சரணமுலநு க”நி க”ரகு”சு ஸேவிம்ப 
ப5ரதுநி கர சாமரமுநு நில்புசு 
க'ருணநு த்யாக“ராஜ வரது“ட”நி ப”ல்கி௩ (நா). 
ஓ ராம! பன்முறை எனக்குக்‌ கவுரவமளித்து “*உனக்கு ஏன்‌ 
யோசனை? இந்த பாக்கியமனைத்தும்‌ உன்னுடையதே”” என்று 
சிறு வயதில்‌ என்னுடன்‌ நீ கூறிய மொழிகளை மறந்தனையோ! 
(உன்‌ சபையில்‌) நாட்டியப்‌ பெண்கள்‌ நன்கு நர்த்தனம்‌ 
செய்யும்‌ தருணம்‌, உன்‌ திருவடிகளில்‌ லயித்து நான்‌ மெய்ம்‌ 
மறந்து சேவித்திருக்கையில்‌, பரதன்‌ வீசும்‌ சாமரத்தை நீ்‌ 
நிறுத்திக்‌ கருணையுடன்‌ ““இத்தியாகராஜனுக்கு வரமளிக்கும்‌ 
தெய்வம்‌ நானே?” யென்று அன்றொரு நாள்‌ நீ கூறிய 
(மொழிகளை மறந்தனையோ?) 


142 

ஆபேரி (மே. 22) ஆதி” 
ப. நகு”“மோமு க”நலேநி நாஜாலி தெ”லிஸி 

நநு ப்‌”ரோவ ராராதா” ஸ்ரீரகு)வர நீ (௩): 
௮, நகராஜத;ர நீது” பரிவாருலெல்ல 

ஒகி” போ”த*ந ஜே£ஸவாரலு கா”“ரே யடுலுண்ட” து” 

ரா நீ (௩): 

ச. க, க“ராஜு நீயாநதி விநிவேக” சகலேடோ” 


௧“க”நாநிகிலகு ப£ஹுதூ”ரம்‌ ப“நிநாடோ” 
ஜக”மேலே பரமாத்மா யெவரிதோ மொறலிடு”து” 
வக” ஜூபகு தாளநு நந்நேலுகோரா த்யாக”ராஜநுதநீ (௩) 
நகை தவமும்‌ உன்‌ திருமுகத்தைக்‌ காண முடியாத என்‌ 
துயரத்தை யறிந்து நீ என்னைக்‌ காக்கலாகாதா? ஸ்ரீ ரகுவர! 
கோவர்த்தன திரியைத்‌ தாங்கியவனே! உனது பரிவாரங்கள்‌ 
அனைவரும்‌ கிரமமான உபதேசம்‌ செய்பவர்கள்‌ அல்லரோ? 
அவ்விதம்‌ இருக்க முடியாதே! 


106 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


பட்சி ராஜனாகிய கருடன்‌ உன்‌ கட்டளைக்கிணங்கி வேக 
மாகப்‌ பறந்து வரவில்லையோ? அல்லது விண்ணிற்கும்‌ 
பூமிக்கும்‌ வெகு தூரம்‌ என்று சாதித்து விட்டானோ? உலகை 
யாளும்‌ பரமாத்மனே! நான்‌ வேறு யாரிடம்‌ முறையிடுவேன்‌? 


விரோதம்‌ பாராட்டாதே. நான்‌ தாளமாட்டேன்‌. என்னை 
ஏற்றுக்கொள்‌. 
143 
த”வாம்ருதவர்ஷிணி (மே. 22) தே'சாதி” 
ய. எவரநி நிர்ணயிஞ்சிரிரா நிந்‌- 
நெட்லாராதி'ஞ்சிரிரா ஈரவரு (லெ) 


அ. சிவுட"நோ மாத'வுடநோ கமல- 

பவுட*நோ பரப்‌“ரஹ்மமநோ (௭) 
ச. சிவமந்தரமுநகு மா ஜீவமு மா- 

த,வமந்த்ரமு௩கு ரா ஜீவமு ஈ 

விவரமு தெலிஸிந க”நுலகு ம்ரொக்கெத” 

விதரண குண த்யாக”ராஜவிநுத நிந்‌ (௬) 


நரசிரேஷ்டர்கள்‌ உன்னை யாரென்று நிர்ணயித்தனர்‌? 
எவ்வாறு ஆராதித்தனர்‌? சிவன்‌ என்றா, விஷ்ணு என்றா, 
பிரமன்‌ என்றா, பரப்பிரமம்‌ என்றா (யாரென்று  நிர்ணயித்துப்‌ 
பூசை செய்தனர்‌?) 

சிவ மந்திரமாகிய **நமச்சிவாய”” என்பதில்‌ *ம” என்னும்‌ 
எழுத்தே உயிர்‌. விஷ்ணு மந்திரமாகிய **ஓம்‌ நமோ நாரா 
யணாய”* என்பதில்‌ “ரா” என்ற எழுத்தே உயிர்‌. இவ்விவரங்களை 
அறிந்த பெரியோர்களை நான்‌ வணங்குகிறேன்‌, உதார குண 
முடையவனே! 


144. 
.ஆபோ;கி” (மே. 22) தே'சாதி' 
ப. நந்து ப்‌“ரோவ நீ கிந்த தாமஸமா 

நாபை நேரமேமி ப”ல்குமா (௩௩) 

௮. சிந்க நாடே” நீ செலிமி கல்க” கோரி 
சிந்திஞ்சலேதா” ஸ்ரீராம (நந்‌) 
தகை ல நப்‌ த எரி பு நானக்‌ ழு எல ததத அகம்‌. 
1. இது கரஹரப்பீரியாவென்றும்‌ நாதசிந்தாமணியென்றும்‌ 82 


பதிப்புகளில்‌ காணப்பெறுகிறது. 


முதற்‌ பாகம்‌ 107 


4. நிஜதா“ஸ வருலகு” தம்முலதோ 
வு பாக” புட்டக”லேதா” 
க”ஜராஜரக்ஷக தநயுலநு 
கநி பெஞ்சலேதா” த்யாக”ராஜநுத (௩ந்‌) 
என்னைக்‌ காக்க உனக்கு இத்தனை தாமதமா? நான்‌ செய்த 
யிழை என்ன, கூறு. சிறு வயது முதலே உன்‌ உறவு வேண்டு 
மென்று விரும்பி நான்‌ உன்னையே தியானிக்கவில்லையா, இராம! 
உன்‌ அடியார்களாகிய உன்‌ தம்பியருடன்‌ நீ நட்பிறப்பு 
எடுக்க வில்லையா? கஜேந்திரனைக்‌ காத்தவனே! உன்‌ புதல்வர்‌ 
களைக்‌ கண்டெடுத்து நீ வளர்க்கவில்லையா? 


145 
ஆபோ,கி ஆதி” 
ய. ம௩ஸு நில்ப சக்தி லேக போதே 
மதுர க'ண்டவிருல பூஜேமி ஜேயுநு (ம) 
௮. கநது”ர்மது”டை” தா முநிகி“தே 
காவேரி மந்தா”கிநி யெடு ப்‌“ரோசுதநு (ம) 
ச. ஸோமித”ம்ம ஸொக”ஸுகா“ண்ட்‌“ர கோ”ரிதே 


ஸோமயாஜி ஸ்வர்கா”ர்ஹுடெள”கோ 
காமக்ரோது' டு” தபம்‌ பொ”ஈர்ச்சிதே 
கா”சி ரக்ஷிஞ்சுநோ த்யாக“ராஜ நுத (ம) 
மனத்தை யடக்க சக்தியில்லாமற்‌ போனால்‌ இனிய மணி 
யோசையுடன்‌ கூடிய மலர்ப்‌ பூசையினால்‌ என்ன பயன்‌? கனத்த 
அகங்காரத்துடன்‌ ஒருவன்‌ நீராடினால்‌ காவேரியும்‌ கங்கையும்‌ 
அவனை எப்படிக்‌ காக்க முடியும்‌? 
சோம யாகம்‌ செய்பவனின்‌ மனைவி பிறரிடம்‌ இன்ப 
வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டால்‌ சோமயாஜி சுவர்க்கத்திற்குத்‌ 
தகுதியுள்ளவனாவானா? காமமும்‌ குரோதமும்‌ நிறைந்தவன்‌ 
தவம்‌ புரிந்தால்‌, அத்தவம்‌ அவனைக்‌ காத்து இரட்சிக்குமா? 


146 
கந்நட“கெள”ள (மே. 22) தே“சாதி” 


ய. ஓரசூபு ஜூசேதி” ந்யாயமா 
ஒரகூ;த்தமா நீவண்டிவாகிகி (ஓ) 


108 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


௮.  நீரஜாக்ஷ முநு நீ தா£ஸுலகு 

நீகேடி. வாவுலு தெ”ல்பவே (ஓ) 
ச. மா௩மிஞ்சுகை௩ நீகு தோ" சலேக போஃ 

யிந வைநமேமி புண்யரூபமா 

தீ"ஈரக்ஷகாச்ரித மாநவ ஸந்‌- 

தா௩ கா“நலோல த்யாக”ராஜநுத (ஓ) 


நீ என்னை ஓரப்பார்வை பார்ப்பது நியாயமா? ரகுகுலோத்‌ 
த மனே! உன்‌ போன்றவனுக்கு இது (நியாயமா?) தாமரைக்‌ 
கண்ணனே! முன்பு உன்‌ அடியார்களுக்கும்‌ உனக்குமிடையே 
எத்தகைய உறவு இருந்ததென்பதைக்‌ கூறு. 

என்‌ மீது நீ சிறிதும்‌ அன்பு காட்டாமற்‌ போன காரணம்‌ 
என்ன? புண்ணியமே உருவானவனே! எளியோரைக்‌ காப்ப 
வனே! மானிட சமுதாயமே சென்றடையும்‌ புகலே! சங்கப்‌ 
பிரியனே! 


147 
கந்நட“கெள”ள - ரூபகம்‌ 
ப. ஸொக"“ஸு ஜூட” தரமா நீ (ஸொ) 
அ. நிக" நிக'மநுசு க போல 
யுக“முசே மெறயு மோமு (ஸொ) 


ச. 1. அமரார்ச்சித பதூயுக'மோ 
அப;யப்ரத” கரயுக'மோ 
கமநீய தநு நிந்தி”த 
காம காமரிபுநுத நீ (ஸொ) 
2. வரபி"ம்ப*ஸமாத"”ரமோ 
வகுள ஸுமம்பு”ல யுரமோ 
கரத்‌,ருத சர கோதண்ட" 
மரகதாங்க” வரமை௩ (ஸொ) 
3. சிறுநவ்வோ முங்குருலோ 1 
மறி கந்நுல தேடோ 
வர த்யாக”ராஜார்ச்சித 
வந்த”நீய இடுவண்டி (ஸொ 
£1: சிறுதகவுலு முங்குகுலு மதிகத்நுல தேடயு 


முதற்‌ பாகம்‌ 109 


பள பளவென்று ஒளி வீசும்‌ இரு கன்னங்களுடன்‌ கூடிய 
உன்‌ திருமுகத்தின்‌ அழகைக்‌ காண்பது சாத்தியமா? 

தேவர்கள்‌ தொழும்‌ உன்‌ திருவடிகளையும்‌, அபயம்‌ 
அளிக்கும்‌ கரங்களையும்‌, மன்மதனைப்‌ பழிக்கும்‌ உன்‌ வடிவழ 
கையும்‌, சிவனால்‌ தொழப்படுபவனே! (காண்பது சாத்தியமா?) 

கோவைக்‌ கனியதரத்தையும்‌, மகிழ மலர்‌ மாலையணிந்த 
மார்பையும்‌, கையில்‌ ஏந்தியுள்ள கோதண்டத்தையும்‌, அம்பு 
களையும்‌, மரகதவண்ணனே! ஒப்புயர்வற்ற உன்னழகைக்‌ 
(காண்பது சாத்தியமா?) 

உனது புன்சிரிப்பையும்‌, முன்னுச்சி மயிரையும்‌, கண்களின்‌ 
அழகையும்‌, தியாகராஜனால்‌ வணங்கப்படுபவனே! இத்தகைய 

வ்ய செளந்தரியத்தைக்‌ (காண்பது சாத்தியமா?) 


148 
கலாநிதி! (மே. 22) தே சாதி” 
ய. சிந்நநாடே' நா செயி ப”ட்டிதிவே (சி) 
அ. 52” எந்நராநி யூடி'க'மு கை”கொநி 
எந்தோ நந்நு பால௩மு சேது௩நி (சி) 


ச. இட்டிவேள விட”நாடு”தா“மகோ 
ஏலுகொக்து”மநி எஞ்சிநாவோ தெலியதே” 
குட்டு ப்‌'ரோவவே ஸுகு“ணவாரிநிதீ; 
கொ”ப்ப தை”வமா த்யாக"ராஜநுத (சி) 


என்னிடமிருந்து எண்ணற்ற ஊழியங்களை ஏற்றுக்கொண்டு 
“*நான்‌ உன்னை என்றும்‌ பாலிப்பேன்‌”' என்று உறுதி கூறிச்‌ சிறு 
வயதிலேயே என்னைக்‌ கைப்பிடித்தனையே! : 

இத்தருணத்தில்‌ என்னைக்‌ கைவிட்டு விடலாமா அல்லது 
ஏற்றுக்‌ கொள்ளலாமாவென்று யோசிக்கிராயோ நான்‌ அறியேன்‌. 
.நற்குணக்‌ கடலே! மேலான தெய்வமே! என்‌ கெளரவத்தைக்‌ 
காப்பாற்று. 


149 
காபி (மே. 22) ஆதி” 
ய. அந்யாயமு ஸேயகுரா ரரம 
அந்யுரிகா”ஜூட*குரா நாயெட” (அ) 
அ. எந்நோ தப்புலுக”லவாரிநி ரா- 
ஜந்ய நீவு ப்‌“ரோசிநாவு க”நுகநு (அ) 


3... சிந்நநாடநே 


110 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


ச. ஜட”ப)ரதுடு”ஜிங்கசிசுவு நெத்தி 


ப"£டலி“க தீ”£ர்ச்சக” லேதா” (அ) 
கட”லிநி முநிகி”௩ கி*ரி நொக கூர்மமு 

காபாட”க” லேதா” (அ) 
புட்‌ மிநி பா£ண்ட"வத்‌"ரோஹிநி தர்ம- 

புத்ருடு” ப்ரோவக” லேதா” (அ: 
நடி“மி ப்ராயமு௩ த்யாக”ராஜநுத 

நா பூர்வஜு பாத தீர்ப்பலேத”நி1 (அ) 


அநியாயம்‌ செய்யாதே, இராம! என்னை அயல்‌ மனிதனாக 
நினைக்காதே! எத்தனையோ பிழைகளைப்‌ புரிந்தவர்கள்‌ 
கத்திரிய வீரனாகிய நீ காப்பாற்றவில்லையா? 

ஜடபரத முனிவர்‌ (காட்டில்‌) மான்‌ குட்டியொன்றை 
எடுத்து அதன்‌ களைப்பை நீக்கவில்லையா? கடலில்‌ முழுகிய 
மந்திரகிரியை (நீ) ஓர்‌ ஆமையுருவுடன்‌ வந்து தாங்கவில்‌ யா? 
பாண்‌ டவருக்குத்‌ துரோகியான அசுவத்தாமனுக்கு” தர்டீ 
புத்திரர்‌ உயிர்ப்பிச்சை அளிக்கவில்லையா? நடுவயதில்‌ என்‌ 
அண்ணனின்‌ துன்பத்தைத்‌ தீர்க்க மாட்டேனென்று தீ 
(அநியாயம்‌ செய்யாதே.) 


150 
காபி ஆதி” 
ப. இந்த ஸெளக்‌,யமநி நே ஜெப்பஜால 
எந்தோ யேமோ யெவரிகி தெலுஸுநோ (இ) 
௮. தாந்த ஸீதாகாந்த கருணா 
ஸ்வாந்த ப்ரேமாது“லகே தெலுஸு நு கா”நி (இ) 
ச. ஸ்வர ராக” லய ஸுதா'ரஸமந்து” 


வர ராமநாமமநே கண்ட”சக்‌- 
கெர மிச்ரமு ஜேஸி பு'ஜிஞ்சே சங்‌- 


கருநிகி தெலுஸுநு த்யாக”ராஜவி நுத (8) 

ள்‌ 

1: லேநநி, லேதா 

இங்கு கூறப்படும்‌ பாண்டவ துரோகி சித்ரரத கந்தருவன 

என்று நரசிம்ம பாகவதர்‌ பதிப்பில்‌ காணப்படுகிறது. 

3. இது ஸ்வாமியின்‌ தமையனுக்கு ஏற்பட்ட துன்பம்‌ 
அல்லது அவரால்‌ ஸ்வாமிக்கு ஏற்பட்ட துன்பமா என்ப 
ஆராய்ச்சிக்குரியது. 


ட 


முதற்‌ பாகம்‌ 111 


இத்தனை இன்பம்‌ இது என்பதை வருணிக்க என்னால்‌ 
இயலுமா? அது எத்தனையோ, என்னவோ, யாருக்குத்‌ 
தெரியுமோ? புலன்களையடக்யெவனே! சீதையின்‌ கணவனே! 
கருணை நிறைந்த உள்ளத்தாய்‌! உன்னிடம்‌ அன்பு பூண்டவர்‌ 
களாலேயே அவ்வின்பம்‌ நுகரக்‌ கூடியது. 

ஸ்வரம்‌, இராகம்‌, தாளம்‌ என்னும்‌ அமுத ரசத்தில்‌ 
உயர்ந்த இராமநாமம்‌ என்ற கற்கண்டைக்‌ கலந்து புசிக்கும்‌ 
சிவபெருமானுக்குத்தான்‌ தெரியும்‌ அவ்வின்பம்‌. 


151 


காபி _ ரூபகம்‌ 
ப. நித்யரூப எவரி பாண்‌- 

டி.“த்யமேமி ஈடு”சுரா (நி) 
௮. ஸத்யமைந௩ யாஜ்ஞமீர 

ஸாமர்த்‌,யமு க'லதா" (நி). 
ச. பா'நு பக”லுரேயு ரத்நஸாநு ஜுட்டடா” 


v 


பூரி சேஷு ட”மிதபார பூமி மோயடா 
வீநுலந்து”கா சீபதி நீ நாமமு ப£ல்கடா” 
மாநி த்யாக”ராஜவிநுத மஹிமாஸ்பத”மகு” நீயந்து” (ரி) 


என்றும்‌ அழியாத உருவத்தாய்‌! மகிமையின்‌ உறைவிட 
மாகிய உன்னிடம்‌ யாருடைய திறமை என்ன செய்யமுடியும்‌? 
சத்தியமான உன்‌ ஆணைகளை மீற யாருக்கு சாமர்த்தியம்‌ உளது? 

(உன்‌ ஆணையை மீற முடியாமல்‌) சூரியன்‌ இரவு பகலாக 
மகாமேரு பர்வதத்தைச்‌ சுற்றவில்லையா? ஆதிசேடன்‌ மிகுந்த 
பாரமுள்ள இப்பூமியைச்‌ சுமக்கவில்லையா? காசீபதியாகிய 
சிவன்‌ காசியில்‌ மரணமடையும்‌ மாந்தரின்‌ செவிகளில்‌ உனது 
பெயராகிய தாரக மந்திரத்தை உபதேசிக்க வில்லையா? 
(ஆகவே உனது கட்டளையை மீற யாருக்குத்‌ திறமை உள்ளது?) 


152 
காபி சாபு 
ப. அதடே” தக்யுடு£ரா ஓ ம௩ஸா (அ) 
௮. ஸததயா௩ஸுத 1 த்‌ 'ருதமை௩ ஸீதா- 
பதி பாத'யுக*முல ஸததமு ஸ்மரியிஞ்சு (அ) 
ச. 1. வெநகதீக 2 தந மநஸு ரஞ்ஜில்லக” 
க”நமை௩ நாம கீர்த்தக பருடை "ஈட்டி (அ) 


1. ஸததவாயுஸுத 2. வெனகதீயக 


112 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


2. தும்பு*ருவலெ தந தம்பு"ர பட்டி த”- 


யாம்பு“தி, ஸந்நிதாஈம்பு“௩ நடியிஞ்சு (௩) 
3. சோயகு ஸுஜநுல பா”யக தாநு நு- 
பாயமுநநு பொத்து" ஹாயிக” க”டி“பிஈ (ய) 
4. கரிவரது”நி தத்வமெருகநு மரிகி”ஞ்சி 
அரிஷட்‌”வர்க”முலநு பரவ*லேக திருகு” (5) 
5. உல்லபு தாபமு சல்லஜேஸி யந்நி 
கல்லலநுசு நெஞ்சி ஸல்லாபமு௩ நுண்டு” (அ) 
6. ஆர்த்திநி மரியு ப்ரவ்ருத்திநி தொலகி”ஞ்சே 
கீர்த்தி க£லிகி”ந ராமமூர்த் திரி நெர௩ம்மு (5) 
7. கலுக”நி நிஜவிப்ர குலமு௩ ஐந்மிஞ்சி 
நிலுவரமகு” முக்தி ப,லமுநு ஜேகொந்ந (ய) 
8. காஸு வீஸமுல கோஸமு யாஸதோ 
வேஸமு த;ரியிஞ்சி மோஸமு. ஜெந்த”நி (ய) 
9. கர்ம நிஷ்டு,டை"௩ த)ர்மசீலுடை”௩ 
சர்ம ராமநாம மர்மமு தெ”லிஸிஈ (ய) 
10, அந்த முகா" நாம்‌ மந்தறு ஜேஸி௩ 
ஸுந்தர ராமுநியந்து” லக்ஷ்யமு பெட்டு (5) 
11. இந்நி பாட்லகு ஸர்வோந்நதமெள ஸுக, 
முந்க மநுப'விஞ்சுகொந்க வாடெ“வடோ” (அ) 
12. ராஜஸ ஜநுலதோ தா” ஜதகூ"ட“க 
ராஜில்லு ஸ்ரீ த்யாகராஜ நுதுநி நம்மு (5) 


நெஞ்சமே! அவனே பாக்கியசாலி. வாயு குமாரனான . 
அனுமனால்‌ தாங்கப்பெறும்‌ இராம பாதங்களை சதா ஸ்மரிக்கும்‌ 


அவனே தன்யன்‌. 


_. என்றும்‌ பின்வாங்காமல்‌ உள்ளம்‌ மகிழச்‌ சிறப்பு மிகுந்த 
நாம ஸங்கீர்த்தனத்தில்‌ திளைப்பவனும்‌. 
தும்புரு முனிவரைப்போல்‌ தனது தம்புராவைக்‌ கைம்‌ 


ேலேந்தி கருணைக்‌ 
புரிபவனும்‌. 


கடலாகிய பகவானின்‌ சந்நிதியில்‌ நடம்‌ 


பிறரை வேண்டி நல்லோர்‌ உறவைக்‌ கைவிடாமல்‌, 
உபாயத்துடன்‌ நிம்மதியாகப்‌ பொழுதைக்‌ கழிப்பவனும்‌. 


ee 


3. ஸாயகு 4. பரவா 


முதற்‌ பாகம்‌ 113 


பகவான்‌ அளிக்கும்‌ தத்துவ ஞானத்தின்‌ உதவி கொண்டு 
காமம்‌ முதலிய ஆறு பகைவரை ஓழிப்பவனும்‌. 

மனத்திலுண்டாகும்‌ தாபங்களைக்‌ குளிரச்‌ செய்துகொண்டு 
(அடக்கிக்கொண்டு) அனைத்தும்‌ பொய்‌ (மாயை) என்றுணர்ந்து 
மகிழ்ந்திருப்பவனும்‌, 

உலகில்‌ ஏற்படும்‌ துயரங்களையும்‌, சிற்றின்ப ஆசைகளையும்‌ 
ஒழிப்பவ னென்று புகழ்பெற்ற இராமமூர்த்தியை முற்றிலும்‌ 
நம்புபவனும்‌, 

கிடைத்தற்கரிய அந்தணர்‌ குலத்தில்‌ பிறந்து, சாசுவத 
மான முக்தி தரும்‌ பயனை அடைந்தவனும்‌, 

சில்லரைக்‌ காசுக்காக ஆசைப்பட்டுப்‌ பலவிதமான வேடங் 
களைப்‌ பூண்டு மோசம்‌ போகாதவனும்‌, 

கர்ம நிஷ்டனாசவும்‌ தர்மசீலனாகவும்‌ விளங்கியும்‌, அதைக்‌ 
காட்டிலும்‌ சிறந்த இராமநாம சுகத்தின்‌ மர்மத்தை அறிந்தவ 
னும்‌, 

அழகுடன்‌ அனைவரும்‌, நாமஸங்கீர்த்தனம்‌ செய்தபோதி 
லும்‌, வடிவழகனான இராமனிடமே தனது கருத்தை வைப்பவ 
னும்‌, 

இத்தனை சிரமங்களையடைந்தும்‌ அனைத்திலும்‌ சிறந்த 
தான பரமானந்தத்தை முன்னரே அடைந்துவிடும்‌ பக்தனு 
மாகிய அவனே பாக்கியசாலி. 

இராசத குணம்‌ படைத்தவர்களுடன்‌ உறவாடாமல்‌, 
தியாகராஜன்‌ வணங்கும்‌ தெய்வத்தை நம்பும்‌ அவனே தன்யன்‌. 


153 
காபி ஆதி” 
ய. பாஹி பரமத”யாளோ ஹரே மாம்‌ (பா) 
அ. ஸுந்த”ராந௩ முகுந்த”ராக;வ பு- 
ரந்த£ராதி” நுத மந்த”ராக“த;ர (பா) 
ச. 1. பங்கஜாப்த ஹரிணாங்கநய௩ ஸ்ரீ- 
தாங்க ஸுகு”ண மகராங்க ஐநக மாம்‌ (பா) 


2. க்ரூர மாநவ ரதா”ர ப;வ்யகர 
நீரதா”ப; ஸுசரீர மாரமண (பா) 
3. நிர்விகார குண” ஸர்வரூபத;ர 
பூர்வதே“வ மத” க'ரவ பஞ்ஜ௩ (பா) 
1. இத்த சரத்‌ தனையின்‌ நடையிலிருந்து இது ஸ்வாமிமினுடைய 


கவனம்‌ என்றே தோன்றுகிறது. ஆயினும்‌ சில சரணங்களில்‌ சிதைவுகள்‌ 
காணப்படுகின்றன. 


இ 


114 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


4. பூர்ணரூப கலசார்ணவஸ்தி,த ஸு- 


பர்ணவாஹ ஸுவர்ணசேல மாம்‌ (பா) 
5. ரக்ஷமா மநிச மக்ஷராம்ருத ர- 

ஸாக்ஷ நிர்ஜர ஸுபக்ஷ சாபத;ர பா): 
6. ரங்க'நாயக சுபா?ங்க” ஸூர்யகுல 

புங்க“வாரி மத“ப*ங்க"ஸர்வதா” (பா) 


7. நாக'சயக ப£வரோக”காச கருப 
ராக*தெ” வரத” த்யாக”ராஜநுத (பா) 
பரம தயாளனே! ஹரே! என்னைக்‌ காத்தருள்‌. அழகிய 


முகத்தவனே! முகுந்த! இராகவ! இந்திரன்‌ முதலியோரால்‌: 
வணங்கப்‌ பெறுபவனே! மந்தர திரியை எடுத்தவனே! 

(நீ) சூரிய சந்திரரைக்‌ கண்களாக உடையவன்‌. திருவளிப்‌: 
பவன்‌. குணசலன்‌. மன்மதனைப்‌ பெற்றவன்‌. 

கொடிய மாந்தரை ஒழிப்பவன்‌. நலம்‌ புரிபவன்‌. 
மேகத்தை நிகர்த்த வண்ணமுடைய மேனியன்‌. திருமகள்‌ 
நாயகன்‌. 

விகாரமற்ற குணங்களுடையவன்‌. அனைத்துமே வடிவான 
வன்‌. அரக்கரின்‌ மதத்தையும்‌ அகம்பாவத்தையும்‌ ஓழிப்பவன்‌. 

பூர்ணரூபன்‌. கடலை இருப்பிடமாகக்கொண்டவன்‌. கருட 
வாகனன்‌. பீதாம்பரம்‌ அணிந்தவன்‌. 

என்னை அனவரதமும்‌ காப்பாயாக. (நீ) அழிவற்றவன்‌.. 
அமுதம்‌ ததும்பும்‌ கண்களையுடையவன்‌. தேவர்களின்‌ ஆப்தன்‌... 
வில்‌ ஏந்தியவன்‌. 

இவ்வுலகமாய அரங்கத்தின்‌ நாயகன்‌. மங்கள சரீரன்‌. 
சூரிய குலத்தோன்றல்‌. எதிரிகளின்‌ மதத்தையடக்குபவன்‌. 

ஆதிசேடன்‌ மீது துயில்பவன்‌. சம்சாரமென்னும்‌ வியாதி 
யைப்‌ போக்குபவன்‌. வரந்தருபவன்‌. 


154 
காபி ஜ,ம்ப 
ப. மீவல்ல கு“ ணதோ”ஷ மேமி ஸ்ரீராம (மீ) 
௮. நாவல்லகே கா“நி ஈளிநகத“ள நயந (மீ) 
ச. 1. பங்காரு பா“கு”கா” பதி'வந்நெகொகுண்டே 
அங்க"லார்ச்சசு ப*த்துநாடுகோ கேல்‌ (மீ) 


2. தந தநய ப்ரஸவவேத”ந கோர்வலேகுண்டே 
௮௩ய யல்லுமிபை யஹங்கார ப"ட"நேல (மீ) 


முதற்‌ பாகம்‌ 115 


3, ஏஜந்மமு௩ பாத்ரமெறிகி* தா“நம்பீ'க 


பூஜிஞ்ச மரசி வேல்புல நாடுகோநேல (மீ) 
4, நாமநஸு நாப்ரேம நந்கலய ஜேஸிந 
ராஜில்லு ஸ்ரீத்யாக”ராஜநுத சரண (மீ) 


உன்னிடம்‌ மாசு ஏது ஸ்ரீராம! பங்கயக்‌ ' கண்ணனே! 
களங்கங்கள்‌ அனை த்தும்‌ என்னுடை யனவே. A 

நம்மிடமிருக்கும்‌ பொன்‌ மாற்றுக்‌ குறைந்தால்‌ பொற்‌ 
* கொல்லனைக்‌ குறைகூறி என்ன பயன்‌? மகள்‌ பிரசவ வேதனை 
யால்‌ கஷ்டப்பட்டால்‌ மாப்பிள்ளையை நொந்து பயன்‌ என்ன? 
ஒரு சன்மத்திலும்‌ பாத்திரமறிந்து தானம்‌ செய்யாமல்‌, பூசனை 
மறந்து, தெய்வத்தை வைதால்‌ என்ன பயன்‌? “என்‌ மனமே 
என்‌ பக்தியைச்‌ சோதித்துக்கொண் டிருக்கையில்‌ ” (உன்‌ மீது 
குற்றம்‌ ஏது?) 


155 
காபி சாபு 
॥, ராமரகு/குலஜலநிதி/ ஸாம லோகாபி (ரா) 
௮. . தாமரசூலிகைகநு 
நீ மஹிமலு தெலிய வசமா (ரா) 


ச. 1. சரணாக”த ஜநரக்ஷக ஸுரபால முக, ஜிதஸுதா।.. 
கர நிந்நு விபீ'ஷணுடு" சரண௩கா'நே 
ஸுர முநிஜ5 வைரி ஸூ ஹாத'ருட'நுசுநு எஞ்சக நீ 
பிருது நு பொூக'டு'சு லங்காபுரபதிகா “ஜேஸி௩ ஸ்ரீ (ரா) 
2. ஸுரபூஜிதபத” நீது” வரரூபமு ௧௩ ஜாலக 
கி"ரிஜா ரிபுஹர சங்கர ஸெளமித்ரி 
தர;ஜாநில தநய விபா*கரஸுத த”சவத”நாநுஜ 
பீரதுலு பொக”ட“க" தொம்மிதி” - 
கு£ரிகி திவ்ய த்‌ ருஷ்டி நிச்சி௩ (ரா) 
3. ஜலஜாருண சரணாஸுர ஜலதா”சுக” ஸ்ரீரகு,குல 
திலகாத்‌“புத கு'ண சுப*முலு க£லத்யாக”ராஜ 
குலபாவந கலியுக'மநுஜுலகு நு நீ தாரகமு நி- 
டல நேத்ருநி சேதநு வீநுல ப”ல்கநுகா:, ஜேஸி௩ (ரா) 


116 ஸ்ரீ இயாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


இராம! இரகு வமிசமெனும்‌ கடலில்‌ உதித்த சந்திரனே! 
உலகத்தோரின்‌ மனங்கவர்வோனே! தாமரையில்‌ பிறந்த 
பிரமனாலும்‌ உன்‌ மகிமையை அறிவது சாத்தியமா? 

சரணடைந்தவர்களைக்‌ காப்பவனே! தேவரைப்‌ பாலிப்ப 
வனே! முசுவழகினால்‌ சந்திரனை வென்றவனே! விபீஷணன்‌ 
உன்னைச்‌ சரணடைந்தபொழுது தேவருக்கும்‌ முனிவருக்கும்‌ 
விரோதியாகிய இராவணனின்‌ சகோதரன்‌ அவன்‌ என்பதை 
எண்ணாமல்‌ உன்‌ விருதை அவன்‌ புகழும்வண்ணம்‌ அவனை 
இலங்கையின்‌ அரசனாக்கினாய்‌. 

தேவர்‌ தொழும்‌ பாதனே! உனது மேலான உருவத்தைக்‌ - 
காண முடியாமல்‌ பார்வதி. சத்துருக்கனன்‌, சிவன்‌. இலக்ஷ்ம 
ணன்‌, சதை, அனுமன்‌, சுக்கிரீவன்‌, விபீஷணன்‌ பரதன்‌ 
ஆஃயோர்‌ துதிக்க இவ்வொன்பது பேருக்கும்‌ திவ்ய திருஷ்டி 
யளித்தாய்‌. 

செந்தாமரை போல்‌ சிவந்த பாதனே! அரக்கரெனும்‌ 
மேகத்தைச்‌ சதறவடிக்கும்‌ காற்றே! இரகு வமிச திலகனே! 
அற்புத குணங்கள்‌ நிறைந்தவனே! மங்களம்‌ நிறைந்த தியாக 
ராஜன்‌ குலத்தைப்‌ புனிதமாக்கியவனே! கலியுக மாந்தருக்கு 
நெற்றிக்‌ கண்ணனாகய சிவனைக்‌ கொண்டு உன்‌ தாரக மந்திரத்‌ 
தைக்‌ காதில்‌ உபதேசிக்குமாறு செய்த இராம! (உனது 
மதிமையை யார்‌ அறிவார்‌?) 


156 
காநட” (மே. 22) ய ரூபகம்‌ 
1 ஸ்ரீ நாரத” நாத” ஸர- 
ஸீருஹப்‌ ரங்க” சுபா)ங்க” (ஸ்ரீ) 
அ. தீ'ந மாநரக்ஷக ஜக”- I 
தீ'ச பேசஸங்காச (ஸ்ரீ) 


ச. வேத'ஐநித வரவீணா வாத”௩ தத்வஜ்ஞ 
கே,த'கர த்ரிதாபரஹித கே,சரவிநுத 
யாதவ குலஜாப்த ஸதா” மோத”ஹ்ருத“ய முநிவர்ய 
ஸ்ரீத்‌ த்யா க'ராஜவிநுத ஸ்ரீகர மாம்‌ பாலய (ஸ்ரீ) 
ஸ்ரீ நாரத பகவானே! நாதமெனும்‌ தாமரையை வட்ட 
மிடும்‌ தேன்‌ வண்டு போன்றவரே! எளியவரின்‌ மானத்தைக்‌ 
காப்பவரே! ஐகதச! சந்திரனைப்போல்‌ காந்தியுடையவரே! 
வேதத்திலிருந்து பிறந்த வீணையை வாசிப்பதன்‌ தத்து 
வத்தை அறிந்தவரே! துக்கத்தை உண்டாக்கும்‌ மூன்று வகைத்‌ 
தர்பங்களை ஒழித்தவரே! தேவரால்‌ தொழப்படுபவரே! யாதவ 
குலத்தில்‌ தோன்றிய இருஷ்ண பகவானின்‌ நேயரே! எப்பொழு 
தும்‌ ஆனந்தம்‌ நிறைந்த இதயமுள்ளவரே! முனி சிரேஷ்டரே! 


முதற்‌ பாகம்‌ 117 


திருவளிப்பவரே! தியாகராஜனால்‌ வண ங்கப்படுபவரே! மங்களம்‌ 
தருபவரே! என்னைக்‌ காப்பாற்றுவீராக! 


157 

காநட” தே”“சாதி” 
ப. ஸுதி, யெவரோ ராமநாம (ஸு) 
அ ஸுகி, யெவரோ ஸுமுகி, யெவரோ / 

அகி, லஸாரமகு" தாரகநாம (ஸு). 
ச. ஸத்யமு தப்பக ஸகலலோகுலகு 

ப்‌, ர௬ுத்யுடை” தை“வபேத”மு லேக 

நித்யமைக ஸுஸ்வரபு கா“நமுதோ 

நிரந்தரமு த்யாக“ராஜநுத நாம (ஸு) 


இராம நாமத்தின்‌ மூலம்‌ சுகம்‌ அனுபவிக்கும்‌ பாக்கிய 
சாலி யாரோ? (அம்மகிழ்ச்சியினால்‌) பொலிவுற்ற முகத்தவர்‌ 
யாரோ? அனைத்திற்கும்‌ சாரமாகிய தாரக நாமத்தினால்‌ 
(சுகிக்கும்‌ பாக்கியசாலி யாரோ?) 

சத்தியம்‌ தவறாமல்‌, உலகமனைத்திற்கும்‌ தாசனாகி, தெய்வ 
வேறு பாடின்றி, என்றும்‌ அழிவில்லாத ஸுஸ்வரமான கானத்‌ 
துடன்‌, நிரந்தரமாக தியாகராஜன்‌ துதிக்கும்‌ இராம நாமத்தி 
னால்‌ (சுகிப்பவர்‌ யாரோ?) 


158 
ஜயநாராயணி (மே. 22) தே”சாதி” 
ப. ம௩விநி விநுமா மறவ ஸமயடா (ம) 
௮. கநுகொ”௩ கோ”ரி து*ஷ்கல்‌_௩ மாநிதி 
கநிகரமு௩ நிநு பா”டு“சுந்௩ நா (ம) 


ச. பருலகு ஹிதமகு” பா'வ௩கா"நி 
செறசு மார்க”முல ஜிந்திம்பலேநு 
பரமத”யாகர ப)க்தமகோஹர 
தரராதி“ப கரார்ச்சித த்யாக”ராஜு (ம) 
தியாகராஜனின்‌ விண்ணப்பத்தைக்‌ கேள்‌. என்னை மறக்க 
இது சமயமல்ல. உன்னைத்‌ தரிசிக்க விரும்பி, தீய எண்ணங்களை 
ஓழித்தேன்‌. அன்புடன்‌ உன்‌ புகழையே பாடிக்கொண்டிருக்கும்‌ 
என்‌ பிரார்த்தனையைக்‌ கேள்‌. 
பிறருடைய நன்மையையே நான்‌ என்றும்‌ நினை த்தேனே 
தவிர ஒருவருக்கும்‌ தங்கு புரிய நினைத்ததில்லை. பரம்‌ தயா 


118 ஸ்ரீ இயாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


கரனே! பக்தர்‌ மனத்தைக்‌ கொள்ளை கொள்பவனே! அரசரால்‌ 
பூசிக்கப்படுபவனே! (என்‌ விண்ணப்பத்தைக்‌ கேள்‌) 


159 
மாருவத”ந்யாஸி (மே. 22) தே”சாதி” 
ப. ம்ருது“பா,ஷணா ௩தவிபீ,ஷணா (ம்ரு) 
௮. ஸுது”ராஸ மாந்பக”லேநி நநு 
ஸுக, சித்துக” நெவரு ஸேதுரா (ம்ரு) 
ச. வா தா”கவாம்பு”த” ஸமீரண 


வரதா” கா'மர பாலக 
த,ர ஹாஸ ஸத்‌'கு£ணபூ, ஷ பராத்‌- 
பர த்யாக”ராஜ கரார்ச்சித (ம்ரு) 
மென்மை பொருந்திய பேச்சுடையவனே! விபீஷணனால்‌ 
வணங்கப்‌ பெறுபவனே! 
துராசைகளை விடமுடியாமல்‌ தவிக்கும்‌ என்னை மனச்‌ 
சாந்தியுடையவனாக யார்‌ செய்யப்போகிறார்கள்‌? 
வலிய அரக்கரென்னும்‌ மேகங்களைச்‌ சிதறவடிக்கும்‌ பெருங்‌ 
காற்றே! வரதனே! களங்கமற்றவனே! தேவரைக்‌ காப்பவனே! 


புன்னகை தவமும்‌ நற்குண நிதியே! rl தியாகராஜனால்‌ 
அருச்சிசக்கப்பெறுபவனே! 


160 
ஜயமநோஹரி (மே. 22) ரூபகம்‌ 
ப. 8 பக்தி பா;க்‌"ய ஸுதா:- 
நிதி, நீதே"தே” ஜந்மமு (8) 
௮. பூபா;ரமு காரி ஸுர- 
பூ)ஸ-ருலை ஐநிஞ்சிக (8) 
ச. வேதோ” க்தம்பெள” கர்மமு 


வெதக”ல்கு” க”தாக”தமெள 
நாதா”த்மக த்யாக£ராஜ 
நாதா ,ப்ரமேய ஸதா” (6) 


_தேவராகவோ அந்தணராகவோ பிறக்கினும்‌ உன்‌ பக்தி 
பாக்கியமெனும்‌ அமுதக்‌ கடலில்‌ நீந்தாத சன்மங்கள்‌ பூமிக்கு 
யாரமே. 


முதற்‌ பாகம்‌ 119 


வேதங்களில்‌ விதிக்கப்பெற்றுள்ள கர்மாக்கள்‌ திரும்பத்‌ 
திரும்ப துன்பத்தையே விளைவிப்பவை, நாதவடிவோனே! 


இயாகராஜனின்‌ பிரபுவே! பிரமாணங்களுக்குப்‌ புறம்‌ 
பானவனே! 
161 

ஜயமநோஹரி ஆதி” 
ய. யஜ்ஞாது”லுஸுக,. மநுவாரிகி ஸமு- 

லஜ்ஞாநுலு கலரா ஓ ம௩ஸா (ய) 
௮. ஸுஜ்ஞாந த”ரித்‌“ர பரம்பருல 

ஸுரசித்துல ஜீவாத்மஹிம்ஸக”“ல (ய) 


8. ப”ஹுஜந்மம்பு£ல வாஸநயுதுலை 
அஹி விஷ ஸம விஷயாக்ருஷ்டுலை 
ப“ஹிராநநுலை த்யாக"ராஜு 
ப"ஜியிஞ்சு ஸ்ரீராமுநி தெ”லியக (ய) 


ஓ மனமே! பரம்பரையாகவே ஞானமற்றவர்களாய்‌, 
அரக்கருள்ளம்‌ படைத்து ஜீவஹம்ஸையை அடிப்படையாகக்‌ 
கொண்ட யாகங்கள்‌ செய்வதே நலமென்று கூறுபவர்களுக்கு 
இணையான அஞ்ஞானிகள்‌ எங்காவது உளரா? 

அனேக  ஜன்மாந்தர வாசனையுடன்‌ (முற்பிறப்பின்‌ 
தொடர்ச்சியுடன்‌) கூடி பாம்பின்‌ விஷத்திற்குச்‌ சமமான 
புலனின்பங்களால்‌ இழுக்கப்பட்டு, புறநோக்குடையவர்களாய்‌, 
தியாகராஜன்‌ துதிக்கும்‌ இராமனின்‌ தத்துவத்தை அறியாமல்‌ 
(யாகங்கள்‌... உளர?) 


162 
ஐய நோஹரி ஆதி 
ய. ஸ்ரீரம்ய சித்தாலங்கார ஸ்வரூப ப்‌“ரோவுமு (ஸ்ரீ) 

௮. மாராரி தே”வேந்த்‌”ர பிதா- 
மஹாத்‌”யஷ்ட தி“க்பால ஸேவ்ய (ஸ்ரீ) 

3. ஸுரேசாரி ஜீவாபஹர வரஃ 


ஸோத”ர த;ராப ஸ்ரீப 
நராநந்த“நே நீவலெ காஃ- 
நரா த்யாக”ராஜார்ச்சித பத” (ஸ்ரீ) 


லக்ஷ்மி தேவியின்‌ அழகிய உள்ளத்தை அலங்கரிக்கும்‌ 
உருவத்தாய்‌! என்னைக்‌ காப்பாயாக. சிவன்‌, இந்திரன்‌, பிரமன்‌, 
அஷ்டதிக்பாலர்‌ ஆகியோரால்‌ சேவிக்கப்படுபவனே! 


120 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


இந்திரசித்தை வதம்‌ செய்த இலக்ஷ்மணனைக்‌ திருத்தம்மி 
யாக உடையவனே! பூமி பதியே! திருமகள்‌ நாயகனே! மானிட 
அவதாரமெடுத்து ஆனந்தமளித்தவனே! உன்‌ போன்ற தெய்‌ 
வத்தை நான்‌ எங்கும்‌ கண்டதில்லை. ்‌ 


163 
ஜயந்தஸேந (மே. 22) ஆதி” 
ப. விநதாஸுதவாஹக௩ ஸ்ரீரமண 
ம£ஸாரக" ஸேவிஞ்செத” ராம (வி). 


அ. நிறு ஸாரெகு ஜூட”நி ப்‌“ரதுகேல 

மநுஜுல நேசே ஜீவ௩ மேல 
ச. மதபேத"ம சககாஸ்திக1 ஸம்‌- 

மத வாக்குலு ப”ல்குட ஸுக, மா 

க்ஷிதிலோ ஸத்ஸங்க”தி ஸெளக்‌,யமு பா- 

லித த்யாக'ராஜாமரபால (வி): 

விநதையின்‌ குமாரனான கருடனை வாகனமாகவுடைய 

லஷ்மீபதியே! மனமார உன்னைச்‌ சேவிப்பேன்‌. உன்னை சதா 


தரிசிக்காத ஜீவனம்‌ எதற்கு? பிறரைத்‌ துன்புறுத்தும்‌ வாழ்வும்‌ 
எதற்கு? 

மதவேறுபாடென்று சகர்கள்‌, நாஸ்திகர்‌ ஆகியோருக்குச்‌ 
சம்மதமான வாதங்களைப்‌ புரிவது சுகமா? இவ்வுலகில்‌ நல்லோர்‌ 
இணக்கமே இன்பம்‌ தரும்‌. தேவரைப்‌ பாலித்தவனே! 


164 
தர்‌“பா”ரு (மே. 22): ஜம்ப்‌ 
ப. அபராத;முல மாந்பி யாது"*கோவய்ய (௮) 
அ.  க்ருடஜூசி ப்‌“ரோசிதே 
கீர்த்தி க'லதி'க நீகு (௮) 
ச 1. அத்யந்த மத்ஸர மதா'ந்துடை“ஸஜ்ஜநுல 
நித்ய கர்மமுலவலெ நிந்தி”ஞ்சுகொக்௩ நா (ய) 


2 குசுவாரலகெது”ட ஸொக்கி ஜபிதுடநைதி 

1. சகநார்ச்சக சகர்கள்‌ என்றால்‌ சாக்கிய (புத்த) மதத்தைச்‌ 
சேர்ந்த நிரீசுவர வாதிகள்‌ என்பது இல்லைஸ்தானம்‌ நரசிம்மபாகவதரின்‌ 
அபிப்பிராயம்‌. 


முதற்‌ பாகம்‌ (பம்‌ 
யோசிஞ்ச நீ பாத”யுக”ள த்‌$யாகமுலேநி நா (ய). 
3. ஸ்த்ரைண ஐநுலநு கூ“டி” வீணாடி"திநி காகி 
ப்ராணஹித குண கத,ல ப”ல்கலேகைதி நா (ய) 
4. சரணுஜொச்சி௩ நந்நு கருணிஞ்சவே ராம 
வர த்யாக”ராஜநுத வசமுகா”தி”க நாது” (அ) 


என்‌ குற்றங்களை மன்னித்து என்னை ஆட்கொள்வாய்‌- 
ஐயனே! கருணையுடன்‌ என்னைக்‌ காத்தால்‌ அது உனக்குப்‌ 
பெருமையே யல்லவா? 

மிகுந்த பொறாமை, செருக்கு முதலியவற்றால்‌ குருடனாகி 
நித்யகர்மாக்கள்‌ செய்பவன்‌ போல்‌ நடித்து நல்லோரை 
நிந்தனை செய்தேன்‌. பார்ப்பவர்களுக்கெதிரில்‌ சபம்‌ செய்வது 
போல்‌ நடித்தும்‌ உண்மையாக உன்‌ திருவடிகளை தியானிக்க 
வில்லை. பெண்டிரை நாடும்‌ மக்களுடன்‌ சேர்ந்து வீண்‌ 
பேச்சில்‌ காலங்கழித்தேனே தவிர வாழ்விற்கு இதம்‌ தரும்‌ உன்‌ 
சரித்திரத்தைப்‌ படித்ததில்லை. உன்னையே சரணடைந்த என்‌ 
மீது கருணை காட்டுவாய்‌, இராம! இனி என்னால்‌ தாள- 
முடியாது. 


165 
தர்பா“ரு த்ரிபுட 
ப. எந்து”ண் டி” வெட”லிதிவோ ஏயூரேோ நே தெ”லிய 
இபுடை”“ந தெ”லுபவய்யா (எந்‌) 


௮. அந்த” சந்த”மு வேறை ௩ட”தலெல்ல த்ரிகு”- 
ணாதீதமை யுந்கதே” காநி ஸ்ரீராம நீ (வெந்‌) 
ச. சிடுகண்டே நபராத! சயமுல த”கி”லிஞ்சே 
சிவலோகமு கா”து” 
வடுரூபுடை” பூலிநி வஞ்சிஞ்சி யணசுவாநி 
வைகுண்ட மு கா”து” 
விடவசஈமுலாடி” சிரமு த்‌”ரும்பப”ட்‌“ட” 
விதி'லோகமு காது” 
தி£டவு த,ர்மமு ஸத்யமு ம்ருது“பா,ஷலு கல்கு” 
தி“வ்யரூப த்யாக”ராஜவிநுத நீ (வெர்‌) 
நீ எங்கிருந்து எழுந்தருளினாயோ? உனக்கு எவ்வூரோ? 


! நான்‌ அறியேன்‌. இப்பொழுதாவது கூறுவாய்‌, ஐயனே! உனது 
(இராஜகுமாரனைப்‌ போன்ற) ரூப, செளந்தரியங்கள்‌ வேறாக 


122 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


உள்ளன. ஆயினும்‌ நடத்தையெல்லாம்‌ முக்குணங்களுக்குப்‌ . 
புறம்பானவையாக இருக்கின்றனவே இராம! 

(உன்‌ இருப்பிடம்‌) சடுக்கென்றால்‌ அபசாரங்கள்‌ பல 
ஏற்படும்‌ சிவலோகம்‌ அல்ல. பிரம்மசாரி உருவில்‌ தோன்றி 
மகாபலியை வஞ்சித்து அடக்கியவனின்‌ (மகாவிஷ்ணுவின்‌) 
வைகுந்தமும்‌ அல்ல. காமாதுர வார்த்தைகளைப்‌ பேசி (ஐந்து 
தலைகளுள்‌) ஒரு சிரம்‌ துண்டிக்கப்பட்ட பிரமலோகமும்‌ அல்ல. 
திடம்‌, தர்மம்‌, சத்தியம்‌, இனிய பேச்சு ஆகியவை அமைந்த 
இவ்யரூபனே! (நீ எங்கிருந்து வந்தாய்‌?) 


166 
தூர்பா”ரு ஆதி” 
ய. ஏதி” நீ பா“ஹுப”ல பராக்ரம 
மெந்காள்ள கெந்நாள்ளு (ஏ) 
௮. ஆதி”தே”வ நிஜதா"ஸாுலகு க”ந 
நாஸயுண்ட”கா” கரிவரதா” (ஏ) 


தி கரமுந மெறஸே சரசாபமு ஆ- 
கலி கொ”கலேதா* 
முரக,ர சோணிதபாஈமு ப”ஹுதி”ந- 
முலுகா“லேதா” வாதா” (ஏ) 
2. ஸரஸ பூ'ஸுருல பா”தலு விநி ரோ- 
ஸழு ராலேதா” 
மொறலிட”கா” யோக”நித்‌”து”ர நிலிபி 
மோமுஜூப ராதா” வாதா” (ஏ) 
வருஸதப்பு புத்து, லு நீசுலகு 
வச்சிநதி* தெலியதா" 
வெறபுலேக திரிகே”ரு சாலநுசு 
வேக'மே ஸ்ரீ த்யாக”ராஜ ஸந்நுத (ஏ) 


ஆத தேவனே! கஜேந்திரனைக்‌ காத்தவனே! உன்‌ புயபல 
வராக்கரமங்களைக்‌ கண்டு எத்தனை நாட்களாயின! உன்‌ மெய்யடி 
யார்கள்‌ அதைக்‌ காண ஆசை கொண்டுள்ளனர்‌. 

உன்‌ கையில்‌ வீளங்கும்‌ வில்‌, அம்புகள்‌ முதலியவற்றிற்குப்‌ 
பூ யெடுச்சகவீல்லையா? முரன்‌, கரன்‌ முதலிய அரக்கரின்‌ ரத்‌ 
தத்தை அவை பருக வெகு காலமாகவில்லையா? சாதுக்களான 
அந்தணர்‌ படும்‌ துயரங்களைக்‌ கேட்டு உனக்கு ரோஷம்‌ பிறக்க 
வில்லையா? அவர்கள்‌ முறையிட்டால்‌ உன்‌ யோக நித்திரையை 


மெ 


முதற்‌ பாகம்‌ 123 


நிறுத்தி உன்‌ திருமுக தரிசனம்‌ அளிக்கலாகாதா? இக்காலத்துக்‌ 
ழ்‌ மக்களுக்குத்‌ தலைகீழான புத்தி தோன்றியிருப்பது உனக்குத்‌ 
தெரியாதா? பயமின்றித்‌ திரியும்‌ அவர்களையடக்க நீ வேகமாய்‌ 
வரவேண்டும்‌. 


167 
தூர்பா”ரு த்ரிபுட 
ய. ஏல தெலியலேரோ ராம நிந்நேல தெலியலேரோ 
பூர்வ கர்மமேலாகு“ந ஜேஸிரோ (ஏ) 
௮. பால சசாங்க கலாலங்க்ருத நுத 
8ீலவர்ண ஸுகு'ணாலய நீ மஹிம (ஏ) 


ச. 1. பா”“லத௩முந சூலத;ருநி வி- 
சால தநுவுநு லீலகா“பூ”- 
பாலகுலு ௧”ந கேல விறிசி கு- 
சாலுகா” ஸ்ரீநேலி௩ நிந்‌ (நே) 


2. நால்கு” நொக பதி”வேல கஞ்சு ர- 
தா,ல ஸுரரிபு மூலப£லமுல 
லீலகா” நொக கோலநேஸி 


கால யமபுரி பால ஜேஸிந நிந்‌ (நே) 
3. ராஜசேக ௬ நீ ஜஐக'திலோ 
ராஜஸம்மு௩ பூ"ஜஜேயு 
ராஜுலநு க”ஜராஜுலகு ம்ருக'- 
ராஜ த்யாக”ராஜநுத நிந்‌ (ந) 
உன்‌ மகிமையை இவர்கள்‌ ஏன்‌ தெரிந்துகொள்ளவில்லையோ? 
எவ்விதமான பூர்வ கர்மாக்களைச்‌ செய்தனரோ! பிறைசூடிய 
பெருமானால்‌ வணங்கப்படுபவனே! நீல வண்ணனே! நற்குண 
நிதியே! 
பிள்ளைப்‌ பருவத்திலேயே நீ சிவபெருமானின்‌ விசாலமான 
பருத்த வில்லை விளையாட்டாக எடுத்துப்‌ பல மன்னர்கள்‌ கண்டு 
வியக்க விரலால்‌ ஒடித்து உல்லாசமாகத்‌ திருவை (தையை) 
மணந்தாய்‌. 
பதினான்காயிரம்‌ வெண்கலத்‌ தேர்களுடன்‌ கூடிய இராவண 
னின்‌ மூலபலத்தை விளையாட்டாக ஒரு பாணத்தை விடுத்து 
யமபுரிக்கனுப்பினாய்‌. 


124 ஸ்ரீ தியாசராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


இவ்வுலகில்‌ வெபெருமானை ரஜோ குணத்துடன்‌ உபாசனை 
செய்யும்‌ (இராவணன்‌ போன்ற) அரசர்களெனும்‌ யானைகளுக்குச்‌' 
சிங்கம்‌. போன்றவனே! உன்‌ மகிமையை மாந்தர்‌ ஏன்‌ தெரிந்து 
கொள்ளவில்லை? 


168 
த்‌ர்பா”ரு ஆதி” 
ப. நாரத” கு“ருஸாமி இகநை௩ நந்‌- 
நாத”“ரிம்பவேமி ஈ கறவேமி (நா), 
௮. ஸாரெகு ஸங்கீ£த யோக” நைக”ம 
பாரங்க”“துடை“க பரமபாவந (நா) 


ச. இதிஹாஸ புராணாக”ம சரிதமு 

லெவரிவல்ல கலிகெ” 

பதிநி தா“நமிய்ய புத்தி” ஸத்ய- 

பாம கெடுல க'லிகெூ 

தி'யுதிஜிதசரத“ப்‌, ர நிநுவிநா முநி 

யதுல கெவருஸலிகெ” 

௯திதிநி த்யாக”ராஜவிநுத ஈம்மிதி 

சிந்த தீ£ர்ச்சி ப்ரஹ்லாது'நி ப்‌“ரோசிந (நா) 

(ஞானத்தை யளிக்கும்‌ நாரதரெனும்‌ குருநாதரே! 
இப்பொழுதாவது என்னை ஆதரிக்கலாகாதா? (உமது தயைக்கு) 
இப்பஞ்சம்‌ ஏன்‌? சங்கீதம்‌, யோக சாஸ்திரம்‌, வேத வேதாங்கம்‌: 
முதலியவற்றைக்‌ கரைகண்ட புனிதமூர்த்தியே! 
இதிகாசம்‌, புராணம்‌, ஆகமம்‌, திவ்ய சரித்திரங்கள்‌ 

முதலியவை (உம்மைத்‌ தவிர) வேறு யாரால்‌ பிரகாசம்‌ அடைந்‌. 
இருக்க முடியும்‌? கணவனையே தானம்‌ செய்யும்‌ புத்தியை 
சத்தியயாமைக்கு வேறு யார்‌ கொடுத்திருக்க முடியும்‌? தேக 
காந்தியால்‌ சரத்‌ காலத்து மேகத்தை வென்றவரே! முனிவர்‌ 
களுக்கும்‌ யஇகளுக்கும்‌ உம்மையன்றி வேறு யார்‌ புகல்‌? இவ்‌ 
வூலூல்‌ நான்‌ உம்மையே நம்பினேன்‌. பிரஹ்லாதனின்‌ மனக்‌ 
கவலை தீர்த்து அவனைக்‌ காத்தருளிய (நாரத குருஸ்வா மி!) 


169 
தார்பா”ரு சாபு 
ப. பரிபாலய மாம்‌ கோத“ண்ட“பாணே 
பாவநாசரித சிந்தாமணே (ப) 


முதற்‌ பாகம்‌ 125 


அ. ஸரஸிஜப*வநுத சரணஸரோஜ 
ஸாகேதஸத”ந த”சரத, தநூஜ . (ப) 
ஏ. 1. சேஷாதிப வரபூ' ஷண வாக”வி- 
சேஷக்ருத நாம கோஷ ஜநித ஸந்‌- 
தோஷ ரவிஜ ஸம்பா'£ஷண ௩தஜந 
போஷண சுப“கரவேஷ நிர்தோ “ஷ (ப) 
2. ஸத்யஸந்த” வரப்‌“ருத்ய பாலகா- 
தி“த்யகுலோத்தம ஸத்யஜகாவ௩ 
அத்யந்தஸுந்த”ர ந்ருத்யஜ௩ப்ரிய 
ஸ்துத்ய ஸுசாரித்ர நித்யோத்ஸவரூப (ப) 
3. ஸாக”ரமத”த”மந நாகா” ரிநுத சர 
ண கணபதி ஹ்ருத£யாகா“ர பால௩ 
ஜாக”ரூக சரணாக”த வத்ஸல 
த்யாக”ராஜநுத நாகா“ரி துரக” (ப) 


கோதண்டத்தை தரித்தவனே! தூயவனே! அ௮ண்டியவர்கள்‌ 
நினைத்ததைத்‌ தரும்‌ சிந்தாமணியே! என்னைக்‌ காப்பாற்று, 
பிரமன்‌ வணங்கும்‌ திருவடித்‌  தாமரையையுடையவனே! 
அயோத்தியில்‌ வசிப்பவனே! தயரதன்‌ மைந்தனே! 

ஆதிசேடனை பூஷணமாக அணிந்த பரமசிவன்‌ அரிய வாக்கி 
னால்‌ செய்யும்‌ நாம ஸங்கீர்த்தனத்தினால்‌ மகிழ்பவனே! சுக்கிரீவ 
னுடன்‌ உரையாடியவனே! வணங்கியவர்களைக்‌ காப்பவனே! 
சுபமளிக்கும்‌ தோற்றமுடையவனே! களங்கமற்றவனே! 

௪த்தியசந்தர்களுள்‌ உயர்ந்தவனே! பரிஜனங்களைக்‌ காப்ப 
வனே! சூரியகுலத்‌ தோன்றலே! சத்தியம்‌ பேசுபவர்களைக்‌ 
காப்பவனே! பேரழகனே! நிருத்தியம்‌ செய்பவர்களின்‌ நேயனே! 
மாந்தர்‌ துதிக்கும்‌ தற்சரிதனே! நித்தியமங்கள ரூபனே! 

சமுத்திர ராஜன்‌ கர்வத்தையடக்கியவனே! கருடன்‌ 
தொழும்‌ க கணபதியின்‌ இதயத்தில்‌ வசிப்பவனே! 
அடியாரைக்‌ காப்பதில்‌ கருத்துடையவனே! சரண்‌ புகுந்தவரிடம்‌ 
யபரிவுமையவனே! கருட வாகனனே! 


170 
தர்பா£ரு ஆதி) 
ய. முந்து” வெநுகஇருப்ரக்கல தோடை” 
முரக,ரஹர ராரா (முந்‌) 


126 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௮. எந்து“கா௩” நீயந்த“முவலெ ரகு?- 
நந்த“ந வேக”மே ராரா (முந்‌, 
ச. 1. சண்ட”பாஸ்கர குலாப்‌ தி“சந்த்ர கோ- 
தண்ட” பாணியை ராரா 
அண்ட“கொ”ல.சு ஸெளமித்ரி ஸஹிதுடை” 
அமிதபராக்ரம ராரா ்‌ (முந்‌). 
2. ஒ க”ஜரக்ஷக ஓ ராஜகுமார 
ஓங்கார ஸத”ஈ ராரா 
பா*க"வதப்ரிய பா“க” ப்‌“ரோவவய்ய 
த்யாக'ராஜநுத ராரா (முந்‌) 
முரன்‌, கரன்‌ முதலிய அரக்கரை மாய்த்தவனே! என்‌ 
முன்னும்‌, பின்னும்‌, இருபுறங்களிலும்‌ நீ எழுந்தருளி வருக! 
உன்‌ இருவழகைப்போல்‌ நான்‌ எங்குமே கண்டதில்லை. இரகு. 
நந்தன! விரைவில்‌ வருக! 
புகழ்மிகுந்த சூரியகுலக்‌ கடலில்‌ உதித்த சந்திரனே! 
கோதண்டத்தைக்‌ சையிலேந்தி வருக! அளவற்ற பராக்கிரமம்‌: 
உடையவனே! உன்‌ பக்கலில்‌ சதா ஊழியம்‌ செய்யும்‌ இலக்ஷ்‌ 
மணனுடன்‌ கூடி வருக! 
யானையைக்‌ காத்தவனே! சக்கரவர்த்தி திருமகனே! 
ஓங்காரமெனும்‌ பிரணவத்தில்‌ வசிப்பவனே! வருக! பாகவதர்‌ 
களின்‌ நேசனே! என்னை நன்கு காப்பாற்ற வருக! வருக! 


171 

தர்பா'ரு ஆதி” 
ப. யோசநா கமல 

லோச௩ நநுப்‌ரோவ (யோ) 
அ. ஸுூசந தெலியக நொருல 

யாசந ஜேதுநநுசு நீகு 

தோச த்‌"யுதிவிஜிதாயுத வி- 

ரோச௩ நந்து ப“ரோவறிங்க . (யோ) 
ச. 1(கச௩ நிஜப'க்தநிசய பாப விஃ 

மோசந கல பிருத'லெல்ல கொ”நி நந்‌ஃ 


1, “௪த நிஜபக்தநிசய'* என்ற சொற்றொடர்‌ ஸம்ஸ்கிருத 
வியாகரண விதிப்படி பிழை என்று கருதிச்‌ சிலர்‌ **கேசர நுத'” என்று 


முதற்‌ பாகம்‌” 127 


நேசநா க்ருதவிபி௩சர வராபி 
ஷேசநா த்யாக”ராஜபூஜித (யோ) 


கமலக்கண்ணனே! என்னைக்‌ காக்க யோசனையா? குறிப்பு: 
அறியாமல்‌ நான்‌ மற்றொருவரை அடுத்து யாசிப்பேன்‌ (இரப்‌ 
பேன்‌) என்று உனக்குத்‌ தோன்றிற்று? ஒளியால்‌ பதினாயிரம்‌ 
சூரியர்களை வென்றவனே! இன்னும்‌ (யோசனையா?) 

அனேக மெய்யடியார்களின்‌ பாவங்களை ஓழித்தவன்‌ என்ற 
விருதையுடைய நீ என்னை வருத்தலாமா? காட்டில்‌ திரிபவனுக்‌ 
குக்கூட (சுக்ரீவனுக்கு)ப்‌ பட்டாபிஷேகம்‌ செய்து வைத்தவனே! 
இன்னும்‌ என்ன யோசனை? 


172 
தூர்பா”ரு ஆதி” 
ப. ராம லோப?மேல நந்நு 
ரக்ஷிஞ்சுபட்ல .நீ கிந்த ஸ்ரீ (ரா) 
௮. ஸோமார்க்க லோச௩ ஸுகு“ண 
ஸுத்ராமாது” லெல்ல நவ்வரா (ரா) 
ச. சரணநு கொந்ஈ காகா- 


ஸுருநி ராவணுநி ஸோ- 
த”ருநி ப்‌*ரோவலேதா" 
ஸரகு”“௩ கரிநி கா”சிஈ ஸ்ரீ (ரா) 
2. க”திலேநிவேள த்‌“ரெள- 
பதி“வேக”மே க்ருஷ்ணாய௩ 
அதி ப்ரேமதோ வேஞ்சேஸிக 
மதி நேடெந்து” போயெநோ (ரா) 
3. டே”“க'கை மேநொஸங்கு” 
ராக வாந்வயமுந 
பாக” ஜந்மிஞ்சி௩ 
த்யாக”ராஜநுத ஸ்ரீ (ரா) 
ஸ்ரீராம! என்னைக்‌ காக்கும்‌ விஷயத்தில்‌ மாத்திரம்‌ உனக்கு 
ஏன்‌ இக்‌ கருமித்தனம்‌? சந்திர சூரியார்களைக்‌ கண்களாக உடைய 
வனே! நற்குணனே! இந்திரன்‌ முதலியோர்‌ இதைக்‌ - கண்டு 
சிரிக்கமாட்டார்களா? 


உன்னைச்‌ சரணடைந்த காகாகரன்‌, விபீஷணன்‌, கறேந்‌ 
திரன்‌ ஆகியோரை நீ காத்தருளவில்லையா? வேறு கதியற்ற 


128 ஸ்ரீ இயாகராஜஸ்வா மி கீர்த்தனை கள்‌ 


சமயம்‌ திரெளபதி விரைவாக **கிருஷ்ணா'* என்று முறையிட, 
அன்புடன்‌ எழுந்தருளிய உனது திருவுள்ளம்‌ இன்று எங்குப்‌ 
போயிற்று? பருந்திற்காக (சிபிச்‌ சக்கரவர்த்தி) உடலை வழங்கிய 
இரகு குலத்தில்‌ நற்பிறப்பு எடுத்த ஸ்ரீராம! ஏன்‌ கஞ்சத்தனம்‌? 


173 
தே'வமநோஹரி (மே. 22) சாபு 
ப. எவரிகை யவதார மெத்திதிவோ 
இபுடை”“ஈ தெ”லுபவய்யா ராமய்ய நீ (வெ) 
அ. அவநிகி ரம்மந்‌ பிலிசி௩ மஹரா- 
ஜெ௨டோ”வாநிகி ம்ரொக்கெநு ராம (௭) 
ர. வேத“வர்ணநீயமெள நாமமுதோ 


விதி: ௬ுத்‌“ருலகு மேல்மியகு” ரூபமுதோ 
மோத”ஸத”நமகு” படு சரிதமுதோ 
முநிராஜவேஷி யெள த்யாக”ராஜநுத நீ (வெ) 
யார்‌ பொருட்டு நீ அவதாரம்‌ எடுத்தனையோ? இப்பொழு 
தாலும்‌ கூறுவாய்‌. இராமய்ய! உன்னை இவ்வுலகிற்கு எழுந்‌ 
தருரேமாறு அழைத்த மகானுபாவரை நான்‌ வணங்குகிறேன்‌. 
வேதங்களால்‌ வருணிக்கப்பெறும்‌ திவ்ய நாமத்துடனும்‌, 
பிரமனுக்கும்‌ சிவனுக்கும்‌ மேலான உருவத்துடனும்‌, ஆனந்தத்‌ 
இற்கு உறைவிடமான நற்சரிதத்துடனும்‌, ராஜரிஷியின்‌ கோலத்‌ 
துடனும்‌ (நீ யார்‌ பொருட்டு அவதரித்தனையோ?) 


174 
தே வமநோஹரி ' தே சாதி” 
ப, கந்ந தண்ட்‌ ரிநாபை 
கருணமாநகே கா“ஸி தாளநே (௧) 


அ, நிந்நஸேயு பநுலு நேடு” கா”க வே- 
ரெந்ந லேத“நுசு வேமாறுலகு (௧) 
ச. எது”ரு தா௩நே இங்கிதம்‌ பெ”றிகி” 
செத'ரநீக பஞ்சேந்த்‌'ரிய மணஞ்சி நின்‌ 
்‌ வதூலலேநி தை'ர்யசாலி கா”த”நி 
மத”ஈகோடிரூப த்யாக”ராஜநுத (க) 


முதற்‌ பாகம்‌ 129 


என்னைப்‌ பெற்ற தந்தையே! என்மீது கருணை காட்டுவதை 
நிறுத்திவிடாதே! சிரமத்தை நான்‌ தாளமாட்டேன்‌. நேற்றுச்‌ 
செய்த காரியங்களையே இன்றும்‌ செய்துகொண்டு வேறு ஒன்றை 
யும்‌ நான்‌ நினைப்பதில்லையென்று எண்ணி (உன்‌ கருணையை 
மறுக்காதே]. 

எதிரில்‌ தோன்றுபவையனைத்தும்‌ நானேயென்னும்‌ அபிப்பி 
ராயத்தையறிந்து, ஐம்புலன்களைச்‌ சிதறவிடாமல்‌ அடக்கி, 
உன்னை விடாமல்‌ துதிக்கும்‌ தைரியசாலி நான்‌ அல்லன்‌ என்று 
கருதி உன்‌ (கருணையை விட்டுவிடாதே!) கோடி. மன்மதரை 
நிகர்த்த அழகனே! | 


175 
தே” வமநோஹரி ரூபகம்‌ 
ய. குலபி”ருது” நு ப்‌“ரோசுகொம்மு ரம்மு (கு) 
௮. இலக”ல பூ;தே“வ ஸுரா- ட்‌ 
துல காதா'ருட“கு"நீ (கு) 


ர்‌. நிக”மாக”மசர நீகு 

நித்யமங்க”ளமு கல்கு” 

வக”6ஸேயகு ஸ்ரீராம 

வந்தி“த த்யாக”ராஜ (கு) 
7 (இக்வாகு) குலப்‌ பெருமையைக்‌ காப்பாற்றிக்கொண்டு 
நீ உடனே வருக. தேவருக்கும்‌ அந்தணருக்கும்‌ ஆதாரமானவன்‌ 
நீயேயல்லவா? வேதம்‌, சாத்திரம்‌ ஆகியவற்றில்‌ ௪ஞ்சரிக்கும்‌ 
உனக்கு நித்திய மங்களம்‌ உண்டாகுக. என்னைக்‌ கஷ்டத்திற்கு 
உள்ளாக்காதே. ஸ்ரீராம! தியாகராஜன்‌ வணங்கும்‌ மூர்த்தியே! 


176 
நோாத”“வராங்கி“ணி மே. 22) ஆதி” 
ப. க்ருபாலவால 2 கலாத;ர சேக,ர 
க்ருதாபி' வந்த” ஸ்ரீராம - (க்ரு) 
௮. ந்ருபோத்தம சரணாக”த ஜநாக;. 
நிவாரணாப்‌“ஜ 'ஹிதாந்வய சசாங்க (க்ரு) 


1. இந்த இராகத்தின்‌ பெயர்‌ நாததரங்கிணி என்று சில பதிப்புக்‌ 
களில்‌ காணப்படுவதோடல்லா மல்‌ இலக்ஷணமும்‌ வேவ்வேறுவிதமாகக்‌ 
காணப்பெறுறெது. 

2. ந்ருபாலவால3 


இ 9 


130 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. அபவர்க” ப,ல காமமுலநு ஜூசி அட்‌“ட*£மை 
யணிமாதி” ஸித்‌”து/ல மோஸபு”ச்செத”ரய்ய 
ஸுபவித்ரரூப ஸதா” கருணஜூடு” 
ஸுரபாலக த்யாக'ராஜநுத (க்ரு) 
கருணையின்‌ உறைவிடமே! பிறைகுடிய பெருமானால்‌ வணங்‌ 
கப்‌ பெற்றவனே! சரண்‌ புகுந்தவரின்‌ பாவங்களை யகற்றுபவனே! 
கூரிய குலத்தில்‌ உதித்த சந்திரனே! 
மோக்ஷம்‌ ஒன்றையே நாடும்‌ என்‌ விருப்பத்தைக்‌ கண்டு 
அதற்குத்‌ தடையாக அணிமா முதலிய அஷ்ட சித்திகளை வாக்‌ 
களித்து (மற்ற தேவதைகள்‌) என்னை மோசம்‌ செய்ய முயற்சி 
செய்கின்றனர்‌. தரயவடிவத்தாய்‌? சதா என்னைக்‌ கருணையுடன்‌ 
யார்‌. தேவரைக்‌ காப்பவனே! 


117 
நாயகி (மே. 22) ரூபகம்‌ 
ப. கநுகொ”நு ஸெளக்‌ யமு 
கமலஜுகைந கல்கு”நா (௧) 
௮, த”நுஜவைரியகு” ராமுநி 
தூய க”ல்கி"ந யதநி விநா (௧) 
ச. தநுவொகசோ மநஸொகசோ 


தகி'5 வேஷமொகசோ நிடி” 
ஜநுல நேசு வாரிகி 
ஐயமெளநே த்யாக”ராஜு (க) 


அரக்கரின்‌ சத்துருவாகிய இராமனின்‌ தயைக்குப்‌ பாத்திர 
மானவனைத்‌ தவிர, தியாகராஜன்‌ கண்டுகொண்ட இவ்வானந்தம்‌ 
மீரமனுக்கும்‌ கிடைக்குமா? 

தேகத்தை ஒருபுறமும்‌, மனத்தை ஒருபுறமும்‌, தகுந்த 
வேஷத்தை மற்றொரு புறமும்‌ வைத்து மாந்தரை ஏமாற்றுபவர்‌ 


களுக்கு வெற்றி கிடைக்குமா? 


178 
நாயகி ஜ,ம்ப 
ப. த'யலேறி ப்‌'ரதுகேமி தா"சரதீ, 1 ராம (த்‌) 
௮.  வயஸு நூறைந ஈ வஸுத' நேலிந கா”நி (த) 


1. தசரத: 2 தயாகராஐனத்நுத நீது 


முதற்‌ பாகம்‌ 131 


ச. ராஜாதிராஜ ரதிராஜசதலாவண்ய 

பூஜ ஜபமுல வேள பொந்து”“கா நெது'ட 

ராஜில்லி லோகாந்தரங்க” மர்மமு தெ”லிபி 

ராஜி ஸேயநி த்யாக”ராஜாதி” விநுத?2 (த்‌) 

நூறு வயது வாழ்ந்தாலும்‌, இவ்வுலகை அரசு புரிந்தாலும்‌, 

உன்‌ தயையில்லாத பிழைப்பு எதற்கு? தாசரதீ! ராஜாதி 
ராஜனே! நூறு மன்மதரை நிகர்த்த அழகனே! உன்னைப்‌ 
பூசித்து, சபம்‌ செய்யும்‌ சமயம்‌ நட்புடன்‌ நீ எதிரில்‌ விளங்கி, 
உலகத்தின்‌ அந்தரங்க மர்மங்களை விளக்கி சமாதானம்‌ செய்யா 
விடில்‌ (அச்சன்மம்‌ எதற்கு?) 


179 
நாயகி £ ஆது” 
ப. நீ பஜ கா”௩ ரஸிகுல நே 
நெந்து* கா“நரா ராம (ர) 
௮. ஸ்ரீ; வ ஸரோஜா ஸநாதி”௪- 
சீமகோரமண வந்த்‌“ய இலலோ (௩) 


VV 


ச. ஸகு”ண நிர்கு£ணபு நிஜத”ப்‌“ப”ரல நு 
ஷண்மதமுல மர்ம மஷ்டஸித்‌”து£ல 
வக"லு ஜூப ஸந்தஸில்லி க”ண்டிநி 
வரா௩ந த்யாக”ராஜவி நுத (6) 
உன்‌ பஜனையாகிற கானத்தில்‌ ஈடுபடுபவர்களை இவ்வுலகில்‌ 
நான்‌ எங்கு காண்பேன்‌? இலக்ஷ்மி, சிவன்‌, பிரமன்‌, சசிதேவி 
யின்‌ பதியாகிய இந்திரன்‌ முதலியோரால்‌ வணங்கப்‌ 
பெறுபவனே! ்‌ 
ஸகுண நிர்க்குண உபாசனைகளின்‌ உண்மை, பொய்களை 
யும்‌, (சைவம்‌, சாக்தம்‌ முதலிய) அறுசமயங்களின்‌ மர்மங்களை 
யும்‌, (அணிமா முதலிய) அஷ்ட சித்திகளின்‌ பகட்டையும்‌ (நீ) 
விளக்க நான்‌ மகிழ்ச்சியுடன்‌ தெரிந்தகொண்டேன்‌. நன்முகத்‌ த 
வனே! (உன்‌ பஜனையென்னும்‌ கானத்தில்‌ அபிருசியுள்ளவர்களை 
எங்கு காண்பேன்‌?) 


180 
பூர்ணஷட்‌ “ஜம்‌! (மே. 22) } ரூபகம்‌ 
ப. லாவண்யராம கந்நு- 
லார ஜூட”“வே அதி (லா) 


32 ருத்ரப்ரிய 


132 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


அ. ஸ்ரீவறிதா சித்தகுமுத 

சீதகர சதா௩ந்யஜ (லா) 
ச. நீ மநஸு நீ ஸொக”ஸு 

ந தி”“நுஸு வேறே 

தாமஸ மத தை”வமேல 

த்யாக£ராஜநுத தி£வ்ய (லா) 


இவ்ய செளந்தரியம்‌ அமைந்த இராமனே! உன்‌ கண்களார 
என்னக்‌ கடாகிப்பாயாக! திருமகளின்‌ இதயமெனும்‌ அல்லியை 
மலர்வீக்கும்‌ சந்திரனே! நூறு மன்மதரையொத்த அழகனே! 

(தயை நிரம்பிய) உன்‌ மனதும்‌, உன்‌ பேரழகும்‌. இவற்‌ 
நிற்கு இசைந்த உனது பக்குவமும்‌ உனக்கே உரியவை, (நீ 
விருக்கையில்‌) நமோ குணம்‌ நிறைந்த மற்ற தெய்வங்கள்‌ 
எனக்கு எதற்கு? 


181 
பூர்ணஷட்‌*ஜம்‌ தே சாதி” 
ப. ஸ்ரீமாநிந மகோஹர 
சிரகாலமை5* மாடயொகடிரா 
வேமாறு ப”£ல்கஜாலரா (ஸ்ரீ) 
அ. ஸ்ரீமந்துலெள நீ ஸோத”ருலு 
ஸேயு£ தி பாத'ஸேவ கோரிதிநி (ஸ்ரீ) 
௪.  தர்மாத்‌யகி,ல புருஷார்த்த முலு 
தா” சார்ஹுநி ரூபமப்‌"பி"௩ 
மர்மம்பு” வேறேயுந்நதி* 
மந்நிம்பு மிக த்யாக”ராஜநுத (ஸ்ரீ) 
இலக்குமி நாயகனே! வெகு நாட்களாக நான்‌ உன்னை 
வேண்டியவரும்‌ கோரிக்கை ஒன்றுதான்‌. அதை ஆயிரம்‌ முறை 
கூறவேண்டுமா? சீமான்களாகிய உன்‌ சகோதரர்கள்‌ உனக்குப்‌ 
புரித்துவரும்‌ இருவடித்தொண்டிற்கே நான்‌ ஆசையுற்றேன்‌. 
அறம்‌ முதலிய நான்கு வகைப்‌ புருஷார்த்தங்களும்‌ 
(தாசார்ஹ எனப்படும்‌) யாதவ குலத்தில்‌ கண்ணனாக அவதரித்த 


மர்மம்‌ வேறு உள்ளது. (“*தாசார்ஹோ தசரூப ப்ரு.த்‌”” என்பது 
நிகண்டு) என்னை மன்னித்து உன்‌ பாதசேவையை அளிப்பாயாக! 


13 சிரகாலமு 


முதற்‌ பாகம்‌ 133 


182 

ப,லமஞ்ஜரி (மே. 22) தே”சாதி” 
ப்‌. ஸநாத௩ பரமபாவந 3 

௧க$நாக?ந வர்ண கமலாநந (ஸ) 
௮. தநவாட*நே யபி'மா௩மு 

தை“வமைந நீகேல கலுக”து” (ஸ) 
ப. ராஜா தி;பாந்வய ஸாக”ர 

ராஜு நீவை விலஸில்லிதே 

தேஜரில்லகா”க்ருபஜூதுவே 

ஈ ஜகா”ந த்யாக"ராஜஸந்நுத . (ஸ) 

என்றும்‌ சாசுவதமானவனே! தூய்மை பொருந்தியவனே! 


மேகவண்ணனே! பங்கஜ வதனனே! தன்னைச்‌ சேர்ந்தவன்‌ என்ற 
அபிமானம்‌ தெய்வமாகிய உனக்கே (என்னிடம்‌) ஏன்‌ உண்டாக 
வில்லை? 

கத்திரிய வம்சமெனும்‌ கடலில்‌ தோன்றிய சந்திரனாக நீ 
விளங்குவதால்‌ உன்‌ புகழ்‌ ஓங்குமாறு நீ என்னைக்‌ கருணையுடன்‌ 
நோக்குவாயாக! 


183 
ப்‌'ருந்தா"வ௩ஸாரங்க"(மே. 22) தே“சாதி” 
ப. கமலாப்தகுலகலசாப்‌”தி' சந்த்‌”ர 

காவவய்ய நநு க”ருணாஸமுத்‌”“ர (க) 
௮. கமலா களத்ர கெளஸல்யா ஸுபுத்ர 

கமநீய கா”த்ர காமாரி மித்ர (௧) 
ச. முநு தா“ஸுலப்‌”ரோசிகதெ”ல்ல ஜால 


விநி நீ சரணாச்ரிதுடை“தி நய்ய 

கநிகரம்பு“௩ நா கப*ய மிவ்வுமய்ய 

வ௩ஜலோச௩ ஸ்ரீத்யாக”ராஜநுத (௧) 
தாமரையின்‌ நண்பனாகிய சூரியனின்‌ குலமென்னும்‌ 


கடலில்‌ தோன்றிய சந்திரனே? கறாணேக்‌ கடலே! என்னைக்‌ 
காப்பாயாக! இலஷ்மியைப்‌ பத்தினியாக உடையவனே! 


1 கலசவார்தி 


134 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


கெளசலையின்‌ நற்புத்திரனே! அழகிய வடிவத்தாய்‌! மன்மதனை 
எரித்த சிவனின்‌ தோழனே! 

முன்பு நீ உன்னடியார்களைக்‌ காப்பாற்றிய வரலாறுகளைக்‌ 
கேட்டு உன்‌ இருவடிகளை வந்தடைந்தேன்‌. இரக்கத்துடன்‌ 
எனக்கு நீ அபயம்‌ அளிக்கவேண்டும்‌ பங்கயக்‌ கண்ணனே! 


184 
மணிரங்கு” (மே. 22) ஆதி” 
ப.  ராநிதி”ராது”ஸுராஸுருலகைந (ரா) 
௮.  போநிதி”போது”பூ/ஸுருலகை௩ (ரா) 


ச. தே'வேந்த்‌'ருநிகி ஸுதே”ஹமு பூர்வ 
தே வுள்ள கம்ருத மபா*வமே கா”நி 
ஆ வசர பா"த'லாமுநுலகே கா”நி 
பாவந த்யாக”ராஜ பா"க்யமா ஸ்ரீராம (ரா) 
தேவருக்காயினும்‌ அசுரருக்காயினும்‌ வராதன என்றும்‌ 
வாரா. பிராம்மணராயினும்‌ அவர்களுககு ஓழியாதன என்றும்‌ 
ஒழியா. 

(கெளதம ரிஷியின்‌ சாபத்தினால்‌ உடலில்‌ ஆயிரம்‌ கண்‌ 
படைத்த) தேவேந்திரனுக்குத்‌ திரும்பவும்‌ நல்ல தேகமும்‌, 
அசரர்களுக்குக்‌ (இடைஃகாமற்போன) அமிருதமும்‌ என்றும்‌ 
கிடைக்கமாட்டா. (அவ்விதமே) வனத்தில்‌ வசிக்கும்‌ முனிவர்‌ 
களுக்கு அரக்கர்‌ இழைக்கும்‌ துன்பங்கள்‌ ஒரு பொழுதும்‌ 
விலகா. தரயவனே! தியாகராஜனின்‌ பாக்கியமே! 

185 

மத்யமாவதி (மே. 22) ரூபகம்‌! 
ப அடி”கீ“ஸு கழு லெவ்வரநுப'விஞ்சிரிரா 

ஆதி”மூலமா ராம (அ) 
அ.  ஸட”லநி பாபதிமிரகோடிஸூர்ய 

ஸார்வபெள“ம ஸாரஸாக்ஷ ஸத்‌*கு“ண நிக்‌ (௩) 
ச. 1. ஆச்ரயிஞ்சி வரமடி”கி"ந ஸீத 

யட”விபோ"நாயெ 

ஆசரஹரண ரக்கஸி யிஷ்டமடு“க” 

அபுடெ*முக்கு போயெ ஓராம ந்‌ (௩) 

1 சாபு: 


முதற்‌ பாகம்‌ 135 


2. வாஸிக”நாரத”மெளநி வரமடு*க” 
வநித ரூபுடா“யெ 
ஆஸிஞ்சி து”ர்வாஸுட”ந்௩மடு”க” 


அபுடெ”மந்த”மாயா ஓ ராம நிந்‌ (௩) 
3. -ஸுதுநி வேடு“க ஜூட“தே”வகி யடு“க” 

யசோத”ஸ௫ட”“நாரயெ 

ஸதுலெல்ல ரதிபி' க்ஷமடு“க”வாரிவாரி 

பதுல வீட“நாயெ ஓராம நிந்‌ (௩) 


4. நீகே த”யபு”ட்டி ப்‌'ரோதுவோ ப்‌“ரோவவோ 
8 குட்டு ப£யலாயெ 
ஸாகே த தாம ஸ்ரீத்யாக”ராஜநுத 
ஸ்வாமி ஏடி மாயா ஓ ராம நிந்‌ 


ஆதிமூலமாகிய இராமனே! உன்னைச்‌ சுகம்வேண்டுமென்று 
கேட்டவர்கள்‌ யாராவது அதைப்பெற்று அனுபவித்தார்களா? 
அகலாத பாவமென்னும்‌ இருளைப்போக்கும்‌ கதிரவனே! சக்ர 
வர்த்தியே! கமலநயனனே! நற்குணனே! 

உன்னையடுத்து வரம்‌ கேட்ட சீதை காட்டிற்குப்போகும்படி 
யாயிற்று. அரக்கரை வதைத்தவனே! சூர்ப்பநகை தன்‌ விருப்‌ 
பத்தை உன்னிடம்‌ தெரிவித்தவுடனேயே தனது மூக்கை 
இழந்தனள்‌. 

நாரதமுனிவர்‌ உன்னை ஒருவரம்‌ கேட்க முற்பட அவர்‌ 
பெண்ணுருவை ஏற்க நேர்ந்தது. ஆசையுடன்‌ துர்வாசர்‌ 
அன்னம்‌ வேண்டுமென்று கேட்க அவர்‌ வயிறு அப்பொழுதே 
மந்தமாயிற்று. 

புதல்வனை வளர்க்கும்‌ இன்பம்‌ வேண்டுமென்று தேவகி 
கேட்க அந்த பாக்கியம்‌ யசோதைக்குக்கிடைத்தது. கோப 
ஸ்திரீகள்‌ உன்னிடம்‌ காமவின்பத்தை விரும்பவும்‌ தங்கள்‌ 
கணவர்களையே துறக்குமாறு ஆயிற்று. 

உனக்கே தயை பிறந்து காப்பாயோ, காக்கமாட்டாயோ? 
உன்‌ இரகசியம்‌ வெளியாகிவிட்டது: கோசல மன்னனே! 
சுவாமி! இதென்ன மாயை! 


186 
மத்யமாவதி ரூபகம்‌ 
ய. அலக லல்லலாட”“க”க”நி 
ஆராண்முநி எடு பொங்கெநோ (அ) 


136 ஸ்ரீ இயாகராஜஸ்வா மி 8ர்த்தனை கள்‌ 


௮, செலுவு மீரக”நு மாரீ- 

சுநி மத“மணசே வேள (அ) 
ச. முரி கநுஸைக”தெ”லிஸி சிவ 

த*நுவநு விறிசே ஸமய- _- 

முக த்யாக”ராஜ விநு- 

துமி மோமு௩ ரஞ்ஜில்லு (௮) 

தோற்றப்‌ பொலிவுடன்‌ மாரீசனின்‌ மதத்தை அடக்கும்‌ 

சமயம்‌ (இராமனின்‌) நெற்றியில்‌ புரளும்‌ சுருண்ட குழல்‌ அசைந்‌ 


தாடுவகதைக்‌ கண்டு அந்த ராஜரிஷி: (விசுவாமித்திரர்‌) எப்படி 
மகழ்ந்தனரோ? 

அம்முனியின்‌ கண்‌ ஜாடையைத்‌ தெரிந்து பரமசிவனின்‌ 
வில்லையெடுத்து ஒழிக்கும்‌ தருணம்‌ தியாகராஜன்‌ வணங்கும்‌ 
தெய்வமா ய இராமனின்‌ முகத்தில்‌ விளங்கும்‌ (சுருண்ட குழல்‌... 
மகிழ்ந்தாரோ?) 


187 
மத்‌யமாவதி ஆதி” 
ப.  எஃரிச்சிரிரா சரசாபமுலு நீ- 
கிஈகுலாப்‌"தி'சந்த்‌”ர (௭) 
௮. அவதரிஞ்சுவேள நுண்டெநோ லேக 
அவநிகேகி யார்ஜிஞ்சிதிவோ ஸ்ரீராம நீ (கெ) 


6. ஒகடேஸிஈ பதி” நூரை வெய்யை 
சகபகலாடி”சத்ருவுல நணசே நட 
விகலுநி கா கிநி ப்‌“ரோவ த்ரிமூர்த்துலு 
வெநுக தீஸி நாரட 
ஸகலஃ3த்‌“பதிகை த்‌”ருமகுல்யுல 
ஸம்ஹரிஞ்செ ஈடா 
ப்ரகட கீர்த்தி க'லிகி'5 கோத“ண்ட” 
பாணி ஸ்ரீத்யாக”ராஜநுத நீ (கெ) 


கோ தண்டபாணியென்று பிரபலமான தீர்த்திபெற்ற 
வில்லானளியே! சூரிய குலதிலகனே! உனக்கு வில்லையும்‌ அம்புகளை 
யும்‌ யார்‌ அளித்தனர்‌? நீ (இராமனாக) அவதரிக்கும்பொழுதே 
அவை உன்னுடன்‌ இருந்தனவா? அல்லது நீ இவ்வுலகிற்கு 
வந்த பிறகு சம்பாதித்தக்கொண்டனையா ” 


முதற்‌ பாகம்‌ 137 


நீ ஓரம்பைத்‌ தொடுத்தால்‌ அது பத்து, நூறு, ஆயிரமாகப்‌: 


பெருகி சத்துருக்களை அடக்னெவாம்‌ புத்தியிழந்த காகாசுரனை 
(உன்‌ பாணம்‌ துரத்தியபொழுது) காக்கத்‌ திரிமூர்த்திகளும்‌ 
பின்வாங்கினராம்‌. சமுத்திரராஜனின்‌ பொருட்டு (உன்‌ பாணம்‌) 
துரும குல்யங்கள்‌ எனப்படும்‌ அரக்கர்‌ வாழுமிடங்களை நாசம்‌ 
செய்ததாம்‌. (அத்தகைய வில்‌ அம்புகளை உனக்கு யார்‌ 
அளித்தனர்‌?) 
188 
மத்‌'யமாவதி சாபு 
ப. நளி௩லோ ௪௩ நீவுகா”க அந்யுல ௩ம்ம 
நரஜந்ம மீடே “ரு௩ா 


௮. ஐலஜாப்த குலபூ,ஷண ஸஜ்‌ 


ஜ௩போ ஷண ஐ௩கஸுதாரமண (ந). 


ச. 1. கொங்க”வண்டி த்‌யா௩மு சேஸிதே தந 


கோரிக கொஈஸாகு”நா 

தொ”ங்க”மக”நி ப*க்திமீற நம்மிதே மஞ்சி 

தோ”வ ஐூப நேர்ச்சுகா 

க”ங்க”லோநி ஓட”நு நம்மி ப;வஸா- 

க”ரமு தா”டவச்சுநா 

நங்க”நாசுல சரண நுடசேத ௩- 

நங்கு“டு“ஜ்ஞாநோபதே“சமு ஜேயுகா (௩): 
2. பரமவந்த்‌“யகு பா”லு பெருகு'போ"ஸிதேசண்டி 

பாலு கலுக”ேர்ச்சுகா 

நெறய த”நமுலு தா”யாது”ல கிச்சிதே 

நெரு மாட கல்கு”கா 

எருவு வேஸி யூஷர பூ;மி வித்திதே 

ஏமை௩ ப,லிஞ்சுநா 

வரமை௩ பேருக”லுகு” க'ங்க"ராவிகி 

வந்த“ஈ மொரரிஞ்சிதே ப்‌“ரோவரேர்ச்சுகா (௩) 
3. ஸொக”“ஸைந பூ'ருகு'லநு பெ”ஞ்சிதே 

ஸுரஸ ப,லமு லிச்சுகா 


138 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


பா?க்‌“யமுக”ல திருமஞ்ஜ௩ விப'வமு 

பரிசாரகுல கப்‌“பு*கா 

ராக£லோபமுலதோ த”பமு ஜேஸிதே ப- 

ரக”தி கலுக” நேர்ச்சுகா 

த்யாக“ராஜஸந்நுத ஸத்‌”கு“ண ஸ- 

த்யஸ்வரூப நிர்விகார பராத்பர (௩) 


பங்கயக்‌ கண்ணனே! உன்னையன்றி மற்றதெய்வங்களை 
உபாசித்தால்‌ இம்மானிட சன்மம்‌ ஈடேறுமா? சூரிய குல 
திலகனே! இனிய பேச்சையுடையவனே! நல்லோரைக்‌ 
காப்பவனே! ஜானக நாயக! 

கொக்கைப்போல்‌ (ஓடுமின்‌ ஓட உறுமீன்‌ வருமளவும்‌) 
கண்மூடி தியானம்‌ செய்தால்‌ நம்‌ விருப்பம்‌ நிறைவேறுமா? 
திருடனாகிய கணவனை பக்தியுடன்‌ நம்பினால்‌ மனைவிக்கு நல்வழி 
காட்டுவானா? கங்கையின்மீது செல்லும்‌ ஓடத்தை நம்பி 
சம்சாரக்‌ கடலைக்‌ கடக்க முடியுமா? கபடம்‌ நிறைந்த மாதரிடம்‌ 
சரண்‌ புகுந்தால்‌ மன்மதன்‌ ஞானோபதேசம்‌ செய்வானா? 

மலமடக்குப்‌ பால்‌, தயிர்‌ வார்த்து வளர்த்தால்‌ குழந்தைப்‌ 
பால்‌ கிடைக்குமா? நிறைந்த செல்வத்தை தாயாதிகளுக்கு 
அளித்தால்‌ அவர்களிடமிருந்து சிறிதேனும்‌ நன்றி கிடைக்குமா? 
எருப்போட்டு உழ மண்‌ நிலத்தில்‌ விதைத்தால்‌ ஏதாவது 
முளைக்குமா? பிரமதாரு என்ற சிறந்த பெயருடைய பூவரச 
மரத்‌ திற்கு நமஸ்காரம்‌ செய்தால்‌ அது நம்மைக்‌ காக்குமா? 

அழூய இலவ மரத்தை வளர்த்தால்‌ அது ரசம்‌ நிறைந்த 
பழங்களை அளிக்குமா? பகவானின்‌ திருமஞ்சனத்தைச்‌ சேவித்து 
பக்தர்‌ அனுபவிக்கும்‌ பாக்கியம்‌ அர்ச்சகருக்குக்‌ கிடைக்குமா? 
ஆசை உலோபம்‌ முதலியவற்றுடன்‌ தவம்‌ புரிந்தால்‌ பரகதி 
டைக்குமா? நற்குண நிதியே! சத்திய ஸ்வரபனே! நிர்வி 
காரனே! பராத்பர! 


189 
மத்யமாவதி ஜ,ம்ப 
ப. நாது”பை பலிகேரு ஈருலு (நா) 
௮. வேத"ஸந்நுத பவமு 
வேறு ஜேஸிதி நநு௬ு (நா) 


ச. 1. பஞ்சசரஜநக ப்ரபஞ்சமுந கல ஸாக,மு 
மஞ்சுவலெ ஈறுசு மதி" நெஞ்சிதிரி காரி 
பஞ்சுகொதி த'நமுலார்ஜிஞ்சுகொறிஸரியவ்வ- 
ரஞ்சு மறி க தியு லேத”ஞ்சு ப£ல்கிதிகா (நா) 


முதற்‌ பாகம்‌ 139 


2. திஈமு நித்யோத்ஸவம்‌ முக காஸ ஜெந்தி”திநா 
மநஸ்‌*நநு நில்லு யொகடநி யுண்டி கா”நி 


அநுதி”நமு யொருல மேலுநு ஜூசி தாள லே- 
கநு ரெண்டு” ஸேயவலெ நநுசு ப”ல்கிதிநா (நா) 
3. ப்ராண மேபாடியநி மாஈமே மேலண்டி 
கா“நி ஸ்ரீராம பரமாநந்த” ஜலதீ; 
ஸ்ரீநாத, குலமுலோ லேநி தா”ரிநி பட்டி 
ஜாநெ டு“த”ரமு நிம்ப நொருல.பொ”க”டி”திநா (நா) 
4. ஆஜாநுபா“ஹுயுக” ஸ்ரீஜா௩கீபதி ப- 
யோஜா க்ஷ ஸ்ரீத்யாக”ராஜநுத சரண 
ஈ ஜக"திலோ நிந்நு பூ" ஜிஞ்சுவாரி௩.. 
வ்யாஜமு௩ ப்‌*ரோசே ஸுராஜ நீ வாடை“௩- 
வேதங்களால்‌ துதிக்கப்பெறுபவனே! இக்‌ குடும்பத்தைப்‌ 
யாகம்‌ செய்தேனென்ற பழியை ஊர்‌ மக்கள்‌ உன்‌ அடியவனான 
என்மீது சுமத்தினர்‌. 
ஓஐங்கணையோனாய மதனனைப்‌ பெற்றவனே! இவ்வுலகி 
வுள்ள சுகமனைத்தும்‌ பனியை ஓத்தனவென்று மனத்தில்‌ 
எண்ணினேனே தவிர, சொத்தைப்‌ பங்கிட்டுக்கொண்டு, 
மேலும்‌ செல்வந்தேடி, “எனக்கு நிகர்‌ யார்‌? என்னைவிட்டால்‌ 
கதியேது?”” என்று கர்வித்தேனா? 
தினமும்‌ உன்‌ ஆராதனையை விடாது நடத்த வேண்டு 
மென்று ஆசைகொண்டு மனத்தில்‌ இவ்வீடு ஒன்றேயென 
இருந்தேனே தவிர, அனுதினமும்‌ பிறர்‌ மேன்மையைக்‌ கண்டு 
மனம்‌ பொறாமல்‌ குடும்பத்தை இரண்டாக்க வேண்டுமென்றேனா? 
உயிர்‌ எப்படியாயினும்‌ மானமே பெரிதென்றேனே தவிர 
ஸ்ரீராம! பரமானந்தக்‌ கடலே! லக்ஷ்மீபதி! என்‌ குலத்திற்குத்‌ 
தகாத வழியைப்‌ பின்பற்றி இச்சாண்‌ வயிற்றை ர்ப்ப 
மாந்தரைப்‌ புகழ்ந்தேனா? 
நெடுந்தோளனே! ஜானகி பதியே! கமலக்‌ கண்ணா! 
தியாகராஜன்‌ வணங்கும்‌ பாதனே! இவ்வுலகில்‌ உன்னைப்‌ 
பூசிப்பவர்களைக்‌ காரண மின்‌ றிக்‌ காக்கும்‌ மன்னர்‌ பெருமானே! 


190 
மத்யமாவதி தே'சாதி" 
ய. ராம கதா, ஸுதா$ரஸ பாநமொக (ரா) 
ராஜ்யமு சேஸுநே 


140 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனை கள்‌ 


௮. பா'மாமணி ஜாகி ஸெளமித்ரி 
ப;ரதாது“லதோ பூமி வெலயு ஸ்ரீ (ரா) 
ச. தர்மாத்‌*யகி,ல ப,லத”மே ம௩ஸா 
தைர்யாநந்த” ஸெளக்‌, யநிகேதஈமே 
கர்மப”ந்த, ஜ்வலநாப்‌" தி'க5ாவமே 
கலிஹரமே த்யாக”ராஜ விநுதுட“கு” (ரா) 
பெண்களுள்‌ இரத்தினமாகய சீதாதேவி, இலக்ஷ்மணன்‌, 
பரதன்‌ முதலியோருடன்‌ கூடி இப்பூமியில்‌ விளங்கும்‌ ஸ்ரீராமனின்‌ 
திவ்ய சரிதமாகிய அமிருதபானமே ஓர்‌ அரசாட்சி புரியும்‌. 
(அது) தர்மம்‌ முதலிய நான்குவகை ££ புருஷார்த்தங்களை 


அளிக்க வல்லது. தைரியம்‌, ஆனந்தம்‌, சுகம்‌ இவற்றின்‌ 
உறைவிடம்‌. பழலீனைகளால்‌ ஏற்படும்‌ தாபங்களாகிற 
சமுத்திரத்தைக்‌ கடக்க உதவும்‌ நாவாய்‌. கலியுகத்தின்‌ 


பாவங்களைப்‌ போக்கடிப்பது. 


191 
மத்யமாவதி ஆதி” 
ப. ராம ஸமயமு ப்‌”ரோவ 
ரா நாபாலி தை”வமா (ரா) 
௮. ராமத”நுஜகீணபீ)ம வகந 


ச்யாம ஸந்ததமு நாம கீர்த்தநமு 

யேமறகநு யதி நேமமு ஜேஃ 

ஸே மஹாத்முலகு காமிதப லத” (ரா). 
ச. 1. தாந்த ஸம்ரக்ஷணுக”மாந்தசர பா*க”வ- 

தாந்தரங்க”சர ஸ்ரீகாந்த கமநீயகு”- 

னாந்தகாந்தக ஹிதாந்த ரஹித முநி 

சிந்த$ீய வேதா“ந்த வேத்‌ய ஸாஃ 

மந்தராஜ நுத*யாந்த பா'ந்தநி- 

சாந்த ஸுகருணாஸ்வாந்த நீகிதி” (ரா) 


* இதற்குப்பின்‌ வரும்‌ **யாந்த பாந்த'' என்று வார்த்தை 
களுக்குப்‌ பொருள்‌ விளங்கவில்லை. **ய? விற்கு அடுத்த எழுத்தாகிய 
₹*ற?* வையும்‌ **ப,""விற்கு அடுத்த எழுத்தாகிய **ம”*வையும்‌ சேர்த்து 
“சராம்‌” என்று கற்பனையாகப்‌ பொருள்‌ கூறலாம்‌. 


முதற்‌ பாகம்‌ 141 


2, ப்ருந்தா“ரகாதி” முநி ப்‌*ருந்தார்ச்சித பதா”ர- 
விந்த” ஸத்‌”“ப'க்தி ஜீவாநந்த”கர ஸூர்யகுல 
சந்த“௩ாரி ஹர ஈந்த'காயுத,ஸ- 
நந்த'நாதி” நுத குந்5'ரத“௩ வர 
்‌  மந்த'ரத/ர கோ” ரிந்த” முகுந்த” 
ஸந்தே'ஹமு நீகெந்து'கு நாபை (ரா) 


3. ஈ ஐகூதிநி நீவவ்யாஜ கருணா மூர்த்திவநி 
பூஜ ஜேஸிதி க“ஜராஜரக்ஷக த்யாக” 
ராஜவந்தி”த இப'ராஜவந்த”ந ப,ணி- 
ராஜசய௩ வி௩ரா ஐக”த்பதீ 
பூ”ஜாகாயக ராஜிதமகுட த - 
ராஜஸந்நுத ஸுராஜ யிபுடே” (ரா) 


இராம! என்னைப்‌ பாலிக்கும்‌ தெய்வமே! என்னைக்‌ காக்க 
இதுவே தருணம்‌. அரக்கரை வதைப்பவனே! மேக வண்ணனே! 
சதா நியமத்துடன்‌ உன்‌ நாம ஸங்கீர்த்தனம்‌ செய்யும்‌ மகான்‌ 
களின்‌ விருப்பங்களை யளிப்பவனே! 


புலன்களை யடக்கியவர்களைக்‌ காப்பவனே! வேதங்களில்‌ 
சஞ்சரிப்பவனே! பக்தரின்‌. உள்ளத்துறைபவனே! திருமகள்‌ 
நாயகனே! உள்ளங்கவரும்‌ குணசிலனே! காலனை வென்ற 
சிவனின்‌ தோழனே! முடிவற்றவனே! முனிவரால்‌ தியானிக்கப்‌ 
படுபவனே! மறை முடியால்‌ அறியப்படுபவனே! மகாராஜர்‌ 
களால்‌ தொழப்படுபவனே! சாந்த ஸ்வரூபனே! கருணை 
நிரம்பிய உள்ளத்தவனே! 


தேவர்‌, முனிவர்‌ குழாத்தினால்‌ தொழப்படும்‌ பாதனே! 
பக்தருக்கு ஆனந்தமளிப்பவனே! சூரிய குலத்திற்குச்‌ சந்தனம்‌ 
போல்‌ குளிர்ச்சி தருபவனே! சத்துருக்களை ஒழிப்பவனே! நந்தக 
மென்னும்‌ கத்தியை அணிந்தவனே! ஸநந்தனர்‌ முகலியோரால்‌ 
துதிக்கப்‌ பெறுபவனே! முல்லைப்‌ பற்களையுடையவனே! மந்தர 
மலையைத்‌ தாங்கியவனே! கோவிந்த! முகுந்த! என்மீது உனக்‌ 
கென்ன சந்தேகம்‌? 


இவ்வுலகில்‌ காரணமின்றி அருள்‌ புரிபவன்‌ நீயென்று 
உன்னைப்‌ பூசித்தேன்‌. கஜேந்திரரக்ஷ்கா! அந்த யானை யரசனால்‌ 
வணங்கப்‌ பெற்றவனே! சேஷசயந! களாய்‌! உலகநாயகனே! 
ஸீதாபதியே! ஒளிவீசும்‌ கிரீடத்தையணிந்தவனே! பிரமனால்‌ 
தொழப்படுபவனே! இதுவே நீ என்னைக்‌ காக்க வேண்டிய 
சமயம்‌. 


142 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


192 
மத்யமாவதி ஆதி” 
ப. வேங்கடேச நிநு ஸேவிம்பநு பதி”- 
வேல கநுலு காவலெகய்ய (வே). 
௮. பங்கஜாக்ஷ பரிபாலித முநிஜ உ ்‌ 
பா'வுகமகு" தி"வ்யரூபமுநு கொங்க (வே), 
ச. எக்குவ நீவநி தி”க்குல பொ”க”ட”க” 


அக்கறகொ'நி மதி” ஸொக்கி கநுங்கொ”ந 

நிக்கமு நீவே க்‌“ரக்குக ப்‌“ரோவுத- 

ளுக்கநி மெறஸே சக்கத௩மு க”ல (வே) 
2. ஏநோமு ப,லமோ நீ நாமாம்ருத 

பாநமு அநு ஸோபாநமு தொ”ரிகெநு 

ஸ்ரீநாயக பரமாநந்த” நீ ஸரி 

கா'நமு சோபா*யமாகாங்க்‌! ௬ுலுக”ல (வே), 


3. யோகி'ஹ்ருத'ய நீவே க”தியநு ஐ௩- 
பா'£க*தேய வர போ*&”“சசய௩ 
பா'க“வதப்ரிய த்யாக“ராஜ நுத 
நாகா“சலமுபை பா”கு“க” நெலகொந்ந (வே) 
பங்கயக்‌ சண்ணனே! முனிவர்களைக்‌ காப்பாற்றியவனே! 
மங்களகரமான இிவ்ய ரூபத்துடன்‌ நாகாசலமென்ற திருமலை 
மீறு எழுந்தருளியிருக்கும்‌ வேங்கடேசனே! உன்னைச்‌ சேவிக்கப்‌ 
பதினாயிரம்‌ கண்கள்‌ வேண்டும்‌ ஐயனே! 
மேலானவன்‌ நீயேயென்று திக்குகள்‌ அனைத்தும்‌ புகழ, 
தான்‌ அன்பினால்‌ மெய்ம்மறந்து சாசுவதனாகிய உன்னைத்‌ 
தரிசிக்க வந்துள்ளேன்‌. ஒளிவீசும்‌ உன்‌ நல்லழகுடன்‌ விரைவாக 
வந்து காப்பாயாக. 
உன்‌ திருநாமமாகிய அமுதபானம்‌ என்ற படிக்கட்டு 
எனக்குக்‌ கிடைத்தது எந்த நோன்பின்‌ பலனோ? லசக்ஷ்மீபதி! 
பரமானந்த! பிரகாசிக்கும்‌ திருவடிகளையுடைய உனக்கிணை 
எங்கும்‌ கண்டிலோம்‌. யோூகள்‌ உள்ளத்‌ துறைபவனே! நீயே 
கதி யென்று கூறும்‌ மக்களின்‌ பேரதிர்ஷ்டமே! சேஷநயன! 
பக்தப்மிய! 


முதற்‌ பாகம்‌ 142 
193 


மத்யமாவதி ஆதி" 


ப. 


௮. 


சரணுசரண நுசு மொறலிடி“௩ நா- 

கி'ரமுலக்கி பரியாசக மெளநா (௪) 
சரஜுய௩ பரமபுருஷ நிந்நநு ன்‌ 
ஸரணதோ க'ருணதோ மறி மறி (௪): 
சரமு தரம தரமுகா“க காகா | 
ஸுருடு” ஸுருல நாய வேட”கா”நு த”- 

சரத வர குமாருநி பா£ணமநுசுநு 

வெறசி ஜரக”மரல தாநு க”நி கா”- 

ப"ரபடி“ஸரகு'௩ சரணநு மாத்ரமு 

நிருவுக”நு ரஜத கி”ரிகாதா,து“லு 

வரமகு”பி”ருது”௩ ஸரஸத மெச்சநு 

கருணநு ஸ்தி,ரமுக”வரமிச்சிஈ நிநு (௪) 
முநுபு மகஸுந நஸ9யலநு தபோ- ட்‌ 
த" நுடு”“விநயமுநநு த்‌”ரெளபதி”நிசோ- 

த/நமுக'நமுக' நிஜமுஸேய த்‌*ருட 

முநநு தநமதி“நி சரண௩கா"நே 

கநிகரமு௩ வேக" நீவெ ந்தோ சநு- 

வு முநுலு ஸுஜநுலு ஸுராஸுர 

க”ணமு லவநிபால நருலு பொ”க“ட”க”நு 

வ௩ஜநய௩ லகு'வு௩ ப்‌”மராசிஈ நிநு (௪) 


_ மதி'நி பெ”த”ருஸுத”திறி க”நி நீது” 


பத”முலு த£யநு த,ரலோநு ப்‌“ரோசே 
கதர மத”ஜு த“ள௩ாபக'௩ஜித 

மத”ந பு”த$ஜுதத த்யாக”ராஜ 
ஹ்ருதய குமுதஜலஜத)ர ஸம்ஹரணா- 
ரித“ம௩ ஸத”மலரத”ந முநிமகோ- 


க்கீ ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


ஸதூ*5 சுப/த'௩நு முத'மு௩ ப்‌"ரோவுமு 
ஸதூயுட“கொத”வல நத”லிம்புமு நிநு (௪) 


தாமரைக்‌ கண்ணனே பரம! புருஷ! உன்‌ திருவுள்ளத்தை 
அனுசரித்து நீயே அடைக்கலம்‌ என்று முறையிடும்‌ என்‌ 
வார்த்தைகள்‌ உனக்குப்‌ பரிகாசமாகிவிட்டனவா? 

உன்‌ பாணம்‌ துரத்தியபொழுது அதைத்‌ தாளமுடியாமல்‌ 
வேறு கதியின்றி சாகாசுரன்‌ தேவர்களைத்‌ தேடி வேண்டவும்‌ 
“இது தசரத குமாரனின்‌ பாணம்‌”? என்று அவர்கள்‌ பயப்பட 
அதைக்கண்டு ' கலக்கமுற்று உன்னையே சரணடையவும்‌ வெள்ளி 
மலக்‌ கதிபதியாகிய சிவன்‌ முதலியோர்‌ உன்‌ புகழை மெச்சு 
மாறு காகாசுரனை நீ காக்கவில்லையா? 
முன்பு மனத்தில்‌ பொறாமையுடன்‌ துர்வாச முனிவர்‌ 
ரளபதியைப்‌ பெரிய சோதனைக்கு ஆளாக்க விரும்பவும்‌, 
அவள்‌ இடமாகத்‌ தன்‌ மனத்தில்‌ உன்னைச்‌ சரண்‌ புகவும்‌, 
நீ இரக்கத்துடன்‌, முனிவர்‌, நல்லோர்‌, தேவர்‌, அசுரர்‌, 
மக்கள்‌ முதலியோர்‌ புகழ அவளை எளிதில்‌ காக்கவில்லையா? 
கமலக்‌ கண்ணனே! 

உள்ளத்தில்‌ பரிதாபமடைந்த அகல்யையைக்‌ கண்டு உன்‌ 
இருவடிகள்‌ தயையுடன்‌ அவளைக்‌ காப்பாற்றவில்லையா? மத 
முன்னவரை அடக்குபவனே! அழகினால்‌ மதனனை வென்றவனே! 
ஞானியர்‌ செல்வமே! தியாகராஜன்‌ உள்ளமெனும்‌ அல்லியை 
மலர்விக்கும்‌ சந்திரனே! பூதேவியை இம்சை செய்த அரக்கரை 
வதைத்தவனே! வெண்‌ பற்களையுடையவனே! முனிவருள்ளத்‌ 
துறைபவனே! மங்களம்‌ தருபவனே! தயாநிதியே! மகிழ்வுடன்‌ 
என்னைக்‌ காத்து என்‌ குறைகளைப்‌ போக்குவாயாக! 


94 
மகோஹரி (மே 22) ரூபகம்‌ 
ப. பரிதாபமு கரி யாடி"௩ 
பலுகுல மறசிதிவோ 1நா (ப) 
௮. ஸரிலேநி ஸீததோ 
ஸரயூ மத்‌) யம்பு"ந நா 
ச. வரமகு பங்காரு வாட”நு 
மெறயுசு ப"தி£பூட்லபை 
க ருணிஞ்செத'௩நுசு க்ரீ- 
க”நுல த்யாக”ராஜுநி 
நிகரற்ற தா தேவியுடன்‌ சரயு நதியின்‌ .மிசை என்‌ 
பரிதாபத்தைக்‌ கண்டு மொழிந்த வார்த்தைகளை மறந்தனையோ! 
1. ஆ பலுருல மறசிதிவோ'” என்று அதிக பாடம்‌. 


முதற்‌ பாகம்‌ 145 


சிறந்த தங்கத்‌ தோணியின்‌ மீதமர்ந்து “இன்னும்‌ பத்‌ 
நாட்களில்‌ உனக்குக்‌ கருணை புரிவேன்‌” என்று தி க்‌ 
கண்ணால்‌ தியாகராஜனின்‌ (பரிதாபத்தைக்‌ கண்டு கூறிய 
வார்த்தைகளை மறந்தனையோ?) 


195 
மஞ்ஜரி (மே. 22) ஆதி” 
ய. பட்டி விடு*வராது”நா செயி 
பட்டி விடு“வராது” (ப) 
a, புட்டி நாடே“நிஜப' க்திநிமெட “ 
கட்டி குட்டு செத£ரக ப்‌“ரோசி செயி (ப) 


ச. நித்யாநித்யமுலநு போ? தி£ஞ்சி 
க்ருத்யாக்ருத்யமுலநு தெ" லிபிஞ்சி 
ப்ரத்யேகுடு” நீவநி கநிபிஞ்சி : 
ப்‌'ருத்யுடை“௩ த்யாக”ராஜுசெயி (ப) 


நான்‌ பிறந்ததினமே உன்‌ பக்தியை என்‌ கழுத்தில்‌ 
பிணைத்து என்‌ கெளரவம்‌ கெடாமல்‌ காப்பாற்றி என்னைக்‌ 
கைப்பிடித்த நீ என்னை இன்று விடலாகாது. 

அழிவற்றது, அழிவுள்ளது ஆகியற்றைப்‌ போதித்து, 
செய்யத்‌ தக்கன, செய்யத்‌ தகாதன ஆகியவற்றை அறிவுறுத்தி, 
தனிச்‌ சிறப்புள்ள தெய்வம்‌ நீயே யென்பதைக்‌ காட்டி, உன்‌ 
'சேவகனாகிய தியாகராஜனைக்‌ கைப்பிடித்த நீ (என்னை விட 
லாகாது). 


196 
மாளவஸ்ரீ (மே. 22) ஆதி” 
ய. எந்நாள்ளு திரிகே”தி” யெந்நாள்ளு (௭) 
௮. எந்நராநி தே£ஹாலெத்தி 
ஈ ஸம்ஸார க”ஹக௩மந்து” 
பந்நுக£ஜோருலரீ தி 
ப“ருலநு வேகி”ஞ்சுசுநு (௭) 
ச. 1. உப்பு கர்ப்பூரமு வரகு 
உஞ்ச,வ்ருத்திசே நார்ஜிஞ்சி 
மெப்புலகு பொ”ட்ட நிம்பி 
'மேமே பெத்‌“த”லமநுசு (நெ) 
இ-—10 


146 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


2. ரேபடி கூடிகி லேத”நி 

ரேயி பக'லு வெஸு௩மந்தி” 

ஸ்ரீபதி பூஜலு மறசி 

சேஸி ஈட்டி வாரிவலெ நே (நெ) 
3. ப்‌'ரமநுகொநி இருகு பொருகு" 

ப£க்ஷிம்ப ரம்மநி பில்வ 

அமருசுகோ பூஜ ஜபமு 

நாஸாயமு சே துநநுசு (எ) 
த. காயந்த"உண்டே" தப்புலு 

நாடே*தெலிஸிகொண்டி கா*நி 

பாய விடு”வக மஹாநு- 

பா,வ த்யாக”ராஜவிநுத (எ): 


எத்தனை காலம்‌ நான்‌ இவ்வாறு திரிவது? எண்ணற்ற 
சன்மங்கனெடுத்து (- சம்சாரமென்னும்‌ இக்காட்டில்‌ திருடர்‌ 
களைப்போல்‌ பிறரை விரட்டியடித்து (எத்தனை காலம்‌ திரிவது?) 

உப்பு முதல்‌ கற்பூரம்‌ வரையில்‌ யாசகத்தினால்‌ சம்பாதித்து 
வீண்‌ பெருமைக்காக வயிறு நிரப்பி “நாமே உயர்ந்தவர்கள்‌?” 
என்று (எத்தனை காலம்‌ திரிவது?) 

நாளைக்குச்‌ சோறில்லையென்று இரவு பகலாகக்‌ கவலையுற்று: 
பகவானின்‌ பூஜையை மறந்து, அதைச்‌ செய்ததுபோல்‌ நடித்து. 
(எத்தனை காலம்‌ திரிவது?) 

அயல்‌ வீட்டுக்காரர்கள்‌ (இவன்‌ பண்டிதனென்று) பிரமித்து 
விருந்திற்கு அழைக்க “எல்லாம்‌ சித்தமாக இருக்கட்டும்‌?” 
என்று கூறி (போலியாக) மாலை வரையில்‌ பூஜை, சபம்‌ 
முதலியன செய்து (எத்தனை காலம்‌ திரிவது?) 

என்னிடமுள்ள பிழைகளை நானே தெரிந்துகொண்டும்‌ 
அவற்றை அடியோடு விடமுடியாமல்‌ நான்‌ (எத்தனை காலம்‌ 
திரிவது?) மகானுபாவனே! 


197 
முகா,ரி (மே. 22) ரூபகம்‌ 
1. எந்தரி கே வர்ணிந்துநு சப”ரீபா”க்‌ய « (மெந்‌) 
௮. தா”ந்துல வரகாந்தலு ஐக”- 


மந்த நிண்டி”யுண்ட”க” (எந்‌) 


முதற்‌ பாகம்‌ 147 


ச. கநுலார ஸேவிஞ்சி கம்மநி ப லமுலநொஸகி” 
த நுவு புலகரிஞ்ச பா“த”யுக“முலகு ம்ரொக்கி 
இஈகுலபதி ஸமுக,ம்பு”௩ புஈராவ்ருத்திரஹிதபத”- 
முநு பொந்தி”ந த்யாக”ராஜ நுதுராலி 
புண்யம்முநு (எந்‌) 
புலன்களை வென்ற முனிவர்களின்‌ தர்ம பத்தினிகள்‌ பலர்‌ 
இவ்வுலகு முழுவதும்‌ நிறைந்‌ திருக்கையில்‌ (வேடுவ ஸ்திரீயான) 
சபரிக்குக்‌ கிடைத்த பாக்கியத்தை நான்‌ என்னவென்று 
வருணிப்பேன்‌? 
சூரிய குல திலகனான இராமனைக்‌ கண்ணார தரிசித்து, 
அவனுக்கு இனிய கனிகளை அளித்து, மெய்சிலிர்க்க அவன்‌ 
திருவடிகளில்‌ வீழ்ந்து வணங்கி, மறு பிறப்பில்லாத மோட்௪ 
பதவியை அடைந்தவளும்‌, தியாகராஜனால்‌ வணங்கப்படுப 
வளுமான (சபரியின்‌ புண்ணியத்தை எவ்வளவென்று வருணிப்‌ 
பேன்‌?) 


198 
முகா,ரி ஆதி 
ப. காருபா”ரு ஸேயுவாரு ்‌ 
க”லரே நீவலெ ஸாகேத நக”ரிநி (கா) 
அ. ஊரிவாரு தே சஜநுலு வரமுந 
லுப்பொங்கு”சு பா“வுகுலய்யே (கா) 


ச. நெலகு மூடு”வாந லகி,ல வித்‌*யல 

நேர்ப்‌பு கலிகி” தீ£ர்கா;யுவு கலிகி” 

சலமு க”ர்வ ரஹிதுலு கா”லேதா” 
ஸாது?த்யாக”ராஜவிநுத ராம (கா) 
ஊர்‌ மக்களும்‌, தேசஜனங்களும்‌, மகரிஷிகளும்‌ பரமா 
னந்தமடைந்து சர்வ மங்களமும்‌ பெற்று வாழுமாறு ஸாகேத 
நகரத்தை (அயோத்தியாபுரியை) உன்னைப்போல்‌ அரச 
புரிபவர்கள்‌ உளரா? 
மாதம்‌ மும்மாரி பெய்ய, பிரஜைகள்‌ சகல வித்தைகளையும்‌ 
கற்று, நீண்ட ஆயுளைப்‌ பெற்று, கோபம்‌, கர்வம்‌ முதலியன 
அற்றவர்களாக வாழவில்லையா? தியாகராஜன்‌ தொழும்‌ இராம! 


148 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


199 
முகாரி ஆதி” 
ப.  1க்ஷீணமை திருக”ஜ்க்மிஞ்சே 
ஸித்‌“திமாநுரா ஒம௩ஸா (க்ஷ) 
௮. (கர்‌) வாண நாடகாலங்கார வேத“பு 
ராண யஜ்ஞ ஐப தபாது£லப,லமுலு (க்ஷ) 


5: எதி” சேஸிஈ ஐக ந்நாது டு” சிரமுந 

ஹ்ருத*யமுஈ வஹிஞ்சி 

பதி”லமைந ஸத்பத”மு கொஸங்கே” 

பா“ட த்யாக”ராஜ விநுதிநி ப£ஜ௩ரா (க்ஷ) 

மனமே! தேவ பாஷையாகிய ஸம்ஸ்கிருதத்தில்‌ நாடகம்‌, 

அலங்காரம்‌ முதலியன இயற்றுவதாலும்‌, அத்யயனம்‌ செய்வ 
தாலும்‌, புராணங்கள்‌ படிப்பதாலும்‌, யாகம்‌, ஜபம்‌, தவம்‌ 
முதலியன செய்வதாலும்‌ உண்டாகும்‌ பலன்கள்‌ நசித்துத்‌ 
திரும்பவும்‌ சன்மம்‌ எடுக்கும்‌ சித்தியை வேண்டாமென்று 
விட்டுவிடு. 

(நாம்‌) எது செய்தாலும்‌ உலகநாயகனாகிய பகவான்‌ 
அதைத்‌ தன்‌ சிரத்தாலும்‌ உள்ளத்தாலும்‌ அங்கீகரித்துத்‌ 
இடமான நற்பதத்தை அளிக்கும்‌ ராஜமார்க்கம்‌ தியாகராஜன்‌ 
வணங்கும்‌ இராமபிரானின்‌ பஜனையே ஆகும்‌. 


200 
முகாரி ஆதி” 
ப. சிந்திஸ்துந்‌ நாடே” யமுடு” (சிந்‌) 
௮.  ஸந்ததமு ஸுஜநுலெல்ல 
ஸத்‌“பஜ௩ ஜேயுட ஜூசி (சிந்‌) 
1. **கஷீணே புண்யே மர்த்ய லோகம்‌ விசந்தி' (யாகம்‌ முதலிய 


உத்தம கர்மாக்களைச்‌ செய்வதன்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ புண்யங்கள்‌ 
குறைந்தவுடன்‌ மனிதன்‌ திரும்பவும்‌ சன்மம்‌ எடுக்கிறான்‌) என்ற சுருதி 
வாக்கியத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட இருதி. கதையில்‌ கண்ணன்‌, 
அ ப்ரஹ்ம புவநால்லோகா: புநராவ்ருத்தி நோர்ஜுந/[ 
மாமுபேத்யது கெளந்தேய புநர்ஜந்ம ந வித்யதே ॥ 
என்று கூறியிருப்பதும்‌ இங்கு பொருந்தும்‌, 


முதற்‌ பாகம்‌ 149 
ச. 1. சூல பாச த'ரப்‌ட 
ஜாலமுல ஜூசி மறி மீ 


கோலாஹலமு லுடி“கே" 
காலமாயெநே யநுசு (சிந்‌) 
2. வாரிதி! சோஷிம்ப ஜேயு 
க்ரூர கும்ப'ஜுநி ரீதி 
கோர நரகாது“லணசே 
தாரக நாமமுநு த”லசி (சிந்‌) 
3. தாரி தெலியலேக திரிகே”- 
வாரலைந சாலுநண்டே 
ஸாரமநி த்யாக”ராஜு 
ஸங்கீர்த்தநமு பா”டே”“ரநுசு (சிந்‌). 
உலகில்‌ நன்மக்கள்‌ அனைவரும்‌ நாம ஸங்கீர்த்தனம்‌ செய்வ 
ட கண்டு யமன்‌ (கவலையுடன்‌) யோசனையில்‌ ஆழ்ந்திருக்‌ 
றன்‌. 
சூலம்‌, பாசக்கயிறு முதலியன ஏந்திய தன்‌ தூதர்களைப்‌ 
பார்த்து “உங்கள்‌ கொண்டாட்டம்‌ அடங்கும்‌ காலம்‌ வந்து 
விட்டது” என்று கூறி (யோசனையில்‌ ஆழ்ந்திருக்கிறான்‌). 
சினத்துடன்‌ சமுத்திரத்தை (ஆசமனம்‌ செய்து) வற்றச்‌ 
செய்ந அகஸ்திய முனிவரைப்போல்‌, கோரமான நரகங்களை 
ஒழிக்கவல்ல தாரக நாமமாகிய இராம நாமத்தை எண்ணி 
(யோசனையில்‌ ஆழ்ந்திருக்கிறான்‌). 
நல்வழி தெரியாமல்‌ திரியும்‌ மாந்தர்களேனும்‌ (யமலோகத்‌ 
திற்குப்‌) போதும்‌ என்றால்‌, அவர்களும்‌ தியாகராஜன்‌ இயற்றிய 
திவ்ய சீர்த்தனைகளைப்‌ பாடுகிறார்களே என்று (யமன்‌ யோசனை 
யில்‌ ஆழ்ந்திருக்கிறான்‌). 


201 
முகா,ரி ஆதி” 
ப. தலசிநந்ததே நா தநுவேமோ ஜல்லநெரா (த) 
அ. ஜலஜவைரி த;ராதி” விதீ/ந்த்‌'௬ல 
செலிமி பூஜலந்தி'௩ நிநு நே (த) 


ச. 1. ரோடிகி கட்ட த”கி”ந நீ லீலலு 
மூடிகெக்குவை௩ நீது” கு“ணம்முலு 
கோடி மத“ லாவண்யமுநைந 
ஸாடிகா*நி நீ தி*'வ்யரூபமுநு (த) 


150 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


2. நித்‌“ராலஸ்ய ரஹி ஸ்ரீராம- 

பாத்‌ராநிலஜ ஸுலப” ஸம்ஸாரச்‌ 

சி,த்‌“ரார்த்திரி தீச்சே சக்திநி விதி: 

ருத்‌“ராது”ல நுதமெள சரிதம்பு”நு (த) 
3. பாத”விஜித முரிதருணீசாப 

மோத” த்யாக”ராஜவிநுத த'ராப 

நாத” ப்ரஹ்மாநந்த”ரூப 

வேத“ஸாரமெள நாமதே”யமுநு (த) 


தாமரையின்‌ விரோதியாகிய சந்திரனைச்‌ ரெத்திலணிந்த 
சிவபெருமானும்‌, பிரமனும்‌, இந்திரனும்‌ அன்புடன்‌ பூசிக்கும்‌ 
உன்னை நினைத்தவுடனேயே என்‌ உடல்‌ குளிர்ந்து புளகிதம்‌ 
அடைகிறது. 

(யசோதையால்‌) உரலில்‌ கட்டப்பெறும்‌ உன்‌ திருவிளை 
யாடல்கனையும்‌, (சாத்துவிகம்‌, இராசதம்‌, தாமதம்‌ ஆகிய) 
முக்குணங்களுக்கும்‌ அப்பாற்பட்ட உன்‌ குணங்களையும்‌, கோடி 
மன்மதரை நிகர்த்த உன்‌ அழகையும்‌, இவற்றுக்குச்‌ சமானமான 
உன்‌ திவ்விய உருவத்தையும்‌ (நினைத்தால்‌ என்‌ உடல்‌ புளகிதம்‌ 
அடைகிறது). 
நித்திரை, சோம்பல்‌ முதலிய (தமோ குணங்கள்‌) அற்ற 
வனே! ஸ்ரீராமபத்திர! அனுமனுக்கு எளிதில்‌ கிடைப்பவனே! 
ம்சாரத்தில்‌ ஏற்படும்‌ இன்னல்களையும்‌ துயரங்களையும்‌ தீர்க்கும்‌ 


கனு 


உன்‌ சக்தியையும்‌, பிரமன்‌, சிவன்‌ முதலியோர்‌ தொழும்‌ உன்‌ 


சரிதத்தையும்‌ (நினைத்தால்‌ என்‌ உடல்‌ புளகிதம்‌ அடைகிறது) | 


திருவடி மகிமையால்‌ ரிஷி பத்தினி (அகல்யை/யின்‌ 
சாபத்தை நீக்கியவனே! மூழ்ச்சியுடன்‌ கூடிய தியாகரா ஜனால்‌ 
வணங்கப்படுபவனே! மன்னனே! நாத பிரம்மானந்த ரூபனே! 
வேதத்தின்‌ சாரமாகிய உன்‌ பெயரை (நினைத்தால்‌ எனது 
உடல்‌ புளகதம்‌ அடைகிற து). 


202 
முகாரி ஆதி” 
ப. முரிபெழு 1க”லிகெ” கதா” ராம ஸந்‌- 
முரிநுத கரிவரத” ஸ்ரீராம (மு) 
அ. பரம்புருஷ ஜகதீச வரம்ருது”- 
பா”ஷ ஸுகு"ண மணீகோச நீகு (மு) 


7. கலிகெ*தா ராம 


முதற்‌ பாகம்‌ 757 


௪. 1. ஈடு'லேநி மலயமாருதமுசே 

கூ”டி”ந காவேரீ தடமந்து” 

மேட”ல மித்‌”தெ”லதோ ச்ருங்கா“ரமு 

மிஞ்சு ஸத”நமுலலோ ல்‌ 

வேடு*சு பூஸுருலக்‌“நி ஹோத்ருலை 

வேத” கோ'ஷமுலசே நுதியிம்ப 

ஜூட”“சிவுடு” கோ”ரு யோக்‌"யமை௩ 

ஸுந்த“ரமகு” புரமு தொ”ரிகெகநுசு (மு) 
2. ஸகல ஸுக'ந்த'ராஜ ஸுமமுலு 

ஸலலிதமகு” கோகில நாத”ம்முலு 

சுகமுக, ஸ௩காது”ல நுதமைஈ 

J 

ஸுர தருவுலு கலிகி” 

நிகடமந்து” வாணி கொலுவ ஸுரபதி 

நீலமணி நிப சரீர நேடு” 

ப்ரகடமைந௩ நவரத்ந க, சித ஹா- 

டக மண்டப வாஸமு க”லிகெ” நநுசு (மு) 
3. ஈமஹிலோ ஸொக£ஸைந சோள 

ஸீமயந்து” வரமை௩ பஞ்சநத”புர 

தா'முநி செந்த நு வஸிஞ்சுடகை 

நீமதி நெஞ்சக” 

காமஜந௩க த்யாக”ராஜஸந்நுத 

நாம பவநதநய வித்‌'ருதசரண 

க்ஷேமமுக”வர்தி”ல்லு௩ட்டி புரமுக ஸீதா 

பாம ஸெளமித்ரி ப்ரக்க கொலிசெத”ரநி (மு) 


உனக்கு அன்புடன்‌ கலந்த சிறிது கர்வம்‌ ஏற்பட்டுவிட்ட 
ல்லவா? இராம! முனிவரால்‌ தொழப்படுபவனே! பரம 
புருஷனே! ஐகதச! இன்சொல்‌ உடையவனே! நற்குண நிதியே! 

ஈடில்லாத தென்றல்‌ காற்று வீசும்‌ காவேரிக்‌ கரையில்‌ 
மாடங்களும்‌ உப்பரிகைகளும்‌ அமைந்து அலங்காரம்‌ மிகுந்த 
வீடுகளில்‌ நித்திய அக்னி ஹோத்திரிகளான மறையவர்‌ வேத 
கோஷத்துடன்‌ தோத்திரம்‌ செய்ய, பஞ்ச நதீசுவரராகிய சிவ 
பெருமான்‌ தாமே உகந்து கோயில்‌ கொண்டெழுந்தருளிய 


152 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


அழகிய இவ்வூர்‌ கிடைத்தது என்று (உனக்கு கர்வம்‌ ஏற்பட்டு 
விட்டதல்லவா?) 


நீதிர நீலமணியை இிகர்த்‌ காந்தியை உடையவனே! 
ணன பாலம்‌ சம்பங்கி மலர்‌ கனும்‌, குயில்களின்‌ இன்னிசை 
யும்‌, சுகர்‌, ஸனகர்‌ முதலியோர்‌ போற்றும்‌ கற்பக விருட்சத்தை. 
யொத்த மரங்களும்‌ விளங்க, உன்‌ முன்னிலையில்‌ சரசுவதி: 
சேவை புரிய, இன்று நவரத்தினங்களிழைத்த பொன்‌ மண்ட 
பத்தில்‌ கொலு அமைந்ததென்று (உனக்கு கர்வம்‌ ஏற்பட்டு 
விட்டதல்லவா?) 


இவ்வுலகிலேயே அழகு மிகுந்த சோழ நாட்டில்‌ சிறந்த. 
இத்திருவையாற்றில்‌, ஆதி தெய்வமாகிய பஞ்சநதீசுவரரின்‌ 
அருகிலேயே வசிக்க நீ திருவுள்ளம்‌ கொண்டு, வளம்‌ தழைத்‌ 
தோங்கும்‌ இவ்வூரில்‌ தோபிராட்டியும்‌ இலக்்மணனும்‌ உன்‌ 
பக்கலில்‌ நின்று தொண்டு புரிறொர்களென்று (உனக்கு கர்வம்‌ 
ஏற்பட்டுவிட்டதல்லவா?) மன்மதன்‌ தந்தையே! தியாகரா ஜன்‌ 
தொழும்‌ திருநாமத்தையுடையவனே! அனுமன்‌ தாங்கும்‌ பாதங்‌ 
களையுடையவனே! 


203 
முகா,ரி தே சாதி” 
ப. ஸரஸீருஹாந௩ ராம 
ஸமயமு ப்‌*ரோவ சித்‌”க*௩ (ஸ) 
௮. பரபா'மல 2௩ர்ச்சிஞ்சி யந்கமிடி” 
பக"லு ரேயி ஸரஸமாடு”வாரி நொல்ல (ஸ) 
ச. ப்‌“ராஹ்மணீகமு பா”ய நீசுல 


ப்‌“ரதுகாய நதி”கா“கயீ கலிலோ 
ப்‌“ரஹ்மமைந மாடல நேர்ச்சுகொநி 
பரகே”ரய்ய த்யாக”ராஜநுத (ஸ) 


பங்கய வதனனே! இராம! சைதன்ய ரூபத்தால்‌ சிறந்த 
வனே! என்னைக்‌ காக்க இதுவே தருணம்‌. பிறர்‌ பெண்டிரைப்‌ 
போற்றி அன்னமளித்து அவர்களுடன்‌ இரவு பகலாக சரசம்‌ 
புரிபவர்களுடன்‌ நான்‌ உறவாடமாட்டேன்‌. 


பிராமணியம்‌ மறைந்துபோக நீசர்களின்‌ பிழைப்பை மேற்‌ 
கொண்டனர்‌. மேலும்‌ இக்கலியில்‌ மாந்தர்‌ போலி வேதாந்தம்‌ 
பேசக்‌ கற்று வாழ்க்கை நடத்துகின்றனர்‌. 


1 .நாஸிஞ்சி 


முதற்‌ பாகம்‌ 153: 


204 
முகா,ரி* ஆதி” 
ப. ஏலாவதார மெத்து கொண்டிவி 
ஏமி காரணமு ராமுடை” (ஏ) 
௮. ஆலமு ஸேயுடகா அயோத்யா 
பால௩ ஜேயுடகா ஓ ராகவ (ஏ) 
ர. யோகு”லநு ஜூசுடகா ப;வ- 


ரோகு”லநு ப்‌*ரோசுடகா சத- 
ராக”ரத்௩ மாலிகலு ரசிஞ்சி௩ 
த்யாக”ராஜுநகு வர மொஸங்கு"டகா (ஏ): 
நீ இராமனாக எவ்வாறு அவதாரம்‌ எடுத்தனையோ? அதற்கு 
என்ன காரணமோ? ஓ ராகவ! (அரக்கருடன்‌) போர்‌ புரிவதற்கா?: 
அல்லது அயோத்தியைப்‌ பரிபாலனம்‌ செய்வதற்கா? 
யோகிகளைத்‌ தரிசிப்பதற்கா? சம்சாரமென்னும்‌ வியாதி: 
யால்‌ பீடிக்கப்பட்டவர்களைக்‌ காப்பதற்கா? அல்லது நூற்றுக்‌ 
கணக்கான இராக இரத்தினங்களில்‌ கீர்த்தனை மாலைகளை 


இயற்றிய தியாகராஜனுக்கு வரம்‌ தருவதற்கா? (நீ இராமனாக. 
அவதாரம்‌ செய்த காரணம்‌ என்னவோ?) 


205 
முகாரி தே“சாதி” 
ப. ஸங்கீத” சாஸ்த்ர ஜ்ஞாநமு 
ஸாரூப்ய ஸெளக்‌,யத*மே ம௩ஸா (ஸங்‌). 
௮. ச்ருங்க£ர ரஸாத”யகி, லஸார பூ- 
ரித ராமகதா, நந்தாப்‌”தி'யுத (ஸங்‌) 
ச. ப்ரேம பக்தி ஸுஜந வாத்ஸல்யமு 


ஸ்ரீமத்‌” ரமாவர கடாக்ஷமு 
நேம நிஷ்ட, யசோ த'நமொஸங்கு“நே? 
நேர்ப்பு க”ல்கு” த்யாக”ராஜு நேர்ச்சிந (ஸங்‌). 
மனமே! திறமையுடன்‌ இந்தியாகராஜன்‌ பயின்றுள்ள- 
ஸங்கீத சாஸ்திர ஞானம்‌ (நாதோபாசனை) (நான்கு முக்திகளுள்‌ 


1. ஸாளக பைரவி 
2. யசோத]நமு*க*ல்கு*நே 


154 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ஒன்றான) ஸாரூப்பியம்‌ (தான்‌ உபா௫ூக்கும்‌ தெய்வத்தின்‌ 
உருவைப்‌ பெறுதல்‌) என்ற சுகத்தை அளிக்க வல்லது. 


சிருங்காரம்‌ முதலிய ஒன்பது ரசங்களின்‌ சகல சாரமும்‌ 
நிறைந்த இராம சரிதம்‌ என்ற ஆனந்தக்‌ கடலுடன்‌ கூடிய 
(ஸங்கீத சாஸ்திர ஞானம்‌ ஸாரூப்பியத்தை அளிக்கவல்ல து). 

மேலும்‌ அது அன்பு, பக்தி, நல்லோரின்‌ தயை, திருமகள்‌ 
நாயகனான பகவானின்‌ அருள்‌ நோக்கு, நியமம்‌, நிஷ்டை, 
புகழாகிற செல்வம்‌ முதலியவற்றையும்‌ அளிக்கவல்லது. 


206 
ஸாளக”பை”ரவி தே”சாதி” 
ப. பத”வி 6 ஸத்‌”பக்தியு க'ல்கு£டே (ப) 
௮. சதி'வி வேத” சாஸ்த்ரோபநிஷத்துல 
ஸத்த தெலியலேநிதி” பத”வா (ப) 
ச. 1, தநதா”ர ஸுதாகா”ர ஸம்பத”லு 
தூரணீசுல செலிமொக பத”வா (ப) 
2. ராக” லோப$யுத யஜ்ஞாது”லசே 
போ'க"முல லப்‌”பு”டயதி” பத”வா (ய) 
3. ஜபதபாதி” யணிமாதி” ஸித்‌"து'லசே 
ஜக”முல நேசுட யதி” பத”வா (ப) 


4, தயாக”ராஜ நுதுடெஎ” ஸ்ரீராமுநி 
தத்வமு தெ”லியநி தொ”க பத”வா (ப) 


உன்னிடம்‌ உண்மையான பக்தி பூண்டொழுகும்‌ வாய்ப்புக்‌ 
டைப்ப3த நற்பதவியாகும்‌. எவ்வளவு கற்றும்‌ வேதம்‌, சாஸ்‌ 
இரம்‌, உபநிடதங்கள்‌ முதலியவற்றின்‌ சாரத்தைத்‌ தெரிந்து 
கொள்ளாமலிருப்பது ஒரு பதவியா? 


பொருள்‌, மனைவியர்‌, வீடு முதவிய செல்வங்களும்‌ அரச 
ரின்‌ நட்பும்‌ ஒரு பதவியா? ஆசை, உலோபம்‌ முதலியவற்றுடன்‌ 
யாகங்கள்‌ செய்து போகங்களையடைவது ஒரு பதவியா? சபம்‌, 
தவம்‌, அணிமா முதலிய சித்திகள்‌ இவற்றின்‌ மூலம்‌ உலகைத்‌ 
துன்புறுத்துவது ஒரு பதவியா? தியாகராஜன்‌ உபாசிக்கும்‌ 
தெய்வமாகிய ஸ்ரீராமனின்‌ தத்துவத்தை அறியாமலிருப்பது 
ஒரு பதலியா? உன்னிடம்‌ பக்தி பூண்டொழுகுவதே பதவி 
யாகும்‌. 


முதற்‌ பாகம்‌ 155 


207 
அத்‌'த,ப£ங்கா“ள (மே. 22) ரூபகம்‌ 
ப. தப்பக“நே வச்சுநா 
தநுவுகு லம்பட நீ க்ருப (த) 
௮. மெப்புலகை கொப்புலு கல 
மேடி ஜநுல ஜூசி பஜ (த) 
ச. ரூகலகை பைகி மஞ்சி 


கோகலகை யாஹாரமு௩கு 
நூகலகை த்‌யாநிஞ்சிதி 
த்யாக'ராஐ நுதநி பஜ (த) 
மெச்சுதலுக்காகச்‌ செல்வர்களைப்‌ பார்த்து வியந்து (உன்‌ 
பஜனையை மறந்தால்‌) உனது கிருபை கிடைக்காமற்போய்‌ 
இவ்வுடலுக்கு ஆபத்தே உண்டாகும்‌. 
பணத்திற்காகவும்‌, வெளிப்‌ பகட்டிற்காகச்‌ சிறந்த ஆடை 
களுக்காகவும்‌, உணவிற்காகவும்‌ நொய்க்காகவும்‌ நான்‌ உன்னை 
தியானம்‌ செய்தேன்‌. (இவ்வாறு செய்தால்‌ உனது கருணை 
கிடைக்காமலே போய்விடும்‌). 


208 
சுத்த) ப£ங்கா”ள ்‌ ... ஆதி” 
ய. தொலி நே ஜேஸி௩ பூஜாப, லமு 
தெ”லிஸெநு நா பாலி தை£வமா (தொ) 
௮,  பலுவித:முல நே தூலசி கரக”கா” வ 
ப“லுகக நீவடு நேநிடு கா£க (தொ) 


ச. ஸரிவாரலலோ ஜெளக ஜேஸி உ- 
தர போஷகுலநு பொ”ருகு“ஈ ஜேஸி 
ஹரிதா”ஸரஹித புரமு5 வேஸி 
த”ரி ஜூபகுண்ட“க” த்யாக”ராஜார்ச்சித (தொ) 
என்னைக்‌ காக்கும்‌ தெய்வமே! அனேக விதங்களில்‌ நான்‌ 
மனமுருகி உன்னை தியானம்‌ செய்தும்‌ நீ அப்படியும்‌ (பராமுக 
மாயும்‌) நான்‌ இப்படியும்‌ (எளிய நிலைமையிலும்‌). இருப்பதி 
ருந்து நான்‌ பூர்வ சன்மங்களில்‌ செய்த என்‌ பூசையின்‌ பலனைத்‌ 
தெரிந்துகொண்டேன்‌. 


156 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


எனக்குச்‌ சமமாயிருப்பவர்களுக்கிடையே என்னை இழிவு 
செய்து, வயிறு நிரப்புவதையே நோக்கமாக உடையவர்களை 
என்‌ அருகில்‌ வைத்து ஹரிதாசர்களேயில்லாத ஓர்‌ ஊரில்‌ என்னை 
இருத்தி, ஒரு புகலும்‌ காட்டாமல்‌ நீ இருப்பதிலிருந்து (நான்‌ 
முன்பு செய்த பூசையின்‌ பலனை அறிந்துகொண்டேன்‌). 


209 
சுத்‌'த)ப£ங்கா”ள ஆதி” 
ப. ராமபூக்தி ஸாம்ராஜ்ய- 
மே மர்ஈவுல கப்‌“பெ”நோ ம௩ஸா (ரா) 
௮. ஆமாநவுல ஸந்த”ர்சந- 
மத்யந்த ப்‌"ரஹ்மா௩ந்த”மே (ரா) 
ச. ஈலாக”நி விவரிம்பலேநு 


சாலா ஸ்வா நுப£வ வேத்‌”யமே 
லீலா ஸ்ருஷ்ட ஜக”த்ரயமநே 
கோலஹல த்யாக”ராஜ நுதுட“கு” (ரா 
தன்னால்‌ விளையாட்டாகப்‌ படைக்கப்பெற்ற இம்மூவுலக 
மாகிய ஆரவாரத்தையுடைய ஸ்ரீ ராமபிரானின்‌ பக்தியென்னும்‌ 
சாம்ராஜ்யம்‌ (சக்ரவர்த்தி பதவி) எம்மனிதர்களுக்குக்‌ கிடைக்‌ 
கிறதோ அவர்களுடைய தரிசனமே பிரம்மானந்தத்தை அளிக்க 
வல்லது. 
(அவ்வானந்தத்தை) இப்படியென்று வருணிக்க என்னால்‌ 
இயலாது. அது ஒவ்வொருவரும்‌ தாமே அனுபவித்து அறியத்‌ 
தக்கது 


210 
ஸ்ரீரஞ்ஜநி (மே 22) தே சாதி” 
ப. பு£வீநி தா“ஸுட”கே பேராஸசே க 
பொங்குலாடி “திரா பு”த)மநோஹர (பு) 
௮, அவிவேக மாநவுல கோ”“ரி கோரி 
அட்‌“ட” த்‌*ரோவ த்ரொக்கிதிநா ப்‌*ரோவவே (பு) 
ச. சால ஸெளக்‌,யமோ கஷ்டமோ நேநு 


ஜாலி ஜெந்தி"திநா ஸரிவாரிலோ 
பால முஞ்சி௩ நீட முஞ்சிந 


பத”முலே க”தி த்யாக"ராஜநுத (பு) 


முதற்‌ பாகம்‌ 157 


பண்டிதர்களின்‌ உள்ளங்‌ கவர்பவனே! இவ்வுலகில்‌ நான்‌ 
உன்‌ அடியவனென்று புகழ்பெறவேண்டுமென்ற ஆசையினால்‌ 
பொய்கள்‌ கூறித்‌ திரிந்தேனா? அல்லது, விவேகமற்ற மாந்தரை 
அண்டித்‌ தீய வழிகளில்‌ சென்றேனா? ஆகவே என்னைக்‌ காப்பா 
யாக. 

நான்‌ அனுபவிப்பது கஷ்டமாயினும்‌, சுகமாயினும்‌ 
அதற்காக வருந்தினேனா? பிறர்‌ நடுவில்‌ நீ என்னைப்‌ பாலில்‌* 
அமிழ்த்தினாலும்‌ நீரில்‌ அமிழ்த்தினாலும்‌ உன்‌ திருவடிகளே 
எனக்குக்‌ கதி. 


211 
ஸ்ரீரஞ்ஜநி ஆதி” 


ப. மாறுபீ£ல்ககுந்நா வேமிரா 

மாமநோரமண (மா) 
௮. ஜாரசோர பூஜ௩ ஜேஸிதிநா 

ஸாகேதஸத”௩ (மா) 


ச. தூ'ரபா,ரமந்து'காஹ்ருத"- 
யாரவிந்தமந்து*£நெலகொர்௩ 
தா”ரிநெறிகி”ஸந்தஸில்லிடட்டி 
த்யாக'ராஜநுத (மா) 


திருமகளின்‌ மனத்திற்கினியவனே! நீ மறுமொழி கூறாமல்‌ 
இருப்பதேன்‌? அயோத்தியில்‌ உறைபவனே! விட புருடரையும்‌ 
திருடர்களையும்‌ போற்றி நான்‌ பஜனை செய்தேனா? 

வெகுதூரத்திலும்‌, (சமீபத்தில்‌) என்‌ இதயத்‌ தாமரை 
யிலும்‌ அமர்ந்திருக்கும்‌ உன்‌ வழியையறிந்து மகிழ்ச்சியுற்‌ 
.அிருக்கும்‌ எனக்கு (நீ மறுமொழி கூறாமலிருப்பதேன்‌? ) 


212 
ஸ்ரீரஞ்ஜநி தே'சாதி" 
ய்‌, ஸரி யெவ்வரே ஸ்ரீஜா௩கி நீ (ஸ) 
௮. பரமாத்முநிகை க" டி"தே”ரிஸதா” 
ஸிரிலிச்சுடகு சேரி கொ”லிசிஈ நீ (ஸ) 


* பாலமுஞ்சின நீடமுஞ்சின'” (பாலில்‌ அமிழ்த்தினாலும்‌ 
நீரில்‌ அமிழ்த்தினாலும்‌) என்பது தெலுங்கு மரபு) **நன்மை புரிந்‌ 
தாலும்‌, தீமை புரிந்தாலும்‌” என்று பொருள்‌. 


த 


158 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. வ௩மந்து'ப'யங்கரமைந தா- 
வுநநில்துநி மநஸுதெலிஸி 
கநகாங்கி யந்த'ந்து'௩ ராஜஸுக,ம்‌- 
பு'நு கல்க"ஜேஸிதிவே த்யாக'ராஜநுதே (ஸ) 
பரமபுருஷனாகிய இராமனின்‌ பொருட்டுக்‌ (காட்டில்‌) 
அவனுடன்‌ சேர்நது மிகுந்த சாமர்த்தியத்துடன்‌ எப்பொழுதும்‌ 
செளபாக்கியங்களையளித்து சேவை புரிந்த அன்னை ஜானகியே! 
உனக்கு நிகர்‌ யார்‌ உளர்‌? 
வனத்தில்‌ பயங்கரமான இடங்களில்‌ வசிக்கநேரிடுமென்று 
தெரிந்தும்‌ அங்கங்கு நீ சென்று (உன்‌ நாயகனுக்கு) இராஜ 


சுகங்களை அமைத்துக்‌ கொடுத்தனையே! பொன்னை நிகர்த்த 
மேனியுடையவளே! 


213 
ஸ்நீரஞ்ஜநி ரூபகம்‌. 
ப. ஸொக*ஸுகா"ம்ருத“ங்க*தாளமு ஜத 
கூ'ர்ச்சி நிநு 
ஜொக்க ஜேயு "தீ ருடெ வ்வடோ (ஸொ) 
௮. நிக”“மசிரோர்தத,மு க"ல்கி'ந 
நிஜவாக்குலதோ ஸ்வரசுத்‌"த'முதோ (ஸொ), 


ச. யதி விச்ரம ஸத்‌ பக்தி வீஃ 
ரதித்‌“ராக்ூாரஸ ஈவரஸ 
யுத க்ருதிசே ப, ஜியிஞ்சே 
யுக்தி த்யாக“ராஜுநி தரமா ஸ்ரீராம (ஸொ) 
மறை மூடியாகய உபநிஷத்துக்களின்‌ ! பொருள்‌ நிறைந்து 
உண்மையான வாக்குடனும்‌, ஸ்வரசுத்தத்துடனும்‌ சொகுசாக 
மிருதங்க தாளத்தை ஜதை சேர்த்துக்கொண்டு (இசைபாடி) 
உன்னை மயங்கச்‌ செய்யும்‌ தீரன்‌ எவனோ? பு 
எதுகை, விச்ரமம்‌ (ஓய்வு), உத்தம பக்தி, பத வாக்கியங்‌ 
களின்‌ முடிவில்‌ விச்ராந்தி, திராட்சையின்‌ (௬௪, நவரசங்கள்‌ 
இவற்றுடன்‌ கூடிய கிருதிகளால்‌ (உன்னை) பஜனை... செய்யும்‌ 
சாமர்த்தியம்‌ இத்தியாகராஜனுக்கு சாத்தியமா, இராம! 


214 
னல்ல பணக ,தே'சாதி' 
ப. எவரை லேரா பெத்‌”த“லு 
இலலோக தீ'நுல ப்‌“ரோவநு (௭) 


முதற்‌ பாகம்‌ 159° 


௮. பூவ கா௩நம்மு௩! ஜரிஞ்சே 
ப“லுகா“ஸி ராமுநிதோ தெ”லுப (எ) 
ச. கலி மாநவா த” முல கார்யமுல்‌ 
காம மத்ஸராது”லக்ருத்யமுல்‌ 
சல சித்தமுலேநி வாரிபுடு” 
சால த்யாக”ராஜ நுதுநிதோ தெ”லுப (௭) 
இவ்வுலகில்‌ எளியவர்களைச்‌ காப்பதற்குப்‌ பெரியோர்கள்‌ 
ஒருவரும்‌ இலரா? சம்சாரமென்னும்‌ காட்டில்‌ உழன்று 
(மாந்தர்‌) மிகவும்‌ வருந்துவதை இராமனிடம்‌ சென்று தெரி: 
விக்கப்‌ (பெரியோர்கள்‌ இலரா?) 
கலியுகத்தில்‌ நீசர்கள்‌ புரியும்‌ காரியங்களையும்‌, காமம்‌ 
அகங்காரம்‌ முதலியவற்றின்‌ சேஷ்டைகளையும்‌ தியாகராஜன்‌ 
வணங்கும்‌ தெய்வத்தினிடம்‌ தெரிவிக்க சஞ்சலமற்ற மனத்தவ 
ராகிய (பெரியோர்கள்‌ இலரா? 


215 
ஹுஸேநி (மே. 22) ்‌ ஆதி” 
ப. ராம நிந்நே நம்மிநாநு நிஜமுக“ஸீதா (ரா) 
௮. காமஜ௩க கமநீயவத”ந நநு 
கா“வவே காருண்ய ஜலதே; (ரா) 


ச 1. ஸாரஸாமாதி”வத”ஸார ஸந்தத 

பு*த,விஹார ராஜித முக்தா- 

ஹார கநககேயூரத;ரஸுகு“ண 

பாராவார ஸுராராதி;த பத” (ரா) 
2. தீர ஸுஜாஹ்ருத்‌ பஞ்ஜரகீர நீபத" 

பூக்தி மாகீர மத"௩ஸுந்த"ரா- 

கார த" நுஜஸம்ஹார து£ஷ்டஜு 

தூர”ரகு,குலோத்‌“தா,ரோதார” (ரா) 
3. ரரஜராஜ வந்தித பூஜாகாயக ஸுரஸ- 

மாஜ ஸ்ரீகர த்யாக" 

ராஜ மா௩ஸ .ஸரோஜ குஸும தி“ 

ராஜ பங்க்திரத,ராஜதாய ஸ்ரீ (ரா) 


1. ஸாகரம்முந 


160 ஸ்ரீ இயாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ஸீதாராம! நான்‌ உண்மையாக உன்னையே நம்பியுள்ளேன்‌. 
மன்மதன்‌ தந்தையே! சுந்தரமுகத்தவனே! கருணைக்‌ கடலே! 
என்னைக்‌ காப்பாற்று! 

நீ அனைத்திற்கும்‌ சாரமானவன்‌. சாமம்‌ முதலிய வேதங்‌ 
சகனின்‌ பொருள்‌. நித்தியன்‌. அறிஞர்க்கு இன்பம்‌ பயப்பவன்‌. 
ஒளிவீசும்‌ முத்து மாலையும்‌, பொன்மயமான தோள்வளையும்‌ 
அணிந்தவன்‌. நற்குணக்கடல்‌. தேவர்‌ தொழும்‌ பாதன்‌. 

தரன்‌. நல்லோர்‌ இதயமெனும்‌ கூட்டிலகப்பட்ட கிளி. 
உன்‌ இருவடி பக்தியை எனக்கு அருள்‌. நீ மன்மதனை நிகர்த்த 
அழகுடையவன்‌. அரக்கரை வதைப்பவன்‌. தீயவர்க்கு எட்டாத 
வன்‌. ரகு குலத்தை உத்தாரணம்‌ செய்தவன்‌. உதாரன்‌. 

குபேரனால்‌ வணங்கப்பெறுபவன்‌. தா நாயகன்‌. தேவர்‌ 
குழாத்துடன்‌ கூடியவன்‌. திருவளிப்பவன்‌, தியாகராஜனின்‌ 
இதயத்தாமரையை மலர்விக்கும்‌ சூரியன்‌. தயதரன்‌ மைந்தன்‌. 


216 
ஹுஸேரநி ரூபகம்‌ 
ப. ரகு;வீர ரணதீ;ர ராரா ராஜகுமார (ர) 
௮, ப்‌'ருகு ஸூநு மத”விதா”ர 
ப்‌*ருந்தா'ர காதா'ர (ர) 
ச. ராவண க$டகர்ண ப”லா- 


ராதி ரிபு ௩க”“நகா”ரீ 
ஸ்தாவர ஜங்க”மரூப 
த்யாக ராஜ ஹ்ருச்சாரீ (ர) 


ரகு வீரனே! போரில்‌ தீரனே! ராஜகுமாரனே! வருக! 
பரசுராமன்‌ மதத்தையடக்யெவனே! தேவருக்கு ஆதார 
மாவைனே! 


இராவணன்‌, கும்பகர்ணன்‌, ந்திரசித்தல்‌ லி 
(அரக்க) பர்வதங்களைத்‌ தகர்ப்பதில்‌ இது “போன்றவனே! 
சராசரங்களை உருவமாக உடையவனே! தியாகராஜன்‌ உள்ளத்‌ 
இல்‌ நடமாடுபவனே! 
217 
ஸ்வரபூ'ஷணி (மே. 22) ரூபகம்‌ 
ப. வரதராஜ நிநுகோரி”வச்சிதி ம்ரொக்கேரா (வ) 
௮,  ஸாுரலு முநுலு பூ,ஸுருலு 
சுட்டி சுட்டி ஸேவிஞ்சே (வ) 


முதற்‌ பாகம்‌ 161 


க. வரகி”ரி வைகுண்ட, மட 
வர்ணிம்ப தூரமுகா”த”ட நிர்‌ 
ஜருலநு தாரகமுலலோ சந்த”ருடை” 
மெரயுது”“வட வர த்யாக”ராஜநுத 
க“ருட“ஸேவ ஜூட” (வ) 
வரதராஜப்‌ பெருமானே! உன்னை வேண்டி வந்தடைந்‌ 
தேன்‌. உனக்கு நமஸ்காரம்‌. தேவரும்‌, முனிவரும்‌, அந்தணரும்‌ 
சுற்றிச்‌ சுற்றி (பிரதட்சிணம்‌ செய்து) உன்னைச்‌ சேவிக்கின்றனர்‌. 
நீ எழுந்தருளிக்கும்‌ அத்திகிரியே வைகுந்தமென்பர்‌. அதை 
வருணிக்கவும்‌ இயலாகாம்‌. தேவரென்னும்‌ நட்சத்திரங்களுக்‌ 
கிடையே நீ சந்திரன்‌ போல்‌ (தேவரா ஜனாக) விளங்குகிறாய்‌. உன்‌ 
கருட சேவையின்‌ வைபவத்தைக்‌ காண இத்தியாகராஜன்‌ 
வந்துள்ளேன்‌. / 


218 
ஸ்ரீராக£ம்‌ (மே. 22) ஆதி” 
ய. உஎந்த"ரோ மஹாநுபா;வு- 
லந்தரி”கி வந்த“நமு (லெந்‌) 


அ, சந்துரு வர்ணுநி யந்த'சந்த'முநு ஹ்ருத£யார- 
விந்த“ முக ஜூசி ப்ரஹ்மாஈந்த”மநுப'விம்சுவா 


(ரெந்‌) 

௪, 1. ஸாமகா“நலோல ம௩ஸிஜலாவண்ய 
த,.ந்ய மூர்த/ந்யு லெறந்‌) 

2. மா௩ஸ வசர வரஸஞ்சார மு நிலிபி 
மூர்த்தி பா“கு'க'பொட“க"நேவா ' (ரெந்‌) 


3. ஸரகு”“நபா”த”முலகு ஸ்வாநதமநு 


ஸரோஜமுநு ஸமர்ப்பணமு ஸேயுவா (ரெந்‌) 
த ப்‌ ப. ப ப ப ்்ட்ப்ப்ப்படட்ட்பட பட்ட 

* ஸ்வாமிகளின்‌ பஞ்சரத்தின கிருதிகளுள்‌ ஒன்று? 

7 “சந்துரு வர்ணுநி' என்பதன்‌ சரியான பொருளை அறியாத 
இலர்‌ இதை “சந்த்ர வத நுநி'' என்று மாற்றிவிடுகின்றனர்‌. பகவா 
னுக்கு ஆதியில்‌ சந்திரன்‌ போன்ற பால்‌ வண்ணம்‌ இருந்ததென்பது 
“முன்னை வண்ணம்‌ பாலின்‌ வண்ணம்‌ முழுதும்‌ நிலைநின்ற பின்னை 
வண்ணம்‌ கொண்டல்‌ வண்ணம்‌” என்ற திருமங்கையாழ்வாரின்‌ 
பாசுரத்தால்‌ தெளிவாகிறது. 


“அலர்‌, 


162 


4. 


ஸ்ரீ தியாகராஜஸ்்‌ வாமி கீர்த்தனை கள்‌ 


பதிதபாவநுட”கே பராத்பருநி கு”ரிஞ்சி 
பரமார்த்த, மகு“நிஜமார்க'முதோநு 

பா”டு“சுநு ஸல்லாபமுதோ 
ஸ்வரலயாதி”ராக”முல தெலியுவா 

ஹரிகு“ண மணிமய £ஸரமுலுக"ளமு௩ 

சோபி ல்லு பக்த கோடுலிலலோ 

தெலிவிதோ செலிமிதோ க”ர௬ுணக”ல்கு” 
ஜக”மெல்லநு ஸுதா"த்‌'ருஷ்டிசே ப்‌“ரோசுவா 


6. ஹொயலுமீற நட”லு க”ல்கு”ஸரஸுநி 


1] 
ஸ்‌ 


ஸதா”க”நுல ஜூசுசுநு புலகசரீருலயி 
யாநந்த"பயோதி'நிமக்‌”நுலயி 
முத'ம்பு"5நு யசமு கலவா 


. பரபாாக”வத மெளநிவர சசி . 


விபா'கர ஸநகஸநந்த”ந 
தி“கீ“சஸுரகிம்புருஷ ௧௩௧- 
கசிபுஸாத நாரத" தும்புரு 
பவநஸூநு பா“லசந்த“ரதர சுக 
ஸரோஜப*வ பூ'ஸுரவருலு 
பரமபாவநுலு க'நுலு சாச்வதுலு 


ர்க்‌ v v 
கமல்ப'வஸுக,மு ஸதா"நுபவுலு கா”க 


ரூ ல ங்‌ ௪. 
. 8 மேநு நாம வைப வம்முலநு 


8 பராக்ரம தை7ர்யமுல 

சாந்த மாநஸமு 8வுலநு 
வச௩ஸத்யமுநு ரகு;வர 8ீயெட” 
ஸத்‌“பக்தியு ஜூஞ்சகநு து”ர்மதமுலநு 
கல்லஜேஸிநட்டி நீமதி” 


ஷ்‌ =v 
மணுலகு 


(ரர்‌) 


(ரெட்‌): 


(ரெந்‌; 


(எந்‌) 


முதற்‌ பாகம்‌ 163 


நெறிங்கி“ஸந்ததம்பு"௩நு குண” 

ப'ஜநா௩ந்த*கீர்த்தாமு ஸேயுவா (ரெந்‌) 
9. பா;க*வத ராமாயண கீ“தாதி” 

ச்ருதி சாஸ்த்ர புராணபு மாமமுலந்‌ 

சிவாதி“ஷண்மதமுல கூ”ட;முல 

முப்பதி” முக்கோடி ஸுராந்தரங்க”முல 

பா”*வமுல நெறிகி“பா;வராக”லயாதி” 

ஸெளக்‌, யமுசே ஜிராயுவுல்‌ க”லிகி” 

நிரவதி'ஸுகா,த்முலை 

த்யாக“ராஜாப்துலை௩ வா (ரெந்‌) 
10. ப்ரேம முப்பிரி கொ”நுவேள 
நாமமுநு த“லசவாரு 
ராமப”கதுடை”ந த்யாக 
ராஜநுதுநி நிஜதா“ஸுலைஈ வா (ரெந்‌) 

(இவ்வுலகில்‌) எத்தனை மகானுபாவர்கள்‌ (மேன்மையுடைய 
வர்கள்‌) உளரோ அவர்களனைவருக்கும்‌ என்‌ நமஸ்காரம்‌. 

(இப்பெரியோர்‌) சந்திரனின்‌ வண்ணம்‌ அமைந்த பகவா 
னின்‌ திவ்ய சொரூபத்தைத்‌ தம்‌ இதயத்‌ தாமரையில்‌ தரிசித்து 
பிரம்மானந்தம்‌ அனுபவிப்பவர்கள்‌. 

ஸாம காலத்தில்‌ பிரியமுள்ளவனே! மன்மதனை நிகர்த்த 
அழகனே! அவர்கள்‌ புண்ணியசாலிகளுள்‌ சிறந்தவர்‌. 

மனக்‌ குரங்கின்‌ ஆட்டங்களை நிறுத்தி இறைவனின்‌ 
வடிவத்தை நன்கு தரிசிப்பவர்கள்‌. [ 

உன்‌ திருவடியில்‌ தம்‌ உள்ளமென்ற தாமரையை 
சமர்ப்பணம்‌ செய்பவர்கள்‌. / i 

எளியவரைக்‌ காக்கும்‌ பரமாத்மாவாகிய உன்னைச்‌ குறித்‌ 
துப்‌ பரமார்த்தத்தை அளிக்கும்‌ உண்மையான பக்தி மார்க்கத்‌ 
துடன்‌ இசைபாடி. அளவளாவி ஸ்வரம்‌, லயம்‌, ராகம்‌ முதலிய 
வற்றை அறிந்தவர்கள்‌. 
்‌ ஹரியின்‌ குணங்களாகிய மணிகள்‌ அமைந்த மாலைகள்‌ 
தங்கள்‌ சமுத்தில்‌ விளங்க, ஞானத்துடனும்‌, கருணை பெருகி 
உலகமனைத்தையும்‌ அமுதம்‌ பெருகும்‌ பார்வையுடன்‌ நோக்கும்‌, 
பக்தர்கள்‌. 

ஓய்யாரமான நடையுடைய பகவானை அனவரதமும்‌ 
கண்களால்‌ பார்த்துக்கொண்டு மெய்சிலிர்க்க ஆனந்தக்‌ கடலில்‌ 
தலக்கும்‌ புகழ்‌ படைத்தவர்கள்‌. 


164 ஸ்ரீ இயாகரா ஜஸ்வா மி கீர்த்தனை கள்‌ 


பரம பாகவதர்களாகிய முனி சிரேஷ்டர்கள்‌, சந்திர 
சூரியர்கள்‌. ஸநக ஸநந்தனர்கள்‌, திக்பாலகர்கள்‌, தேவர்கள்‌, 
கிம்புருருஷர்கள்‌, பிரஹ்லாதன்‌, நாரதர்‌, தும்புரு, ஆஞ்சநேயன்‌, 
இளம்பிறை சூடிய கவன்‌, சுகர்‌, பிரமன்‌, பிராம்மண சிரேஷ்‌ 
டர்கள்‌ முதலியோர்‌ தரயவரும்‌, அழிவற்றவரும்‌, பிரம்மானந்‌ 
தத்தை சதா அனுபவிப்பவரும்‌ ஆவர்‌. இவர்களைத்‌ தவிர 
இன்னும்‌ (எத்தனை பெரியோர்கள்‌ உளரோ அவர்களுக்கெல்லாம்‌ 
எனது நமஸ்காரம்‌) 


உனது திருவுருவத்தையும்‌, நாமத்தின்‌ வைபவத்தையும்‌, 
பராக்ரெமத்தையும்‌, தைரியத்தையும்‌, சாந்தம்‌ குடிகொண்ட 
மனத்தையும்‌, பொய்யாமொழியையும்‌ சேவித்து, உன்னிடம்‌ 
பக்தி பெருகாமற்‌ செய்யும்‌ துர்‌ மதங்களையழிக்கும்‌ உன்‌ 
மனத்தையறிந்து அனவரதமும்‌ உன்‌ கல்யாண குணங்களை 
ஆனந்தமாக ஸங்கீர்த்தனம்‌ செய்பவர்கள்‌ (அனைவருக்கும்‌ 
நமஸ்காரம்‌). 


ஸ்ரீமத்‌ பாகவதம்‌, இராமாயணம்‌, சதை முதலிய சுருதி, 
சாஸ்திரம்‌, புராணங்கள்‌ ஆகியவற்றின்‌ மர்மங்களையும்‌, சைவம்‌ 
முதலிய ஆறு மதங்களின்‌ இரகசியங்களையும்‌, முப்பத்து முக்கோடி 
தேவர்களின்‌ உள்ளக்‌ கருத்துக்களையும்‌ அறிந்து, பாவம்‌, ராகம்‌, 
தாளம்‌ ஆகியவற்றின்‌ இன்பத்துடன்‌ நீண்ட ஆயுளைப்‌ பெற்று, 
எல்லையற்ற சுகத்தையனுப்பவர்களும்‌, தியாகராஜனின்‌ நேயர்‌ 
களுமாகிய (பெரியோர்‌ அனைவருக்கும்‌ நமஸ்காரம்‌). பக்தி 
அதிகரித்து . மூன்று பிரிவாகும்பொழுது உன்‌ திருநாமத்தை 
நினைப்பவர்களும்‌, ராம பக்தர்களும்‌, தியாகராஜன்‌ வணங்கும்‌ 
தெய்வத்தின்‌ மெய்யடியார்களுமாகிய (மகானுபாவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ நமஸ்காரம்‌). 


219 
ஸ்ரீராக'ம்‌ தே”சாதி” 
ப. நாம குஸுமமுலசே பூ”ஜிஞ்சே 
நரஜந்மமே ஜந்மமு மகஸா (நா) 
௮. ஸ்ரீமந்‌ மாஈஸ கநகபீட முந 
செலக”“ஜேஸிகொகி வரசிவராம (௩) 
ச. நாத“ஸ்வரமநே வர ௩ஈவரத்நபு 


வேதி”கபை ஸகல லீலா வி- 
நோது”நி பரமாத்முநி ஸ்ரீராமுநி 
பாத*முலநு தயாக”ராஜ ஹ்ருத்‌"பூ,ஷணுகி (றா) 


முதற்‌ பாகம்‌ 165 


மனமே! சோபையுடன்‌ கூடிய மனமென்னும்‌ பொற்‌ 
பீடத்தில்‌ (இராமச்சந்திர மூர்த்தியை) பிரதிஷ்டை செய்து 
கொண்டு சிறப்புற சிவ, ராம நாமங்களென்னும்‌ மலர்களால்‌ 
அர்ச்சனை செய்யும்‌ நரசன்மமே சன்மமாகும்‌. 


நாதம்‌, ஸ்வரம்‌ முதலிய நவர த்தினங்களிழைக்கப்பெற்ற 
மேடையின்‌ மீது, பல அவிக ன்‌ புரியும்‌ பரமாத்‌ 
மாவும்‌, தியாகராஜன்‌ உள்ளத்தை அலங்கரிக்கும்‌ தெய்வமு: 
மாகிய ஸ்ரீராமனின்‌ திருவடிகளை எழுந்தருளச்‌ செய்து (பூசை 
செய்யும்‌ சன்மமே சன்மமாகும்‌]). 


220 
ஸ்ரீராக'ம்‌ சாபு 
ப. யுக்தமு காது” ௩நு ரக்ஷிம்பக 
யுண்டே”தி” ராம (ய) 
௮. பக்தவத்ஸல பதிதபாவ௩ த்ரி- 
சக்தியு க”லிகி”ந தே”வுடு” நீவை (யு) 


ச. 1. தொலி து'ஷ்க்ருதமுல ௩ணசே நீ பி'௬- 
தி'லநு த”டு“ஸுகொகெகோ 
பலிகி பொ”ங்க ட*நு நீ கீர்த்தியு நே 
பா“க”லேது” அநெரநோ 
தெலிஸி தெலியநி நீ தா£ஸுல ப்‌“ரோவ 
தே வதய ராநநெநோ முநு 
வெலஸி௩ பூக்துலகே நீ சக்தியு 
ஸெலவை போயெரோ தெ ல்புமு (யு) 

2. வத்‌”த”யுண்டு” ஜ௩காத்மஜ ப”ல்க 

வத்‌”த*நெநோ லேக 
நித்‌ “து“ரஜிதுட“தி கோபமுதோட“நு 
நீகேல யநெநோ 
முத்‌“து“க ப£ரதுடா”நந்த* பா”ஷ்ப* 
முல க”நுல நிஞ்செகோ 
பத்‌"து”“ந பவஈஸுதுடு” வத்‌”த”நி நீ 
பத”மு பட்டுகொகெ3கோ தெல்புமு 


166 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


3. சல்லநி நீ ப'க்திலேத”நி விதி: 
கல்லலாடு” கொநெநோ கா- 
வல்லகா”த”நி பலுகுசெலி மிக்கிலி 
வார்த்தலாடு” கொநெநோ 
உல்லமுநநு ஸ்ரீத்யாக”ராஜு நிந்‌- 
நுஞ்சுகொட மழசெகோ 
செல்லலைந தூர்மஸம்வர்த;நி 
சேரபோ”குமநெநோ தெ”ல்புமு (யு) 


பக்தரிடம்‌ அன்பு கொள்பவனே! எளியவரைக்‌ காப்ப 
வனே! ஆக்கல்‌, பாதுகாத்தல்‌, அழித்தல்‌ ஆதிய முச்சக்தியும்‌ 
படைத்த தெய்வம்‌ நீயாக இருந்தும்‌ நீ என்னை இரட்சிக்காம 
லிருப்பது நியாயமல்ல இராம! 


பழலினைகளை ஒழிக்கும்‌ உன்‌ விருது இன்று சிதறி 
விட்டதா? “கொடுத்த வாக்கை மீறாதவன்‌'' என்ற உன்‌ 
புகழ்‌ “*இத்தியாகராஜன்‌ தகுதியற்றவன்‌?” என்று உன்னிடம்‌ 
கூறிவிட்டதா? தெரிந்தும்‌, தெரியாமலும்‌ உள்ள உன்‌ பக்தர்‌ 
களக்‌ காப்பாற்ற உன்‌ தயை வர மறுத்துவிட்டதா? அல்லது 
முற்காலத்து பக்தர்களைக்‌ காப்பாற்றியதில்‌ உன்‌ சக்தியனைத்தும்‌ 
செலவாகிவிட்டதா, கூறு. 

உன்னருகலேயே விளங்கும்‌ அன்னை ஜானகி நீ என்னுடன்‌ 
பேசக்கூடாது என்று தடுத்துவிட்டாளோ? அல்லது நித்திரையை 
ஐயித்த இலஷ்மணன்‌ மிகுந்த கோபத்துடன்‌ **உனச்கேன்‌ 
(இத்தொல்லை)??? என்றானோ? இனிய பார்வையுடைய பரதன்‌ 
தன்‌ ஆனந்தக்‌ கண்ணீரை நிறுத்திவிட்டானோ? அல்லது 
அனுமன்‌ உன்னைப்‌ போகவேண்டாமென்று தடுத்து உன்‌ 
பாதங்களைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்கொண்டானோ? கூறு. 


உன்னிடம்‌ எனக்கு சாந்த பக்தியில்லையென்று பிரமன்‌ 
பொய்‌ கூறினானோ? ““என்னால்‌ முடியாது” என்று சரஸ்வதியும்‌ 
மறுதலித்துவிட்டாளோ? ஒருவேளை இத்தியாகராஜனே 
உன்னைத்‌ தன்‌ உள்ளத்தில்‌ இயானிக்சு மறந்துவிட்டானோ? 
அல்லது உன்‌ தங்கையாகிய தர்மஸம்வர்த்தனி (பார்வதி) 
“நீ அவனுடன்‌ சேராதே”” என்றனளோ? கூறுவாய்‌. 


221 
கெள”“ரீமகோஹரி (மே. 23) ஜ,ம்ப 
ப. கு'ரலேக யெடுவண்டி குணிகி தெ”லியக”போ”து” (கு) 
௮.  கறுகைக ஹருத்‌'ரோக" க'ஹநமுநு கொ”ட்டநுஸத்‌” (கு”) 


முதற்‌ பாகம்‌ 167 
ச.  தநுவுஸுத த தா£ர தா£யாத” பா*ந்த,வுலு 
ஜநியிஞ்சி செத”ரு ஜாலிநி கருணதோ 
மந௩ஸு நண்டக 1ஸேயு மந்த”நுசு தத்வ போ”- 
த*௩ ஜேஸி காபாடு” த்யாக”ராஜாப்துட'கு” (கு) 
தீவிரமான (காமம்‌ முதலிய) மனப்‌ பிணிகளென்னும்‌ 
பெருங்காட்டை அழிப்பது ஸத்குருவாகிய ஆசாரியன்‌ உதவி 
யின்றி எத்தகைய குணவானுக்கும்‌ சாத்தியமல்ல. 
உடல்‌, மக்கள்‌, செல்வம்‌, மனைவியர்‌, உறவினர்‌ 
போன்றவை தோன்றி, அவற்றின்‌ மூலம்‌ சிதறும்‌ துக்கத்தில்‌ 
மனத்தை அண்டவிடாமல்‌ செய்யும்‌ நன்மருந்து தத்துவ 
'போதனையாகும்‌. அதனைக்‌ கருணையுடன்‌ செய்பவர்‌ தியாக 
ராஜனுக்கு ஆப்தனாகிய ஸத்குரு ஆவர்‌. 


222 
வீரவஸந்த (மே. 24) ஆதி” 
ப. ஏமநி பொக”டு”து”ரா ஸ்ரீராம நிந்‌ (நே) 
௮. ஸ்ரீமந்நபோ மணி வம்ச ல- 
லாம பு;வ௩வாஸீ மா ராம நிந்‌ (நே) 


ச. சிவுநிகி தாமஸ கு£ணமிச்சி கமல - 

ப'வுநிகி ராஜஸ கு'ணமொஸகி" சசீ- 

தூவுநி க“ர்வஹ்ருத”யுநிகா” ஜேஸிந 

தாசரதி, த்யாக”ராஜவிநுத நிந்‌ (நே) 

ஸ்ரீராம! சூரிய வம்ச இிலகனே! அலைகடல்‌ துயில்பவனே! 

உன்னை நான்‌ என்னவென்று புகழ்வேன்‌? சிவனுக்குத்‌ தாமஸ 
குணத்தையும்‌, நான்முகனுக்கு ராஜஸ குணத்தையும்‌, சசீதேவி 
யின்‌ நாயகனாகிய இந்திரனுக்கு கர்வத்தையும்‌ அளித்துவிட்டு 
(நீ மாத்திரம்‌ சுத்த ஸத்வ ஸ்வரூபனாக) விளங்கிய தசரதன்‌ 
மைந்தனே! 


223 
மாரரஞ்ஜநி (மே. 25) ஆதி” 
ய. ம௩ஸா ஸ்ரீராமுநி த£யலேக 
மாயமை௩ வித'மேமே (ம) 


1. மஞ்சி 


168 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 
அ.  கநது”ரிதமுல *கொடி”க”ட்டி நா 

கார்யமுலநு செறசிதிவோ (ம) 
ச. பரதா”ரல பரத'௩முல காஸ 

படி” செடி” தீ"ரிகி'திவோ லேக 

பரஜீவாத்முல ஹிம்ஸிஞ்சிதிவோ 

வர த்யாக”ராஜநுதுநி மறசிதிவோ (ம) 


மனமே! ஸ்ரீராமனின்‌ தயை வராமல்‌ மாயமாகப்போன 
விதம்‌ என்னவோ? கனத்த பாவங்களைக்‌ கோட்டையாகக்‌ 
கட்டி, நான்‌ செய்யும்‌ (பகவதாராதனை முதலிய) காரியங்களை 
நீ கெடுத்துவிட்டா யோ? 


பிறர்‌ பெண்டிற்கும்‌. செல்வத்திற்கும்‌ ஆசையுற்று 
நடத்தை கெட்டுத்‌ திரிந்தாயோ? அல்லது பிறருக்குத்‌ துன்பம்‌ 
இழைத்‌ தாயோ? தியாகராஜன்‌ வணங்கும்‌ தெய்வத்தை மறந்‌: 
தாயோ? 


224 
சாருகேசி (மே. 26) தே சாதி” 
ப.  ஆட"மோடி க”லதே” ராமய்ய மாட (லா) 
௮. தோடு” நீட” நீவே யநுசு ப'க்திதோ 
கூடி” பாத”மு ப"ட்டி5 நாதோ மாட (லா). 
ச. சது”வுலக்கி தெ”லிஸி சங்கராம்சுடை” 


ஸத”யுடா“சுக” ஸம்பவுண்டு” ம்ரொக்க 
௧க“த”லு தம்முநி ப£ல்க ஜேஸிதிவி 
கா“கநு த்யாக”ராஜு ஆடி" மாட? (லா) 


துணையும்‌ நிழலும்‌ நீயே யென்று பக்தியுடன்‌ உன்‌ திருவடி 
களைப்‌ பற்றிய என்னுடன்‌ பேசுவதற்கு உனக்கு மோடியா 
(பிகுவா?) 

கலைசளனைத்தையும்‌ கற்றுச்‌ சிவபெருமானின்‌ அம்சம்‌ 
பெற்று, தயை நிரம்பிய ஆஞ்சநேயன்‌ உன்னை வணங்க, உன்‌ 
வரலாறுகளைக்‌ கூறும்படி உன்‌ தம்பிக்கு உத்தரவிட்டாயே 
தவிர (நீ அவனுடன்‌ பேசவில்லை) ஆகவே, இத்தியாகராஜன்‌ 
உனக்கு எம்மாத்திரம்‌? 


1. கோட 


2. த்யாக'ராஜேபாடிமாட 


169° 


முதற்‌ பாகம்‌ 
225 
ஸரஸாங்கி*(மே. 27) தே சாதி” 
ப. மேநு ஜூசி மோஸபோ“கவே ம௩ஸா 
லோநி ஜாட” லீலாகு” கா”தா” (மே) 
அ. ஹீ௩மை௩ மலமூத்ர ரக்தமுல 
கில நெஞ்சு மாயாமயமை௩ சாந (மே). 


ச. கநுலநேடி யம்பகோல சேத குச்சி 
சநுலநேடி கி”ருல சிரமு நுஞ்சி 


பநுலு சேதுரட த்யாக”ராஜநுதுநி 
பா”க” நீவு ப'ஜ௩ ஜேஸிகொம்மி ஸ்த்ரீல (மே): 
மனமே! பெண்களின்‌ மேனியழகைக்‌ கண்டு மோசம்‌ 
போகாதே. உள்ளிருக்கும்‌ மர்மம்‌ இதுதானென்று நமக்குத்‌. 
தெரிந்ததே! ஈனமான மலம்‌ முதலியன நிரம்பிய மாயாமய 
மானது அவ்வெளியழகு. 
அவர்கள்‌ கண்வீச்சென்னும்‌ அம்புகளை எய்து, கொங்கை | 
களின்‌ பகட்டின்‌ உதவியால்‌ (காமா துரருக்கு இன்பம்‌ பயக்கும்‌): 
பல லீலைகள்‌ புரிவர்‌. அதைக்‌ கண்டு மோசம்‌ போகாமல்‌, நீ 
பஜனை மார்க்கத்தைப்‌ பின்பற்றிக்‌ கடைத்தேறு; 


226 
கமலாமநோஹரி (மே. 27) ஆதி” 
ப: நீ முத்‌“து“-மோமு ஜூபவே (நீ): 
அ.  நாமீத”நெரருஞ்சி ௩ளி௩த”ளநய௩ (6) 
ச. 1. உரமுந நிந்நுஞ்சுகொநே கா'நி 
உரக"சய௩ நாது”ல்லமு ரஞ்ஜில்ல (6), 
23 புலகரிஞ்ச நிநு பூஜஸேதுகா”“நி 
கலநைந மறுவ சுக்கலராயநி போலு (நீ) 
3. மருலுகொந்நாநு மத”நஜுக 
த'ரஸுதாரமண த்யாக”ராஜுநிகி (6) 


பங்கயக்‌ கண்ணனே! என்மீது அபிமானம்‌ வைத்து அழகிய 
உன்‌ தருமுகத்தை எனக்குக்‌ காட்டுவாயாக. 

பாம்பணைத்‌ துயில்பவனே! என்னிதயத்தில்‌ உன்னை நான்‌ 
என்றும்‌ தியானிப்பதால்‌, என்னுள்ளம்‌ மகிழ (உன்‌ அழகிய 
முகத்தைக்‌ காட்டுவாய்‌). 


170 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


உடல்‌ புலகதம்‌ அடைய உன்னை நான்‌ பூசிப்பதால்‌, 
கனவிலும்‌ மறக்க முடியாத சந்திரன்‌ போன்ற உனது (திரு 
முகத்தைக்‌ காட்டுவாய்‌). 

உன்மீது மையல்‌ கொண்டுள்ளேன்‌. மதனனைப்‌ பெற்ற 
வனே! சீதாநாயகனே! இத்தியாகராஜனுக்கு (அழகிய உன்‌ 
முகத்தைக்‌ காட்டுவாய்‌). 


227 
நளிநகாந்தி (மே. 27) தே”சாதி: 
ப. 1மநவிநாலகிஞ்ச ராத'டே 
மர்மமெல்ல தெ”ல்பெத”கே மகஸா (ம) 
௮. க;நுடை"௩ ராமசந்த்‌” ரி 
கருணாந்தரங்க”மு தெலிஸி௩ நா (ம) 
5. கர்மகாண்ட” மதாக்ருஷ்டுலை பூவ: 


க“ஹுசாருலை காஸி ஜெந்த”க” 
கரி மாநவாவதாருடை” 
கநிபிஞ்சிநாடே” நட“த த்யாக”ராஜு (ம) 


மனமே! மகாத்மாவாகிய இராமபிரானின்‌ கருணை 
நிறைந்த உள்ளத்தை நன்கு அறிந்த என்‌ விண்ணப்பத்தை 
நீ கேட்கலாகாதா? மர்மங்களைக்‌ கூறுகிறேன்‌, கேள்‌. 

(மாந்தர்‌) பயன்‌ கருதி அநுஷ்டிக்கப்பெறும்‌ கர்ம மார்க்‌ 
கத்தையே பின்பற்றுவோராகி, சம்சாரமென்றும்‌ காட்டில்‌ 
இரிந்து துயரம்‌ அடைந்த பொழுது, தான்‌ (இராமனாக) 
மானிட அவதாரமெடுத்துத்‌ தன்‌ நடத்தையின்‌ மூலம்‌ 
நல்லொழுக்கத்தை அவர்களுக்குக்‌ காட்டியருளவில்லையா? 


228. 
ஸிம்ஹவாஹி௫ி (மே. 27) தே”சாதி” 
ப. நெநருஞ்சரா நாபைநி சால 
நீ தா£ஸுட*நு கா“நா ஸ்ரீராம (நெ) 


அ. ஸநகாதி” யோகி“ப்‌“ருந்த” வந்த்‌“யபாத” 
ஸாகேதவாஸ ஸத்‌”பக்தபோஷ (நெ) 


1. மதவால 


முதற்‌ பாகம்‌ 171 


ச: தல்லி தண்ட்‌”ரி குரு தை"வமு நீவநி 
தறுசுகா”நு நிந்து நம்மியுந்௩ நே 
தூல்லடி”ல்லுசுண்ட” தரி ஜூபவேமி 
த்யாக”ராஜ பரிபால ஸுகு“ணசீல (நெ) 


ஸ்ரீராம! என்மீது அன்பு காட்டு. நான்‌ உன்‌ அடியவன்‌ 
அல்லவா? ஸனகர்‌ முதலிய யோகியர்‌ குழாம்‌ தொழும்‌ 
யாதனே! அயோத்தியில்‌ வசிப்பவனே! பக்தர்களைப்‌ போஷிப்ப 
வனே! 

அன்னை, பிதா, குரு, தெய்வம்‌ அனைத்தும்‌ நீயேயென்று 
எப்போதும்‌ உன்னை நம்பியிருக்கும்‌ நான்‌ தத்தளிக்கும்பொழுது 
எனக்குப்‌ புகலிடம்‌ காட்டமாட்டாயா? தியாகராஜனைப்‌ 
பரிபாலிக்கும்‌ குண£லனே! 


229 
ஹரிகாம்போ”ஜி (மே. 28) ்‌ ரூபகம்‌ 
ய. உண்டே "தி ராமுடொ”“கடு” 
ஊரக செடி”போகு மகஸா (௨) 
௮. சண்ட” மார்ததாண்ட” மத்ய 
மண்ட“லமுநநு செலங்த”சு' (௨) 


௪... தாமஸாதி” கு”“ணரஹிதுடு” 
த'ர்மாத்முடு” ஸர்வஸமுடு” 
க்ஷேமகருடு” தயாக"ராஜ 
சிததஹிதுடு” ஜக”மு கிண்டி" (௨) 
மனமே! சகம்‌ முழுதும்‌ நிறைந்து (சர்வ வியாபியாய்‌) 
நிற்கும்‌ பரம்பொருள்‌ இராமன்‌ ஒருவனே. (வேறு நம்பிக்கை 
களை ஏற்று) வீணில்‌ கெட்டுப்‌ போகாதே. தீவிரமான பிரகா 
சத்தையுடைய சூரிய மண்டலத்தின்‌ நடுவில்‌ விளங்குபவன்‌ 
அவன்‌. 
தமோ குணம்‌ முதலிய குணங்களற்றவன்‌. தர்மாத்மா. 
அனைவருக்கும்‌ சமமானவன்‌. நன்மை புரிபவன்‌. தியாகராஜ 
னின்‌ உள்ளத்திற்கு இதம்‌ தருபவன்‌. ்‌ 
“த்யேயஸ்ஸதா ஸவித்ரு மண்டல மத்யவர்த்தீ நாராயணஸ்‌ 
ஸரஸிஜாஸந ஸத்திவிஷ்ட: * 


172 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


230 
ஹரிகாம்போ”ஜி தே சாதி” 
ப. எந்தராநி த௲கெந்த போநி நீ 
செந்த விடு*வஜால (எந்‌) 
௮. அந்தகாரி நீ செந்தஜேரி ஹநு- 
மந்துடை” கொலுவலேதா” (எந்‌): 
ச 1. சேஷாடு* சிவுநிகி பூ" ஷுடு” லக்ஷ்மண- 
கேஷியை கொலுவலேதா” (எந்‌): 
2. சிஷ்டுடு” மெளநிவரிஷ்டுடு* கொப்‌”ப வ- 
ஸிஷ்டு,டு* ஹிதுடு” கா"லேதா” (எந்‌) 
3. நரவர நீகை ஸுரக”ணமுலு வா- 
கருலை கொலுவலேதா” (எந்‌) 
4. ஆக'மோக்தமகு" நீ கு£ணமுலு ஸ்ரீ 
த்யாக'ராஜு பா”ட”க”லேதா” (எந்‌): 


எத்தனை வரினும்‌, எத்தனை போயினும்‌ நான்‌ உன்‌ அருகை 
என்றும்‌ விடமாட்டேன்‌. காலனை வென்ற சிவபெருமான்‌ 
அனுமன்‌ உருவத்தில்‌ உன்னையடைந்து தொண்டு புரியவில்லையா?” 
பரமசிவனின்‌ ஆபரணமாகிய ஆதிசேடன்‌ இலக்ஷ்மணனாக 
அவதாரம்‌ செய்து உன்னைச்‌ சேவிக்கவில்லையா? பரமஞானி 
யாகிய மாபெரும்‌ வசிட்டன்‌ உனக்கு இதம்‌ புகட்டும்‌ (புரோகி 
தனாக) ஆசாரியனாக அமையவில்லையா? மாந்தருள்‌ சிறந்தவனே! 
உள் பொருட்டு தேவ கணங்கள்‌ வானர வடிவம்‌ பூண்டு உன்னைச்‌ 
சேவிக்க வில்லையா? வேதங்கள்‌ புகழும்‌ உன்‌ திவ்விய குணங்களை 
தியாகராஜன்‌ பாடவில்லையா? 


231 
ஹரிகாம்போ'ஜி தே சாதி 
ப. எந்து'கு நிர்த*ூய எவருந்நாருரா "(எந்‌ 
அ.  இந்து'நிபா'நந இநகுலசந்த"ந (எந்‌) 
ச. 1. பரமபாவ௩ 3 பரிமளாபக[5 (எந்‌) 


2. நேபரதே”சீ பா"பவே காஸி (எந்‌) 


1.  பரமலாபக்‌ந 


முதற்‌ பாகம்‌ 173 


3. உடு*த பக்தி க”நி உப்பதில்லக” லேதா” (எந்‌) 
4. சத்ருல மித்ருல ஸமமுக” ஜூசே நீ (கெந்‌) 
5, தூரலோ நீவை த்யாக”ராஜுபை (எந்‌) 


தியாகராஜன்‌ மீது ஏன்‌ இவ்விரக்கமின்மை? : எனக்கு 
வேறு யார்‌ உளர்‌? மதிவதனனே! சூரியவம்சத்திற்குச்‌ சந்தனம்‌ 
போல்‌ குளிர்ச்சி தருபவனே! பரிசுத்தப்படுத்துபவனே! நறு 
மணம்‌ வீசும்‌ சரீரமுள்ளவனே! நான்‌ பரதேசி. என்‌ துயரைப்‌ 
போக்குவாயாக. ஓர்‌ அணிலின்‌ பக்தியைக்‌ கண்டு நீ மகிழ்ச்சி 
யுறவில்லையா? எதிரிகளையும்‌, நண்பர்களையும்‌ சமமாகக்‌ 
கருதபவன்‌ அல்லவா நீ? இவ்வுலகமே உன்‌ மயமானது. 


232 
ஹரிகாம்போ;ஜி ரூபகம்‌ 
ய்‌. ஒகமாட ஒகபா”ணமு 
ஒகபத்‌ $வ்ரதுடே“ம௩ஸா 


௮. ஒக சித்தமுக”லவாடே” 
... ஒகநாடு”நு மறவகவே (ஒ) 
ரீ. சிரஜீவித்வமு நிர்ஜர 
வர 1ஸெளக்‌,ய மொஸங்கு"நே 
தூர ப”ரகே” தே வுடே" 
த்யாக“ராஜநுதுடே” -: (ஒ) 


மனமே! அவன்‌ ஒரு சொல்‌, ஒரு கணை, ஒரு பத்தினி 
இவற்றை நியமமாக உடையவன்‌. கலங்காத ஓரே சித்தத்தை 
யுடையவன்‌. அவனை ஒருநாளும்‌ மறவாதே. நீண்ட ஆயுள்‌, 
இந்திரபோகம்‌ ஆகியவற்றை அளிப்பவன்‌. இவ்வுலகில்‌ நடமாடும்‌ 
தெய்வம்‌. தியாகராஜன்‌ வணங்கும்‌ மூர்த்தி. 


233 
ஹரிகாம்போ'ஜி ௪ ஆதி” 
ய. சநி தோடி” தேவே வோ ம௩ஸா (௪) 
௮. கநிகரம்முதோ” கநி கரமிடி.” சிர- 
காலமு ஸுக மநுப£விம்ப வேகமே (௪) 


3. மோக்ஷ * கமாஸ்‌ 


174 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. பதிதுல ப்‌”ரோசே பட்டாதி காரிநி 
பரமார்த்த, மத வஸிஷ்டா, நுஸாரிநி 
த்‌'யுதி நிர்ஜித சதசம்ப“ராரிநி 
து'ரீண த்யாக”ராஜ ஹருச்சாரிநி (௪). 
மனமே! நீ சென்று அவனை அழைத்து வா. தயையுடன்‌ 
(என்னை) நோக்கிக்‌ கைகொடுத்து, என்றென்றும்‌ சுகம்‌ அனுப: 
விக்குமாறு விரைவாக (அழைத்துவா). 
அவன்‌ வீழ்ந்தவரை (எளியவரை)க்‌ காப்பதெனப்‌ பட்டம்‌ 
கட்டிக்‌ கொண்ட பிரபு. பரமாரத்தத்தையே மதமாகவுடைய 
வசிஷ்டனைப்‌ பின்பற்றுபவன்‌. ஒளியினால்‌ நூறு மன்மதரை 
வென்றவன்‌. தியாகராஜனது இதயத்தில்‌ சஞ்சரிப்பவன்‌. 


234 
ஹரிகாம்போ'ஜி ஆதி” 
ப. தி"ஈமணிவம்ச திலக லாவண்ய 
தீ. ஈசரண்ய (தி). 
அ. மநவிநி பா'கு'க” மதி'நி தலஞ்சுசு 
சநுவு5 நேலு சாலுகா"ஜாலு (தி). 


ச. சர்வவிநுத ௩நு ஸம்ரக்ஷிஞ்ச நு 
கா வமுலேல கா“சுவாரெவரே 
நிர்விகாரகு"ண நிர்மல கரத்‌ருத- 
பர்வத த்யாக“ராஜ ஸர்வஸ்வமெள (தி”) 
கூசியகுல இலகனே! பேரழகனே! எளியோரின்‌ அடைக்‌ 
கலமே! என்‌ விண்ணப்பத்தை நன்கு மனத்தில்‌ எண்ணிப்‌ 
பார்த்து அன்புடன்‌ நீ என்னைக்‌ காப்பாயாக. நீ இதுவரையில்‌ 
என்னைச்‌ செய்த அலட்சியம்‌ போதும்‌, போதுமய்யா! 
சிவனால்‌ வணங்கப்படுபவனே! என்னைக்‌ காப்பாற்றாமலே 
உனக்கு கர்வம்‌ ஏன்‌? என்னை வேறு யார்‌ காப்பர்‌? விகாரமற்ற 
குணங்களையுமையவனே! தூயவனே! கோவர்த்தன மலையைக்‌ 
கரத்தால்‌ தாங்யெவனே! தியாகராஜனுக்கு அனைத்துமானவனே! 


235 
ஹரிகாம்போ'ஜி ரூபகம்‌ 
ப. ராம நந்நு ப்‌'ரோவரா- 
வேமகோ லோகாபி; (ரா) 


முதற்‌ பாகம்‌ 175- 


௮. சீமலோ ப்‌“ரஹ்மலோ சிவ கேசவாது"லலோ 1 

ப்ரேமமீற மெலகு' சுண்டே பிருது" வஹிஞ்சிஈஸீதா (ரா) 
ச. மெப்புலகை கந்நதாவு 

நப்பு ப“ட”க” விர்றவீகி” 

தப்பு பநுலு லேகயுண்டே” 

த்யாகராஜநுத ஸீதா (ரா): 

எறும்பு முதல்‌ பிரமன்‌ வரையுள்ள ஜீவராசிகளிலும்‌ சிவன்‌, 

விஷ்ணு முதலிய கடவுளரிடமும்‌ அன்புடன்‌ பரந்து விளங்கும்‌ 
விருது பெற்ற (பரம்பொருளாகிய) ஸீதாராம! நீ உலகத்தோ 
ரின்‌ மனங்கவர்வோனாக இருந்தும்‌ என்னைக்‌ காக்க வரமாட்‌ 
டாயோ? பகட்டிற்காகக்‌ கண்ட விடத்தில்‌ கடன்‌ படாமலும்‌, 
கர்வமடைந்து தீச்‌ செயல்கள்‌ புரியாமலும்‌ இருக்கும்‌ இந்த 
தியாகராஜனால்‌ வணங்கப்பெறும்‌ ஸீதாராம! 


236 
கர்நாடக பெஹாக்‌” (மே. 28) ஆதி” 
ப. நே நெந்து” வெதுகுது“ரா ஹரி (நே). 
௮. ஆநால்கு” மோமுலவாநி மொறஃ 
நாலகி”ஞ்சி ராநி நிந்நு (நே). 


ச. கலுஷாத்முடை” து”ஷ்கர்மயுதுடை” 
பலுமாரு து”ர்பா'ஷியை 
இலலோ பூக்தாக்‌ரேஸ- 


ரல வேஷியை த்யாக”ராஜபூஜித (நே) 
நான்கு முகங்கள்‌ படைத்த பிரமனிட்ட முறைகளைக்‌ 
கேட்டும்‌ வராத உன்னை நான்‌ எங்கு தேடுவேன்‌? ஹரியே! 
பாவம்‌ நிறைந்த உள்ளத்துடன்‌, தீச்‌ செயல்‌ புரிந்து, 
பன்முறை தகாத மொழிகளைப்‌ பேசிக்கொண்டு, உலகில்‌ சிறந்த 
பக்தனைப்போல்‌ வெளி வேடமிட்ட (நான்‌ உன்னை எங்கு 
தேடுவேன்‌?) 


237 
ஈசமநோஹரி (மே. . 28) ஆதி” 
ப.  ம௩ஸா ஸ்ரீராமசந்த்‌”ருகி 
மறவகே ஏமறகே ஓ (ம) 


1. “ஆ ப்ரஹ்மாதி பிபீலிகாந்த துஷா 
ப்ரோதா ஐகத்ஸாகஷிணி: * 


176 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


௮. 1முநு பு“ட்டநு புட்டி௩ மெளநிக்ருதமெள 
மூடு*ந்நாரத்‌'யாயமு௩ ஜூசுகோ (ம) 
ச. ஸ்ருஷ்டி புஷ்டி நஷ்டி ஸேயு பநுலு நி- 
க்ருஷ்ட மநுசுது த்ரிமுர்த்துல கொஸகி” 
துஷ்டுடை” ப“ரகெ” ஸத்‌”ப*க்தமகோ- 
பீ,ஷ்டமுலிச்சே த்யாக”ராஜநுதுநி (ம) 
மனமே! ஸ்ரீராமசந்திரனை மறவாதே: அசிரத்தையடன்‌ 
இருந்துவிடாதே. (அவன்‌ அவதார இரகசியத்தை) முன்பு 
புற்றில்‌ தோன்றிய (வால்மீகி) முனிவர்‌ இயற்றிய (ஸ்ரீமத்‌ 


ராமாயண) கிரந்தத்தின்‌ மூன்றாவது, ஆறாவது அத்தியா யங்‌ 
களில்‌ கண்டுகொள்‌. 

ஆக்கல்‌, அளித்தல்‌, அழித்தல்‌ ஆயெ முத்தொழில்சள்‌ 
ஈனமானவையெனறு அவற்றைத்‌ திரிமூர்‌ த்‌திகளுக்கு விட்டுவிட்டு, 
என்றும்‌ மூழ்ச்சியுடன்‌ விளங்கும்‌ மெய்யடியாரின்‌ மனவிருப்பங்‌ 
களை அளிக்கும்‌ இராமசந்திர மூர்த்தியை (மறவாதே): 


238 
ஈசமநோஹரி தே”சாதி” 
ப. ஸ்ரீஜாநகீ மநோஹர ஸ்ரீராக£வ ஹரி } (ஸ்ரீ) 
௮. நாஜாலிநி நீவே தெ”லிஸி 
ஈம்ராநநுடெள“ட கேமி காரணமு (ஸ்ரீ) 


ச. நே ஸேயு து£ஷ்கர்ம தே“வத 
நீ ஸந்நிதி'நி நில்வஸலாகெ”நோ 
நீ ஸேவ நில்வதே”லரா 
நீரஜா௯த த்யாக”ராஜஸந்நுத (ஸ்ரீ) 
சீதாதேவியின்‌ உள்ளங்கவர்ந்தவனே! ஸ்ரீ ராகவ! எள்‌ 


துயரை நீயே அறிந்தும்‌ தலைகுனிந்திருப்பதற்குக்‌ காரணம்‌ 
என்ன? 

நான்‌ புரியும்‌ பாவங்கள்‌ துர்த்தேவதை வடீவில்‌ ஒருவேளை 
உன்‌ சமுகத்தில்‌ தோன்ற ஆரம்பித்துவிட்டனவோ? (இதனால்‌) 
உன்‌ சேவையும்‌ எனக்கு நின்றுவிடுமோ! பங்கயக்‌ கண்ணனே! 


1. வால்மீகி இராமாயணத்தில்‌ ஸர்க்கங்களே இருப்பதாலும்‌ 
அத்தியாயங்கள்‌ இல்லாமையாலும்‌ இங்கு குறிப்பிடப்பெறும்‌ நூலைப்‌ 
பற்றி அபீப்பிராயபேதம்‌ இருந்துவருகிறது. ஆயினும்‌ இங்கு வால்மீகி 
இராமாயண பாலகாண்டத்தில்‌ மூன்றாவது ஆராவது ஸர்க்சங்களே 
குறிப்பிடப்பெறுன்றனவென்று தெலுங்கில்‌ உரை எழுதிய கல்லூரி 
ளீரபத்திர சால்‌இரியவர்கள்‌ கூறியிருப்பதே பொருத்தமாகவிருக்கிறது. 


முதற்‌ பாகம்‌ 177 


239 
உமாப'ரணம்‌ (மே. 28) ஆதி” 
ப. நிஜமர்மமுலநு தெலிஸிஈவாரிநி 
ந வலயிஞ்சே தே£மொகொ ராம (நி) - 
௮. அஜ க”ஜஐரக்ஷக க”ஜசர்மாம்ப”- 
ராதி” 1 தைவ” பே;த”முலநு லீல கல்க”“ஜேஸிஈ (நி) 
4. ச்ருதி சாஸ்த்ர புராண £ விதா”தி” ஷண்‌- 


மத நிஷ்டு,ல நாமபராது”ல 
க்ஷிதிபதுலங்‌ 5கு“மதுலுகா” ஜேஸிந 
4 க்ஷேம த்யாக”ராஜநுத ஸ்ரீமநோஹர (நி) 
பிரமன்‌, விஷ்ணு, சிவன்‌ ஆகிய மும்மூர்த்திகளின்‌ தெய்வ 
வேறுபாட்டை விளையாட்டாக ஏற்படுத்திய உனது உண்மை 
இரகசியத்தை அறிந்தவர்களை (தத்துவ ஞானிகளை) நீ எவ்வழியில்‌ 
்‌ சிரமத்திற்கு ஆளாக்க முடியும்‌? 
வேதம்‌, சாத்திரம்‌, புராணங்கள்‌ ஆகியவற்றை அறிந்தவர்‌ 
களையும்‌, அறுசமயங்களைப்‌ பின்பற்றுபவர்களையும்‌, நாம 
ஸங்கீர்த்தனம்‌ செய்பவர்களையும்‌, *மன்னார்களையும்‌ மனமயக்கம்‌ 
கொண்டவர்களாகச்‌ செய்த நீ (உனது உண்மையான மர்மத்தை 
அறிந்தவர்களை என்ன செய்ய முடியும்‌?) நன்மை புரிபவனே! 
ருமகள்‌ நாயகனே! 


240 
கமாஸ்‌ (மே. 28) தே“சாதி” 
ய. ஸீதாபதீ நா ம௩ஸுந 
்‌.. ஸித்‌தா'ந்தமநி யுந்காநுரா (ஸீ) 
௮. வாதாத்மஜாது”ல செந்தநே 
வர்ணிஞ்சி௩ நீ பலுகுலெல்ல (ஸீ) 


ச. ப்ரேம ஜூசி நாபை பெத்‌”த” மகஸு$ஜஸி 
நீ மஹிமலெல்ல நிண்டா”ர ஜூபி 
ஈமஹிநி ப)யமேடிகந்ந மாட 
ராமசந்த்‌”ர த்யாக”ராஜவிநுத (ஸீ) 


1. கெளாண 2. விவாதி 3. லங்க*மதுலு*கா 4. ஸ்ரீத* 

5. இங்கு *கநிதிபதுலந்‌ குமதுலகா ஜேஸிந'” என்றும்‌ **க்ஷிதி 
ங்துல்‌ அங்கமதுலுகா ஜேஸின'” என்றும்‌ இரு விதமாகப்‌ பதம்‌ பிரித்து 
வெவ்வேறு பொருள்‌ கூறுவாருமுளர்‌. 


இ 12 


178 ஸ்ரீ இியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


சீதாபதி! அனுமன்‌ முதலியோரிடம்‌ நீ கூறிய வார்த்தைக 
எனைத்தும்‌ நிச்சயமானவையென்று என்‌ மனத்தில்‌ நம்பி 
யிருக்கிறேன்‌. 

என்‌ மீது அன்பு கூர்ந்து, பெரிய மனது வைத்து, உன்‌: 
மகிமையை நிரம்பக்‌ காட்டி **இவ்வுலகில்‌ உனக்கேன்‌ பயம்‌??* 
என்று நீ உறுதி கூறிய மொழிகளை (நிச்சயமாக நம்பியுள்ளேன்‌). 


241 
கமாஸ்‌ ரூபகம்‌. 
ப. ஸுஜுஜீவா ஸுகு“ணபூ”ஷண ராம (ஸு) 
௮.  பு;ஜக'பூ,ஷணார்ச்சித பு”த/ஜஙாவநாத்‌- 
மஜ வந்தி”த ச்ரிதசந்த'5 த”சதுரங்க” மாமவ (ஸு), 


ச. சாருகேத்ர ஸ்ரீகளத்ர ஸ்ரீரம்ய கா”த்ர 
தாரகநாம ஸுசரித்ர தசரத, புத்ர 
தாரகாதி'பாநந த'ர்மபாலக 
தாரய ரகு;,வர நிர்மல த்யாக”ராஜஸந்நுத (ஸு): 
நல்லோர்‌ வாழ்விற்கு ஆதாரமே! நற்குணங்களையே 
அணிகளாக உடையவனே! சிவனால்‌ வணங்கப்படுபவனே! அடிய 
வர்க்குச்‌ சந்தனம்போல்‌ இதம்‌ அளிப்பவனே! கருடவாகனனே!' 
என்னைக்‌ காப்பாற்று. 
அழகிய கண்களையுடையவனே! லக்ஷ்மிபதியே! சுந்தர்‌ 
வடிவத்தாய்‌! தாரகநாமத்தாய்‌! நற்சரிதனே! தயரதன்‌ மைந்த! 


மதிமுகத்‌ தவனே! தர்மத்தைப்‌ பாலிப்பவனே! ரகுவர! 
நிர்மலனே! என்னைக்‌ கடைத்தேற்று. 
242 

காபிநாராயணி (மே. 28) தே”சாதி” 
ப. ஸரஸ ஸாம தா”௩ பேத" தண்ட சதுர 

ஸாடிதை“வ மெவரே ப்‌”“ரோவவே (ஸ) 
௮. பரமசாம்ப£வாக்‌'ரேஸருண்‌ ட”கு”சு 

பல்கு ராவணுடு” தெலியலேக போயெ (ஸ). 


ச. ஹிதவுமாட லெந்தோ பா”க ப”ல்கிதிவி 
ஸதமுகா” நயோத்ய” நிச்சேண்‌ டிவி! 
ஈதஸஹோதருரி ராஜு ஜேஸி ராக 
ஹதமு ஜேஸிதிவி த்யாக”ராஜநுத (ஸ) 
3. தித்து நண்டிவி 


முதற்‌ பாகம்‌ 179 


சாமம்‌, தானம்‌, பேதம்‌, தண்டம்‌ ஆகிய நான்கு வகை 
உபாயங்களை (சமயமறிந்து) உபயோகிக்கும்‌ சமர்த்தனே! உனக்‌ 
கணையான தெய்வம்‌ வேறு ஏது? என்னைக்‌ காப்பாற்று. சிவ 
பக்தருள்‌ தலைசிறந்தவனான இராவணன்கூட இந்த உண்மையை 
அறியாமற்‌ போனானே! 

(தூதன்‌ மூலமாக). இதமான வார்த்தைகள்‌ எத்தனையோ 
கூறியனுப்பினாய்‌. **நிரந்தரமாக அயோத்தியா ராஜ்யத்தை 
உனக்கு அளிக்கிறேன்‌”? என்றாய்‌. உன்னை வணங்கிய (இராவ 
ணன்‌ தம்பியாகிய) விபீஷணனை (லங்கா ராஜ்யத்தின்‌) அரச 
னாக்கினாய்‌. (இவ்வளவிற்கும்‌) வராத அவ்வரக்கனை இறுதியில்‌ 
வதம்‌ செய்து ஓழித்தாய்‌. 


243 
காம்போ”ஜி (மே. 28) ்‌ ஆதி” 
ப. எவரிமாட விந்காவோ ராவோ 
இந்து” லேவோ ப”ளி ப“ளி (௭) 
௮. அவநிலோநார்ஷேய பெளருஷேய மந்தி” 
சோத்‌”ய மெறுக”லேகய்ய (௭) 
ச. பக்த பராதீ;நுடநுசு பரம 
பா'க"வதுல 
வ்யக்தரூபுடை” பலிகி௩ முச்சட 
யுக்தமநுசு நுண்டி 
சக்திக£ல மஹாதே”வுடு நீவநி 
ஸந்தோஷமு௩ நுண்டி 
ஸத்த சித்துட்‌கு” த்யாக'ராஜநுத 
ஸத்யஸந்து'ட“நுகொண்டி நிலலோ (௭) 
யாருடைய பேச்சைக்‌ கேட்டாயோ? (அதன்‌ விளைவாக) 
வரமாட்டாயோ? அல்லது நீ இங்கு இல்லையோ? நன்று, நன்று. 
* இவ்வுலகில்‌ ரிஷிகளின்‌ வாக்கையும்‌ மனிதர்‌ இயற்றிய 


நூல்களையும்‌ ஆராய்ந்தும்‌ இவ்வாச்சரியத்தை என்னால்‌ அறியக்‌ 
கூடவில்லை. 


* இங்கு காணப்பெறும்‌ ““ஆர்ஷேய பெளருஷேயமந்தி'”' என்ற 
வார்த்தைகளுக்கு வேறுவிதமாகப்‌ பொருள்‌ கூறுவர்‌ சிலர்‌. . **நீ சிறந்த 
ரிஷி சம்பிரதாயத்தைச்‌ சேர்ந்தவனாகவும்‌, ஆண்மையுடையனாகவும்‌ 
இருந்தும்‌ இவ்வாறு அநியாயம்‌ செய்வது ஆச்சரியம்‌ தருகிறது” என்று 
கல்லூரி வீரபத்திர சாஸ்திரியவர்கள்‌ உரையெழுதியிருக்கிறார்‌. 


180 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


“*நான்‌ பக்தர்‌ வசப்பட்டவன்‌”” என்று வெளிப்படையான 
உன்‌ அவதார உருவங்களில்‌ பரமபாகவதர்களிடம்‌ நீ கூறிய 
வரலாறுகளைக்‌ கேட்டு நான்‌ இதுவே தகுதியென்றிருந்தேன்‌. 
சக்தியுடைய பெருந்‌ தெய்வம்‌ நீ யென்று நம்பி மகிழ்ச்சி 
யுற்றிருந்தேன்‌. நிலையான சித்தமுள்ள  இயாகராஜனால்‌ 
வணங்கப்படுபவனே! நீ சத்தியசந்தன்‌ என்று உறுதி கொண்‌ 
டிருந்தேன்‌. (ஆயினும்‌ நீ யாருடைய பேச்சைக்‌ கேட்டாயோ? 
இது என்ன விந்தை?) । 


244 

காம்போ; ஜி ஆதி” 
ப. ஓ ரங்க”சாயீ பி”லிசிதே 

ஓயநுசு ராராதா” (ஓ) 
அ. 1 ஸாரங்க”வருடு” ஜூசி கைலா- 

ஸாதி'புடு" கா“லேதா” (ஓ) 
ச. பூலோக வைகுண்ட, மிதி"யநி 

நீலோ௩ நீவே யுப்பொங்கி" 


ஸ்ரீலோலுடை”யுண்டே 

சிந்த தீரே தெந்கடோ" 
மேலேவலேநி ஜநுலலோ நே 

மிகு£ல நொகி'லி தி”வ்யரூபமுநு முத்‌- 
யால ஸருல யுரமுநு ௧“௩ வச்சிதி 


த்யாக'ராஜ ஹ்ருத்‌'பூ!ஷண (9) 
**ஓ ரங்கசாயி'” என்று நான்‌ அழைத்தால்‌ நீ **ஓ”*வென்று 
விடையளித்து எழுந்தருளலாகாதா? கருவண்டின்‌ உருவத்தை 
யடைந்த (௫௪ீகா என்ற) முனிவர்‌ சிவநாமத்தை ஜபித்து 
இறுதியில்‌ கைலாசபதியாகிய அக்கடவுளிடமே ஓன்றிவிட 
வில்லையா? 
நீ வதியும்‌ ஸ்ரீரங்க க்ஷேத்திரம்‌ பூலோக வைகுந்தமென்று 
உனக்குள்‌ நீயே உளம்‌ பொங்கித்‌ இருமகளுடன்‌ குலாவிக்‌ 
கொண்டிருந்தால்‌ என்‌ துயர்‌ தீர்வது எந்நாளோ? என்‌ சிறப்பைக்‌ 
எண்டு பொறாமையுறும்‌ மரந்தருக்ிடையே நான்‌ மிகுந்த 
மனவருத்தமடைத்து, முத்துமாலைகள்‌ அசைந்தாடும்‌ உன்‌ 
இருமார்பைக்‌ காண வந்துள்ளேன்‌. தியாகராஜன்‌ உள்ளத்தை 
அலங்கரிப்பவனே! 


1 ஸாரங்க*த;ருடு, ஸாரங்க'சருடு'. இக்ரே்த்தனத்தின்‌ ௮னு 
பல்லவியில்‌ மேற்கண்ட இருவார்த்தைகனையும்‌ அமைத்துப்‌ பார்த்தால்‌ 
பொருள்‌ தெளிவாகவில்லை.  *“ஸாரங்கவருடு'' (சிறந்த கருவண்டு) 
என்ற பாடமே சரியானதெனத்‌ தோன்றுகிறது? தேவீ பாகவதத்தில்‌ 
காணப்பெறும்‌ ரீசர்‌ என்ற முனிவரின்‌ வரலாற்றை அது குறிக்கும்‌. 


முதற்‌ பாகம்‌ 181 


245 
காம்போ” ஜி ஆதி” 
ப. மறி மறி நிந்நே மொறலிட” நீ 
மநஸுந த”யராது” (ம) 
௮. கரிமொற விநி ஸரகு”ந ௪௩ நீகு 
கா“ரணமேமி ஸர்வாந்தர்யாமி (ம) 


ச, கருணதோ த்‌'ருவுநி கெது"ட நில்சிஈ 

கத, விந்நாநய்யா 

ஸுரரிபு தநயுநிகை நரம்ருக"மெள 

ஸ௫சந லேமய்யா 

மறசியுந்க வ௩சருநி ப்‌*ரோசி௩ 

மஹிம தெ”லுபவய்யா / 

த$ரநு வெலயு த்யாக”“ராஜஸந்‌ நுத 

தரமுகா”தி*க நே விநநய்ய (ம) 

திரும்பத்‌ திரும்ப நான்‌ உன்னிடமே முறையிட்டுக்கொண் 

டும்‌ உன்‌ மனத்தில்‌ தயை உண்டாகவில்லை. எங்கும்‌ நிறைந்திருப்‌ 


பவனே! கேவலம்‌ ஒரு யானையின்‌ முறையீட்டைக்‌ கேட்டு நீ 
விரைந்து சென்ற காரணம்‌ என்ன? 

கருணையுடன்‌ துருவனுக்கெதிரில்‌ தோன்றிய கதையை 
நான்‌ ப்ள க பாறு த pd இரணியனின்‌ 
புதல்வனின்‌ பொருட்டு நீ நரசிங்கமாக மாறியதன்‌ குறிப்பு 
என்ன? (நம்பிக்கையற்று) அனைத்தையும்‌ மறந்திருந்த 
சுக்ரிவனை நீ காத்ததன்‌ பெருமையைக்‌ கூறுவாய்‌. தியாகராஜன்‌ 
தொழும்‌ தெய்வமே! இனிப்‌ பொறுக்க முடியாது. நீ எது 
கூறினும்‌ நான்‌ இனிமேல்‌ கேட்கமாட்டேன்‌. 


246 
காம்போ'ஜி தே”சாதி” 
ப. 1மா ஜா௩கி செட்ட ப”ட்டக” 
மஹராஜ வைதிவி (மா) 
௮. ராஜராஜ வர ராஜீவாக்ஷ விநு 
ராவணாரியநி ராஜில்லு கீர்த்தியு (மா) 


1 இது நிந்தாஸ்துதி யென்ற வகையைச்‌ சேர்ந்தது. இராவண 
ஸலம்ஹாரமான பிறகு ஸீதாதேவியைச்‌ சேர்ந்த யாரோ ஒருவர்‌ 
இராமபிரானைப்‌ பரிகாசம்‌ செய்ததுபோல்‌ அமைக்கப்பட்ட கருதி, 


182 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


ச. காந கேகி” யாஜ்‌ ஞ மீரக மாயா- 
கார முநிசி சிகி, செந்தகே யுண்டி” 
தா“ஈவுகி வெண்டநே சநி யசோக 
தரு மூலநுண்டி* 
வாநி மாடலகு கோபகி”ஞ்சி கண்ட 
வதி'யிஞ்சகநே யுண்டி” 
ஸ்ரீநாயக யசமு நீகே கல்க” 
ஜேயலேதா”* த்யாக“ராஜபரிபால (மா) 


மன்னர்‌ மன்னனே! தாமரைக்‌ கண்ணனே! கேள்‌. எங்கள்‌ 
ஜானகியைக்‌ கைப்பிடித்ததாலன்றோ நீ இராவணனைக்‌ கொன்ற 
பன்‌ என்ற கீர்த்தியுடன்‌ சக்கரவர்த்தியாக இன்று விளங்கு 
கிறாய்‌? 

(உன்னுடன்‌) காட்டிற்குச்‌ சென்று, உன்‌ ஆணையை மீறாமல்‌ 
தன்‌ மாய உருவை மாத்திரம்‌ வைத்து, நிஜ ரூபத்தை அக்கினி 
யில்‌ பிரவேசிக்கச்‌ செய்து, அரக்கனுடன்‌ இலங்கையடைந்து, 
அசோக மரத்தினடியில்‌ வசித்து, அவனுடைய பேச்சைக்‌ 
கேட்டுக்‌ கோபமடைந்து கண்ணால்‌ அவனைச்‌ சுட்டெரிக்காமல்‌, 
புகழ்‌ அனைத்தையும்‌ உனக்கே சேருமாறு செய்தனளல்லவா? 
திருமகன்‌ நாயகனே! தியாகராஜனைக காப்பவனே! 


247 
காம்போ'ஜி ஆதி” 
ப. ஸ்ரீரகு'வராப்ரமேய மாமவ (ஸ்ரீ) 
௮.  ஸ்ரீரகுகுல ஜலநிதி” ஸோம ஸ்ரீராம பாலய (ஸ்ரீ) 
ச. 1. ஸாரஸ ஹித குலாப்‌"ஐப்‌'ருங்க” 


ஸங்கீ“ தலோல 
2. விரோச௩ குலேச்வர ஸ்வரலயாதி” 

மூர்ச்ச, கோல்லஸித நாரத” விநுத (ஸரீ 
3. ஸ்ரீ பாஸ்கர குலாத்‌'ரி தீ'ப 

ஸ்ரீ பா; கவத நதசரண 

ஸீதாபா *க”தே.ய த்யாக“ராஜ- 

நுசாநில ஸுதாப்த ஸுகு“ணாப£ரண (ஸரீ) 


ஸ்ரீ ரகுவர! அளவிட இயலாதவனே! என்னைக்‌ காத்தருள்‌. 
ஈகுருல மென்னும்‌ கடலில்‌ தோன்றிய சந்திரனே! பாலித்தருள்‌. 


முதற்‌ பாகம்‌ 183 


சூரியவம்சமென்னும்‌ தாமரையை வட்டமிடும்‌ வண்டு 
போன்றவனே! சங்கீதப்‌ பிரியனே! 

ஆதித்திய வம்சத்தின்‌ நாயகனே! ஸ்வரம்‌, லயம்‌, மூர்ச்சனை 
ஆகியவற்றில்‌ திளைப்பவனே! நாரதரால்‌ வணங்கப்படுபவனே! 

கதிரவன்‌ குலமென்னும்‌ குன்றின்‌ மீதிட்ட விளக்கே! 
பக்தர்கள்‌ தொழும்‌ பாதனே! சீதையின்‌ பாக்கியமே உருவான 
வனே! அனுமனின்‌ நேயனே! நற்குணங்களை அணியாக 
உடையவனே! 


248 
குந்தலவராளி (மே. 28) தே சாதி" 
ய; கலிநருலகு மஹிமலு 2 
தெ”லிபேமி ப, லமநலேதா” (க) 
௮. இலது வெலயு வர !வ்ருஷபா"து“ல கடு 
குல ருசி தெலியு சந்த”முகா” நீ (௧) 
௪, தா“ர ஸுதுலகை த;௩முலகை யூரு 


பேருலகை ப”ஹுபெத்‌“த”த௩முகை 
ஸாரெகு பக்த வேஸமு கொநுவாரிகி 
தாரகநாம ஸ்ரீ த்யாக”ராஜார்ச்சித 
இவ்வுலகில்‌ திரியும்‌ எருதுகளுக்கு அவலின்‌ ரசி தெரியா 
ததுபோல்‌ இக்‌ கலியுக மாந்தருக்கு உன்‌ மகிமையை விவரித்துப்‌ 
பயனில்லையென்று (நான்‌) கூறவில்லையா? 
மனைவி மக்களுக்காகவும்‌, செல்வத்திற்காசவும்‌, பெயர்‌, 
புகழ்‌ முதலியவற்றுக்கும்‌, பெரியதனத்திற்காகவும்‌ சதா பக்த 
வேஷம்‌ போட்டு நடிப்பவர்களுக்கு (உன்‌ மகிமையைக்‌ கூறிப்‌ 
பயனில்லை). (பிறவிக்‌ கடலை) தாண்டுவிக்கும்‌ பெயரை 
உடையவனே! 


249 
குந்தலவராளி தே”சா”தி 
ப, செந்தநே ஸதா” யுஞ்சுகோவய்ய (செ) 
௮. மந்துகெக்கு ஸ்ரீமந்துடெள” ஹநு 
மந்து ரீதிகா” ஸ்ரீகாந்த (செ) 


1 வ்ருஷராஜுல (உலக்கைகள்‌ என்று பொருள்‌.) இப்பாடத்தை 
அனுசரித்தால்‌ **உலக்கைக்கென்ன தெரியும்‌ அவலின்‌ ௬௫௪2” என்று 
பொருள்‌ கூறலாம்‌. ஆயினும்‌, **எருதுக்கென்ன தெரியும்‌ ௮வலின்‌ ௬௫2”* 
என்பதே தெலுங்குப்‌ பழமொழி. (எத்துகேமி தெலுஸு அடுகுல ௬92) 


384 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. தலசிஈ பநுலநு நே தெ”லிஸி 
தலதோ ௩ட”சி ஸந்தஸில்லுது”ரா 
பலுமாறு பல்க பநிலேது” ராம 
பரதுநிவலெ த்யாக”ராஜநுத (செ) 
ஸ்ரீகாந்த! புகழ்பெற்றவனும்‌, திருமகள்‌ கடாட்சம்‌: 
உள்ளவனுமான அனுமனைப்‌ போல்‌ என்னையும்‌ உன்னருகில்‌ 
சதா வைத்துக்கொள்‌, ஐயனே! 
நீ மனத்தில்‌ நினைக்கும்‌ பணிகளை நான்‌ அறிந்துகொண்டு 
தலையால்‌ நடந்து (நிறைவேற்றி) சந்தோஷம்‌ அடைவேன்‌. 
பன்முறை என்னிடம்‌ கூற அவசியமில்லை. பரதனைப்‌ போலவாகி 
லும்‌ (என்னை உன்னருகில்‌ வைத்துக்‌ கொள்‌). ்‌ 


250 
குந்தலவராளி ஆதி” 
ப. சரசர ஸமரைகசூர 
சரதி, மத”விதா”ர (௪) 


௮. ஸுரரிபு மூலப"லமநு தூல 
கி”ருல ககல ஸமமெள ஸ்ரீராம (௪), 


ச. தொலி ஜேஸிந பாபவகஈ குடா, ரமா 
கலநை5 ஸேயக"லேநி 
பூ£லுவிலுநு விறிசி வெலஸி௩ ஸ்ரீரகு- 
குலவர ப்‌*ரோவுமு த்யாக”ராஜ நுத (௪) 
புல்லயே அம்பாகக்‌ கொண்டவனே! போரில்‌ இணையற்ற 
வீரனாக விளங்குபவனே! சமூத்திரராஜனின்‌ கர்வத்தை யடக்கிய 


வனே! தேவ சத்துருவாகிய இராவணனின்‌ மூலபலமென்னும்‌ 
பஞ்சு மலைகளைப்‌ பொசுக்குவதில்‌ நெருப்பை யொத்தவனே! 

பூர்வ சன்மங்களில்‌ செய்த பாவங்களென்னும்‌ காட்டை 
அழிக்கும்‌ கோடரியே! கனவிலும்‌ சாத்தியமில்லாத பெருத்த 
வில்ல ஓடித்துப்‌ புகழ்‌ பெற்றவனே! ரகுகுலத்‌ தோன்றலே! 
காத்தருள்‌. - 

251 

கேதா*ரகெள”“ள (மே. 28) சாப 
ப. கருளாஜலதீ, தா”சரதீ, 


கல்யாண ஸாுகுணநித்‌! - (௧) 


சீ 


முதற்‌ பாகம்‌ 185° 


௮. தருணாருண நிப? சரணா ஸுரமத”. 

ஹரணா ச்ரிதஜ௩ சரணாத்‌“பு,தகு“ண (௧): 
ச. 1. மநவிநி வி௩க யோசந ஜேஸிதே நே 

விநநய்ய ஸ்ரீராம ஓ பரமபா- 

வந தாரகநாம ஸுகு”“ணதா?ம 

ஜுக த௩யாவக சதுர்முக ,- 

ஜுக ஜுகவச௩ ஸுபரிபா- 

ல௩மு ஜேஸிஈ வ௩ஜலோசந 

ஸநகநுத மா தூநமு நீவே (க) 

2. ஸுரமுநி வரநுத ஸரஸமுதோ நந்நு 

க”ருணிஞ்சிதே நீது” தண்ட்‌“ரி ஸொம்மு 

வெறவக போநேரது” எந்து'கு வாது” 

ஹரிக”ணாதி”ப பரிசராக”ம- 

சர பராத்பர தரமுகா”தி”க 

ஜரண பக்தி விதரணமுக” நீ 

தருணமிதி” ஸ்ரீகர தராதி/ப (க), 

3. த*நமத”முந நுண்டு” ஜநுலநு நேநு யா- 

ச௩ ஸேயக”லேநுரா த்யாக”ராஜ 

விநுத க'ருணாஸாக"ர ஸமீர 

த௲யஸேவித தநத” நுத ஸஜ்‌- 

ஜு மநோஹர க; நரவஸ்வர 

ம௩ஸு சாலா விநது”ரா ஈ 

தநுவு நீதநி விநுதி ஜேஸெத” (௧). 

கருணைக்கடலே! தாசரதி! கல்யாண குணநிதியே! இளஞ்‌ 
சூரியனைப்போல்‌ சிவந்த பாதனே! அரக்கர்‌ மதத்தையடக்கு 
பவனே! சரண்புகுந்தவரின்‌ புகலே! அற்புத குணசீலனே! 
என்‌ விண்ணப்பத்திற்குச்‌ செவி கொடாமல்‌ நீ ஏதோ 

யோசனை செய்தால்‌ நான்‌ கேட்கமாட்டேன்‌. ஸ்ரீராம! பரம 
பாவன! தாரகநாம! நற்குணங்களின்‌ உறைவிடமே! சீதை 
மணாளனே! நான்முகன்‌ தந்தையே! தந்தை சொல்‌ காத்த 
பங்கயக்‌ கண்ணனே! ஸனகரால்‌ வணங்கப்படுபவனே! என்‌ 
செல்வம்‌ நீயே. 


186 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


தேவர்‌, முனிவரால்‌ தொழப்படுவனே! சரசத்துடன்‌ என்‌ 
மீது கருணை காட்டினால்‌ உன்‌ பரம்பரைச்‌ சொத்து செலவாகி 
விடாது. பயப்படாதே. வீண்‌ வாதம்‌ ஏன்‌? வானரத்‌ தலைவனைத்‌ 
தோழனாக உடையவனே! மறைகளில்‌ சஞ்சரிப்பவனே! பராத்‌ 
யர! என்னால்‌ தாள முடியாது. உன்‌ பாத பக்தியைக்‌ கொடை 
யாக அருள இதுவே தருணம்‌. திருவளிப்பவனே! பூமிநாயகனே! 

பணச்செருக்குள்ள மாந்தரை இரக்க என்னால்‌ முடியாது. 
கருணாகர! அனுமனால்‌ சேவிக்கப்படுபவனே! குபேரனால்‌ வணங்‌ 
கப்படுபவனே.! நல்லோர்‌ உளங்கவர்வோனே! மேகத்தின்‌ 
முழக்கம்‌ போன்ற குரலுடையோனே! என்‌ மனம்‌ எது கூறினும்‌ 
கேட்காது. இவ்வுடல்‌ உனதென்று கூறி வணங்குகிறேன்‌. 


252 
கேதா“ரகெள”ள ஆதி" 
ப. துலஸீ பில்வ மல்லிகாதி” 
்‌ ஜலஜ ஸுமமுல பூஜல கை'கொநவே (து) 
௮. ஜலஜாஸ௩ ஸநகாதி” கரார்ச்சித 
ஜலதா”ப; ஸுகாப; விபா'கர ஹ்ருஜ்‌- 
ஜலேச ஹரிணாங்க ஸுக”ந்த* (து) 
ச. உரமுக முக, முக சிரமு5 புஜமுக 
கரமு௩ நேத்ரமுக சரணயுக”ம்பு௩ 
க'ருணதேோ நெ£ருதோ ப”ரமாநந்த”முதோ 
நிரதம்முநு ஸ்ரீத்யாக'ராஜு நிருபாதி,குடை“ 
யர்ச்சிஞ்சு (த) 
நறுமணம்‌ வீசும்‌ துளசி. வில்வம்‌ இவற்றின்‌ தளங்களையும்‌ 
மல்லிகை, தாமரை முதலிய மலர்களையும்‌ கொண்டு நான்‌ 
செய்யும்‌ பூசனையை ஏற்றுக்கொள்‌. பிரமன்‌, ஸநகர்‌ முதலி 


யோரால்‌ அர்ச்‌ரிக்கப்படுபவனே! மேகவண்ணனே! உந்திக்‌ 
சமலத்தோனே! குரியகுலமென்னும்‌ கடலில்‌ உதித்த சந்திரனே! 

உன்‌ இருமார்பிலும்‌, முகத்திலும்‌, ரெத்திலும்‌, புஜங்களி 
லும்‌, கரங்களிலும்‌, இருவடிகளிலும்‌ (மலர்‌ பொழிந்து) மனம்‌ 
கரைந்து அன்புடனும்‌ பரமானந்தத்துடனும்‌ அனவரதமும்‌ 
இத்‌ தியாகராஜன்‌ உலக இந்தனையற்றுச்‌ செய்யும்‌ (ஆராதனையை 
ஏற்றுக்கொள்‌.) 


முதற்‌ பாகம்‌ 187 


253 
'கேதா”“ரகெள”ள ஆதி” 
ய. 1வ௩ஜ௩யநுட“நி வலசிதிவோ வாநி 
ம௩ஸுந த”யலேதே” (வ) 
௮. முநுபடி சரிதமுல நு விநியுந்௩ 
வநித ஸ்வபா"”வமுவலந ஸ்ரீரா ழநி (வ) 
ஏ. ஒருல பா“த“லகு ஓர்வகயுண்டு“ட 


பரம தர்ம மநுசு பா£கு'க" பல்குநு 
வரது“டு” ஆச்ரித வத்ஸலுட“நி பேரே 
தூர ஜயமொஸங்கு” ஸ்ரீத்யாக“ராஜவி நுதுநி (வ) 


அவன்‌ தாமரைக்‌ கண்ணனென்று கருதி அவன்மீது 
மையல்‌ கொண்டனையோ? அவன்‌ உள்ளத்தில்‌ இரக்கம்‌ சிறிதும்‌ 
இல்லையே! முற்காலத்தில்‌ நிகழ்ந்த வரலாறுகளைக்‌ கேள்வி 
யுற்றுப்‌ பெண்‌ புத்தியினால்‌ ஸ்ரீராமன்மிது (மையல்‌ கொண் 
டனையோ?) 

பிறர்‌ துன்பத்தைக்‌ கண்டு சகியாமல்‌ இருப்பது பரம 
தர்மமென்று அவன்‌ நன்கு உரைப்பான்‌. (ஆயினும்‌) அவன்‌ 
வரந்தருபவன்‌, அடியாரைக்‌ காப்பவன்‌ என்பதெல்லாம்‌ வெறும்‌ 
பெயருக்கு மாத்திரமே! இவ்வுலகில்‌ வெற்றி தரும்‌ தியாக 
ராஜன்‌ வணங்கும்‌ இராமனை (தாமரைக்‌ கண்ணனென்று கருதி 
மையல்‌ கொண்டனையோ?) 


254 
கேதா”“ரகெள“ள ரூபகம்‌ 
ய. வேணுகா"நலோலுநி ௧“ந 
வேயி கந்நுலு கா“வலெநே (வே) 
அ (அளி) வேணுலெல்ல த்ருஷ்டி சுட்டி 
வேயுசு ம்ரொக்குசு ராக” (வே) 


ச. விகஸித பங்கஜவத”நலு 
விவித? க”துல நாடக” 


1. நிந்தாஸ்துதியாகிய இக்8ர்த்தனத்‌ தின்‌ அனுபல்லவியில்‌ 
*1வெலயு ஸ்ரீ தேவராஜு'? என்ற பாடத்துடன்‌ காஞ்சி ஸ்ரீ வரதராஜப்‌ 
பெருமானின்மீது இயற்றிய கறுதிபோல்‌ சில பிரதிகளில்‌ காணப்‌ 
பெறுகிறது. மேற்கண்ட பாடம்‌ தில்லைஸ்தானம்‌ சிஷ்ய பரம்பரையைச்‌ 
சேர்ந்த டாக்டர்‌ ஸ்ரீநிவாஸராகவனிடமிருந்து கிடைத்தது. 


188 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


நொகரி கொகரு கரமுந நிடி" 

யோரக நுல ஜூட”க” 

சுகரவமுலு க£ல தருணுலு 

ஸொக”ஸுகா”நு பா£ட"க" 

ஸகலஸுருலு த்யாக”ராஜ 

ஸகு,நி வேட“க” வச்சே (வே) 


குழலிசைப்‌ பிரியனான (இக்‌ கண்ணனை) காண ஆயிரம்‌ 
கண்கள்‌ வேண்டும்‌. வண்டு மொய்த்த மலர்க்‌ கூந்தலுள்ள 
வனிதையர்‌ திருஷ்டி சுற்றிப்‌ போட்டு வணங்கும்‌ (கண்ணனைக்‌ 
காண ஆயிரம்‌ கண்கள்‌ வேண்டும்‌.) 

மலர்ந்த தாமரை போன்ற முகங்களுடைய அணங்குகள்‌ 
பலவிதத்‌ தான கதிகளில்‌ நாட்டியமாடிக்கொண்டு, ஒருவர்‌ 
கரத்தை யொருவர்‌ பற்றிக்‌ கடைக்கண்ணால்‌ பார்த்துக்‌ 
கொண்டும்‌, களியை யொத்த இனிய குரலால்‌ சொகுசாகப்‌ 
பாடிக்கொண்டும்‌ வர, இதைக்‌ கண்டு சகல தேவர்களும்‌ 
வேண்ட, பவனிவரும்‌ (கண்ணனைக்‌ காண ஆயிரம்‌ கண்கள்‌ 
வேண்டும்‌]. 


255 
கேதா”ரகெள“ள ஆதி” 
ப. ஸிக“கு“மாலி நரவலெ தூர நெவ்வரு 
திருக” ஜாலரய்ய (ஸி) 
அ. முக்‌”கு“ரிலோ மேலை ராம மா- 
முகா, ப்ஜ தி*£ரமண நிந்நு ௩ம்மி (ஸி), 


ச. 1. முந்த£ர தூயதோ பூலிகி௩ தி”ங்க 
முந்து” ராகபோயெ 
த*ந்த“நாலதோ தி”நமுலு க”டி”பே 
தா”ரி தெலிஸிபோயெ 
அந்த”ரிசேதநு நாப்‌”ரதுகுலிபுடு” 
நிந்தல கெட”மாயெ 
மந்த“ரத)ர நாஜீவுடு" ஜீவ௩- 
மிந்து” ஸேயநாயெ அரி தெ”லிஸி (ஸி) 
2. எல்லவாரிவலெ ப£வஸாக”ரமுநு 
ஈத” ம௩ஸுராது” 


முதற்‌ பாகம்‌ 189 


உல்லமுநநு க”நி நீவே நேநை 

யுண்ட“தெ”லியலேது” 

ஒல்லநி பநுலகு பொய்யேடி வ்யஸ௩- 

மோர்வ த”ரமுகா” து” 

தல்லடில்லுசுந்நதி” நாமகஸு 

தாளதி”ங்க மீத” அநி தெ”லிஸி (ஸி) 
3. நிந்நாட”நு நா மகஸெபுடை”௩ 

நிஜமுக” ராலேது” 

வெந்நவண்டி நீ சித்தாஙிகி £ நா 

வெதலு தெலியலேது” 

பந்கக"சய௩ நீ தயகுநே 

பாரத்ருடு” கா“லேது” 

கந்‌ந தண்ட்‌“ரி த்யாக”ராஜுநி கிங்க 

கருணஜூட“லேது” அநி தெ”லிஸி (ஸி) 


உன்னை நம்பி வெட்கத்தை விட்டு இவ்வுலகில்‌ என்னைப்‌ 
போல்‌ யாரேனும்‌ திரிவார்களா? மும்மூர்த்திகளுக்கும்‌ மேலான 
இராம! லக்ஷ்மியின்‌ தாமரை வதனத்தை மலர்விக்கும்‌ சூரியனே! 

முன்பு நீ தயையுடன்‌ கூறிய வார்த்தைகள்‌ இன்றுவரை: 
நிறைவேறவில்லை. மாயாஜாலங்களினாலேயே நீ நாட்களைக்‌ 
கழிக்கும்‌ வழி எனக்குத்‌ தெரிந்துவிட்டது. என்‌ பிழைப்பு பலரின்‌ 
,நகைப்பிற்கு இடமாகிவிட்டது. மந்தரகிரியை எடுத்தவனே! 
- என்‌ ஜீவன்‌ இவ்விதமே பிழைக்கவேண்டி யிருக்கிறது. 

எல்லோரையும்‌ போல்‌ இந்த சம்சாரக்‌ கடலில்‌ நீந்த 
எனக்கு மனம்‌ வரவில்லை. என்‌ உள்ளத்தில்‌ சிந்தித்தும்‌ நீயே 
நானாக பாவிக்கும்‌ (அத்துவைத) மார்க்கமும்‌ எனக்கு விளங்க 
வில்லை. மனமொவ்வாத காரியங்களைச்‌ செய்ய முடியாமலிருக்‌ 
கும்‌ துன்பம்‌ பொறுக்க முடியவில்லை. என்‌ மனம்‌ தத்தளிக்‌ 
கிறது. இனி என்னால்‌ தாள முடியாது. 

உன்னைக்‌ குறைகூற என்‌ மனம்‌ ஒருபொழுதும்‌ சம்மதியாது. 
வெண்ணெயைப்போல்‌ இளகிய உன்‌ மனம்‌ என்‌ துயரை 
இன்னும்‌ ஏனோ அறியவில்லை. பாம்பணைத்‌ துயில்வோனே! உன்‌ 
தயைக்கு நான்‌ பாத்திரனாகவில்லை போலும்‌! என்னைப்‌ பெற்ற 
தந்தையே! நீ இன்னும்‌ என்னைக்‌ கருணையுடன்‌ நோ கவில்லை 
யென்று தெரிந்தும்‌ (வெட்கமற்று என்னைப்போல்‌ யார்‌ திரிவர்‌?) 


190 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


256 
கோகிலத்‌'வநி (மே.28) ஆதி” 
ப. கொநியாடே” நாயெட” தூய வெலகு ை 
கொ”“நியாடே”“வு ஸுமீ ராம நிநு (கொ) 
அ.  அநயமு நீ /ஸொக”ஸுநு க”நி பொங்கு”சு 
நந்தரங்க“முக நதிப்ரேமதோ நிநு (கொ) 


ச. விந்த விந்த மதமுலலோ ஜொறப”டி” 
வெத ஜெந்த”க” லேட” து நீ மகஸுந- 
கிந்த தெ”லிஸி த்யாக"ராஜஸந்நுத 
யேவேளநு நீ சுப)சரிதம்பு"நு (கொ) 
சதா உன்‌ பேரழகைக்‌ கண்டு உளம்‌ பொங்கி என்‌ அந்த. 
ரங்கத்தில்‌ மிகுந்த பக்தியுடன்‌ உன்னைப்‌ புகழ்ந்து கொண்டிருக்‌ 
கும்‌ என்‌ மீது காட்டுவதற்கு தயையை விலைக்கு வாங்கி விற்பது 
போல்‌ பேரம்‌ செய்கிருயே! 
விதவிதமான மதங்களில்‌ நுழைந்து கஷ்டப்பட என்னால்‌ 
முடியாதென்று நீ மனத்தில்‌ நினைப்பதைச்‌ சிறிது தெரிந்து 
கொண்டு அனவரதமும்‌ உன்‌ திவ்விய சரிதைகளையே (புகழ்ந்து 
கொண்டிருக்கும்‌ என்னிடம்‌ காட்ட வேண்டிய தயைக்கு பேரம்‌: 
செய்கிறாய்‌). 


257 
கோகிலத்வ'நி ஆதி” 
ப. தொலி நேநு ஜேஸி௩? பூஜா- 
ப,ல மீலாகே” (தொ); 
௮.  வெலவேஸி தீயக” வச்சுநா 
வெத தீ“ருநா மநஸாரக" (தொ); 
ச. பரமாத்ம நீ காயாஸபட” 


ப”நிலேது”“ரா கருணாகர 
வர ப'கதவேஸமு வேயுவேள 
வர்ஜகாலமேமொ த்யாக”ராஜநுத (தொ). 


முன்னர்‌ நான்‌ செய்த பூசைகளின்‌ பலன்‌ இவ்வளவே: 
போலும்‌! (நற்பயனை) விலை கொடுத்து வாங்க முடியுமா? அதனால்‌ 
துயர்‌ தீருமா? 


1. மதநஸாது 


2. ஜெயு 


முதற்‌ பாகம்‌ 191° 


பரமாத்ம! அருளாளா! (எனக்காக) நீ ஆயாசப்பட வேண்‌ 
டிய அவசியமில்லை. நான்‌ பக்தன்‌ என்ற கோலம்‌ பூண்ட சமயம்‌ 
விலக்கப்பட வேண்டிய (இராகு) காலம்‌ போலும்‌! 


258 
செஞ்சுகாம்போ'ஜி (மே. 28) ; தே”சாதி” 
ப. வர ராக” லயஜ்னுலு தா”மநுசு ் 
வத”ரேரயா (வ): 
௮. 'ஸ்வர ஜாதி மூர்ச்ச,நா பே;த”முல்‌ 
ஸ்வாந்தமந்து” தெ”லியகயுண்டி. ௩ (வ). 


ச. தே”“ஹோத்‌”பவம்ப*கு” நாத”முல்‌ 
திவ்யமெள ப்ரணவாகாரமநே 
தா”ஹம்பெ”ருங்க”நி மா௩வுல்‌ 
த்யாக“ராஜநுத யேசேரு ராம (வ) 
ஸ்வரம்‌, ஜாதி, மூர்ச்சனை ஆகியவற்றின்‌ வேறுபாடுகளை த்‌ 
தம்‌ உள்ளத்தில்‌ அறியாதவர்களாயினும்‌, சிறந்த ராக, தாள: 
வித்வான்‌௧ள்‌ தாமேயென்று பிதற்றித்‌ திரிகின்றனர்‌. 
தேகத்திலிருந்து பிறக்கும்‌ நாதங்கள்‌ திவ்வியமான பிரண 
வத்தின்‌ (ஓங்காரத்தின்‌) உருவங்களேயென்பதை அறிந்து 
கொள்வதில்‌ வேட்கையற்ற மாந்தர்‌ பிறரைத்‌ துன்புறுத்தி: 
வாழ்கின்றனர்‌. 


259 
சா,யாதரங்கி*£ணி (மே. 28) ரூபகம்‌. 
ப. இதர தை”வமுலவல்ல 

இலநு ஸெளக்‌,யமா ராமா (இ)- 
௮. மதபே;த”மு லேக ஸதா” 
மதி”நி மருலுகொந்ந தந (கி), 


ச. மநஸு தெ”லிஸி ப்ரோசிஈநு 
மறசிநநு நீவே ராமா 
தநவாட“௩ தருணமிதி” 
த்யாக'ராஜஸந்நுத (இ): 
இராம! மத வேறுபாடின்றி சதா உன்‌ மீதே மோகம்‌ 


கொண்டுள்ள எனக்கு இவ்வுலகில்‌ வேறு தெய்வங்கள்‌ மூலம்‌. 
சுகம்‌ கிடைக்குமா? 


192 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


என்‌ மனத்தை யறிந்து நீ என்னைக்‌ காப்பாற்றினாலும்‌, 
மறந்து போனாலும்‌ எனக்கு நீயே கதி. நான்‌ உன்னைச்‌ சேர்ந்த 
வன்‌ என்று நீ கூற இதுவே தருணம்‌. 


260 
சா,யாதரங்கி£ணி ஆதி: 
ப. க்ருப ஜூசுடகு வேளரா ராமா (க்ரு) 
௮. அபராத?முல நோர்வ வசமா 
யக போ”கவே ஸரிவாரலலோ (கரு) 
ட்‌ பரமார்த்த,மெள மார்க” மெறுக”௬ 


ப்ரபு;வுலெல்ல நீச ஸேவகுலுரா 
பரலோக பூய மெந்த கா”ஈரு 
வர த்யாக”ராஜ ஹ்ருத்ஸத”ந (க்ரு) 
இராம! என்னிடம்‌ நீ கருணை புரிவதற்கு இதுவே தருணம்‌, 
“உன்‌ அபராதங்களையெல்லாம்‌ மன்னிக்க என்னலாகுமோ?*? 
என்று நான்கு பேர்களுக்கிடையே கூறிவிடாதே. 
உலகாளும்‌ மன்னர்கள்‌ பரமார்த்த மார்க்கதை அறியாத 
வர்கள்‌. நீசர்களை சேவகர்களாக உடையவர்கள்‌. பரலோக 
பயம்‌ சிறிதும்‌ அற்றவர்கள்‌. நீ என்‌ உள்ளத்தில்‌ வசிப்ப 


வனல்லவா” (என்னைக்‌ கண்‌ பார்‌). / 
261 
நவரஸகந்நட" (மே. 28) ரூபகம்‌ 
ப நி நுவிநா நாமதெ”ந்து” 
நிலுவதே” ஸ்ரீஹரிஹரி (ரி) 
அ. கநுலகு 8 ஸொக'ஸெந்தோ 
க்‌'ரம்மியுந்நதி” ௧” நுக (நி) 
ச. 1. நீது” கத,லு வீநுலந்து” நிண்டி"யுந்நதி” ராம 
ஸ்ரீத” கோமமு கோட ஜெலகியுந்நதி”க”நுக (நி) 
2. நேநு எசட ஜூசிநநு நீவை யுந்நதி”ராமா 
பா,நுவம்சதிலக நீது” ப;க்துட'நுசு பேரு க”நுக (நி) 
3. கபடமெள மாடலெல்ல கம்மகைநதி” நா 
தபமுயொக்க! ப,லமு நீவே த்யாக”ராஜஸந் நுத (நி) 


3 யோக்‌ 


முதற்‌ பாகம்‌ 193 


உன்னிடம்‌ தவிர வேறு எங்கும்‌ என்னுள்ளம்‌ நிலைபெறாது, 
ஸ்ரீஹரி! 

உன்னழகைக்‌ கண்டு என்‌ கண்கள்‌ நிறைகின்றன. உன்‌ 
சரிதத்தைக்‌ கேட்டு என்‌ செவிகள்‌ நிரம்பியுள்ளன. திருவளிப்‌ 
பவனே! உன்‌ திருநாமம்‌ என்‌ நாவில்‌ விளங்குகிறது. நான்‌ 
எங்கு நோக்கினும்‌ உன்‌ மயமாகவே கதோற்றமளிக்றெது: 
சூரிய குலதிலகனே! நான்‌ உன்‌ பக்தன்‌ என்ற பெயர்‌ படைத்த 
வனல்லவா* உன்‌ கபடமான மொழிகளும்‌ எனக்கு இனிமை 
யையே தருகின்றன. நான்‌ செய்த தவத்தின்‌ பயன்‌ நீயே! 


262 
நவரஸகந்நட தே சாதி" 
ப. பலுகு கண்ட”சக்கெரநு கே”ருநே 3 
பணதுலார சூட”ரே (ப) 
௮, கொலுவு கூடமுநநு கொ”லுசுவாரிநி 
பி£லிசி தா“சரதி, ப்ரேம மீற ப£லிகே (ப) 
ச. ஸுரல காமிநீமணுல கா“ந மா- 


தரண நாலகி”ஞ்சுசுநு ச்ருங்கா”- 
ரரஸயுக்த வாரரமணுலாட”“ஜூசி 
ஸரஸ த்யாக”ராஜ வருநிதோ பொ”க”“டே” (ப) 
தான்‌ கொலுவீற்றிருக்கும்‌ கூடத்தில்‌ சேவை புரிபவர்களை 
விளித்து தாசரதி (இராமன்‌) அன்பு ததும்பப்‌ பேசும்‌ பேச்சு 
கற்கண்டைப்‌ பழிக்குமே! மங்கையரே! பாருங்கள்‌! 
வானுலக மநிகையரின்‌ இன்னிசையை ஆதரவுடன்‌ கேட்‌ 
டும்‌, சிருங்கார ரசம்‌ பொழியும்‌ கணிகையரின்‌ நாட்டியத்‌ 
தைப்‌ பார்த்தும்‌ (இராமபிரான்‌) அவற்றைப்‌ புகழ்ந்து தியாக 
ராஜனிடம்‌ பேசும்‌ பேச்சு (கற்கண்டைப்‌ பழிக்குமே/) 


263 
நாக*ஸ்வராவளி (மே. 28) தே”சா"தி 
ய்‌, ஸ்ரீபதே ரீ பத” சிந்தநே ஜீவாமு (ரா 
௮,  நேபரதே”“சிநாகா” ஸி 
பா“பவே ச நுவுக த"யசேஸி (ஸ்ரீ) 


இ 13 


394 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச.  ராஜாதி'ராஜ ரவிகோடி தேஜ 
பூஜிஞ்சி நிந்சிந்த்‌'ராது*லுதி"க்‌'- 
ராஜுலை வெலய லேதா” 
ராஜில்லு ஸ்ரீத்யாக£ராஜுநிகி (ரீ) 
லக்ஷ்மி நாயகனே! உன்‌ திருவடிகளை தியானிப்பதே இத்‌ 
தியாகராஜனுக்கு ஜீவனம்‌ ஆகும்‌. நான்‌ திக்கற்றவன்‌. ஆகவே 
கருணை கூர்ந்து என்‌ கஷ்டத்தைப்‌ போக்குவாய்‌. 
ராஜாதிராஜனே! கோடி சூரியப்‌ பிரகாசனே! உன்னைப்‌ 


பூசித்ததனாலேயே இந்திரன்‌ முதலியோர்‌ திக்பாலர்களாக 
விளங்கவில்லையா? 


264 
நாடகுரஞ்ஜி (மே. 28) ஆதி” 
ப. மநஸு விஷய நடவிடுல கொஸகி”தே 
மா ராமுநிக்ருப க'ல்கு"நோ ம௩ஸா (ம) 
௮. த௩ தலுபொகரிண்டிகி தீஸி பெட்டி 
தா கு”க்கலு தோலுரீதி கா“தோ” (ம) 


ச. தவிடிகி ரங்காட” போ”யி கூடி 
தபில கோதி கொம்போயிநடு கா*தோ” 
செவிடிகி யுபதே”சிஞ்சிநடு கா"தோ” 
ஸ்ரீ த்யாக” ராஜநுதுநி த“லஞ்சக (ம) 
தியாகராஜன்‌ வணங்கும்‌ மூர்த்தியை தியானிக்கா மல்‌, 
மனத்தை ஐம்புலன்களென்னும்‌ தூர்த்தரிடம்‌ ஒப்படைத்து 
விட்டால்‌, அந்த ராமனின்‌ கிருபை இடைக்குமா? தன்‌ கதவைப்‌ 
பெயர்த்து அயல்‌ வீட்டிற்களித்து விட்டு ஓருவன்‌ (தன்‌ வீட்டில்‌ 
நுழையும்‌) நாய்களை விரட்டியது போலாகுமல்லவா இது? 
_.. தவிட்டிற்காகத்‌ தகாத காரியம்‌ செய்யத்‌ துணிந்த ஒருத்தி 
யின்‌ சோற்றுப்‌ பானையைக்‌ குரங்கு கொண்டுபோனதை ஓக்கு 


மல்லவா? செவிடன்‌ காதில்‌ செய்த உபதேசம்‌ போலாகு 
மல்லவா? 


265 
நாராயணகெள”ள (மே. 28) சாபு 
ப. இந்காள்ளு த”யராகுந்த வைநமேமி 
இப்புடை "5 தெ”லுபவய்யா (இ) 


௮, சிந்‌; நாடநுண்டி” நிந்நேகா"நி நே- 
ஈந்யுல ஈம்மிதிநா ஓராம நீ (கி) 


முதற்‌ பாகம்‌ 195 


ச. 1. அலகாடு” தரணி ஸுதார்த்திநி தீ'ர்ப்பநு 
வெலஸி நில்வக”லேதா” அதி”யு காக 
ப£லமு ஜூபலேதா” வாநி நேர- 
முலகு தா£ளுகொடமி செலிமி ஜேஸி பத”- 
முல ப'க்தீயக'லேதா” நாயந்து” நீ (கி) 
2. தந க'ஜாச்வமுலு த௩கு கலுக” ஸேய- 
மநி நே நிந்௩டி”கி”திநா இங்கநே 
௧௩௧ மிம்மநிநாநா ஸ்ரீராம நா- 
ம௩ஸுந நிநு கு“லத'௩முக” ஸம்ர- 
க்ஷணமு ஜேஸிதி கா”நி மரசிதிநா (இ) 
3. தல்லி த£ண்ட்‌”ர௬ு லந்நத”ம்முலு நீவநி 
யுல்லமு ரஞ்ஜில்ல பெத்‌”“த”லதோ நு 
கல்லலாட“க மொல்ல ஸுமமுல நீ 
சலலநி பத”மு கொல்லலாடு”சு வெத”- 
சல்லிதி கா”நி த்யாக”ராஜுநிபை நீ (கி) 
இத்தனை நாட்களாக உன்‌ தயை வராத காரணம்‌ என்ன? 
இப்பொழுதாகிலும்‌ கூறு ஐயனே! சிறு வயது முதல்‌ நான்‌ 
உன்னைத்‌ தவிர வேறு யாரையேனும்‌ நம்பினேனோ ராம! 
அன்றொரு நாள்‌ சூரிய புத்திரனான சுக்கிரீவனின்‌ துயரைப்‌ 
போக்க நீ பிரத்தியட்சமாகி உன்‌ வலிமையைக்‌ காட்ட 
வில்லையா? அவனுடைய குற்றங்களைப்‌ பொறுத்து நேசபாவத்‌ 
துடன்‌ உன்‌ திருவடி பக்தியை அவனுக்கு அளிக்கவில்லையா? 
செல்வம்‌, யானை, குதிரை முதலியன எனக்கு வேண்டு 
மென உன்னைக்‌ கேட்டேனா? அல்லது பொன்‌ வேண்டுமென்‌ 
றேனா? என்‌ மனத்தில்‌ உன்னையே குலதனமாகக்‌ காப்பாற்றி 
வந்தேனே தவிர உன்னை என்றாவது மறந்தேனா? 
தாய்‌ தந்தையரும்‌, அண்ணன்‌ தம்பியரும்‌ நீயேயென்று 
உளம்‌ மகிழ்ந்து பெரியோரிடம்‌ பொய்‌ பேசாமல்‌, முல்லை 
மலர்களை உன்‌ குளிர்ந்த திருவடிகளில்‌ பொழிந்து அருச்சனை 
செய்தேன்‌. உனது தயை வராத காரணம்‌ என்ன? 


266 
நாராயணகெள”“ள ஆதி” 
ப. கத”லேவாடு”.கா*டே” ராமுடு” க்ப்‌ 
கத,லெந்நோ க*லவாடே” 5301" ட. (க 


196 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


௮. மொத”லே தாநைநாடே” துத” 
மொத”லே லேநிவாடை நாடே” (௧) 


ச. கல்ப௩ லெக்௩டு” லேடு” ஸங்‌- 
கல்பமுலே க”லவாடு” சேஷ- 
தல்பசயநுடே” வாடு ஸரீ 
த்யாக”ராஜ நுதுடை”நாடே” (௧) 


* இராமன்‌ சலிப்பவன்‌ (அசைபவன்‌) அல்லனே! ஆயினும்‌ 
சரிதங்கள்‌ எத்தனையோ உடையவன்‌. அனைத்திற்கும்‌ அவனே 
ஆதியானவன்‌. ஆயினும்‌ தான்‌ ஆதியும்‌ அந்தமும்‌ அற்றவன்‌! 

(அனைத்தும்‌ தானேயாதலால்‌) கற்பனை எதுவும்‌ அற்றவன்‌. 
ஆயினும்‌ தன்‌ மனத்தில்‌ எத்தனையோ சங்கற்பங்கள்‌ உடைய 
வன்‌. ஆதிசேடன்‌ மீது துயில்பவன்‌. தியாகராஜன்‌ உபாசிக்கும்‌ 
இஷ்ட தெய்வம்‌ அவனே. 


267 
நாராயணி (மே. 28) தே”“சாதி” 
ப. பஜ ஸேயு மார்க”முநு ஜூபவே 
பரம பாகவத பா'க'தேய ஸத்‌” (ப) 
௮. அஜுடு” ருத்‌“ருடா”க, ண்ட“ல பவநஜ 
விஜயாது”லு கு”மிகூ“டி” நீது” சரண (ய) 


ச. ஸகல வேத” சாஸ்த்ர புராணாதி” தீப 
ஸகல மந்த்ர தந்த்ர ரூப ஸீதாப 
ஸகல தே”வ ரிபு ஸமரப்ரதாப 
ஸாது, த்யாகராஜநுத ஸ்ரீராம நிஜ (ப) 


ஸத்‌ பஜனை செய்யும்‌ மார்க்கத்தைக்‌ காட்டுவாயாக, பரம 
பாகவதர்களின்‌ பாக்கியமே உருவானவனே! பிரமன்‌, ருத்திரன்‌, 
இந்திரன்‌, அநுமன்‌, அருச்சுனன்‌ முதலியோர்‌ ஒன்றுகூடி உன்‌ 
பாதங்களில்‌ (பஜனை செய்யும்‌ வழியை எனக்குக்‌ காட்டுவா 
யாக). 


வேத, சாஸ்திர, புராணங்களனைத்தையும்‌ ஓளிபெறச்‌ 
செய்பவனே! சகல மந்திர, தந்திரங்களை உள்ளடக்கியவனே! 


கு 

* கத£லு கதலு, மொதூலனு, துத/மொதூலு முதலிய தெலுங்குப்‌ 
பதங்களை மோனையாக அமைத்து இயற்றப்பெற்றுள்ள இக்கிருதிக்குச்‌ 
சரியான தமிழ்‌ மொழிபெயர்ப்பு அமைப்பது கடினம்‌: ஆகவே கருத்‌ 
துரை மாத்திரம்‌ தரப்பட்டுள்ளது; 


முதற்‌ பாகம்‌ 197 


அரக்கர்‌ அனைவருடனும்‌ போரிட்டு வெல்லும்‌ பிரதாபனே! 
சதாநாயகனாகிய ஸ்ரீ ராம! உண்மையான பஜனை செய்யும்‌ 
வழியை எனக்குக்‌ காட்டுவாய்‌] 


268 
நாராயணி ஆதி” 
ப. ராமா நீவே கா”நி ஈக்நு 
ரக்ஷிஞ்சே வாரெவரே (ரா) 
௮. ஸோமஸ9ர்யலோசந 
ஸுந்த£ரவத”ந ஸ்ரீ (ரா) 


ச. 1. தாதவசந பரிபால புரு- 
ஹூதாத்‌”யமர பாரி- 
ஜாத ஸெளமித்ரிதோ 


ஸீதாரமணிதோ வெலஸி௩ (ரா) 
2. தா”ராத: ராப! சரீர பா, வஜஸுகு- 
மார ஸாகேதபுர விஹார ௩ந்நேலுகோர (ரா) 


v v Vor 
3.. நாக 'சய௩ முநியாக"பாலந ப,கத 


பா?க”தேழய பாவ௩ த்யாக”“ராஜவீநுத (ரர) 

இராம! உன்னைத்‌ தவிர இவ்வுலகில்‌ என்னைக்‌ காப்பவர்‌ 
யாருளர்‌, சந்திர சூரியர்களைக்‌ கண்களாக உடையவனே! அழகிய 
முகத்தோனே! ்‌ 
[ தந்தையின்‌ ஆணையை நிறைவேற்றியவனே! இந்திரன்‌ 
முதலிய தேவர்களின்‌ கற்பகத்தருவே! இலக்்மணனுடனும்‌ 
சீதா தேவியுடனும்‌ விளங்கும்‌ (உன்னைத்‌ தவிர யாருளர்‌?) 

முகில்‌ வண்ணனே! மன்மதனை நிகர்த்த அழகனே! அயோத்‌ 
தியில்‌ உறைபவனே! என்னை ஏற்றுக்கொள்‌. 

பாம்பணைத்‌ துயில்பவனே! முனிவரின்‌ வேள்விகளைக்‌ 
காப்பவனே! பக்தரின்‌ பாக்கியமே! தூயவனே! 


ag 
ப்ரதாபவராளி (மே. 28) ஆதி” 
ப. விந நாஸகொநி யுந்காநுரா 
விச்வரூபுட” நே (வி) 


198 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


௮. ம௩ஸாரக" வீநுல விந்து”கா” 
மது”ரமை௩ பலுகுல (வி) 
ச. ஸீதா ரமணிதோ ஒம௩கு”ண்ட- 
லாடி” கெ”லுசுட 
சேத நொகரி கொகரு ஜூசி 
யா பா;வமெரிகி” ஸா- 
கேதாதி'ப நிஜமகு” ப்ரேமதோ 
பல்கு கொக்௩ முச்சட 
வாதாத்மஜ பரதலு விந்கடுல 
த்யாக”ராஜஸந்நுத i (வி) 
விசுவரூபனே! என்‌ மனங்குளிரசி செவ்களுக்கு விருந்தாக 
அவ்வினிய மொழிகளைக்‌ கேட்க ஆசை கொண்டுள்ளேன்‌. 
அன்னை 8தையுடன்‌ பல்லாங்குழி ஆடியபொழுது நீ வெற்றி 
பெறவும்‌, நீங்கள்‌ ஒருவரை யொருவர்‌ நோக்கி உட்கருத்தை 
அறிந்துகொண்டு அன்பு ததும்பப்‌ பேசிய இன்மொழிகளை அனு 


மனும்‌ பரதனும்‌ கேட்டு ஆனந்தித்ததுபோல்‌ (நான்‌ கேட்க 
ஆசை கொண்டுள்ளேன்‌). 


0 
ப,லரஞ்ஜநி (மே. 28)ச தே”சாதி” 
ப. ஸ்ரீநாரஸிம்ஹ மாம்‌ பாஹி 
க்ஷீராப்‌"தி' கந்யகா ரமண (ஸ்ரீ) 
௮. தீ'நார்த்தி நிவாரண பூவ்யகுண ' 
தி"திதநயதிமிர ஸூர்ய த்ரிநேத்ர (ஸ்ரீ) 
ச. ப்ரஹ்லாத” பராசர நாரத” ஹ்ருத்‌- 


பங்கேருஹ நீரஜப"ந்தோ" 
ஆஹ்லாத”கரா* சுப£ரோக” ஸம்‌- 
ஹார வரத” த்யாக”ராஜாதி”விநுத (ஸீ). 


ஸ்ரீ நரசிங்கப்‌ பெருமானே! என்னைக்‌ காப்பாற்று. பாற்‌ 
கடலில்‌ உதித்த திருமகளின்‌ நாயகனே! எளியோரின்‌ கஷ்டங்‌ 
களைப்‌ போக்குபவனே! மங்கள குணங்கள்‌ படைத்தவனே! 
இதியின்‌ புதல்வனான இரணியகூபுவென்னும்‌ இருட்டைப்‌ பிளக்‌ 
கும்‌ சூரியனே! சூரியன்‌, அக்கினி, சந்திரன்‌ ஆகிய முக்கண்களை 
யுடையவனே! 


1 ப$வரோக*ஸம்ஹார *மேளம்‌ 22 என்றும்‌ சிலர்‌. 


முதற்‌ பாகம்‌ 199 


பிரஹ்லாதன்‌, பராசரர்‌, நாரதர்‌ ஆகியோரின்‌ இதய 
கமலத்தை மலர்விக்கும்‌ கதிரவனே! அஆனந்தமளிப்பவனே! 
அமங்களமெனும்‌ வியாதியைப்‌ போக்குபவனே! வரந்தருபவனே! 


271 
ப£ஹுதா”ரி (மே. 28) ஆதி” 
ய. ப்‌“ரோவ பாரமா ரகு;ராம 
பு;வ௩மெல்ல நீவை நந்நொகநி (பரோ) 
௮. ஸ்ரீவாஸுதே£வ அண்ட“கோட்ல கு- 
க்ஷிகி உஞ்சுகோலேதா” நந்து (பரோ) 
ச. கலசாம்பு*தி'லோ த”யதோ ௩ம- 


ருலகை யதி”கா”க கோ”பி- 
கலகை கொண்ட” லெத்தலேதா” 
கருணாகர த்யாக”ராஜுநி (ப்‌”ரோ) 
இரகுராமனே! புவனங்களனைத்திலும்‌ நீயே நிரம்பியிருந்‌ 
தும்‌ இத்தியாகராஜன்‌ ஒருவனைக்‌ காப்பது உனக்கு பாரமா! 
ரீ வாஸுதேவ! அண்டகோடிகளை உன்‌ வயிற்றினுள்‌ நீ அடக்க 
வில்லையா? 
(ஒரு முறை) தேவர்களுக்காக மனமிரங்கிச்‌ சமுத்திரத்தில்‌ 


(மந்தர கிரியையும்‌) அதுவுமின்றி (மற்றொருமுறை) கோபியருக்‌ 
காக (கோவர்த்தன) கிரியையும்‌ நீ தாங்கவில்லையா? கருணாகர! 


272 
மாளவி (மே. 28) ஆதி” 
ப. நெநருஞ்சிநா நு அந்நிடிகி 
நிதா” நுட“நி நேநு நீது$பை (நெ) 
௮  க*நாக! ஜீமூதாசுக* ஜலதி! 1 
கம்பீர நீ பாத"முலபை (நெ) 
ச. கலிலோ மாடல நேர்ச்சுகொநி 


காந்தலநு த”நயுல ப்‌”ரோசுடகு 
சிலாத்முடை” பலுக நேரநுர 
ஸ்ரீ த்யாக“ராஜாப்த நீயெட” (நெ) 


1 வநதி! 


200 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


நீயே அனைத்திற்கும்‌ ஆதிகாரணமானதால்‌ நான்‌ உனது 
இருவடிகளின்‌ மீதே பிரேமை கொண்டேன்‌. கனத்த பாவங்‌ 
களென்னும்‌ மேகத்தைச்‌ இதறவடிக்கும்‌ காற்றைப்‌ போன்ற 
வனை! கடல்போல்‌ கம்பீரமானவனே! 

இக்கலியில்‌ (மற்றவரைப்போல்‌) சில (பசப்பு) வார்த்தை 
களைக்கற்றுக்கொண்டு மனைவி மக்களைக்‌ காப்பாற்றுவதற்காக 
கல்‌ மனம்‌ படைத்துப்‌ (பிறருடன்‌) பேசி ஜீவனம்‌ செய்வது என்‌ 
னாலாகாது. 


273 
ப“லஹம்ஸ (மே. 28) ஆதி” 
ப. இக காவலஸிந தே”மி ம௩கஸா 
ஸுத,மு௩ நுண்ட“வ தே”மி (இ) 
௮. ௮கி,லாண்ட”கோடி ப்‌"ரஹ்மாண்ட” காது, 
ட”ந்தரங்க”மு௩ நெலகொரியுண்ட க (இ) 


௪. 1. முந்த'டி ஐந்மமுலநு ஜேஸிந யக:- 
ப்‌"ருந்த*விபிமுல கா- 
நந்த” கந்து£டை"௩ ஸீதாபதி 
நந்தகயுதுடை' யுண்ட“க” (இ) 
2. காமாதி” லோப; மோஹமத” 
ஸ்தோம தமம்முலகுநு 
ஸோம ஸூர்ய நேத்ருடை' ஸ்ரீ 
ராமசந்த“ருடே” நீயந்து“ண்ட”க” (இ) 
3. க்ஷேமாதி” சுப'முலநு த்யாக”ராஜ 
காமிதார்த்த முலநு 
நேமமுதோ நிச்சே த”யாநிதி* 
ராமப”த்‌“ருடு” நீயந்து'ண்ட"க" (இ) 
மனமே! அலொண்டகோடி பிரம்மாண்ட நாயகனான 
ஸ்ரீமந்‌ நாராயணன்‌ உன்‌ உள்ளத்தில்‌ குடி கொண்டிருக்கெயில்‌ 
ன்பு வேண்டுவது வேறென்ன? நீ மகிழ்ச்சியுடன்‌ இராத 


முற்பிறப்புகளில்‌ செய்த பாவக்கூட்டமாகிய காட்டை 
யழிக்க நந்தகமென்னும்‌ வாளையேந்தி ஆனந்தம்‌ தருபவனாகிய 
சீதாபதி இருக்கையில்‌, காமம்‌, லோபம்‌, மோகம்‌, மதம்‌ இவற்‌ 


1 நந்த'காயுதுடை* 


முதற்‌ பாகம்‌ 202 


றின்‌ சேர்க்கையாகிய இருட்டைப்‌ போக்குவதற்கு சூரிய 
௪ந்திரார்களைக்‌ கண்களாகவுடைய ஸ்ரீ ராமச்சதிரமூர்த்தி உன்‌ 
உள்ளத்தில்‌ வசிக்கையில்‌, க்ஷேமம்‌, சுபம்‌ ஆகியவற்றையும்‌ 
தியாகராஜன்‌ கோரும்‌ மற்ற விருப்பங்களையும்‌ நியமத்துடன்‌ 
வழங்கும்‌ தயாநிதியாகிய இராமபத்திரன்‌ உன்னிடமே விளங்கும்‌ 
பொழுது (நீ வேண்டுவது வேறென்ன?) 


274 
ப£லஹம்ஸ ஆதி” 
ப. தலித'ண்ட்‌“ருலு க£ல பேரு கா*நி 
இல நீ ஸரி தைவமு லெவரே (த) 
௮. இலு கலசஸமுத்‌”ரமு கா*கநு நீ- 
கில்லாலு விதே“ஹத௩ய ப£ளி (த) 
ச. கி”ரிசாதி” விதீ£ந்த்‌“ரார்க்க சசாங்கா- 


மர கோடுலு வாஈருலை கொலுவ 
தர சக்ர ப,ணீந்த்‌'ருலு ஸோத”ருலை 
தகி” வேட“க" த்யாக”ராஜ விநுத (த) 


உனக்குத்‌ தாய்‌ தந்தையர்‌ (கெளசல்யையும்‌ தசரதனும்‌): 
உளரென்ற பெயரே தவிர உனக்கு நிகரான தெய்வம்‌ வேறு 
ஏது? நீ வசிக்கும்‌ இல்லம்‌ பாற்கடல்‌, உன்‌ பத்தினி விதேஹ 
ராஜனான ஜனகன்‌ மகள்‌ (அயோநிஜையாகிய சீதை). இது 
என்ன ஆச்சரியம்‌! 

சிவன்‌, பிரமன்‌; இந்திரன்‌, சூரியன்‌, சந்திரன்‌ முதலிய 
தேவர்கள்‌ (நீ இராமாவதாரம்‌ எடுத்தபொழுது) வானரர்களா 
கப்‌ பிறந்து உனக்குத்‌ தொண்டு புரிய, சங்கு, சக்கரம்‌, ஆதிசே 
டன்‌ முதலியோர்‌ உன்‌ தம்பியராகப்‌ பிறந்து உன்னைச்‌ சேவிக்க 
(உனக்கு நிகரான தெய்வம்‌ ஏது?) ்‌ 


TE 
ப£லஹம்ஸ ்‌ ஆதி” 
ப.  தூண்ட'மு பெ£ட்டெநுரா கோ- ்‌ 
த"ண்ட“பாணி ஜூட”ரா (தூண்‌) 
௮. அண்ட”“ஜ ஸுவாஹ௩ மார்த்‌- 


தாண்ட” சந்த்‌“ரலோசந 
குண்ட”லிசய௩ ப்‌”ரஹ்‌- 
மாண்ட“நாயக நீகு (தண்‌) 


202 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


ச. பேருகா ப்ரதிஷ்ட,கா யூரகா நிந்நு நம்மிதி 
ஊருவாரு வீதி,வாரு ஒகஜாதிவாரு காரு 
1தாரிதி செயிப”ட்டி. ப்‌”ரோவுமு 
த்யாக'ராஜார்ச்சித நீகு (தண்‌) 
கோதண்டத்தை தரித்தவனே! உன்னை வணங்குகிறேன்‌; 
தயையுடன்‌ என்னை நோக்கு. கருட வாகனனே! சூரிய சந்திர 
ரைக்‌ கண்களாக உடையவனே! பாம்பணைத்‌ துயில்வோனே! 
பிரம்மாண்ட நாயக! 
தற்பெயருக்காகவா, 8ர்த்திக்காகவா, அல்லது ஊருக்கா 
கவா நான்‌ உன்னை நம்பினேன்‌? இவ்வூராரும்‌ தெரு மக்களும்‌ 
ஒரே ஜாதியை (இயல்பை) உடையவர்கள்‌ அல்லர்‌. உன்னை 
வந்தடைந்த என்னைக்‌ கைதூக்கிக்‌ காத்தருள்‌. 


276 
ப“லஹம்ஸ ஆதி” 
ப. நிநு பா"ஸி யெட்ல யுந்து“ரோ 
நிர்மலாத்முலெள ஜநுலு (நி) 
௮. அநக; ஸுபுண்ய அமரவரேண்ய 
ஸ௩க சரண்ய ஸத்காருண்ய (நி) 


ச. கநுலகு ஜலுவ செவுலகம்ருதமு 
விநு ரஸ௩கு ருசி மநஸுகு ஸுக, மு 
தநுவுகு யாநந்த”மு க”ல்க” ஜேஸே 
த்யாக”ராஜ ஹ்ருத்‌"தா£ம பூர்ணகாம (நி) 


நிர்மல இதயத்தையுடைய பக்தர்கள்‌ உன்னைப்‌ பிரிந்து 
எவ்வாறு உயிர்‌ தரிப்பார்களோ? (இருக்கமாட்டார்கள்‌ என்று 
பொருள்‌). களங்கமற்றவனே! புண்ணிய ஸ்வரூபனே! வானவரின்‌ 
தலைவனே! சனகர்‌ முதலியோரால்‌ சரணடையப்பட்டவனே! 
கருணை நிரம்பியவனே! 


கண்களுக்குக்‌ குளிர்ச்சியையும்‌, செவிகளுக்கு அமுதத்தை 
யும்‌, நாவிற்குச்‌ சுவையையும்‌, மனத்திற்குச்‌ சுகத்தையும்‌, 
உடலுக்கு ஆனந்தத்தையும்‌ அளிப்பவனே! தியாகராஜனின்‌ 
கத்தி வாழ்பவனே! நிறைவேறிய விருப்பங்களையுடைய 
வனே! 


1 தாரரிநி 


முதற்‌ பாகம்‌ 203 


277 
ப£லஹம்ஸ ஆதி” 
ய. பருலநு வேட”நு பதித பாவநுடா” (ப) 
௮. கரிவரதா” நீவே காங்க்ஷதோ ப்‌"ரோவுமிக (ப) 
ச. அமரவர நீது” நாமாதிசயம்பே” ஜீவ- 
நமு ஸேயுந்நா நு ஸ்ரீ த்யாக”ராஜ வீநுத (ப) 
எளியவரைக்‌ காப்பவனே! நான்‌ பிற தெய்வங்களை 


வேண்டேன்‌. யானைக்குக்கூட வரமளித்தவனே! நீயே என்னைப்‌ 
பரிவுடன்‌ காத்தருளவேண்டும்‌. 

தேவருள்‌ சிறந்தவனே! அற்புதமான உன்‌ திருநாமத்‌ 
தையே என்‌ சீவனமாகக்‌ கொண்டுள்ளேன்‌. 


278 
பலஹம்ஸ ஆதி” 

ப. விராஜதுரக” ராஜராஜேச்வர 
நிராமயுநி ஜேயவே (வி) 

௮.  ஐராதி£ரோக'யுத தநுவுசே 
நராத'முலு ஏமி ஸாதி'ஞ்சிரி (வி) 


ச. நிரந்தரமு ஸகல விஷய து”.௧, 
பரம்பரலசே ஜிவுகக” மதி'லோ 
துரந்த காம மத”முநு பா”தி'ஞ்சக” 
து”ர்மதுடே” த்யாக'ராஜ ஸக்நுத (வி) 
கருடவாகனனே! மன்னர்‌ மன்னனே! என்னை நோயற்ற 
வனாகச்‌ செய்வாயாக. மூப்பு, (மரணம்‌) முதலிய வியாதிகள்‌ 
நிறைந்த சரீரத்துடன்‌ 8ழ்‌ மக்கள்‌ எதைச்‌ சாதித்தனர்‌? 
இடைவிடாமல்‌ ஐம்புலன்களால்‌ ஏற்படும்‌ துக்கமென்னும்‌ 
தலைமுறைக்கு ஆளாகி, பலவீனமடைந்து, எல்லையற்ற 
காமத்தின்‌ விளைவான மதம்‌ உள்ளத்தை வருத்த, மதிகெட்ட 
வர்களாக ஆகிறார்கள்‌. 
279 
மோஹந (மே. 28) ஆதி” 
ப. எந்து“கோ பா”க” தெலியது” (எந்‌) 
௮. அந்த”கா”ட” ஸ்ரீராம யீ தநு- 
வஸ்தி,ரமநி ஈ கலிமாகவுல (கெந்‌) 


204 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


ச. 1. க”ட்டிக” ராள்ளநு க”ட்டிஈ க*ருஹமுல 
மட்டு மிதமு லேநட்டி. பரிஜநுலு 
சுட்டுகொந்த நிஜ சுட்டால கொருல 
பட்டுல கதிது, லகு 
பெட்டலேக தம பொட்ட ஸாகு கொக்‌- 
நட்டி தே”“ஹமுல ரட்டு ஸஞ்சுலநு 
க"ட்டி5 த௩முல பெட்டெல தோட” நு 
பெட்டி பொய்யே மட்டு கநுங்கொ”நி (எந்‌) 
2. கல்லலாடி.” கடு”பு பல்லமு நிம்புட 
கெல்லவாரி த5௩மெல்ல ஜேர்ச்சுகொநி 
பல்லவாத'ருல நெல்ல க”நி சு௩க 
பில்லலவலெ தி*ரிகி" 
ஒள்ள ரோகி முலு கொள்ளகா” த”க”ல 
தொல்லி பைகமுலு மெல்ல ஜார ஐநு- 
லெல்ல தூற ப”ரமெல்ல பா”ர புவி 
மள்ளி புட்டி ப,லமெல்ல க'நங்கொநி -. ' (எற்‌) 
3. வஞ்சகுல யநுஸரிஞ்சிக யலமட ப 
இஞ்சுகை௩ ஸைரிஞ்சலேக தம 
ஸஞ்சித கர்மமுலஞ்சு தெ”லிஸி வே- . 
றெஞ்சுவாரல ஜூசி 
மஞ்சுவலெ ப்ரதிப,லிஞ்சு ஸம்பத 
லஞ்சு கோ”ரகநு மஞ்சி த்யாக'ரா- 
ஜஞ்சிதமுக” பூ”ஜிஞ்சி நுதிஞ்சு ப்ர- 
பஞ்சநாது,நி ப'ஜிஞ்சுதா“மநுசு (எந்‌) 
பேரழகனாய ஸ்ரீராமனே! இவ்வுடல்‌ நிலையற்றதென்று 
இக்கலியுக மாந்தருக்கு ஏனோ நன்கு தெரியவில்லை? 
கற்களைக்கொண்டு உறுதியான வீடுகளைக்‌ கட்டிக்கொண்டு, 
கணக்கற்ற வேலைக்காரர்களுக்கும்‌, தம்மை சூழ்ந்துகொண்ட 
உறவினர்களுக்கும்‌, விருந்தாளிகளுக்கும்‌ உணவளிக்க இஷ்ட 


மில்லாமல்‌, தம்‌ வயிற்றை மாத்திரம்‌ நிரப்பிக்கொண்டு, 
இரட்டுப்‌ பைகளில்‌ கட்டப்பெற்ற பணம்‌ நிரம்பிய பெட்டிகளை 


முதற்‌ பாகம்‌ 205 


விட்டு விட்டு இறந்துபோகும்‌ மர்மத்தையறிந்தும்‌ (இவர்‌ 
களுக்கு ஏனோ நன்கு தெரியவில்லை?) 

பொய்கள்‌ பேசி, வயிறெனும்‌ பள்ளத்தை நிரப்பப்‌ பிறர்‌ 
தனத்தைச்‌ சேர்த்துக்கொண்டு, தளிர்‌ போன்ற இதழ்களை 
யுடைய மாதரின்‌ பின்‌ நாய்க்குட்டிகளைப்‌ போல்‌ திரிந்து, 
உடலைப்‌ பலவித நோய்கள்‌ வருத்த, சேர்த்து வைத்த செல்வமும்‌ 
மெல்லக்‌ கரைய, ஊர்‌ ஜனங்கள்‌ தூற்ற, பரலோக வாழ்வு 
முற்றிலும்‌ அகன்றுவிட, மரணமடைந்து, திரும்பவும்‌ இவ்வுலகில்‌ 
பிறந்து பரதவிக்கும்‌ முடிவை அறிந்தும்‌ (இவர்களுக்கு ஏனோ 
நன்கு தெரியவில்லை?) 

வஞ்சகர்களைப்‌ பின்பற்றுவதால்‌ ஏற்படும்‌ ஆயாசத்தைச்‌ 
சிறிதும்‌ பொறுக்க முடியாமல்‌, இது நமது பழவினைப்‌ 
யயனென்று தெரிந்து, வேறு விதமாக எண்ணுபவர்களைப்‌ 
பார்த்து, செல்வங்களனைத்தும்‌ பனி போல்‌ மறைபவையென்‌ 
மறிந்து அவற்றை வெறுத்து, தியாகராஜன்‌ சம்மதத்துடன்‌ 
பூசித்து வணங்கும்‌ உலகநாதனாகிய பகவானைத்‌ துதிப்போ 
மென்று (ஏனோ இவர்களுக்கு நன்கு தெரியவில்லை?) 


280 
மோஹ ஆதி” 
ப. நநு பாலிம்ப நட”சி வச்சிதிவோ 
நா ப்ராணநாத, (௩) 
௮, வநஜநயந மோமுநு ஜூசுட ஜீ- 
வநமநி நெநருந ம௩ஸு மர்மமு தெ”லிஸி (௩) 


ச. ஸுரபதி நீலமணி நிப; தநுவுதோ 
உரமு௩ முத்யபுஸருல சயமுதோ 
க'ரமு௩ சர கோதண்ட காந்திதோ 
தரணி தநயதோ த்யாக”ராஜார்ச்சித (௩) 
தாமரைக்‌ கண்ணனே! உன்‌ திருமுகத்தைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருப்பதே என்‌ வாழ்வென்று நான்‌ மனத்தில்‌ அன்புடன்‌ 
எண்ணியிருக்கும்‌ மர்மத்தையறிந்து என்னைப்‌ பாலிக்க நடந்து 
வந்தனையோ! என்‌ பிராணநாதனே! 
இந்திரநீல மணியையொத்த தேகப்‌ பொலிவுடனும்‌, இரு 
மார்பில்‌ அசைந்தாடும்‌ முத்துமாலைக்குவியலுடனும்‌, கரத்தில்‌ 
ஏந்தியுள்ள கோதண்டம்‌, அம்புகள்‌ இவற்றின்‌ ஒளியுடனும்‌, 
தேவியின்‌ புதல்வியாகிய சதையுடனும்‌ (என்னைப்‌ பாலிக்க 
நடந்து வந்தனையோ?) 


206 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனை கள்‌ 


281 
மோஹ ௩ ஆதி” 
ப.  பவநுதநா ஹ்ருத£யமு௩ ரமிம்புமு 
பூட”லிக தீ£ற (ப) 
அ ப;வதாரக நாதோ ப”ஹு பல்கி 
ப£ட”லிக தீ£ற கமலஸம்‌ (ப) 
பவ௩ஸுதப்ரிய த௩கை திரிகி'௩ 
ப£ட”லிக தீ*ற 
ப'வ௩மு ஜேரி நு வெறபிஞ்சி௩ 
ப£ட*லிக தீ£ற கமலஸம்‌ (ப) 
2. வரமகு” நைவேத்‌”யமுல நு ஸேயநி 
ப£ட“லிக தீ£ற 
பரவ லேக ஸரிபோயிநட்டாடி"ந 
பூட”லிக தீ£ற கமலஸம்‌ (ப) 
3. ப்ரப£ல ஜேஸி நநு ப்‌”ரோசே நநுகொர்௩ 
ப£ட”லிக தீ£ற 
ப்ரபு? நீவ த்யாக"ராஜுநிகி 
ப£ட”“லிக தீ£ற கமலஸம்‌ (ப) 
சிவபெருமானால்‌ தொழப்படுபவனே! உன்‌ களைப்புத்தீர 
என்‌ இதயத்தில்‌ விளயாடுவாயாக. சம்சாரக்‌ கடலைத்‌ தாண்டச்‌ 
செய்பவனே! தாமரையில்‌ தோன்றிய பிரமனால்‌ வணங்கப்‌ 
படுபவனே! 
௮னுமனுக்குப்‌ பிரியமானவனே! என்னுடன்‌ '£நீ வெகு 
நேரம்‌ பேசியதாலும்‌, எனக்காகத்‌ திரிந்ததாலும்‌, என்‌ 
இல்லத்திற்கு வந்து என்னை அச்சப்படுத்தியதாலும்‌, சிறந்த 
நைவேத்தியங்களை நீ அமுது செய்யாததாலும்‌, விபத்து நேரி 
டாமல்‌ சமயோசிதமாகப்‌ பேசியதாலும்‌, என்னைப்‌ பிரபலப்‌ 
படுத்திக்‌ காப்பேனென்று ௯ யதாலும்‌ நீ அடைந்துள்ள 
சளைப்புத்தீர (என்‌ இதயத்தில்‌ இரமிப்பாயாக்‌). மீதியாக 
ராஜனைக்‌ காக்கும்‌ பிரபு நீயேயல்லவா? அக 
282 
மோஹ ந சாபு 
ப. மாடி மாடிகி தெ”ல்பவலெகா முநி 
மாநஸார்ச்சித சரண ராமய்ய நீதோ (மா) 


ட்‌ 


(௮) 


முதற்‌ பாகம்‌ 207 


௮, 1நூடிகொக்கடே மாட சாலதா” 
நாடி மொத”லுகொநி ஸாடிலேநி நீதோ (மா) 
ச. 1. பங்கஜவத”நா ஸரஸவிநோதா” 


ஸங்கடமுலநு வேக”மே தீ'ர்ப்பராதா” 
சங்கரப்ரிய ஸர்வாந்தர்யாமிவி கா”தா” 
இங்க நாமதி”நீகு தெ”லியக” லேதா” (மா), 
2. கருணாஸாக”ர பரிபூர்ண நீகு 
ஸரி வேல்புலு லேரநுசு நீவறகு 
மொற பெட்டி நாபை யேல பராகு 
வருலு ஜூதுரு பா$ண்ட“மு5 கொக்க மெதுகு (மா) 
3. ச்ருங்கா“ர சேக,ர ஸுரவைரி ராஜ 
பங்க” ஸுஜ௩ ஹ்ருத்குமுத” ப,ராஐ 
மங்க”ளகரரூப ஜிதரதிராஜ 
கங்கா”“ஜ௩க பாலித த்யாக”ராஜ (மா) 
முனிவர்‌ இதயத்தில்‌ அருச்சனை செய்யப்படும்‌ பாதனே! 
இராமய்ய! உன்னுடன்‌ நான்‌ திரும்பத்‌ திரும்ப . (என்‌ விஷ 
யத்தைக்‌) கூற: வேண்டுமா? நூற்றிற்கு ஒரு வார்த்தை 
கூறினால்‌ போதாதா? ஆதிகாலம்‌. முதல்‌ இணையின்றி. விளங்கும்‌ 
தெய்வமே! 
செந்தாமரை. முகத்தவனே! சரச. விநோதனே! என்‌ 
சங்கடங்களைத்‌ தீர்க்க விரைந்து நீ வரலாகாதா? சிவபெரு 
மானுக்கு உகந்தவனே! நீ அனைத்திலும்‌ நிறைந்தவனல்லவா? 
என்‌ உள்ளத்தை நீ இன்னும்‌ தெரிந்துகொள்ளவில்லையா? 
கருணைக்‌ கடலே! நிறைவு கொண்டவனே! உனக்கு 
நிகரான தெய்வங்கள்‌ இலரென்று இதுவரையில்‌ முறையிட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ என்னிடம்‌ ஏன்‌ இப்பராமுகம? அறிஞர்‌ ஒரு. 
பானைச்‌ சோற்றிற்கு ஒரு சோற்றையே பதம்‌ பார்ப்பார்கள்‌. 
சிங்கார நாயகனே! அரக்கர்‌ மன்னனான இராவணனை 
வதைத்தவனே! நல்லோர்‌ இதயமெனும்‌ அல்லியை மலர்விக்கும்‌ 
சந்திரனே! மங்கள ஸ்வரூபனே! அழகினால்‌ மன்மதனை வென்ற 
வனே! கங்கை நதியைப்‌ பிறப்பித்தவனே! தியாகராஜனைப்‌ 
பாலிப்பவனே! : 


283 
மோஹ ஆதி: 
ப. மோஹநராம முக, ஜிதஸோம 

முத்‌“து“க” ப“ல்குமா (மோ) 


1:5 ஸுடிகொக்கடே 


208 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனை கள்‌ 


௮. மோஹ ந௩ராம மொத”டிதை”வமா 
மோஹமு நீபை மொறநஸியுந்நதி“ரா (மோ) 


ச. தர மநுஜாவதார மஹிம விநி 
ஸுர கிந்நர கிம்புருஷ வித்‌“யாதூர 
ஸுரபதி விதி” விபாகர சந்த்‌”ராது”லு 
கரகு”சு *ப்ரேமதோ 
வர ம்ருக” பக்ஷி வாநர தநுவுலசே 
கி”ரிரி வெலயு ஸீதாவர சிரகாலமு 
குறி தப்பக மைமறசி ஸேவிஞ்சிரி 
வர த்யாக”ராஜ வரதா”கி,ல ஜக”ந்‌ (மோ) 
(அனைவரையும்‌ மயக்கும்‌) மோகன வடிவங்கொண்ட 
இராமனே! முகவழகினால்‌ சந்திரனை வென்றவனே! இனிமை 
யாக என்னுடன்‌ பேசு. மோகன ராம! முழுமுதற்‌ கடவுளே! 
எனக்கு உன்‌ மீது மோகம்‌ மேலிட்டிருக்கிறது. 
இவ்வுலகில்‌ நீ மானிட அவதாரம்‌ எடுத்த மகிமையைக்‌ 
கேள்வியுற்று தேவர்‌, கின்னரர்‌, கிம்புருஷர்‌, வித்தியாதரர்‌, 
தேவேந்திரன்‌, பிரமன்‌, சந்திர சூரியர்‌ முதலியோர்‌ உள்ளங்‌ 
கரைந்து, அன்புடன்‌, சிறப்புற்ற விலங்கு, பட்சி, வானரங்‌ 
களாகப்‌ பிறந்து (ருஷ்ய மூக) பர்வதத்தில்‌ விளங்கிய சீதா 
நாயகனான உன்னை வெகு காலம்‌ இலட்சியம்‌ சிதறாமல்‌ மெய்ம்‌ 


மறந்து சேவித்தனர்‌. தியாகராஜனுக்கு வரமருளும்‌ ஜகன்‌ 
மோகன வடிவனே! 


284 
மோஹ ஆதி" 
ப. ராமா நிநு நம்மிநவாரமு 
காமா ஸகலலோகாபி” (ரா) 
௮. பாமரஜுதூ”ர வரகுண கருணா 
பாங்க" சுபா)ங்க” முநிஹ்ருத”ப்‌*ஜ ப்‌! ரங்க” (ரா) 


ச. 1. வாலாயமுகா”நு ராநு ஜா. 
கோல ஸுகு£ண ஸ்ரீத'சரத, ந்ரு- 
பால ஹ்ருத'யா௩ந்த'கர ஸ்ரீ- 
லோல பால வெலயு மிக 


முதற்‌ பாகம்‌ 209 
பா,லலோசந ஹ்ருத” 
யாலயாப்த ஜநபால க௩கமய 
சேல இக பர கேல யிபுடு” மம்‌- 
மேல நீது” மகஸேல ராது” (ரா) 
நீவே க”தியண்டிநி கா”நி 
நேவேறேமி யெறுக”நு முந்த“ர 
ராவே நீ பத”பங்கஜ பக்தி 


2 


நீவே பா'வஜாரிநுத 

தேவ நீது” பத*'ஸேவாப,லமு மமு 

கா”வுநே பதித 

பாவ௩ த்ரித”ச நாத நீய முநி 

ஜீவநாநிசமு ப்‌'ரோவவேல ஸ்ரீராம (ரா) 


4 


தா,ராத,ர நிப; தே£ஹ ஐநா- 

தா,ரா து*ரிதாக, ஜலத ஸ- 

மீரா த்யாக”ராஜ ஹ்ருத”யா- 

கார ஸாரஹீ௩ ஸம்‌- 

ஸாரமக்து” வேஸாரி நிந்நு ம௩ஃ 

ஸார ஈம்முகொ௩ நேரேநி நே- 

நூரக்‌ யிக விசார மந்து“டகு 

மேரகா”து” ஸ்ரீராம (ரா) 
உலகத்தவரின்‌ மனங்கவரும்‌ இராம! நாங்கள்‌ உன்னையே 

நம்பியுள்ளவர்களல்லவா? பாமரருக்கு எட்டாதவனே! உத்தம 

குணங்கள்‌ நிரம்பியவனே! தயை பொழியும்‌ கடைக்கண்‌ 


பார்வையுடைவனே! மங்களஸ்வரூபனே! முனிவர்‌ இதயமெனும்‌ 
தாமரையை வட்டமிடும்‌ வண்டு போன்றவனே! 

தவறாமல்‌ நீ வருவதற்குத்‌ தாமதம்‌ ஏன்‌? குணவானே! 
தசரத மன்னனின்‌ உள்ளத்திற்கு மகிழ்ச்சியளிப்பவனே! 
திருமகளை உகப்பவனே! என்‌ பக்கலில்‌ காட்சியளிப்பாயாக. 
நெற்றிக்‌ கண்ணனாகிய சிவனின்‌ இதயத்தை இருப்பிடம்‌ 
கொண்டவனே! ஆப்தர்களை இரட்சிப்பவனே! பீதாம்பரத்தை 
யணிந்தவனே! இன்னும்‌ பராமுகம்‌ ஏன்‌? இப்பொழுது எம்மைச்‌ 
காக்க உனக்கு ஏன்‌ மனம்‌ வரவில்லை? 

நீயே கதியென்று உரைத்தேனே தவிர நான்‌ வேறு 
ஒன்றையும்‌ அறியேன்‌. என்‌ எதிரில்‌ தோன்றி உன்‌ பாத 

இ 14 


210 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


பக்தியை அருள்வாய்‌. மதனனை எரித்த பரமசிவன்‌ வணங்கும்‌: 
தேவனே! உன்‌ திருவடி. சேவையின்‌ பலனே எங்களைக்‌ காக்கலா 
காதா? எளியோரைப்‌ பாலிப்பவனே! தேவர்களின்‌ தலைவனாக 
வரிக்கப்படுபவனே! முனிவரின்‌ வாழ்விற்காதாரமே! என்னை 
என்றும்‌ காக்கமாட்டாயா? 

கருமுகிலையொத்த வண்ணனே! மாந்தருக்கு ஆதாரமான 
வனே! பாபக்‌ கூட்டமென்னும்‌ மேகத்தைக்‌ கலைக்கும்‌ பெருங்‌: 
காற்றே! தியாகராஜனின்‌ சித்தமிசை குடிகொண்டவனே! 
சாரமற்ற சம்சாரத்தில்‌ உழன்று களைப்பெய்தி உன்னை மனமார 
தம்புவதற்கும்‌ முடியாதவனாகிய நான்‌ விசாரப்படுவது உனக்கு 
மர்யாதையல்ல. 


285 
யது”குல காம்போ”ஜி (மே. 28) ஆதி” 
ப. அதி”காது” பஜ ம௩ஸா (அ): 
௮. எத'லோ நெஞ்சுடொகடி பய்‌- 
யெத”லோ க”ல்கிந௩சோ நொகடி (அ), 
ச. கொ"ப்பதமுகை யாஸ 


குச்சித விஷய பிபாஸ 
மெப்புலகை பஹு வேஸமிடி” 
உப்பதி“ல்லெத”ரு த்யாக'ராஜவிநுத (அ) 
மனமே! அதுவல்ல பஜனை. உள்ளத்தில்‌ நினைப்பது: 
ஒன்றாகவும்‌, புறத்தில்‌ புரியும்‌ காரியங்கள்‌ ஒன்றாகவும்‌ இருந்தால்‌: 
(அது பஜனையல்ல). ்‌ 
பெரியதனம்‌ படைக்கவேண்டுமென்ற ஆசைக்காகவும்‌, 
வெறுக்கத்தக்க புலனின்ப வேட்கைக்காகவும்‌, புகழிற்காகவும்‌,. 
அனேக வேடங்கள்‌ பூண்டு மகழ்ச்சியடைகிறார்களே (அது 
பஜனையல்ல). 


286 
யது”குல காம்போ ஜி ஆதி” 
ப எந்தநுசு ஸைரிந்துநு ஸீதா- 
காந்து த*யராது” (எந்‌) 
௮. (முரி) சிந்தநீய ஸ்ரீராமசந்த்‌”ர நா 
செந்தராநிங்க மஸ ராதா” (எந்‌), 


v 


ச. 1. ஸமரஹி தாஸமா௩ நே தூ£ஸுடா 
ஸமாநபாலந நா மொறலு வே- 


முதற்‌ பாகம்‌ 211 


ஸமாயெநா ஸுஜநாவந௩ சுபக- 

ரமாப்த பரிவாராமரவிநுத ' 

ரமாரமண யிதரமா நீகு நே (நெற்‌) 
2. பராஜமுக, வ்ருஷப;ராஜப நுத யி- 

பராஜவரத” ஸதா” ப'கதஸுல 

ப'ராஜந்ய சுப£த” ஸதத மெள 

நிராஜநுத யவநிராஜபரிசர 

நிராதங்க நிராமய நே (நெற்‌) 
3. விராஜவாஹந விராஜமா௩ ௧- 

விராஜரக்ஷக நா தபமுலந்நி 

விராஜஸமுலே நா ஜ்ஞாநமொஸ- 

க”ராஜஜுக நக”ராஜத)ர த்யா- 

க”ராஜநுத நாக“ராஜசய௩ (எந்‌) 
எவ்வளவென்று நான்‌ பொறுப்பேன்‌? சீதாநாயகனின்‌ 

தயை இன்னும்‌ வரவில்லை. முனிவரால்‌ தியானிக்கப்படும்‌ 


ஸ்ரீராமசந்திர! என்னருகில்‌ வர உனக்கு இன்னும்‌ மனம்‌ 
வரவில்லையா? 


நீ இணையற்றவன்‌. உன்‌ மீதுள்ள ஆசையை நான்‌ விடேன்‌. 


நீ அடியார்களின்‌ மானங்காப்பவன்‌. நான்‌ முறையிட்ட 
தனைத்தும்‌ வேஷமா? நல்லோரைக்‌ காப்பவனே! நீ நன்மை 
புரிபவன்‌. திருமகளுக்கு உகந்தவன்‌. பரிசனங்களாகிற 


தேவரால்‌ வணங்கப்பெறுபவன்‌. இலக்ஷமி பதி. நான்‌ உனக்கு 
அன்னியனா? 

(நீ) மதிமுகத்தவன்‌. சிவனால்‌ வணங்கப்பெறுபவன்‌. 
யானைக்கு வரமளித்தவன்‌. பக்தர்களுக்கு எளிதில்‌ கிடைப்பவன்‌ . 
க்ஷத்திரிய வீரன்‌. மங்களம்‌ தருபவன்‌. (வால்மீகி, நாரதர்‌ 
போன்ற) முனிசிரேஷ்டரால்‌ துதிக்கப்படுபவன்‌. மன்னரால்‌ 
சேவிக்கப்படுபவன்‌. தங்கும்‌, நோயும்‌ அற்றவன்‌. 

கருட வாகனனே! ஒளிபொருந்திய சடாயுவைக்‌ காத்த 
வனே! என்‌ தவமனைத்தும்‌ ரஜோகுணம்‌ நிரம்பியதா? எனக்கு 
ஞானம்‌ அருள்வாய்‌. பிரமனைப்‌ பெற்றவனே! கோவர்த்தன 
கிரியைத்‌ தாங்கியவனே/ ஆதிசேடன்‌ மீது துயில்பவனே! 


287 
யது“குலகாம்போஜி தே”சாதி* 
ப. ஏதாவு௩ நேர்ச்சிதிவோ ராம 
எந்து“கிந்த காஸி (ஏ) 


212 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௮, ஸீதா லக்ஷ்மண பாரத ரிபுக்‌'௩ 

வாதாத்மஜுலதோ நாடே” நாடக (மே) 
ச. ஆலு வஜ்ரால ஸொம்முலடி”கி“ரா 

அநுஜுலு தல்லிதண்ட்‌ “௬ லந்கமடி“கி£'ரோ 

சீலுலை௩ வரபூகதுலு பிலிசிரோ சிர 

காலமு த்யாக”ராஜநுத நீ (வே) 


சீதை, இலக்ஷ்மணன்‌, பரதன்‌, சத்ருக்கனன்‌, அனுமன்‌ 
ஆகியோருடன்‌ கூடி நீ நடிக்கும்‌ இந்நாடகத்தை எவ்விடத்தில்‌, 
எத்தனை காலம்‌ கற்றனையோ? ஏன்‌ இவ்வளவு சிரமம்‌? 

(இந்நாடகத்தில்‌) பெண்டிர்‌ ஆபரணங்கள்‌ வேண்டுமென 
உன்னைக்‌ கேட்டார்களோ? தம்பியரும்‌, தாய்தந்தையரும்‌ 
உணவளிக்குமாறு கேட்டனரோ? சீலம்‌ வாய்ந்த உத்தம 
பக்தர்கள்‌ உன்னை அழைத்தனரோ! ஏன்‌ இந்த நாடகம்‌? 


288 
யது'குலகாம்போ'ஜி தே”சாதி” 
ப. $த”யசே ராம நித்யாநந்து”டை”தி ்‌ க (௩) 
௮. நாத" ப்‌*ரஹ்மா௩ந்த” ரஸாக்ருதிக”ல (8) 
ச. வரம்ருது'பாஷ ஸுஸ்வரமயபூ ஷ 
வரத்யாக”ராஜ வாக்சேலாவ்ருத (6) 


இராம! நாதமெனும்‌ பிரம்மானந்தத்தின்‌ ரசமே வடிவ 
மாகவுடைய உன்‌ தயையினால்‌ நான்‌ என்றும்‌ ஆனந்தமடைப 
வனாக ஆனேன்‌. இன்சொல்‌ படைத்தவனே! இனிய சுரங்‌, 
சனையே அணிகளாக உடையவனே! சிறப்புற்ற தியாகராஜனின்‌ 
சொல்லாகிய பொன்னாடையணிந்தவனே! 


289 
ரவிசந்த்‌“ரிக (மே. 28) ஆதி” 
ப. நிரவதி*ஸுக, த” நிர்மலரூப 
நிர்ஜித முநிசாப (நி) 


௮, சரதி3பந்தநத நதஸங்க்ரந்த*க 
சங்கராதி” &'யமாந ஸாது?மா௩ஸ ஸுஸத”௩ (நி) 


முதற்‌ பாகம்‌ 213 


ச. மாமவ மரகதமணிநிப; தே”ஹ 
ஸ்ரீமணிலோல ச்ரிதஜ௩பால 
பீ*மபராக்ரம பீ*மகரார்ச்சித 
தாமஸராஜஸ மாநவதூ”ர 
த்யாக“ராஜ விநுதசரண நி) 


எல்லையற்ற ஆனந்தமளிப்பவன்‌ நீ. நிர்மல வடிவத்தவன்‌. 
(கெளதம) ரிஷியின்‌ சாபத்தைப்‌ போக்கியருளியவன்‌. கடலுக்கு 
அணையமைத்தவன்‌. இந்திரனால்‌ வணங்கப்படுபவன்‌. சங்கரன்‌ 
முதலியோரால்‌ துதிக்கப்பெறுபவன்‌. சாதுக்கள்‌ மனத்தில்‌ 
உறைபவன்‌. 


என்னைக்‌ காப்பாயாக. நீ மரகதமணியை யொத்த 
தேகமுடையவன்‌. இலக்ஷ்மியை உகப்பவன்‌. சரணடைந்த 
வரைக்‌ காப்பவன்‌. (எதிரிகளுக்கு) அச்சம்‌ விளைவிக்கத்தக்க 
வலிமையுடையவன்‌. பரமசவனால்‌ அருச்சிக்கப்பெறுபவன்‌. 
தமோகுணம்‌, ரஜோகுணம்‌ நிறைந்தவருக்கு எட்டா தவன்‌. ., 
தியாகராஜன்‌ வணங்கும்‌ பாதன்‌. 


290 
ரவிசந்த்‌'ரிக தே”சாதி” 
ப. மாகேலரா வீசாரமு 
மருக”ந்ந ஸ்ரீராமசந்த்‌“ர (மா) 
௮. ஸாகேதராஜகுமார 
ஸத்‌“பக்தமந்தா”ர ஸ்ரீகர (மா) 
ச. ஐதகூ'ர்ச்சி நாடகஸூத்ர முநு 


ஜக”“மெல்ல மெச்சக” கரமு௩ நிடி.” 
கதி தப்பகாடி"ஞ்சேவு ஸும்‌ நீ 
நத த்யாக”ராஜ கி”ரீசவிநுத (மா) 


எங்களுக்கென்ன கவலை? மதனனைப்‌ பெற்ற ஸ்ரீராசந்திர! 
அயோத்தியா ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்திக்‌ திருமகனே! 
மெய்யடியாரின்‌ மந்தார (கல்ப) விருட்சமே! இருவளிப்பனே! 


நீ (உலக மாந்தரை) ஐதை சேர்த்து, நாடகத்தின்‌ 
சூத்திரக்‌ கயிற்றைக்‌ கையில்‌ பிடித்து, உலகம்‌ புகழும்‌ 
வண்ணம்‌, நடை தவறாமல்‌ ஆட்டிவைக்கிறாயல்லவா? (ஆகவே, 
எங்களுக்கென்ன கவலை?) சிவனால்‌ தொழப்படுபவனே!. 


214 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


291 
ராக”பஞ்ஜரம்‌ (மே. 28) சாபு 
ப. வரதா”கவநீதாசா பாஹி 
வர தா”“௩ஈவமத” நாசாஏஹி . (வ) 


௮. சரதா“ப; கர வித்‌'ருத சராஃ 
சரதா" சுக” ஸுமசரதா”சரஹித (வ) 
ச.  தீவிரதா”த்‌“பு;தக”ம௩ புரத”ஹஈ௩நுத 
ஸ்பு,ரதா"பூரணாஜரா வ௩பர 
க£ரதா”ச௩ துரக” ரதா, த்‌யுதிஜித 
வரதா”ஸ ஐநாக்‌ரேஸர த்யாக”“ராஜ (வ) 


வரந்தருபவனே! வெண்ணெய்‌ உண்ட மாயனே! என்னைக்‌ 
காப்பாயாக. வலிமை மிக்க அரக்கரின்‌ கொழுப்பை யடக்கிய 
வனே! வருக! முகல்‌ வண்ணனே! கரத்தில்‌ கணைகளை ஏந்திய 
வனே! இராக்கதரெனும்‌ மேகத்தை சிதறவடிக்கும்‌ பெருங்‌ 
காற்றே! மன்மதன்‌ தந்தையே! ஆசையற்றவனே! 

யானையை யொத்த நடையுடையவனே! புரமெரித்த 
முக்கண்ணனால்‌ போற்றப்படுபவனே! ஒளிவீசும்‌ அணிகளையுடை 
வனே! தேவரைக்‌ காப்பதில்‌ ஊக்கமுடையவனே! கருடனை 
வாகனமாக உடையவனே! ' .மெய்யடியார்களைத்‌ தன்‌ காந்தி 
யினால்‌ மயக்கியவனே! 


292 
ராக”பஞ்ஜரம்‌ தே”சாதி' 
ப. ஸார்வபெள'ம ஸாகேதராம ம௩- 
ஸார பூல்க ராதா” தேவதா (ஸா) 
௮. பார்வதீரமணார்ச்சித பாத” 3ரமா- 
“பதிவந்த்‌”ய பராத்பர தீ*நப”ந்தோ' (ஸா) 


6. முத்‌”து” முத்‌" தகா” மாடலாடி நதி” 
முந்து” ராக ஸதா” வெத ஜெந்து”சுநு 
கத்து" கத்‌”த”நுசு ஜிரகாலமுநு 
கறகுசுண்‌ ட" $வலெ௩ா த்யாக”ராஜநுத (ஸா) 


1 யுக” 2 பர்க்தவந்த£ாய 2 வெஸநம்‌*பு* 4 வசமா 


முதற்‌ பாகம்‌ 215 


வானவரின்‌ சக்ரவர்த்தியே! அயோத்தி ராமனே! மனமார 
என்னுடன்‌ உரையாடலாகாதா? யார்வதிநாயகனால்‌ தொழப்‌ 
படும்‌ பாதனே! 1 விஷ்ணுவினாலும்‌ வணங்கப்படுபவனே! 
பராத்பர! எளியோரின்‌ துணைவனே! 

இனிமையாக என்னுடன்‌ பேசியும்‌ நீ என்னெதிரில்‌ 
தோன்றாததால்‌ சதா நான்‌ விசனமடைந்து, அப்பேறு என்றைக்‌ 
காகிலும்‌ எனக்கு உண்டா என்று மனமுருகிக்கொண்டே யிருக்க 
வேண்டுமா? 


293 
சஹா௩ (மே. 28) சாபு 
ய. ஊரகே க”ல்கு”நா ராமுநி பக்தி (ஊ) 
௮. ஸாரெகுநு ஸம்ஸாரமுந ஜொச்சி 
ஸாரமநி யெஞ்சுவாரி மகஸுந (ஊ) 


ச. 1. ஆலு ஸுதுலு சுட்டாலு வர ஸத”- 
நாலு காய ப“லாலு கநக த;- 
நாலு கல விபவால கநி யஸ்தி,- 
ராலநே பா'க்‌”யசாலுலகு கா”க (ஊ) 
2. மஞ்சிவாரிநி பொட”கா”ஞ்சி ஸந்ததமு ஸே- 
விஞ்சி மநவிநாலகிஞ்சி யாத£ரி ஸா- : 
தி£ஞ்சி ஸர்வமு ஹரியஞ்சு தெ”லிஸி பா;- 
விஞ்சி மதி”நி பூ'ஜிஞ்சுவாரிகி கா£க (ஊ) 
3 ராஜஸகு“ணயுக்த பூஜல கொகரிஞ்ச- 
காஜ ஸந்நுத த்யாக“ராஜுநி ஜிஹ்வபை 
ராஜில்லு வர மந்த்ர ராஜமுநநு ஸ- 
தா” ஜபிஞ்சே மஹராஜுலகு கா“க (ஊ) 
சதாகாலமும்‌ சம்சாரத்தில்‌ நுழைந்து (ஆழ்ந்து) அதுவே 
இறந்ததென்று நினைப்பவர்களின்‌ மனத்தில்‌ காரணமின்றி 
இராமபக்தி உண்டாகுமா? 
மனைவி, மக்கள்‌, சுற்றத்தினர்‌, சிறந்தவீடுகள்‌, உடல்‌ 
வலிமை, பொன்‌ முதலிய செல்வம்‌ நிறைந்த வைபவங்களைக்‌ 
கண்டு அவை நிலையற்றவையென்று வெறுக்கும்‌ பாக்கியசாலி 
களைத்‌ தவிர மற்றவர்க்கு (எளிதில்‌ கிடைக்குமா இராம பக்தி?) 


1 மும்மூர்த்திகளும்‌ ஸ்ரீராமனது அவதார தர்மத்தை அறிந்து 
அவரை வணங்கினரென்று இராமாயணத்தில்‌ உள்ளது. ஆகவே இது 
பொருத்தமானதே. 


216 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


நல்லோறைத்‌ தரிசித்து, அவர்களை என்றும்‌ சேவித்து, 
அவர்களின்‌ உபதேசங்களுக்குச்‌ செவிசாய்த்து, அவர்கள்‌ 
தல்லுறவை விரும்பி, அனைத்தும்‌ விஷ்ணுமயமென்பதை யறிந்து 
மனமாரப்‌ பூசிப்பவர்களைத்‌ தவிர மற்றவர்க்கு (இராமபக்தி 
எளிதில்‌ கிடைத்தவிடுமா? ் 


பிரமனால்‌ துதிக்கப்படுபவனே! இரஜோகுணம்‌ நிறைந்த 
பூசனை புரியாமல்‌, இத்தியாகராஜனின்‌ நாவின்மீது விளங்கும்‌. 
மந்திர ராஜனயெ இராமநாமத்தை சதா ஜபம்‌ செய்யும்‌ 
அதிர்ஷ்டசாலிகளைத்‌ தவிர மற்றோர்க்கு (இராமபக்தி காரண 
மின்றிக்‌ கிடைக்குமா?) 


294 | 3 
சஹா௩ ரூபகம்‌ 
ப.  ஏமாநதிச்சேவோ யேமெஞ்சிகாவோ - (ஏ) 
௮. நாமாடலு விவோ ராம 

நா தலவ்ராலேமோ (ஏ) 
ச. யசமாயுவு ஸத்‌"பூக்தியு 

ஏகாந்த சித்தமு 

ஸுசரீர மொஸங்கே” பா. 

ஸுர த்யாக”ராஜநுத (ஏ) 


நீ என்ன கட்டளையிட்டனையோ? மனத்தில்‌ என்ன நினைத்‌ 
தாயோ! என்‌ பேச்சைக்‌ கேளாயோ? இராம! இது என்‌ தலை 
யெழுத்தோ? 

புகழ்‌, ஆயுள்‌, ஸத்பக்தி, உன்னிடமே லயித்த சித்தம்‌, 
நல்லுடல்‌ ஆகியவற்றை அருள்பவனே! ஒளி பொருந்திய சிவ 
பெருமானால்‌ வணங்கப்‌ படுபவனே! 


295 
சஹாந௩ தே'சாதி்‌ 
ப. கி”ரிபை நெலகொர்௩ ராமுநி 
குறி தப்பக க“ண்டி (கி") 
அ. பரிவாருலு விரி ஸுரடுலசே நில - 
ப£டி” வீஸருசு கொ”ஸருசு ஸேவிம்பக” (கி") 


-1 ஸ்வாமியவர்கள்‌ சொப்பனத்தில்‌ கண்ட அறுபவத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌ இருதி. இதில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ “மலை” எது என்பது ஆராய்ச்சிக்‌ 
குரிய விஷயம்‌. அது பத்ராசலம்‌ என்பது கல்லூரி வீரபத்திர சாஸ்திரி 
யவரிகலின்‌ அபிப்பிராயம்‌. 


முதற்‌ பாகம்‌ 21 


ச, புலகாங்கிதுடை” யா௩ந்தா"ச்ரு- 
வுல நிம்புசு மாடலாட"“வலெந௩நி 
கலுவரிஞ்ச க”நி பதி”பூடலபை 
கா”செத”௩நு த்யாக”ராஜவிநுதுநி (கி) 
பரிசனங்கள்‌ மலர்‌ விசிறிகளைக்‌ கையிலேந்தி நின்று ஒருவரை 
யொருவர்‌ முந்திக்கொண்டு ஆலவட்டம்‌ சேவிக்க, மலைமீது 
எழுந்தருளியிருக்கும்‌ இராமனைக்‌ குறி தவறாமல்‌ கண்டேன்‌. 
தேகம்‌ புளகிதம்‌ அடைய, ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பெருக, 
ஏதோ கூறவேண்டுமென்று நான்‌ குதூகல மடைந்ததைப்‌ பார்த்‌ 
துப்‌ *பூத்து நாட்களில்‌ உன்னைக்‌ காப்பேன்‌” என்று மொழிந்த 
(இராமனைக்‌ குறி தவறாமல்‌ நான்‌ கண்டேன்‌). 


296 
சஹாந ஆதி” 
ப. தேஹி தவ பத”பக்திம்‌ வை- 
தே*ஹீ பதிதபாவநீ மே ஸதா” (தே), 
௮. ஐஹிகாமுஷ்மிக ப,லதே” 
கமலாஸநா நந்யஜ வரஜ௩நீ (தே) 


ச. 1. கலசவாராசி ஜநிதே கநகபூ ஷணலஸிதே 
கலசஜ &'த முதி'தே காகுத்ஸ்த, ராஜலஹிதே (தே) 
2. அகி”லாண்ட”ரூபிணீ அளிகுலநிப'வேணீ 
மக,ஸம்ரக்ஷகராணீ மம பா'க்‌யகாரிணீ (தே”)- 
3. சரணாக”தபாலநே சதமுக, மத“த”மகே 


தருணாருணாப்‌'ஐ ஈயகே த்யாகராஜஹ்ருத்‌ ஸத*தே (தே). 
விதேஹராஜனின்‌ புதல்வியே! எளியோரைக்‌ காப்பவளே! 
எங்களுக்கு உன்‌ பாதபக்தியை என்றும்‌ அருள்வாயாக. இம்மை. 
யிலும்‌ மறுமையிலும்‌ நற்பயன்‌ அளிப்பவளே! பிரமனையும்‌, மன்‌ 
மதனையும்‌ பெற்ற தாயே! 

(நீ) பாற்கடலில்‌ உதித்தவள்‌. பொன்னணிகளால்‌ பிர 
காசிப்பவள்‌. அகஸ்திய முனிவரின்‌ துதியால்‌ மகிழ்பவள்‌. 
காகுத்ஸ்த வம்ச ராஜனான இராமனுடன்‌ கூடியவள்‌. 

அகிலாண்ட ரூபிணி. வண்டுக்‌ கூட்டத்தையொத்த குழலு 
டையவள்‌. வேள்வி கரக்கும்‌ இராமனின்‌ பத்தினி. எமக்குச்‌ 
சகல பாக்யெங்களையும்‌ அளிப்பவள்‌. g 


218 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


சரணடைந்தவரைக்‌ காப்பவள்‌. நூறு தலைகளுள்ள (மஹி 
ராவண) அரக்கனை வதைத்தவள்‌. செந்தாமரைக்‌ கண்களை 
யுடையவள்‌. தியாகராஜன்‌ உள்ளத்தில்‌ அமர்ந்தவள்‌. 


297 
சஹாந தே'சாதி 
ய. நிஜமுக” நீ மஹிம தெ”ல்பலேரு (நி) 
அ. பூஜா ஸேயுமநி ப”லிகிரி கா”நி 
அஜ க”ஐ ஸிம்ஹ ஸ்ருகா”லாந்தரமநி (ரி) : 


ச. பு'த்‌த்‌யநு தல்லிகி விஷய விடுலகு 
ப்ரொத்‌”து”“கொஸகி” பைகமு லார்ஜிஞ்சே 
ஸித்‌"து'லு ஸுஜநுல ஸபூகு ராநேரநி 
பெத்‌”த”லு ஸ்ரீத்யாக”ராஜவிநுத ராம (நி) 


உண்மையில்‌ உனது மகிமையை எடுத்துரைக்க இம்மாந்‌ 
தர்‌ தகுதியற்றவர்கள்‌. பஜனை செய்யவேண்டுமென்று (வாயி 
னல்‌) கூறுவார்களே தவிர, (இவர்களுக்கும்‌ மெய்யடியார்களுக்‌ 
கும்‌) யானைக்கும்‌ ஆட்டிற்கும்‌, (அல்லது) சிங்கத்திற்கும்‌ நரிக்கு 
முள்ள வித்தியாசம்‌ உள்ளது. 

* புத்தியென்னும்‌ தாயைப்‌ புலலின்பமாகிற விடபுருடர்‌ 
களிடம்‌ சதா காலமும்‌ ஓப்படைத்துப்‌ பணம்‌ திரட்டும்‌ 1சித்தர்‌ 
களும்‌, நல்லோர்‌ கூடியுள்ள சபையில்‌ அடி. வைக்கத்‌ தகுதியற்ற 
“பெரியோர்களும்‌ (உன்‌ மகிமையை எடுத்துரைக்க ஏற்றவர்‌ 
அல்லர்‌). 


298 
சஹாந ரூபகம்‌ 
ய. ரகு;பதே ராம ராக்ஷஸபீ“ம (ர) 
அ.  ப்‌)ருகுஸுதமத”ஹரண முகி 
ப்‌“ருந்த” வந்தித சரண (ர) 


ச. 1. ஸரஸீருஹ ஈய௩ ஸஜ்ஜ௩ ஹ்ருதய நிகேத௩ 
த,ரணீ த;ரதீ,ர ஸீதாமகோஹர 
நிரவதி; ஸுக தா” ப்ரமேய நிருபம நாரத” ஸுகே”ய 
கரத்‌, ருத சரஜால நீல5,வர்ணாமரபால (ர) 


1, 2 இவை கேலிச்‌ சொற்கள்‌. 


முதற்‌ பாகம்‌ 270 


2. தருணாருண நிப'சரண தரணிவம்ச விபூ! ஷண 
வருணாலய மத”த”ம௩ வாரணாவ௩ ்‌ 
கருணாகர கி'ரீசசாபக, ண்ட”ந நிர்ஜிததாப 
பரிபூர்ணாவதார பரபா'மிநீ தூ£ர (ர) 
3. ஹரிஹய பங்கஜப”வநுத புரவைரி பராசரஹித 
நரவரவேஷ தாரகநாமதே;ய 
ஸ்வரஜித க*நரவ பரேச சதபா'ஸ்கர ஸங்காச 
பரிபாலித த்யாக”ராஜ பாஹி ப;க்தஸமாஜ 4 (ர) 


இரகுகுலத்தோன்றலே! இராக்கதரை வதைப்பவனே! 
யரசுராமனின்‌ கர்வத்தையடக்கியவனே! முனிவர்‌ குழாங்க 
ளால்‌ தொழப்படும்‌ பாதனே! 


(நீ) பங்கயக்‌ கண்ணன்‌. நல்லோர்‌ சித்தமிசை வாழ்பவன்‌. 
மகா பர்வதத்தை யொத்த தைரியசாலி. சீதையின்‌ மனங்கவர்‌ 
வோன்‌. எல்லையற்ற ஆனந்தமளிப்பவன்‌ ஒருவராலும்‌ அறியப்‌ 
படாதவன்‌. இணையற்றவன்‌. நாரத முனிவரால்‌ துதிபாடப்‌ 
பெற்றவன்‌. அம்புகளையேந்தியவன்‌. கருமுகில்‌ வண்ணன்‌: 
தேவரைக்‌ காப்பவன்‌. 


செந்தாமரைப்‌ பாதன்‌. சூரிய குலத்தையலங்கரித்தவன்‌. 
சமுத்திரராஜனின்‌ செருக்கடக்கியவன்‌. யானையைக்‌ காத்தவன்‌. 
கருணாகரன்‌. சிவதனுசை ஓடித்தவன்‌. தாபங்களை வென்றவன்‌. 
பரிபூர்ண அவதாரமெடுத்தவன்‌. பிறர்‌ பெண்டிரைக்‌ கண்ணெ , 
டுத்தும்‌ பாரா தவன்‌. 


இந்திரனாலும்‌ பிரமனாலும்‌ வணங்கப்படுபவன்‌. சிவனுக்கும்‌ 
பரா௫ரருக்கும்‌ இதந்தருபவன்‌. சிறந்த மானிட அவதாரம்‌ 
பூண்டவன்‌. தாரக நாமத்தையுடையவன்‌. மேகத்தின்‌ கர்ஜனை 
யொத்த குரலுடையவன்‌. பரமாத்மா. நூறு சூரியரையொத்த 
ஒளிபொருந்தியவன்‌. பக்தரிடையே வாழ்பவன்‌. என்னைக்‌ காதி 
.தருள்வாயாக. 


299 
ஸரஸ்வதீமநோஹரி (மே. 28) தே சாதி£ 
ய. எந்தவேடு”கொந்து” ராகவ 
பந்தமேலரா ஓ ராகவ (எந்‌) 


அ. சிந்த தீ'ர்ச்சுட கெந்த மோடி'ரா 
அந்தராத்ம நாசெந்த ராகநே (நெக்‌) 


220 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. சித்தமந்து” நிந்நு ஐசு ஸெளக்‌, யமே 
உத்தமம்ப” நுசு உப்பொங்கு”சு நு 
ஸத்தமாத்ரமா சால ஈம்மிதிநி 
ஸார்வபெள;ம ஸ்ரீத்யாக”ராஜநுத (எந்‌) 
நான்‌ எத்தனை வேண்டிக்கொண்டும்‌ ஓ ராகவ! உனக்கேன்‌ 
இப்பிடிவா தம்‌? என்‌ கவலையைத்‌ தீர்ப்பதற்கு உனக்கு இத்தனை 
பிகுவா? ஆத்ம ரூபனே! என்னருகில்‌ வராமல்‌ (உனக்கேன்‌ 
இப்பிடிவாதம்‌?) 
என்‌ சித்தமிசை உன்னைத்‌ தரிசிக்கும்‌ சுகமே மேலான 
தென்று மூழ்ந்திருக்கறேன்‌. அனைத்திற்கும்‌ சாரமானவனே! 
உன்னை முற்றிலும்‌ நம்பினேன்‌. ஒருவனைப்‌ பணியாதுலகாள்‌ 
பவனே! 


300 
ஸ்வராவளி (மே. 28) ஜம்ப்‌ 
ப. ப்ராரப்‌"த! மிட்லுண்ட”கா” ஒருல ௩௩ 

பூநிலேது” நீவுண்ட“க” (ப்ரா) 
௮. பால கு“ணசீல ஜ௩பால வரத” க்ருபால 
வால காலாதீத சூலத”ரவிநுத நா (ப்ரா) 


ச. உபகாரி நேநைதே அபகாருலையேரு 
க்ருப ஜூசிதே மிகு”ல நெபமு லெஞ்சேரய்ய 
சபலசித்துலு ப'க்தவேஷாலைநநு ஜூசி 
சத்ருலையேரு ஸ்ரீத்யாக”ராஜாப்த நா (ப்ரா) 
என்‌ பழவினை இவ்வாறிருக்கையில்‌ (என்னைத்‌ தவிர) வேறு 
ஒருவரைக்‌ குறை கூறிப்‌ பயனில்லை. இளங்குமரனே! குண சீலனே! 
மக்களைக்‌ காக்கும்‌ அரசே! வரமளிப்பவனே! கருணாநிதியே! 
காலத்தைக்‌ கடந்தவனே! சூலமேந்திய சிவனால்‌ வணங்கப்‌ 
படுபவனே! ச 
நான்‌ உபகாரம்‌ செய்ய நினைத்தால்‌ (மாந்தர்‌) எனக்குத்‌ 
தங்கு புரிய நினைப்பர்‌. நான்‌ சிறிது இரங்கினால்‌ என்‌ மீது 
குற்றம்‌ சாட்டுகின்றனர்‌. சபலசரித்தமும்‌ பக்‌ தவேஷமும்‌ 
உடையவர்கள்‌ எனக்குப்‌ பரம விரோதிகளாகி விடுகின்றனர்‌. 
இது என்‌ ஊழ்வினைப்‌ பயன்‌ போலும்‌! 


301 
சாம (மே. 28) சாபு 
ப. எடுலைஈ பக்தி வச்சுடகே 
யத்நமு ஸேயவே (௭) 


முதற்‌ பாகம்‌ 227 


௮, மடுமாய பூவமுநு மநத”நி யெஞ்சக 
வடபத்ரசயநுநி பாத“யுக'மு௩ந்து” (௭) 
௪. வித்‌*யா க”ர்வமுலேலே நீ வ- 
வித்‌*யா வசமு கா“£நேலே 
க, த'யோதநாந்வய திலகுநி புரமேலே 
பு”த்‌“த்‌யாசுந தோசதேோலே ஓ மகஸா (௭) 
2. ராமநாமமு ஸேய ஸிக்‌”கா” காரா- 
தே'மி ப”ல்கவு புண்டிபு”க்‌”கா” 
பா;மலகட” தா”டகுமண்டே ஜக்‌”கா” 
பாமர த நுவு ஈம்ம நீர்பு*க"கா" (௭) 
3 போக்‌” பா;க்யமுலயந்து” நிஜ 
பா;க”வதுலுகா”நி பொந்து” ரோஸி 
த்யாக"ராஜ வரது”நி நீயந்து” 
பா“கு'கா த்‌யாநிஞ்சு ப, வரோக”“மந்து” (௭) 
எவ்விதத்‌ திலேனும்‌ பக்தி வருவதற்கு முயற்சி செய்வாய்‌, 
மனமே! கனத்த மாயை சூழ்ந்த இவ்வுலகை நமதென்று எண்‌ 
ணாமல்‌, ஆலிலைமேல்‌ துயில்பவனின்‌ திருவடிகளில்‌ (பக்தி உண்டா 
வதற்கு முயற்சி செய்‌). 
கல்வி கற்றதன்‌ கர்வம்‌ உனக்கேன்‌? நீ அஞ்ஞானத்தின்‌ 
வசமாவதும்‌ எதற்கு? சூரியகுல திலகனின்‌ பட்டணமாயெ 
தியை அடையும்‌ புத்தி உனக்கு விரைவில்‌ தோன்றாத 
தன்‌? 
இராம நாம சங்கீர்த்தனம்‌ செய்ய வெட்கமா? இது உனக்‌ 
குத்‌ தகாது. ஓன்றும்‌ பேசமாட்டாயா? உன்‌ வாயில்‌ புண்ணா? 
பெண்களிடம்‌ முறை தவறி நடக்காதேயென்றால்‌ உனக்கு அவ 
மானமா? இப்பாமர உடலை நம்பினால்‌ அது நீர்க்குமிழியாக 
முடியும்‌. - 
நீ பாக்கியங்களை அனுபவிக்கும்பொழுதும்‌ கூட உண்மை 
யான பாகவதர்களைத்‌ தவிர மற்றோர்‌ உறவை ஒழித்து பகவானை 
நன்கு தியானம்‌ செய்‌. அதுவே சம்சாரமென்னும்‌ வியாதிக்கு 
மருந்து. 
302 


சாம ஆதி” 
ய்‌. சாந்தமு லேக ஸெளக்‌,யமு லேது” 
ஸாரஸத”ள ஈய௩ (சா) 


222 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௮. தா”ந்துநிகைந வேதா”ந்துகிகைந (சா) 
ச. 1. தா£ர ஸுதுலு த*நதா”ந்யமு லுண்டி”௩ 
ஸாரெகு ஜபதப ஸம்பத” க”ல்கி”௩ (சா): 


2. யாகா“தி” கர்மமு லந்நியு ஜேஸி௩ 

பா“கு“க” ஸகல ஹ்ருத”பா;வமு தெலிஸி௩ (சா) 
2. ஆக”ம சாஸ்த்ரமு லந்நியு ஜதி“வி௩ 

பா'க“வதுலநுசு பா*கு”க” பேோரை௩ (சா) 
4. ராஜாதி'ராஜ ஸ்ரீராக'வ த்யாக” 

ராஜவிநுத ஸாது'ரக்ஷக தநகுப (சா) 


கமலக்கண்ணனே! இந்திரியங்களை வென்றவர்க்காயினும்‌ 
வேதாந்திகளுக்காயினும்‌ சாந்தம்‌ (அமைதி) இல்லாவிடில்‌ சுகம்‌. 


இல்லை. 


மனைவி, மக்கள்‌, செல்வம்‌ முதலியன இருந்தாலும்‌, சதா 
சபம்‌, தவம்‌ முதலியன செய்யும்‌ பேறு படைத்தாலும்‌, யாகம்‌ 
முதலிய சடங்குகளனைத்தும்‌ செய்தாலும்‌, சகல உள்ளக்‌ கருத்‌ 
துக்களையறிந்தாலும்‌, வேத சாஸ்திரங்களனைத்தையும்‌ கற்‌: 
முலும்‌, பாகவதர்களென்று நற்பெயர்‌ எடுத்தாலும்‌, ஒருவனுக்கு 
உபசாந்தம்‌ எனப்பெறும்‌ மன அமைதி இல்லாவிடில்‌ சுகம்‌: 
கிடைக்காது. ராஜாதிராஜனே! இராகவனே! சாதுக்களைக்‌. 
காப்பவனே! 


303 

ஸு போஷிணி (மே. 28) ரூபகம்‌: 
ப. ரமிஞ்சுவா ரெவருரா 

ரகூ த்தமா நிநுவிநா (ர) 
அ. சமாதி" ஷட்‌“கு'ணக'ண 

ஸகல புவ ஜநுலலோ (ர). 
ச. ““ரம்‌”யநே ஸுமர்மமு ராமயநே சர்மமு லஸ 

த”மரவருல கப்‌“பெ”கோ த்யாக”ராஜஸந்‌ நுத (ர) 


இரகு குலத்தில்‌ தோன்றிய உத்தமனே! அடக்கம்‌ முதலிய 
க்‌ 7 நிறைந்தவனே! சகல புவனங்களிலுமுள்ள மாந்‌ 
தருள்ளத்‌தில்‌ இரமிப்பவன்‌ (விளையாடுபவன்‌) உன்னையன்றி 
வேறு யார்‌ உளர்‌? 


முதற்‌ பாகம்‌ 223° 


சரம்‌”? என்ற (வினைச்‌) சொல்லிலடங்கிய இரகசியமும்‌, 
“ராம'” என்ற பெயரிலடங்கெ இன்பமும்‌ ஓளிபொருந்திய- 
தேவருள்‌ சிறந்தவர்களுக்கும்‌ கிடைக்குமா? 


304 
ஸுரடி (மே. 28) தே”“சாதி”' 
ப, கீ'தார்த்த, மு ஸங்கீ*தாநந்த”மு 
நீ தாவு ஜூட”ரா ஓ ம௩ஸா (கீ) 
௮, ஸீதாபதி சரணாப்‌”ஜமு லிடு*கொந்௩ 
வாதாத்மஜுநிகி பாக” தெலுஸுரா (க). 
ச, ஹரிஹர பா! ஸ்கர காலாதி”கர்மமு- 


லநு மதமுல மர்மமுல நெறிங்கி*௩ 
ஹரிவர ரூபுடு” ஹரிஹய விநுதுடு” 
வர த்யாக”ராஜ வரது“டு” ஸுகி,ரா (கீ) 


மனமே! பகவத்‌ கதையின்‌ பொருளையும்‌ சங்கீதத்தின்‌ 
ஆனந்தத்தையும்‌ உன்னிடமே (இவ்விடத்தில்‌) காண்பாயாக. 
சீதாநாயகனின்‌ திருவடித்‌ தாமரைகளைத்‌ தன்னுள்ளத்தில்‌ 
கொண்டிருக்கும்‌ அனுமனுக்கு (இவ்வுண்மை) நன்கு தெரியும்‌. 
மால்‌, சிவன்‌, சூரியன்‌, காலம்‌, கர்மம்‌ ஆகிய ஐந்து: 
த கொருப்ங்களையர்‌! மதங்களின்‌ இரக்தியங்களையும்‌ 
அறிந்த வானர இிரேஷ்டனாகிய இவ்வனுமன்‌ இந்திரனால்‌: 
வணங்கப்படுபவன்‌. எப்பொழுதும்‌ சுகித்திருப்பவன்‌. 


305 
ஸுரடி ரூபகம்‌ . 
ப. பூஜுபருல கேல தூண்ட”- 
பாணி ப;யமு மநஸா : | (ப). 
௮. அஜருத்‌”ர ஸுரேசுல- 
காஸ்தா ,௩ மொஸங்கு“ராம (ப) 


பபப திட்‌ தல வு படங்க படப்பட ம ப்ப பப்ப 
* ரம்‌ க்ரிடா* யாம்‌.?” என்பது வடமொழி தாது. ரம்‌ என்ற 
வினைச்சொல்லுக்கு கிரிடை அல்லது விளையாட்டு என்று பொருள்‌. இதி 
விருந்து “ராம* என்னும்‌ சப்தம்‌ பிறக்கிறது. “சகல மாந்தர்களின்‌ 
உள்ளத்தில்‌ விளையாடுபவன்‌' என்ற பெருமை இராமனைத்‌ தவிர மற்ற 
தெய்வங்களுக்கு இல்லை என்பது ஸ்வாமியின்‌ திருவுள்ளம்‌. 


224 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 
ச. அண்ட*கோட்லு நிண்டி"௩ கோ- 

த£ண்ட“பாணி முக, முநு ஹ்ருத்‌- 

புண்ட“ரீகமுந ஜூசி பூஜ ஸல்புசு 

நிண்டு” ப்ரேமதோ க”ரங்கு” 

நிஷ்காமுலகு வர வே- 

தண்ட”பாலு தா”ஸுடை”௩ 

தயாக”ராஜு ஸேயு நாம 4 (ப) 

பிரமன்‌, உருத்திரன்‌, தேவேந்திரன்‌ ஆகியோருக்கு அவர 

வரின்‌ பதவியை அளிக்கும்‌ இராமபிரானின்‌ பஜனையில்‌ ஆழ்ந்‌ 
இருப்பவர்களுக்கு யமபயம்‌ எதற்கு? 


அண்டகோடிகளில்‌ நிறைந்திருக்கும்‌ கோதண்டபாணி 
யாகிய இராமனின்‌ திருமுக மண்டலத்தை இதயத்‌ தாமரையில்‌ 
என்றும்‌ தரிசித்துப்‌ பூசை செய்து அளவற்ற பக்தியுடன்‌ மனங்‌ 
கரையும்‌ பற்றற்ற துறவிகளுக்கும்‌, கஜேந்திரனைக்‌ காத்த பக 
வானின்‌ தாசனாகிய தியாகராஜன்‌ புரியும்‌ நாம சங்கீர்த்தனத்‌ 
இல்‌ ஈடுபடுபவர்களுக்கும்‌ (யம பயம்‌ ஏது?) 


306 
ஸுரடி தே'சாதி' 
ப. ராமசந்த்‌”ர நீத”ய ராம ஏல ராத”ய (ரா) 
௮.  காமகோடிஸுந்த'ர கரத்‌'ரூதமந்த”ர 
ப்ரேமமீற முந்த'ர பி£ல்வ ராகயுந்து*ர (ரா) 
௪. 1. காகநம்பு” தாபமோ கைகமீத” கோபமோ 
கேநு ஜேயு பாபமோ நீகு சக்தி லோபமோ (ரா) 
2. ஆட” தந்‌ ரோஸமோ அலகாடு“பாஸமோ 
மேட'லேகி வாஸமோ மேழுஸேயு தோ“ஸமோ (ரா) 
3. கல்லலைந நேயமா கண்டே நீகு ஹேயமா 
தல்லடி“ல்ல ந்யாயமா த்யாக”ராஜ கேயமா (ரா) 


இராமசந்திர! உன்‌ தயை எனக்கேன்‌ கிடைக்கவில்லை? 
கோடி மன்மதரை நிகர்த்த அழகனே! மந்தரகிரியைத்‌ தாங்கிய 
வனே! மிக்க ஆசையுடன்‌ அழைத்தால்‌ யாரேனும்‌ எதிரில்‌ 
வராமலிருப்பார்களா? 

(இதன்‌ காரணம்‌) வனவாசத்தின்‌ பொழுது நீ அனுபவித்த 
துன்பமோ? அல்லது கைகேயியின்‌ மீது கோபமோ? நான்‌ 
செய்த பாவமோ? அல்லது உனது சக்தியின்மையோ? 


முதற்‌ பாகம்‌ 225 


*(சதை) உன்னைப்‌ பெண்ணென்று பரிகாசம்‌ செய்ததால்‌ 
ரோஷமோ? அல்லது அன்று நீ மேற்கொண்ட உபவாசமோ? 
அரண்‌ மனையில்லா த (வன) வாசமோ? நாங்கள்‌ புரிந்த குற்றமோ? 

என்‌ சிநேகம்‌ பொய்‌ மயமானதோ? அல்லது என்னைக்‌ கண்‌ 
பாலே உனக்கு வெறுப்பா? என்னைத்‌ தத்தளிக்கவிடுவது உனக்கு 
நியாயமா? தியாகராஜன்‌ துதிபாடும்‌ தெய்வமே! 


307 

ஸுரடி ரூபகம்‌ 
ய. ராம தை“வமா ராக” ராக” லோப'மா (ரா) 
௮. மோமு ஜூபுமா ஜக"ந்மோஹந௩ கரமா (ரா) 
ச. 1. தொ”ங்க” ஜாட“லேல இல்லு ப”ங்க”ராயெநா 

ரங்க“டா” விபீ' ஷணுநிகி பங்க” நாமமிடி”நரீ தி (ரா) 

2. வெந்ந தா பு£ஜிஞ்சி கோ”ப கந்யமுக, முந 
திந்ககா” நலந்தி”நட்டு தீ“ஈரக்ஷக ஸீதா (ரா) 


3. நேர்ப்பு ஜூபுமா யங்க”லார்ப்பு பா“புமா 
ஓர்ப்பு க”ல்கு” த்யாக£ராஜு ஓகபாரி சரணண்டே (ரா) 


இராமனெனும்‌ எனது தெய்வமே! வர வர உனக்கேன்‌ இக்‌ 
கஞ்ஜத்தனம்‌? புவனத்தை மோகிக்கச்‌ செய்யும்‌ வடிவுடைய 
வனே! உன்‌ திருமுக தரிசனம்‌ தருவாயாக. 

கள்ளத்தனம்‌ நிறைந்த சைகைகள்‌ எதற்கு? இவற்றினால்‌ 
உன்‌ வீடு பொன்மயமாகி விட்டதா? இரங்கநாதனென்னும்‌ உன்‌ 
அர்ச்சா ரூபத்தில்‌ நீ *விபீஷணனுக்குப்‌ பட்டை நாமம்‌ சாற்றி 
னாய்‌. ;கிருஷ்ணாவதாரத்தில்‌ வெண்ணெயை நீ விழுங்கிவிட்டு 
மிகுதியை கோபியரின்‌ முகத்தில்‌ தடவி அவர்களைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்தாய்‌. எளியவரைக்‌ காப்பவனே! 

என்‌ துயரைப்‌ போக்கியருளி உன்‌ திறமையைக்‌ காட்டு 
வாய்‌. மிகுந்த பொறுமையுடைய இத்தியாகராஜன்‌ ஒருமுறை 
சரணென்று கூறினால்‌ போதாதா? 


* இராமன்‌ காட்டிற்குப்‌ புறப்பட்டபொழுது சதையை உடன்‌ 
அழைத்துச்‌ செல்ல மறுத்ததால்‌ அவள்‌ “ராம! ஜாமாதரம்‌ ப்ராப்ய 
ஸ்த்ரியம்‌ புருஷ விக்ரஹம்‌”? (என்‌ தந்தை அண்‌ வடிவங்கொண்ட 
பெண்ணை மாப்பிள்ளையாகப்‌ பெற்றார்‌) என்று பரிகாசம்‌ செய்தது இங்கு 
குறிப்பிடப்‌ பெறுகிறது. ன 

* இராம பட்டாபிஷேகம்‌ முடிந்த பின்னர்‌ இரங்கநாதனுடைய 
விக்ரஹத்தை விபீஷணன்‌ இலங்கைக்கு எழுந்தருளப்‌ பண்ணிய 
பொழுது பகவான்‌ ஸ்ரீரங்க கோ்ஷேத்திரத்தையடைந்ததும்‌ தான்‌ அங்‌ 
கேயே பள்ளிகொண்ட சம்பவம்‌ இங்கு குறிப்பிடப்படுகிறது. 


இ-—15 


226 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


308 
ஸுரடி தே”சாதி” 
ப. வேறெவ்வரே கதி வேமாருலகு ஸீதாபதி (வே) 
௮. ஈரேடு” லோகமுல கா- 
தாருட“கு” நிநு விநா (வே), 
ச. ப்‌“ருந்தா”“ரகாராதி” முகிப்‌"ருந்த* சுக ஸ௩கஸ- 


நந்த“ந ஸ்ரீநாரதா”ரவிந்தோ” த்‌ பூவ பு- 
ரந்த”ருலகு ஸ்ரீத்யாக”ராஜுநிகி நிநு விநா (வே). 
சீதை மனாளனே! எத்தனை முறை நாங்கள்‌ யோசித்துப்‌ 
பார்த்தாலும்‌, ஈரேழு புவனங்களுக்கும்‌ ஆதாரமான உன்னைத்‌. 
தவிர எங்களுக்கு வேறு யார்‌ புகல்‌? 
வானவர்‌, முனிவர்‌ குழாங்கள்‌, சுகர்‌, ஸநக ஸநந்தனர்‌, 
ஸ்ரீ நாரதர்‌, பிரமன்‌, சிவன்‌, இந்திரன்‌ ஆகியோருக்கும்‌ . இத்‌ 
தயாகராஜனுக்கும்‌ (உன்னையன்றி வேறு யார்‌ கதி?) 


309 
சங்கராபரணம்‌ (மே. 29) ஆதி” 
ப. ஈவரகு ஜூசிநதி” சாலதா” 
யிங்க நா ரீதியா (ஈ) 
௮. பாவ௩மு ஸேயு சக்தி கணக”நி 
பாபமு க“லதா” கரிவரத” நந்‌ (8). 


ச. 1. ஸ்ரீசரணாசுகா”ச௩ சயந ப- 
ரேச நீ பத” குசேசயார்ச்சநமு 
நே ஸேயக து'ராஸசே பூவ 
பாசப”த்‌“து,டை” காஸி தாளி நந்‌ (நீ) 
2. பரலோக பூய விரஹிதுலை௩ 
நருலு நாது“பை மரி யஸூயல 
பூறசிந பா”த*லு தரமுகா*க நீ 
சரண யுக'முலநு சரணொந்திந ௩ந்‌ (நீ. 


முதற்‌ பாகம்‌ 227 


v ட / 
3 நாகா”ச௩ ஸதா”க”மந கருணா- 
ஸாகர நிந்நுவிநா யெவரு நீ- 
வே க”தியநி வேவேக” மொறலநிடு” 
த்யாக”ராஜுநி ராக“ரஹித நக்‌ (நீ) 
இதுவரையில்‌: நீ என்னைக்‌ (காப்பாற்றாமல்‌ வேடிக்கை) 
பார்த்தது போதாதா? இனியும்‌ உன்‌ போக்கு அவ்விதந்தானா? 
அனைத்தையும்‌ புனிதமாக்கும்‌ உன்‌ சக்தியைக்‌ கண்டு விலகாத 
பாவமும்‌ உண்டா? (விலங்காகிய) யானையையுங்‌ காத்தவனே! 
லக்ஷ்மிபதியே! காற்றைப்‌ புசிக்கும்‌ ஆதிசேடன்‌ மீது. துயில்‌ 
பவனே! பரதெய்வமே! உன்‌ திருவடிகளெனும்‌ தாமரைகளை 
நான்‌ அருச்சனை செய்யாமல்‌ துராசை கொண்டு சம்சாரக்‌ 
கட்டினால்‌ பிணைக்கப்படடுத்‌ துன்பம்‌ பொறுக்க முடியாமல்‌ தவிக்‌ 
கும்‌ என்னை (இதுவரையில்‌ வேடிக்கை பார்த்தது போதாதா?) 
பரலோக பயம்‌ சிறிதுமற்ற மாந்தர்‌ என்மீது பொறாமை 
கொண்டு இழைத்த கொடுமைகளைத்‌ தாளமாட்டாமல்‌ உன்‌ 
சரணங்களையே தஞ்சமென்றடைந்த என்னை (இதுவரையில்‌ 
வேடிக்கை பார்த்தது போதா தா?) 
கருடவாகனனே! கருணைக்கடலே! பற்றில்லாதவனே! 
உன்னையன்றி வேறு புகல்‌ யாருளர்‌ என்று ௪தா முறையிடும்‌ 
என்னை (இதுவரையில்‌ வேடிக்கை பார்த்தது போதாதா?) 


310 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ப. எது"ட நிலிசிதே நீது” ஸொம்மு 
லேமி போ”து“ரா* (௭) 
௮. நுது“டி. வ்ராதகா“நி மட்டுமீரநு 
நாதரமு தெ”லிஸி மோஸமு போ”து”“நா (௭) 
ச. ஸராஸரிக” ஜூதுரா நாது“யவ 


ஸரால தெ'”லியுமு வராலடு”க” ஜா- 

லரா ஸகலதே“வராய மநவி வி- 

நராக$ஹர ஸுந்த”ராகார நா (௭) 
2. விதே“ஹஜாரமண தே”“வ ப்‌'ரோவக” 
' நிதே” ஸமய மந்யதே”“வதல வே- 

டதே” ம௩ஸு தெ”லியதே”மி ராகவ 

இதே”“டி. செளர்யமு பதே” பதே” நா (௭) 


1 போ*வுரா 


228 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


3. தராந தொ”ரகநி பராகு நாயெட”- 
நு ராம ஜேஸிதே ஸுரா ஸுருலு மெத்‌- 
துரா யிபுடு” ஈ ஹராமித௩மே- 
லரா பக்த த்யாக”ராஜநுத நா (௭) 
என்‌ எதிரில்‌ தோன்றினால்‌ உன்‌ செல்வம்‌ ஏதாவது போய்‌ 
விடுமா? என்‌ தலையெழுத்தின்படியே எல்லாம்‌ நடக்கும்‌. என்‌ 


சக்தி எனக்குத்‌ தெரியுமாதலால்‌ அளவுக்கு மீறி (உன்னை 
ஏதாவது கேட்டு) மோசம்‌ போவேனா? 


நேர்மையுடன்‌ என்னைக்‌ கண்‌ பார்த்து என்‌ கோரிக்கைகளை 
நீயே யறிந்துகொள்‌. வரங்கள்‌ கேட்க என்னாலாகாது. என்‌ 
விண்ணப்பக்தைக்‌ கேள்‌. தேவர்களின்‌ தலைவனே! பாவங்களை 
யகற்றுபவனே! வடிவழகனே! 


வைதேஹி நாயகனே! என்னைக்‌ காக்க இதுவே தருணம்‌. 
என்‌ மனம்‌ வேறு தெய்வங்களை வேண்டாது. இராகவனே! இது 
உனக்குத்‌ தெரியாதா? இது என்ன சூரத்தனம்‌? 

உன்னிடம்‌ என்றுமில்லாத இப்பராமுகத்தை என்மீது இப்‌ 
பொழுது காட்டினால்‌ தேவரேயன்றி அரக்கர்கூட மெச்சமாட்‌ 
டார்கள்‌. உனக்கு இவ்வநியாயம்‌ ஏன்‌? 


311 
சங்கராப'ரணம்‌ த்ரிபுட 
ப. எந்து“கீ சலமு நேநெவரிதோ தெல்புது” (எந்‌) 
அ.  கந்தர்ப்பஜகக நீகேகாந்த ஜெப்பெநோ ஹரிஹரி (எந்‌) 
ச. 1. கெளஸல்ய ஜெப்பெநோ நீகே ஸம்மதிலேதோ” 


அஹல்ய ஜெப்பெநோ நந்நாத“ரிஞ்சலலேவோ (எந்‌) 
2. கப”ரீபா*ரிணி ஸீதாகாந்த ஜெப்பெநோ லேக 

சபரி ஜெப்பெநோ நீது சாந்தமெந்து“போயெ (எந்‌) 
3. பா£லயெள ஸ்வயம்ப்ரப" ஜெப்பெநோ 

தாள நாதரமா த்யாக”ராஜுநிபை நீ (கெற்‌) 


உனக்கேன்‌ இந்த சஞ்சல புத்தி? இதை நான்‌ யாரிடம்‌ கூறு 
வேன்‌? மன்மதன்‌ தந்தையே! இது எஏப்பெண்மணியின்‌ போத 
னையோ? ஹரி, ஹரி! 

அன்னை கோசலை ஏதேனும்‌ கூறினளோ? அல்லது உனக்கே 
(என்னைக்‌ காக்க) இஷ்டமில்ல்யோ? அகலிகை ஏதாகிலும்‌ கூறி 
னனோ? அல்லது என்னை ஆதரிக்க உனக்குச்‌ சக்தியில்ல்யோ? 
அழூய கூற்தலுடைய சீதை ஏதேனும்‌ உபதேசம்‌ செய்தாளோ? 


முதற்‌ பாகம்‌ 229 


அல்லது சபரி ஏதேனும்‌ உரைத்தாளோ? உன்‌ அமைதி எங்குப்‌ 
டோய்ற்று? சிறுமியாகிய சுயம்பிரபை ஏதாவது போதனை செய்‌ 
தாளோ? இந்நிலைமையை என்னால்‌ பொறுக்க முடியுமா? 


312 
சங்கராபரணம்‌ தே “சாதி” 
ப. எந்து'கு பெத்‌“த”லவலெ பு*த்‌"தீ£யவு 3 
எந்து” போது”நய்ய ராமய்ய (எந்‌) 
௮.  அந்த”றிவலெ தாடி தா£டி வத”ரிதி 
அந்த”ராநி பண்டா”யெ க”த”ரா (எந்‌) 


ச. வேத” சாஸ்த்‌“ர தத்வார்த்த, முலு தெ”லிஸி 
பே*கூரஹித வேதா" ந்தமுலு தெலிஸி 
நாத” வித்‌“ய மர்மம்பு“லநு தெ”லிஸி 
நாத, த்யாக”ராஜநுத நிஜமுக” (எந்‌) 
பெரியோர்களுடையதைப்‌ போன்ற புத்தியை எனக்கு நீ 
அருளா தகதேன்‌? நான்‌ எங்கே போவேன்‌? இராமய்ய! எல்லோ 
ரையும்‌ போல்‌ இறுமாப்படைந்து இங்குமங்கும்‌ குதித்துப்‌ 
பிதற்றினேன்‌. (உன்‌ அருள்‌) எட்டாத கனியாகி விட்டதே! 
வேத, சாஸ்திரங்களின்‌ உட்பொருளை நான்‌ அறிந்தும்‌, 
வேறுபாடில்லாத வேதாந்தங்களையறிந்தும்‌, நாதோபாசனையின்‌ 
இரகசயங்களையறிந்தும்‌ உண்மையில்‌ (மகான்களைப்‌ போன்ற 
புத்தியை எனக்கு நீ அளிக்காததேன்‌?) 


313 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ப. ஏமி நேரமு நந்‌ நுப்‌“ரோவ 
எந்த பா'ரமு நாவல்ல (ஏ) 
௮. ஸாமஜராஜ வரது“ட“நி முநுல 
1ஸத்கீர்த்தி கல்க“லேதா” நாபை (ஏ) 


ச தீ“நப“ந்துவரி தே“வதே”வுடஸ 2- 
மாநக நுடநி த)ர்மாத்முட”நுசுநு 
ஜ்ஞாந த”நுலு கு“ணகா”நமு ஸேய பி”- 
ராந ஜூட”வு த்யாக”ராஜார்ச்சித நாபை (ஏ) 


1 லெஸ்ஸா 2 தே*வுட*“நி 


230 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனை கள்‌ 


நான்‌ புரிந்த குற்றம்‌ என்னவோ? என்னைக்‌ காக்க உனக்கு 
எவ்வளவு பாரமோ? கஜேந்திரனுக்கு அருள்‌ புரிந்தவனென்று 
நீ முற்காலத்தில்‌ புகழ்‌ பெறவில்லையா? 

நீ எளியவரின்‌ நண்பனென்றும்‌, தேவா இதேவனென்றும்‌, 
இணையற்ற பெருமானென்றும்‌, தர்மாத்மாவென்றும்‌ ஞானச்‌ 
செல்வர்கள்‌ உன்‌ குணங்களைத்‌ துதிபாடினால்‌ நீ அவர்களை 
வீரைவில்‌ கண்‌ பாராயோ? (ஆகவே, என்‌ மீது என்ன குற்றம்‌?) 


314 
சங்கராபரணம்‌ சாபு 

ப. புத்‌திராது' புத்‌ "திராது' 
பெத்‌”த”ல ஸாத்‌" து“லு வி௩க (ப்‌) 

௮. பு“த்‌”தி.ராத v பு“த”தி"ராத” 
பூரி வீத்‌"யல நேர்ச்சிஈ (ப) 


ச. 1 தா'ந்ய த'நமுலசேத 

தர்மமெந்தயு ஜேஸிந ய- 

நநய சித்தபக்துல வா- 

க"ம்ருதபாஈமு ஸேயக (பு) 
2. மாக பா'க"வதாதி்‌ ரா- 

மாயணமுலு சதிவிந 

மாநுஷாவதார சரித 

மாமஜ்னுல ஜத கூடக (பு") 
3. யோக” முலப்‌"யஸிஞ்சி£ 

போ'க"மு லெநதோ கல்கி"ந 

த்யாக”ராஜநுதுடெள” ராம- 

தா“ஸுல செலிமி ஸேயக (பு) 


சிறந்த கல்வி கற்றாலும்‌ (ஓருவனுக்கு)ப்‌ பெரியோர்களின்‌ 
உபதேச மொழிகளின்றி (விவேக) புத்தி வராது. 

தானியங்கள்‌, செல்வம்‌ மூதலியவற்றினால்‌ ஏராளமாக தர்‌ 
மங்கள்‌ செய்தாலும்‌, ஓரே சித்தமுடைய பக்தர்களின்‌ நற்‌ 
போதனையாயெ அமுதபானம்‌ செய்யாதவனுக்கு (நல்லறிவு 
கை கூடாது). 

விடாமல்‌ பாகவதம்‌, இராமாயணம்‌ முதலிய நூல்களைப்‌ 
படித்தாலும்‌, பகவான்‌ மானிட அவதாரமெடுத்த இரகசியத்தை 
யறிந்தவர்களுடன்‌ உறவாடாத போனால்‌ (அறிவு பிறக்காது). 


முதற்‌ பாகம்‌ ‘231 


யோகமார்க்கத்தில்‌ ஈடுபட்டாலும்‌, போகங்கள்‌ பலவற்றை 
யடைந்தாலும்‌, தியாகராஜன்‌ வணங்கும்‌ இராமதாசர்களின்‌ 
நட்பைப்‌ பெறாவிடில்‌ (புத்தி வராது). 


ய 315 
சங்கராபரணம்‌ ரூபகம்‌ 
ய்‌, பக்தி பிச்ச மீயவே 

பா”வுகமகு” ஸாத்விக அன்்‌(1 [7 
௮, முக்தி ககி,ல சக்திகி த்ரி - 

மூர்த்துல கதி மேல்மி ராம (ப) 
ரீ, ப்ராணமுலேநிவாநிகி ப”ங்கா”ரு பாக” ஜுட்டி 


ஆணிவஜ்ர பூஷண முரமந்து” பெட்டுரீதி 
ஜாணலகு பு“ராணாக”ம சாஸ்த்ர வேத” ஜப ப்ரஸங்க” 
த்ராண க”ல்கி”யேமி பக்த த்யாக“ராஜநுத ராம (பூ) 
மங்களம்‌ தருவதும்‌ சத்துவகுணம்‌ நிறைந்ததுமான இராம 
யக்தியை எனக்குப்‌ பிட்சையாக அருள்வாய்‌. அதுவே முக்தியை 
யும்‌, சகல சக்திகளையும்‌, திரிமூர்த்திகளையும்‌ காட்டிலும்‌ 
மேன்மை வாய்ந்தது. 

(அத்தகைய பக்தியில்லாவிடில்‌) பிணத்திற்குப்‌ பொன்மய 
மான தலைப்பாகை சுற்றி, மார்பில்‌ வைர நகைகளை அணிவிப்பது 
போல்‌, துணிவும்‌ கபடமும்‌ நிறைந்த ஸ்திரீகளுக்குப்‌ புராணம்‌" 
ஆகமம்‌, சாத்திரம்‌, வேதம்‌, சபம்‌ முதலியவற்றைக்‌ குறித்துப்‌ 
பிரசங்கம்‌ செய்யும்‌ சக்தியை அளித்து என்ன பயன்‌? 


316 
சங்கராபரணம்‌ ரூபகம்‌ 
ய. ம௩ஸு ஸ்வாதீநமை5 யா ௧) நுநிகி 
மரிமந்த்ர தந்த்ரமு லேல (ம) 
அ. தநுவு தாநு கா”த”நி யெஞ்சுவாநிகி 
தபஸு சேயநல த”சரத,பா“ல (ம) 


ச. 1. அந்நி நீவநுசு யெஞ்சிந வாநிகி 
ஆச்ரம பே;த”மு லேல 
கந்நு க“ட்டு மாயலநி யெஞ்சுவாநிகி 
காந்தல ப்‌'ரமலேல தசரத, பா”ல - (ம) 


232 ஸ்ரீதியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


2. ஆஜந்மமு து”ர்விஷய ரஹிதுநிகி ௧க- 
தாகத மிகயேல 
ராஜராஜேச நிரஞ்ஜ௩ நிருபம 
ராஜவத”௩ த்யாக”ராஜவிநுத (ம) 


மனம்‌ தன்‌ வசப்பட்ட ஞானிக்கு மந்திர தந்திரங்கள்‌ 
எதற்கு? தயரதன்‌ மைந்தனே! இவ்வுடல்‌ ஆத்மாவல்ல 
(தானல்ல) என்று நினைப்பவனுக்குத்‌ தவம்‌ செய்யவேண்டிய: 
அவசியம்‌ ஏது? 

அனைத்தும்‌ நீயேயென்று எண்ணுபவனுக்கு (சந்நியாசம்‌ 
முதலிய) ஆசிரம வேறுபாடுகள்‌ ஏது? (உலகம்‌) கண்கட்டு 
மாயையென்று துணிந்தவனுக்குப்‌ பெண்டிர்‌ (பொருள்‌) முதலிய 
வற்றின்‌ மீது மோகம்‌ ஏது? பிறந்தது முதல்‌ கெட்ட விஷயங்‌ 
கனை நாடா மலிருப்பவனுக்கு இறந்தகால, எதிர்கால இந்தனை 
எதற்கு? ராஜாதிராஜனே! நிர்விகாரனே! இணையற்றவனே! 
மதிவதனனே! 


317 
சங்கராப,ரணம்‌ ஆதி” 
ப. மரியாத”கா”து”ரா (ம) 
௮. கருணாகர வாரிநி வீரிநி 
ஸரிஜேஸி சூசுசுண்டே'தி” (ம) 


ச. ராக'மு தாளமு ரக்தி பக்தி ஜ்ஞா௩ 
யோக”மு மறியநுராக”மு லேநி 
பா;க”“வது லுத'ரசயநுலே கா“நி 
த்யாக”ராஜார்ச்சித தாரகசரித (ம) 


கருணாகரனே! நீ அவர்களையும்‌, இவர்களையும்‌, (போலி 
பக்தரையும்‌ மெய்யடியார்களையும்‌) சமமாகக்‌ கருதுவது உனக்கு 
மரியாதையல்ல. 

இராகம்‌, தாளம்‌, உணர்ச்சி, பக்தி, ஞானம்‌, யோகம்‌, 
அன்பு முதலியவையற்ற பாகவதர்கள்‌ தங்கள்‌ வயிற்றை 
நிரப்புவதிலேயே குறியுள்ளவர்களன்றோ? தியாகராஜன்‌ அருச்‌ 
சிக்கும்‌ தாரகசரிதனே! 


318 
*சங்கராப'ரணம்‌ ரூபகம்‌ 
ப. வல்ல கா”த”நக ஸீதா- 
வல்லபா”ப்‌"ரோவு நா (வ) 


*ஹரிகாம்போஜியிலும்‌ பாடப்‌ பெறுகிறது. 


முதற்‌ பாகம்‌ 233 


௮. (8) வல்லநாடி ப;க்தசரித 

மெல்ல வராயநேலரா நா (வ). 
ச. ஸ்தம்ப? முநநு த”ருமருகு“ந 

டிம்ப'டை"யசோத“யொடி“நி 

ட“ம்பு'டை“௩ மு சுகுந்து”நி 

டா”ஸி மருகு”சு 

ஸம்ப விஞ்சி யுக”யுக”மு௩ 

ஸரஸ த்யாக”“ராஜவிநுத 

கும்ப'க ரேசக விது“லநு 

கோ”ரி ப்‌*ரோசிநாவு நா (வ): 

சீதாநாயகனே! என்னால்‌ முடியாதென்று கூறிவிடாமல்‌ 


என்னைக்‌ காப்பாற்று. (இல்லாவிடில்‌) நீ முன்பு பக்தர்களைக்‌ 
காத்த வரலாறுகளையெல்லாம்‌ எழுதி என்ன பயன்‌? 

(பிரஹ்லாதனின்‌ பொருட்டு) கம்பத்திலும்‌, (சுக்கிரீவனுக்‌ 
காக) மரத்தின்‌ மறைவிலும்‌, குழந்தையாக யசோதை மடி 
யிலும்‌, கர்வங்‌ கொண்ட முசுகுந்தனுக்காக ஒளிந்து மறைந்‌. 
திருந்தும்‌ அருள்‌ புரிந்தாய்‌. ஒவ்வொரு யுகத்திலும்‌ அவதார 
மெடுத்து, கும்பகம்‌, ரேசகம்‌ முதலியவற்றை அப்பியாசம்‌ 
செய்யும்‌ (பிராணாயாமம்‌ செய்யும்‌) யோகிகளை நீயாகவே 
தேடிச்‌ சென்று காப்பாற்றினாய்‌. (ஆகவே, என்னால்‌ முடியா 
தென்று கூறிவிடா தே). 


319 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ப. ஸ்வர ராக” ஸுதா'ரஸயுத பக்தி 
ஸ்வர்கா“பவர்க”முரா ஓ ம௩ஸா (ஸ்வ). 
௮. பரமாநந்த”மரே கமலமுபை 
ப£க பே*கமு செலகே”மி மஸா (ஸ்வ): 


ச, 1. மூலாதா'ரஜ நாத”மெறுகு“டே 
முத”மகு” மோக்ஷமுரா 
கோலாஹல ஸப்தஸ்வர க்‌“ருஹமுல 
கு”றுதே மோக்ஷமுரா ஓ மநஸா (ஸ்வ), 
2. மத்‌”த”ல தாளக”துல தெலியக ௩ 
மர்தி“ஞ்சுட ஸுக,மா 


234 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


சுத்‌"த' மகஸுலேக பூஜ சேயுட 


ஸூகர வ்ருத்திரா ஓ மகஸா (ஸ்வ) 
3. பஹு ஐந்மமுலகு பைரி ஜ்ஞாநியை 

ப£ரகு”“ட மோக்ஷமுரா 

ஸஹஜ பூ£க்திதோ ராக"ஜ்ஞா௩ 

ஸஹிதுடு” முக்துடு'ரா ஓ மஸா (ஸ்வ) 


4. ரஜத கி”ரீசுடு“௩க”ஜகு தெல்பு ஸ்வு 
ரார்ணவ மர்மமுலு 
விஜயமுக”ல தயாக”ராஜு டெ”றுகே 
விச்வஸிஞ்சி தெ”லுஸுகோ ம௩ஸா (ஸ்வ) 


மனமே! ஸ்வரம்‌, இராகம்‌ ஆகியவற்றின்‌ அமுதரசத்துடன்‌ 
கூடிய பக்தியே சுவர்க்கம்‌, மோட்சம்‌ இரண்டையும்‌ அளிக்க 
வல்லது. பரமானந்தமென்னும்‌ தாமரை மீது கொக்கும்‌, 
தவளையும்‌ உட்கார்ந்து என்ன பயன்‌? 

மூலாதாரத்தில்‌ பிறக்கும்‌ நாதத்தை அறிவதே மகிழ்ச்சி 
தரும்‌ மோட்சமாகும்‌. கோலாகலம்‌ நிறைந்த (சப்த) ஏழு 
ஸ்வரங்களின்‌ உற்பத்தி ஸ்தானங்களைத்‌ தெரிந்துகொள்வதே 
ஒருவனுக்கு மோட்சமாகும்‌. 

மத்தளத்தின்‌ தாள கதிகளையறியாமல்‌ அதை அடித்தால்‌ 
சுகம்‌ இடைக்குமா? (அவ்விதமே) மனத்தூய்மையில்லாமல்‌ 
பூசை செய்வது மிகவும்‌ நீசமான (பன்றியின்‌) பிழைப்பாகும்‌. 

*அனேக சன்மங்களுக்குப்‌ பிறகு ஒருவன்‌ ஞானியாக 
விளங்குவது மோட்சமடையும்‌ வழியாகும்‌. (ஆயினும்‌) இயற்கை 
யான பக்தியுடன்‌ இராக ஞானம்‌ படைத்தவன்‌ அதிவிரைவில்‌ 
முக்தன்‌ ஆகிறான்‌. 

கைலாசபஇயாகிய சிவபெருமான்‌ பார்வதிக்குரைத்த இந்த 
**ஸ்வரார்ணவ”” இரகசியங்களையறிந்து வெற்றி பெற்ற தியாக 
ராஜனை நம்பி இவற்றை நீ தெரிந்துகொள்‌. 


320 
அடா,ண (மே. 29) ஆதி” 
ப. அட்ல ப”லுகுது” நிட்ல ப”லுகுது” 
வந்து” கேமி ஸேது ராம நீ (வ) 


**-பஹுூநாம்‌ ஐந்மநாமந்தே ஜ்ஞாநவான்‌ மாம்‌ ப்ரபத்யதே'” 
(அனேக சன்மங்களின்‌ முடிவில்‌ ரானி என்னை வந்தடைதிறன்‌) என்பது 
சதையில்‌ கண்ணன்‌ கூறிய மொழி. 


முதற்‌ பாகம்‌ 4 235 


௮, தொட்ல ஈர்பகுல நூதுவு மறிமறி 
தோசி௩ட்லு கி”ல்லுதுவு ஸ்ரீராம நீ (வ) 
ச. ஜீவுல சிக்ஷிஞ்சக” நேர்த்துவு சிரஞ்‌- 
ஜீவுலுகா” ஜேய நேர்த்துவுரா 
பாவமெறிகி” ப்‌*ரோதுவு ஸத்‌“பூக்த 
பா,க“தே,ய ஸ்ரீ த்யாக”ராஜவிநுத (அ) 
நீ அவ்விதமும்‌ பேசுவாய்‌. இவ்விதமும்‌ பேசுவாய்‌. அதற்கு 
நான்‌ என்‌ செய்வேன்‌, இராம? தொட்டிலில்‌ குழந்தைகளை 
யிட்டு ஆட்டுவாய்‌. பின்னர்‌ உனக்குத்‌ தோன்றும்பொழுது 
அவர்களைக்‌ கிள்ளியும்‌ விடுவாய்‌. 
ஜீவர்களுக்கு சிட்சை விதிக்கவும்‌ அறிவாய்‌. அவர்களைச்‌ 
சிரஞ்சிவிகளாக்கி ரட்சிக்கவும்‌ அறிவாய்‌. மாந்தரின்‌ மனோபாவ 
மறிந்து அவர்களைக்‌ காப்பதும்‌ நீயே! நீ பக்தரின்‌ பேரதிர்ஷ்ட 
, மல்லவா? 


321 
அடா, ண ஜம்ப 
ய: அநுபம கு“ணாம்பு”தீ' யநி நிந்நு நெர௩ம்மி 
யநுஸரிஞ்சி5 வாட“நைதி (அ) 
௮. மநுபகயெ யுந்ஈாவு மநுபதீ வ்ராஸிமே 
மநுப மாகெவரு விநுமா தூய ராநி (அ) 


ச. 1. ஜக ஜாமாதவை ஐநகஜா மாதவை 
ஜக ஜாலமு சாலு சாலுநு ஹரி (அ) 
2. கககபடத”ர நந்நு ௧௧ கபடமேல தநு 
கநகபட ௩ ழ ஸேதுகா”நி பூ“நி 
3. கலலோந நீவே ஸகலலாக நாதா, கோ- 


கல லோகுவக” நிச்சி கா”சிநதி” விநி (அ) 
4. ராஜகுல கலசாப்‌“தி! ராஜ ஸுரபால கஜ 
ராஜரக்ஷக த்யாக“ராஜவிநுத (அ) 


நிகரற்ற குணக்கடல்‌ நீயேயென்று திடமாக நம்பி உன்னைப்‌ 
யின்பற்றுபவனாக ஆனேன்‌. என்னைக்‌ காப்பாற்றாமலே ருக்‌ 
கருயே! மநுவம்‌௪த்தின்‌ நாயகனே! என்‌ எளிமையை விவரித்து 
உனக்கு எழுதியனுப்ப எனக்கு யாருளர்‌? இதைக்‌ கேள்‌. உன்‌ 
தயைவருமாறு செய்வாய்‌. 


236 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


ஜநக மகாராஜனின்‌ மருகனே! ஜானகியின்‌ தாயாகிய பூம்‌ 
தேவியைப்போல்‌ பொறுமையுள்ளவனே! என்‌ தந்தையே! கால 
தாமதம்‌ இனிப்‌ போதும்‌, போதும்‌, ஐயனே! 

பொன்னாடையணிந்தவனே! என்னைப்‌. பார்த்து உனக்குக்‌ 
கபடமேன்‌? இவ்வுடலென்னும்‌ செல்வத்தையே நான்‌ சதா 
நினைக்கிறேனென்றா? 

சகலலோகநாதனே! கனவிலும்‌ நீயே என்‌ தெய்வம்‌, 
(திரெளபதிக்கும்‌ கோபியருக்கும்‌) அவர்களது பக்திக்கு வசப்‌ 
பட்டு நீ அடையளித்துக்‌ காப்பாற்றியதை நான்‌ கேள்வி: 
யுற்றிருக்கிறேன்‌. 

அரச வம்சமென்னும்‌ கடலில்‌ உதித்த சந்திரன்‌ நீ. தேவ 
ரைக்‌ காப்பவன்‌. கஜேந்திரனை ரட்சித்தவன்‌. இயாகரா ஜனால்‌: 
வணங்கப்பெறுபவன்‌. 


322 
அடா, ண த்ரிபுட 
ப. ஏபாபமு ஜேஸிதிரா ராம நீ 

கேபாடைந த”யராது” நே (றே), 


௮. நீ பாத'முலநு க மொறலிடி'தே 

8 பாடுக விரி விந௩ட்லுண்டு"டகு நே (றே), 
ச. 1.நாத” ரூபுட”வகி விநி நே ஸ்ரீ- 

காத, நிந்நு ஈம்மிதிநி 

நா தா”புரமுக நுண்டி'யு நந்‌- 

நாத”ரிஞ்சக யூரகுண்டு'டகு நே (நே), 

2. எந்து'கநுசு ஸைரிந்துநுரா ராம 
முந்து" வெநுக தோசது'ரா 
முந்த”ர நிலிசி ப”லுகுரா நா- 


யந்து” நீகு ஈவறகு மறபுரா (ஏ) 
3. கா”ரவிம்ப த£யராதா” பாலு- 
ம காரு மோமு ஜூபராதா” 

யூரகுண்டு“ட மரியாத” நா- 

தூர தெ£ல்புவா ரெவ்வரு லேரா (ஏ). 


4, கந்நவாரிறநி வேடி"நாநா நா- 
யந்ந நிந்நாடு” கொக்நாநா 


முதற்‌ பாகம்‌ 237 


நிந்நு நம்மிநவாட” நு கா“நா முறி 

ஸந்நுத கபடமுலந்நி நாதோகா (ஏ) 
5. வி௩வய்ய இ௩குலத! நமா ராமா 

நிந்நு நம்மி யிங்க து'ரிதமா ப- 

வ௩முந நீ கிதி” க;௩மா நீ- 

ம௩ ஸிடுவண்டி த”நுசுநு தெலுபுமா _- (ஏ) 
6. ஸத”யுடை” யிங்க பராகா நா : 

ஹ்ருத"யவாஸுடு* நீவே காக 

இதி” பு”த்‌“தியநுசு தெ”ல்பலேக நாடு” 

மொத”லுகா”நு யூரகுந்காவு கா”க (ஏ) 
7. ராஜசேக,ர ஸந்நுதாங்க” தயாக”- 

ராஜ ஹ்ருதா”ப்‌ஜ ப்‌, ரங்க" 

ராஜித கருணாபாங்க” ரதி 

ராஜ ஜ௩க பாபத்‌'வாந்தபதங்க" (ஏ) 


இராமனே! நான்‌ என்ன பாவம்‌ செய்தேன்‌? உனக்குச்‌ 
அறிதும்‌ தயை: வரவில்லையே! உன்‌ திருவடிகளைக்‌ காணவேண்டு 
மென்று நான்‌ முறையிட்டால்‌ நீ அதைக்‌ கேட்டும்‌ கேளாதது 
போல்‌ உன்‌ போக்குப்படி இருப்பதற்கு (நான்‌ என்ன பாவம்‌ 
செய்தேன்‌?) 

லக்ஷ்மிபதியே! நீ நாதஸ்வரூபன்‌ என்று கேள்வியுற்று உன்னை 
ல நீ என்னருகிலிருந்தும்‌ என்னையா தரியாமல்‌ இருப்ப 

தன்‌? 

நான்‌ எதையென்று பொறுப்பேன்‌? எனக்கு முன்பின்‌ 
தெரியவில்லை. நீ என்‌ எதிரில்‌ தோன்றி என்னுடன்‌ பேசு. இது 
வரையில்‌ நீ என்னை மறந்துவிட்டாயே! 

என்னை கவுரவிக்க உனது தயை வராதா? பால்‌ வடியும்‌ 
முகத்தை நீ காட்டலாகாதா? நீ சும்மா விருப்பது மரியாதையா? 
இது என்‌ சொந்த ஊரா? உன்னிடம்‌ கூறுபவர்‌ யாருமிலரா? 

கண்டவரையெல்லாம்‌ நான்‌ இரந்தேனா? என்‌ அண்ணலே! 
உன்னைக்‌ குறை கூறினேனா? நான்‌ உன்னையே நம்பியவனல்லவா? 
முனீவரால்‌ தொழப்படுபவனே! உன்‌ கபடமெல்லாம்‌ என்னிட 
மேதானா? 

தயை நிறைந்த உனக்கு இன்னும்‌ பராமுகமா?. என்‌ இத 
யத்தில்‌ வசிப்பவன்‌ நீயேயல்லவா? நற்புத்தியை எனக்குப்‌ புகட்‌ 
டாமல்‌ நான்‌ பிறந்த நாள்‌ முதல்‌ சும்மாவிருக்கிறாயே! 

பிறை சூடிய பெருமானால்‌ வணங்கப்படுபவனே! இயாக 
ராஜனின்‌ இதயத்‌ தாமரையை வட்டமிடும்‌ வண்டே! . கருணை 


238 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


5 ய த்‌ வாகன்‌ 2ல்‌ 
கடைக்கண்‌ பார்வையுடையவனே 
ரர ர பெலும்‌ இருளை யகற்றும்‌ சூரியனே! 


323 
அடா,ண ஆதி” 
ப. ஏல நீ த”டராது“பராகு ஜேஸே 
வேல ஸமயமு காது" (ஏ) 
௮. பால கககமயசேல ஸுஜ௩பரி- 


பால ஸ்ரீ ரமாலோல வித்‌ ரதசர 

ஜால சுப;த” கருணாலவால ௧௩ 

நீல நவ்ய வ௩மாலிகாப£ரண (ஏ). 

ச. ராரா தே”வாதி'தே”வ ராரா மஹாநுபா'வ 

ராரா ராஜீவநேத்ர ரகு,வரபுத்ர 

ஸாரதர ஸுதாபூர ஹ்ருதய பரி 

வார ஜலதிகம்பீ'ரத”நுஜஸம்‌- 

ஹாரமத”க ஸுகுமாரபு”த” ஜ௩ வி- 

ஹார ஸகலச்ருதிஸார நாது'பை (ஏ) 
2. ராஜாதி,ராஜ முநிபூஜிதபத” ரவிஃ 

ராஜலோச௩ சரண்ய அதி லாவண்ய 

ராஜத)ரநுத விராஜதுரக” ஸுர 

ராஜவந்தி"த பதா"ஜஜநக தி*௩ 

ராஜகோடி ஸமதேஜ த" நுஐ கஜ 

ராஜ நிசய ம்ருக”ராஜ ஜலஜமுக, (ஏ) 
3. யாக”ரக்ஷ£ண பரமபாகவதார்ச்சித 

யோகி'ந்த்‌'ர ஸுஹ்ருத்‌"பா*வித ஆத்‌"யந்தரஹித 

நாக'சய௩ வராக” வரத”புந்‌- 

நாக”ஸுமத”ர ஸதா”க” மோசந ஸ. 

தா“க”திஜ த்‌, ருதபதா”க” மாந்தசர 

ராக”ரஹித ஸ்ரீ த்யாக”ராஜநுத (ஏ) 


முதற்‌ பாகம்‌ 239° 


உன்‌ தயை ஏன்‌ வரவில்லை? என்னைப்‌ பராமுகம்‌ செய்து 
விடுவாயோ? என்னைக்‌ காக்க இது தருணமல்லவா? 

பாலனே! பீதாம்பரம்‌ அணிந்தவனே! நல்லோரைப்‌: 
பாலிப்பவனே! திருமகளை உகப்பவனே! அம்புகளை ஏந்திய 
வனே! சுபம்‌ தருபவனே! கருணைநிதியே! முகில்வண்ண! வன 
மாலையணிந்தவனே! 

தேவாதி தேவனே! வருக! மகானுபாவனே! வருக! தாம 
ரைக்‌ கண்ணனே! வருக! ரகுகுலத்‌ தோன்றலே! சிறந்த அமுதம்‌ 
நிறைந்த உள்ளத்தவரைப்‌ பரிஜனங்களாக உடையவனே! 
கடலையொத்த கம்பீரம்‌ வாய்ந்தவனே! அரக்கரை மாய்ப்பவனே!' 
மதனனை நிகர்த்த அழகனே! அறிஞருடன்‌ உறவாடுபவனே! 
சகல வேதங்களின்‌ சாரமே! 

(நீ) ராஜாதிராஜன்‌. முனிவர்‌ தொழும்‌ பாதன்‌. சூரிய 
சந்திரரைச்‌ கண்களாக உடையவன்‌. தஞ்சம்‌ புகத்தகுந்தவன்‌. 
மிக்க எழிலுடையவன்‌. பிறையணிந்த சிவனால்‌ வணங்கப்‌: 
படுபவன்‌. பட்சிராஜனான கருடனை வாகனமாக உடையவன்‌. 
தேவேந்திரன்‌ வணங்கும்‌ பாதன்‌. பிரமனின்‌ தந்‌ைத. கோடி 
சூரியப்பிரகாசன்‌. அரக்கரெனும்‌ யானைக்‌ கூட்டத்திற்குச்‌ 
சிங்கம்‌ போன்றவன்‌. தரமரையொத்த முகத்தவன்‌. 

நீ வேள்வி காப்பவன்‌. பரம பாகவதர்களால்‌ அருச்சிக்கப்‌' 
படுபவன்‌. ஆப்தராகிய யோகியரால்‌ தியானிக்கப்படுபவன்‌. 
ஆதியும்‌ அந்தமும்‌ அற்றவன்‌. ஆதிசேடன்‌ மீது துயில்பவன்‌. 
கஜேந்திரனுக்கு வரமளித்‌ தவன்‌. புன்னை மலர்களை யணிபவன்‌. 
என்றும்‌ பாவங்களையகற்றுபவன்‌. வாயு புத்திரனான அனுமன்‌ 
தாங்கும்‌ பாதன்‌. உபநிடதங்களில்‌ சஞ்சரிப்பவன்‌. ஆசை: 
யற்றவன்‌. 


324 
அடா,ண ஆதி' 
Li. கட்டு ஜேஸிகாவு ராம பூந்து" (க). 
௮. மட்டு மிதமு லேநட்டி தேவதா 
மதமுலலோ ஜொரப”“டு“தாமண்டே (க): 
ச. மா மதமுலநு லலாடமு௩ பிதா 


மஹுடு”வ்ராயலேத”நுசுநு மறி மறி 
காம மத”முலகு ஹிதவநுசு நிஷ்‌- 
காம த்யாக“ராஜுகு தோ”சே (௧): 
“எல்லையின்றிப்‌ பரவியுள்ளவையும்‌ மற்ற தெய்வங்களை 
உபாசனை செய்பவையுமாகிய மதங்களில்‌ நுழைவோம்‌”* என்றால்‌: 
(அவ்விதம்‌ செய்ய முடியாமல்‌) இராமநாமம்‌ என்ற பாசத்தி 
னால்‌ என்னை இறுகப்‌ பிணைத்துவிட்டாய்‌. 


240 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி தீர்த்தனைகள்‌ 


தவர தைப்‌ (பி க்கும்பொழுதே) பிரமன்‌ நம்‌ 
இற்றிவில்‌ எழுதிலிடவில்லை! மென்றும்‌, (துர்மதங்கள்‌) காமம்‌, 
செருக்கு முதலியவற்றை விளைவிக்குமென்றும்‌ பற்றில்லாத இத்‌ 
2யாகராஜனுக்குத்‌ தோன்றும்‌ வண்ணம்‌ (பாசத்தினால்‌ இறுகப்‌ 
பணைத்துவிட்டாய்‌). 


325 
அடா, ண ஆதி” 
ப. செடே“பு'த்‌ "தி, மாநுரா (செ) 
௮.  இடே”பாத்ரமெவரோ ஜூட”ரா (செ) 


ச. பூ'வாஸிகி தகு'ப,லமு க'ல்கு'௩நி 
பு'து'லு பல்க வி௩லேதா” ம௩ஸா 
ஸ்ரீ வாஸுதே”வஸ்‌ ஸர்வமநுசுநு 
சிந்திஞ்சர த்யாக"ராஜ விநுதுநி (செ) 
மனஃம! நீ துர்ப்புத்தியை விட்டுவிடு. (சாசுவதமான பல 


அளிக்கக்‌ கூடிய) தகுந்த பாத்திரம்‌ (தெய்வம்‌) யாரென்பதை 
அறிந்துகொள்‌. 

இப்பூவுலகில்‌ பிறந்தவனுக்கு (பழவினைப்படி) தகுந்த பயன்‌ 
கிடைக்குமென்று பெரியோர்கள்‌ கூறி நீ கேட்டதில்லையா? 
““இவ்வனைத்தும்‌ ஸ்ரீ வாஸுதேவனே”*' என்று சிந்தனை செய்‌ 


வாயாக. 


326 
அடா,ண ரூபகம்‌ 
ப. நாரத”கா“௩ லோல நதஜ௩பரிபால (கா) 
௮. நீரத“ஸமநீல நிருபமகு'ணசீல (௩ா) 


ச. கீவுலேக யேதநுவுலு நிரதமுகா" நடு” சுநு 
நீவுலேக யேகருவுலு நிக்கமுகா” மொல சுநு 
நீவுலேக யேவாநலு நித்யமுகா” கு”ரியுநு 
நீவுலேக த்யாக'ராஜு £கு“ணமுல நெடு பா“டு“நு (நா) 


வக்ப்‌ ல்‌ ிருப்பமுள்ளவனே! அடியார்களைப்‌ 

வ்‌ ரு ல வண்‌ ௬ ன்‌ 

ரசல்‌ த்து வண்ணனே! இணையற்ற குணசீலனே! 
நீமின்றி மனிதவர்க்கம்‌ இவ்வுலகில்‌ எப்படிப்‌ பிழைக்க 

ற 0 2 நீம்‌ ப்‌ ன்‌ 4 ௦ 

2௮ மழை த தாவரங்கள்‌ எவ்விதம்‌ ளைக்கக்கூடும்‌? 

நீயின்றி மழை எங்கனம்‌ தவறாமல்‌ த டட 

விடில்‌ இத்தியாகராஜன்‌ எப்ப... பாழியமுடியும்‌? நீயில்லா 

வ்பி அ யாகராஜன்‌ எப்படி ஆ - ன்‌ 

முடியும்‌? எ குணங்களைத்‌ துதிபாட 


முதற்‌ பாகம்‌... , ஈவு 241 


327 - 11 2 ப , 
அடாண ம்‌ ரூபகம்‌ 
11, பஜ ஸேயராதா” ராம A (ப) 
௮.  அஜருத்‌”ராது”லகு ஸதத ்‌ 

மாத்ம மந்த்ரமை௩ ராம (ப) 


ச. 1. கறகு பூங்கா”ரு வல்வ 
கடி நெந்தோ மெறயக” 
சிநுநவ்வுலுக”ல முக, முநு 


சிந்திஞ்சி சிந்திஞ்சி (5) 
2 அருணாபா,த,ரமுநு 

ஸுருசிர த”ந்தாவலிநி 

மெறயு கபோலயுக”“முநு ்‌ 

நிரதமுநநு த£லசி த£லசி : (ய) 


3. பா£கு'க” மாநஸ பவ- 
ஸாக”ரமுநநு த"ரிம்ப 
த்யாக”ராஜு ம௩விநி விநி 
தாரகமகு”ராமநாம ்‌ (ப) 
பிரமன்‌, உருத்திரன்‌ முதலியோருக்கு ஆத்ம மந்திரமாகிய 
இராமநாமத்தை பஜனை செய்யலாகாதா? 
பத்தரை மாற்றுப்‌ பொன்னாடை அரையில்‌ அழகுடன்‌ 


விளங்க புன்சிரிப்புத்‌ தவழும்‌ அவனுடைய திருமுகத்தை 
நினைத்து, (பஜனை செய்யலாகாதா?2) 

அவனுடைய சிவந்த உதடுகளையும்‌, முத்துப்போன்ற 
பல்வரிசையையும்‌, பளபளவென்று மின்னும்‌ இரு கன்னங்களை 
யும்‌ சதா எண்ணி, எண்ணி (பஜனை செய்யலாகா தா?) 

மனக்‌ கற்பனையிலுதித்த சம்சாரக்‌ கடலைக்‌ கடக்க உதவும்‌ 
தாரக மந்திரமாகிய இராமநாமத்தை இத்தியாகராஜனின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டாவது (பஜனை செய்யலாகா தா?) 


328 
அடா,ண தே”சாதி” 
ய. மும்மூர்த்துலு கு'மிகூ£டி" பொக”டே” 
முச்சட விநுகோரே (மும்‌) 


தி176 


242 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௮. ஸம்மதிகா” ராஜு கொடுக௩க” விநி 
ஸம்சயமு தீரக ஸ்ரீராமுநி (மும்‌) 


ச. ரோஸமுதோ ரகு$ராழுநி கு£ணமுல 
ரூடி க” தூம குணமுல நடு வ்ராஸி 
த்ராஸுந நிட“ஸரி நில்வலேத”நி 
த்யாக”ராஜநுது டெ"வடோ” யநுசுநு (மும்‌), 
(அனைவரும்‌) சம்மதத்துடன்‌ “இவன்‌ ராஜகுமாரன்‌?” 
என்று கூறவும்‌, தங்களுடைய சந்தேகம்‌ தீராமல்‌ மும்மூர்த்தி: 
களும்‌ ஒன்று கூடி இராமனைப்‌ போற்றும்‌ இச்‌ செய்தியைக்‌ 
கேளீர்‌. 
ரோஷத்துடன்‌ இரகுராமனின்‌ குணங்களையும்‌ தங்கள்‌ 
குணங்களையும்‌ வேறு வேறாக எழுதித்‌ தராசில்‌ வைக்கவும்‌, அது: 
சமமாக நிற்காததால்‌ “*தியாகராஜன்‌ வணங்கும்‌ இத்தெய்வம்‌ 
எவனோ” என்று வியந்து (மும்மூர்த்திகள்‌ இராமனைப்‌ போற்றும்‌. 
செய்தி கேளீர்‌). - 


329 
அடாணா ஆதி 
ய. ஸ்ரீபப்ரிய ஸங்கீ“*தோபாஸ௩ 
சேயவே ஓ மநஸா ஸ்ரீ 
௮. தாபஸஜநமா௩ஸ த*ஈழு த்ரி 
தாப ரஹித ஸப்தஸ்வரசாரி ஸ்ரீ. 
ச. ரஞ்ஜிம்ப ஜேஸெடு” ராக”ம்பு"லு 
மஞ்ஜுளமகு” நவதாரமுலெத்தி 
மஞ்ஜீரமு க;ல்லரி ஈடிஞ்சு 
மஹிம தெலியு த்யாக*ராஜ நுதுட'கு (ஸ்ரீ) 
மான சங்கத்தை உபா செய்ய டிக்கு உகந்தது 
ய்வாயாக. 


அ வ று த தியாகராஜன்‌ வணங்கும்‌ தெய்வமாகிய 
(இலக்ஷ்மி நாயகன்‌ உகக்கும்‌ சங்தே உபாசனை செய்யா சு] 
7! (்‌ 


முதற்‌ பாகம்‌ 5 ட 242 


330: 
ஆரபி; (மே. 29) ல சாபு 
ப. ஓராஜீவாக்ஷ ஓரஜூபுலு ஜூசே 

வேரா நே நீகு வேரா ணு டல்‌ (ஓ) 


௮. நேரநி நாபை நேரமுலெஞ்சிதே 
காராத'நி பல்கேவாரு லேரி நந்நு ... (ஓ) 
ச. 1. மக்குவதோ நிந்து ம்ரொக்கி௩ ஜநுலகு - 
திக்கு நீவை யதி க்‌'ரக்கு5.ப்ரோதுவநி 
எக்குவ ஸுஜநுலயொக்க மாடலு விநி 
சக்கறி ஸ்ரீராம த்‌'க்கிதி "தரா (ஓ) 
2. மிதிமேரலேநி ப்ரக்ருதிலோ௩ த”கி'லிநே 
மதிஹீநுடை“ஸந்நுதி ஸேயநேரக 
ப”திமாலி நீவே க”தியநி நெர ஈம்‌- 
மிதி கா”நி நிநு மறசிதிநா ஸந்ததமு (ஓ) 
3. மாவரஸுகுண உமாவரஸந்நுத ( 
தே”வர தூயசேஸி ப்‌*ரோவக” ராதா” 
பாவ ப'கதஜகாவ௩ மஹாநு 
பாவ” த்யாக"ராஜபா'வித இங்க நந்நு (ஓ) 
ஓ தாமரைக்‌ கண்ணா? என்னை நீ ஓரப்பார்வை பார்ப்ப 
தேன்‌? நான்‌ வேற்று மனிதனா? ஒன்றும்‌ அறியாத என்மீது 
மாந்தர்‌ குற்றங்‌ கண்டு பிடித்தால்‌ “அப்படிச்‌ செய்யலாகாது” £ 
என்று கூற எனக்கு யாருமிலர்‌. 


பக்தியுடன்‌ உன்னை வணங்குபவர்களுக்கு நீயே தஞ்சமாகி 
விரைவில்‌ அவர்களைக்‌ காப்பாயென்று பெரியோர்கள்‌ கூறக்‌ 
கேட்டு நற்குணங்கள்‌ நிறைந்த உன்னை நான்‌ வந்தடைந்தேன்‌. 

கங்கு கரையில்லாத இப்பிரபஞ்சத்தில்‌ சிக்கி நான்‌ மதி 
யிழந்து உன்னை நன்கு அருச்சனை செய்யாதபோதிலும்‌, அடி 
பணிந்து நீயே எனக்குக்‌ கதியென்று நம்பினேனே தவிர என்‌ 
வது உன்னை மறந்தேனா? 

இலக்குமி நாயகனே! சுகுணனே! சிவனால்‌ துதிக்கப்படு 
பவனே! தேவனே! தயையுடன்‌ என்னைக்‌ காக்கலாகாதா? தூய 
வனே! அடியாரைப்‌ பாலிப்பவனே! மகானுபாவனே! 


244 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி சீர்த்தனை கள்‌ 
331° 


ப. சால கல்லலாடு”. கொந்௩ 

ஸெளக்‌,யமேமிரா (சா) 
௮ காலமு போநு மாட நிலுசுநு 

கல்யாணராம நாதோ 
ச. தல்லி தண்ட்‌'ரி கேநுண்ட* (சா) 

தக்கிந பரயமேலராயநி 

பலுமாரு நீவெந்தோ பா)ஸலுசேஸி 

இலலோ ஸரிவாரலலோ 

எந்தெந்தோ ப்‌”ரோசுசுண்டி” பெத்‌”- 

த”லதோ ப”ல்கி மெப்பிஞ்சி த்யாக”ராஜுநிதோ (சா) 

நிரம்பவும்‌ பொய்‌ உரைப்பதால்‌ நீ அடையும்‌ சுகம்‌ என்ன? 

கல்யாணராம! காலம்‌ கழிந்துவிடும்‌, பேச்சு ஒன்றே நிலைத்து 
1112 ண ்‌ ்‌ 
“உனக்குத்‌ தாய்‌ தந்தையராக நானிருக்கையில்‌ வீண்‌ 
பயம்‌ ஏனடா?” என்று பலமுறை நீ எத்தனையோ : மொழிகளைக்‌ 
கூறி, இவ்வுலகில்‌ என்‌ போன்றவர்களுள்‌ பலரைக்‌ காப்பாற்றி 
யும்‌, பெரியோர்களிடம்‌ கூறி மெய்ப்பித்தும்‌ வந்த நீ இத்தியாக 
ராஜனிடம்‌ (மிகுந்த பொய்களைக்‌ கூறி அடையும்‌ சுகம்‌ என்ன?) 


332 

ஆரபி, ரூபகம்‌ 
ப.  *சூதாமு ராரே ஸுத”துலார ரங்க”பதிநி (ஜூ) 
௮,  ஸீதாபதி பூஜ்டிட்ட 

ச்ருங்கா“ர சேக,௬ட£ட (சூ) 
ச. 1. ஸரிக'ஞ்சு சாலுவட செளகட்ல போகு”லட 

பருவம்பு ப்ராயமட பரமாத்முட“ட ரங்க'நி (சூ) 

2. முக,நிர்ஜித சந்த்‌”ருட“ட 

முத்‌'த"மாடலாடு*நட 

ஸுக,மொஸங்கி" ப்‌”ரோசு௩ட 

ஸுந்த”ராங்கு“ட“ட ரங்க”நி (சூ) 


்‌ * ஸரீரங்கநாதனைக்‌ குறித்து ஸ்வாமி பாடியுள்ள ஐந்து இருதிகளுள்‌ 
இன்று. 


‘ 


முதற்‌ பாகம்‌ 245 
3. ஆகம்‌ ஸஞ்சாருட“ட 
அகி,ல .ஜக”த்பாலுட“ட 
த்யாக”ராஜஸந்நுதுட'ட 
தருணுலார ரங்க" பதிநி (சூ) 


அழகிய பற்களையுடைய பெண்மணிகளே! இரங்கநாதனைச்‌ 
சேவிப்போம்‌ வாரீர்‌! அவன்‌ இராமபிரானால்‌ பூசிக்கப்பட்டவன்‌. 
சிருங்காரங்களுக்குத்‌ தலைவன்‌. ' 

சரிகை மயமான உத்தரீயமணிந்தவன்‌. நான்கு முத்துக்கள்‌ 
பொருத்தப்பட்ட கடுக்கன்களையணிந்தவன்‌. பருவமான பிராய 
முள்ளவன்‌ . அவனே பரமாத்மா. 


சந்திரனை வென்ற முகவழகுடையவன்‌. . இனிமையாகப்‌ 
பேசுபவன்‌. அனைவருக்கும்‌ சுகமளித்துக்‌ காப்பவன்‌. அவன்‌ 
வடிவழகன்‌. 
வேதங்களில்‌ சஞ்சரிப்பவன்‌. சகல புவனங்களையும்‌ 
காப்பவன்‌. தியாகராஜனால்‌ துதிக்கப்படுபவன்‌. பருவமங்கை 
யரே! (இரங்கநா தனைச்‌ சேவிப்போம்‌ வாரீர்‌!) 
333 

ஆரபி! ரூபகம்‌ 
ப. நாத்‌“ஸுதா'ரஸம்பி£லநு 

நராக்ருதாய மகஸா ப ்‌ (நா) 
௮, வேத”புராணாக”ம சாஸ்த்‌- 

ராது“ல காதா'ரமெள ்‌ (நா) 
ச. ஸ்வரமுலு யாறொக க;ண்ட்லு 

வரராக'மு கோதண்ட”மு ' 

து'ர௩ய தே”ச்யமு த்ரிகுணமு ' 

நிரத க'தி சரமுரா 

ஸரஸ ஸங்க”தி ஸந்த£ர்ப,மு 

கல கி”ரமுலுரா 

தர ப'ஜநே பா:க்‌*யமுரா 

த்யாக'ராஜு ஸேவிஞ்சு (நா) 


மனமே! வேதம்‌, புராணம்‌, ஆகம சாத்திரங்கள்‌ இவற்‌ 
றிற்கு யர்‌ நாதமென்னும்‌ அமுதரசமே இவ்வுலகில்‌ 
மானிட உருவத்துடன்‌ அவதாரமெடுத்தது. 


246 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்‌த்தனைகள்‌ 


சுரங்களும்‌ (வில்லில்‌ கட்டப்பெற்ற) சிறு மணி 
ந்த ன ழன்பதற இராகமே கோதண்டமென்ற வில்‌. கனம்‌, 
நயம்‌, தேசியம்‌ ஆகிய மூவகை வேறுபாடுகள்‌ அவ்வில்லின்‌ நாண்‌ 
கயிறாகவும்‌, தாள கதிகள்‌ அம்புகளாகவும்‌, ரசம்‌ நிறைந்த 
சங்கதிகள்‌ சமயத்திற்கு உசிதமான மொழிகளா கவும்‌ அமைவன. 
இயாகராஜன்‌ சேவிக்கும்‌ (நாதரூபமான) இவ்வவகாரத்தை 
பஜனை செய்வதே நமது பாக்கியம்‌ ஆகும்‌. 


334 
ஆரபி, தே“சாதி” 
ப. நா மொறலநு விநி ஏமறவலெகா 
பாமர மநுஜுலலோ ஓராம (௩) 


௮. தோமர நாராசமுலை ம௩ஸுகு 

தோ'செநா ப'கதபாப நிமோச௩ (நா) 
௪. 1. இபராஜேந்த்‌”ருடு” யெக்குவைந 

லஞ்சமிச்சிந தே'மிரா 

ட்‌ 
ஸபலோ மா£மு போ”ஸமயம்பு“௩ 
ஸதி யேமிச்செநுரா ஓராம (நா) 
2. பாக”வதாக்‌“ரேஸர ரஸிகாவ௩ 

ஜாக'ரூகுட“நி பேரே 

ராக”ஸ்வரயுத ப்ரேம பக்தஜு 

ரக்ஷக த்யாக”ராஜவந்தி"த (நா) 

ஓராம! என்‌ முறையீடுகளைக்‌ கேட்டும்‌ இப்பாமர மக்களுக்‌ 
கிடையே என்னை நீ அலட்சியம்‌ செய்யலாமா? என்‌ வார்த்‌ 
தைகள்‌ தோமரம்‌ (எரிவல்லயம்‌ என்ற ஆய்தம்‌) போலவும்‌ 
அம்புகளைப்‌ போலவும்‌ உன்‌ மனத்திற்குத்‌ தோன்றுகின்றனவோ? 
நீ பக்தர்களின்‌ பாவங்களையகற்றுபவனல்லவா? 
யானைகளுக்கு அரசனான கஜேந்திரன்‌ உனக்கு அதிகமாகக்‌ 

கொடுத்த இலஞ்சம்‌ என்னவோ? சபையில்‌ ர்‌ போகும்‌ 
சமயத்தில்‌ பதிவீரதையாகிய திரெளபதி உனக்கு என்ன 
கொடுத்தாள்‌? 


பாகவத சிகாமணிகளையும்‌, ரசிகர்களையும்‌ காப்பவனே! நீ 
(பக்தர்களைக்‌ காப்பதற்கு) என்றும்‌ விழித்திருப்பவனென்பது 
வெறும்‌ பெயரளவில்‌ தானோ? இராகம்‌, ஸ்வரம்‌, பக்தி இவற்‌ 
இடன்‌ கூடிய பக்தர்களை இரட்சிப்பவன்‌ நீயல்லவா? 


முதற்‌.பாகம்‌ 247 


335 : 
ஆரபி, சாபு 
ப. நிந்நே நெற ஈம்மிநாநு 

நீரஜா க்ஷ நநு ப்‌'ரோவுமு (ரிந்‌) 
௮, கந்௩ கந்நவாரிநி வேடு” 

கொந்நாநு ப,லமுலேத” நி நே (ரிந்‌) 
ச. 1. தார தாயுல உத£ர 


பூரணமு ஸேயு கொறகு 

தூ”“ரதே”சமுலநு ஸஞ்சாரமு ஜேஸி 

ஸாரமிந்தை5லேக வேஸாரி யீ ஸம்‌- 

ஸார பாராவாரமந்து” க”லுகு” ப,லமீ 

தா“ரியநி தெலிஸி ராம (நிந்‌) 
ஸஞ்சித கர்மமு தொல- 

கி“ஞ்சி ஈந்நேவேள ௧௬- 

ணிஞ்சி ப்‌“ரோசே தை”வமு நீவஞ்சு யா- 

ஸிஞ்சி கொஞ்செபு ஈருல நுதி- 

யிஞ்சநு நாவல்லநு கா”த”ஞ்சுநு து”ஸ்ஸங்க”தி சா- 
லிஞ்சு ஸந்ததமு ராம (நிற்‌) 


. பூ;தலமுந நொக்கரி 


சேதி த'மபஹரிஞ்சு 
கா'தகுல பரலோக பீ'தியுலேநி 

பாதகுல பூட்டி யம- _- 

தூ”தலு கொ”ட்டெடி “வேள 

ப்‌'ரோது௩நி நெவரி சேத கா“தநி ஸ்ரீராம (நிந்‌) 


. எந்து'நிண்டி”யுண்டே“ரகு;- 


நந்த'ந வேக” நாமநஸு 

நந்து” த'லசியந்தா"௩ந்த£மை தோசே 
ஸுந்த“ரவத”ந யோகி" 
ய்‌'ருந்த'வந்தி'£த பதா”ர 


'விந்த£யுக” த்யாக”ராஜ வந்த'ரீய ஸந்ததமு (௫௩) 


248 ஸ்ரீ இயாகரா ஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


பங்கயக்‌ கண்ணனே! கண்டவர்களையெல்லாம்‌ நான்‌ 
வேண்டிக்‌ கொண்டும்‌ ஒன்றும்‌ பயனில்லாததால்‌ உன்னையே 
இடமாக நம்பினேன்‌. என்னைக்‌ காப்பாயாக. 

மனைவி மக்களைக்‌ காப்பாற்றுவதற்காக தூரதேசங்களில்‌ 
திரிந்தும்‌ பயன்‌ சிறிதுமில்லாமல்‌ களைத்து சம்சாரக்‌ கடலில்‌ 
மூழ்குபவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌ பலன்‌ இதுவேயென்று தெரிந்து 
(உன்னையே திடமாக நம்பினேன்‌.) 

பழவினைகளையறுத்து, என்னிடம்‌ சதா கருணைகாட்டிக்‌ 
காக்கும்‌ தெய்வம்‌ நீயென்று ஆசைகொண்டு நீச மாந்தரைப்‌ 
புகழ என்னாலாகாதென்று துணிந்து தீயவர்களின்‌ உறவை 
விடுத்து, என்றும்‌ (உன்னையே திடமாக நம்பினேன்‌). 

இப்பூவுலகில்‌ மற்றொருவரின்‌ செல்வத்தைக்‌ கவரும்‌ பாவி 
சஜாயும்‌, பரலோக பயமில்லாத பாதகர்களையும்‌ யமதூதர்கள்‌ 
பீடித்து வதைக்கும்பொழுது அவர்களைக்‌ காக்க ஒரு தெய்வத்‌ 
தாலும்‌ முடியாதென்று (உன்னையே திடமாக நம்பினேன்‌). 

எங்கும்‌ நிறைந்துள்ள இரகுநந்தன! நினைத்தவுடனேயே 
என்‌ மனத்தில்‌ ஆனந்தக்‌ காட்சியளிக்கும்‌ முகவழகனே! 
யோகியர்‌ குழாம்‌ தொழும்‌ பதவிணையுடையவனே! அனவர தமும்‌: 
(உன்னையே திடமாக நம்பினேன்‌.) 


336 
ஆரபி: ஆதி” 
ப. *ஸாதி'ஞ்செநெ ஓ ம௩ஸா (ஸா) 
௮. போ”தி"ஞ்சிக ஸந்மார்க"வச௩முல 
பொங்கு ஜேஸி தா ப”ட்டிஈ பட்டு 
ச. எ.மயாநிகி தகு'மாடலாடெ“நே ள்‌ (ஸம) 
(ஸ்வர ஸாஹித்திய ஒத்துக்கடைகள்‌) 
1. தேவகீ வஸுதே”வுல கேகி"ஞ்சி௩டு (ஸம) 
2. ரங்கே”சுடு” ஸத்‌"க"ங்கா"ஐ௩குடு” 
ஸங்கீத ஸாம்ப்ரதா”யகுடு i (ஸம) 
3. கோ”பீஜு மநோரத, மொஸங்க"லேககே 
கேலியு ஜேஸேவாடு” (ஸம) 


4. வநிதல ஸதா£ஸொக்க ஜேயுசுநு 
ம்ரொக்கஜேஸே பரமாத்முட"தி“யுகா"க 


ப ட்ப ப பப ப்பட்ட வம்‌ 
*  பஞ்சரத்தின 8ர்த்தனைகளென்‌ பிரசித்தி 7 ந 
1 ளிட்ட கில்‌. த்‌ அ பிரசித்திபெற்ற ' ஐந்து 


முதற்‌ பாகம்‌ 4 249 
யசோத”தாயுட”ஞ்சு முத”ம்பு“நநு 
முத்‌”து” பெட்ட ஈவ்வுசுண்டு” ஹரி ்‌ (ஸம). 
5. பரம பக்தவத்ஸலுடு'ஸாகு'ண 
பாராவாருண்டா” ஜந்ம மநகு!டீ 
கலி பா”த?லு தீ£ர்ச்சுவாட” நுசு நே 
ஹ்ருத”ம்பு'ஜமுக ஜூசுசுண்ட'க” (ஸம) 
6. ஹரே ராமசந்த்‌”ர ரகு,குலேச ம்ருது'ஸுபா,ஷ 
சேஷசய௩ பரநாரீ ஸோத'ராஜ 
விராஜதுரக” ராஜராஜநுத நிராமயாபக;௩ 
ஸரஸீருஹ த'ளாக்ஷயநுசு 
வேடு'கொந்௩ நந்நு தா ப்‌“ரோவகநு (ஸம); 
7. ஸ்ரீ வெங்கடேச ஸுப்ரகாச 
ஸர்வோந்கத ஸஜ்ஜு மாகஸ 
நிகேத௩ க௩காம்ப”ரத*ர 
லஸந்‌ மகுட குண்ட”ல விராஜித 
ஹரேயநுசு நே பொக£ட”க” 
த்யாக”ராஜ கேயுடு" 
மா௩வேந்த்‌”௬ுட”யிஈ ராமசந்த்‌”ருடு” (ஸம); 
(சரணத்தின்‌ மிகுதி) 
ஸத்‌'ப“க்துல ௩ட"தலிட்லநெநே 
அமரிககா” நாபூஜ கொநெநே 
அலுக" வத்‌'த"நெநே விமுகு,லதோ 
ஜேர போகுமநெநே 
வெத கல்கி" தாளுகொம்மநெநே 
த'மசமாதி' ஸுக, தா“யகுட'கு” ஸ்ரீ 
த்யாக'ராஜ நுதுடு* செந்தராகநே (ஸா): 
என்ற அதிக சரணம்‌ சில சிஷ்ய பரம்பரைகளில்‌ பாடப்பெற்றுவருகிற து. 
இதன்‌ பொருள்‌; '“சாரமான ஒழுக்கமுடையவன்‌. ஸனகர்‌, ஸனந்தனர்‌- 


முதலிய முனிவரால்‌ துதிக்கப்பட்டவன்‌. அனைத்திற்கும்‌ ஆதார: 
மானவன்‌.” 


-250 ஸ்ரீதியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


தானே போதனை செய்த நல்வழிக்கான உபதேச மொழிகளை 
யெல்லாம்‌ பொய்யாக்கி (அருகில்‌ வராமலே) தான்‌ பிடித்த 
பிடியைச்‌ சாதித்தனனே! 

சமயத்திற்கேற்றபடி பேசனன்‌. தேவகியையும்‌ வசுதேவரை 
யும்‌ வருத்தத்திற்கு ௮ளாக்கினன்‌. (உலகமென்னும்‌ விளையாட்டு) 
அரங்கத்திற்கு நாயகன்‌ அவன்‌. புனிதமான , கங்கையைத்‌ 
தோற்றுவித்தவன்‌. சங்தே சம்பிரதாயத்தை உகப்பவன்‌. 

கோபியரின்‌ மனவிருப்பங்களை அளிக்காமலே அவர்களைப்‌ 
பரிகாசம்‌ செய்தவன்‌. மாதரை அனவரதமும்‌ தன்‌ மீது 
மோகிக்கச்‌ செய்து இறுதியில்‌ தன்னையே வணங்கச்‌ செய்பவன்‌. 
மேலும்‌, யசோதை தன்‌ மகனென்று எண்ணி மகிழ்ச்சியுடன்‌ 
முத்தமிடவும்‌ (கபடமாகச்‌) சிரித்தவன்‌. 

பக்தரிடம்‌ அளவில்லாத அன்புடையவன்‌. நற்குணக்கடல்‌. 
பிறப்பு முதல்‌ களங்கமற்றவன்‌. இக்கலியுகத்தின்‌ துன்பங்களை 
அகற்றுபவனென்று எண்ணி என்‌ இதயத்‌ : தாமரையில்‌: அவனை 
தியானித்துக்கொண்டிருக்கையிலும்‌, 

“ஹரே ராமசந்திர! ரகுகுலத்‌ தோன்றலே! இனிய பேச்சை 
யுடையவனே! அஆதிசேடன்மீது துயில்பவனே! அன்னிய 
மாதருக்குச்‌ சகோதரன்‌ போல்‌ திகழ்பவனே! பிறப்பற்றவனே! 
கருடவாகனனே! சக்கரவர்த்திகளால்‌ தொழப்படுபவனே! 
பரிசுத்தமான சரீரத்தை " யுடையவனே! செந்தாமரைக்‌ 
கண்ணனே!” என்றெல்லாம்‌ துதித்து வேண்டிக்கொண்ட என்னை 
காப்பாற்றாமலும்‌, 

ஸ்ரீ வெங்கடேச! ஒளிபொருந்தியவனே! அனைத்திற்கும்‌ 
உயர்ந்தவனே! நல்லோர்‌ மனத்தை இருப்பிடங்கொண்டவனே! 
பொன்னாடை யணிந்தவனே! சொலிக்கும்‌ மகுட குண்டலங்‌ 
களுடன்‌ பிரகாசிப்பவனே! ஹமி!” யென்று நான்‌ புகழ்ந்து 
கொண்டிருக்கையில்‌, தியாகரா ஜனால்‌ பாடப்பெற்றவனும்‌, 
மாந்தருள்‌ இந்திரனையொத்தவனுமான இராமசந்திரன்‌ (சமயத்‌ 
இற்குத்‌ தக்கபடி உரையாட்னன்‌). 

**சிறந்த பக்தரின்‌ நடத்தை இப்படித்தான்‌”? என்று 
கூறினன்‌. சம்மதத்துடன்‌ நான்‌ செய்த ஆராதனையை ஏற்றுக்‌ 
கொண்டான்‌. **கோபம்‌ கூடாது” என்றான்‌. தன்னிடம்‌ பக்தி 
யற்றவருடன்‌ உறவாடாதே என்றான்‌. துன்பம்‌ நேர்ந்தால்‌ 
பொறுத்துக்கொள்ளும்படி. உபதேசித்தான்‌. அடக்கம்‌, சாந்தம்‌ 
முதலிய சுகங்களையனிக்க வல்லவனும்‌ தியாகராஜனால்‌ துதிக்கப்‌ 
பட்டவனுமாகிய (பகவான்‌) என்னருகில்‌ வராமலே (தான்‌ 
பிடித்த பிடியைச்‌ சாதித்துவிட்டனன்‌). 


337 
கந்நட” (மே. 29) த்ரிபுட 
ய. இதே; பா'க்யமு கா'க 
யேமி யுக்நதி”ரா ராம (இ) 


' முதற்‌ பாகம்‌ 251 


௮. ஸதா” நீ பத'பங்கஜமுலநு 
ஸம்மதமுக” ஸேவிஞ்சுவாரி (கி) 
ச. 1. ஸுந்த£ர தசரத நந்த ஹ்ருத'யார 
விந்த'முந நிந்நுஞ்சி தா நெ ப்‌'ரஹ்மா- 
நந்த” மநுப விஞ்சி அதி”யுகா“க 
இந்து'த,௬ மொத*லந்தரிநி ஸுர 
ப்‌*ருந்த பூ) ஸுர ப்‌“ருந்த'முல தாஃ 
நெந்து கநி யாநந்த”முந நீ- 
யந்து” பாவ ஜெந்து” சுண்டு வாரி (கி) 
2. ஆசபாசமுல தெ”க”கோஸி யந்நியு மதி” 
ரோஸி கர்மமு பாஸி நிநு கருணா வா- 
ராசியநி பூஜஜேஸி து”ஸ்ஸங்க”தி 
( ஜேஸி மேநு காஸி செந்த'க 
ஸ்ரீச தே'வாதி£ச நிநு கா- 
சீசநுதுட"நி ஆச நீயெட” 
கீச ப*க்தியு ஜேஸினவாரி (கி) 
3. போ'கி”சயந நீவே க'தியநி பட்டி 
ராகா”து”லதோடி பூரித ப;வ- 
ஸாக”ரமுந தா”டி ஸந்ததமுநு 
யாக”பால௩ ஜாக”ரூக ஸு 
தா”க”திஜ ஹித யோகி”நுத வே- 
தா“க“மாது”ல வேக” நுதிகிடு” 
பா”க*வதுட”கு“த்யாக”ராஜுநி (கி) 
ர அற்‌ க்‌ பனக னின்‌ ண்‌ 
வேறு என்ன உள்ளது? 
நரகமே! சவரதன்‌ அமிர்த, உண்ணத்‌ அண்னா வ்‌ 
சூடும்‌ சிவபெருமான்‌ முதலிய சகல தேவர்களையும்‌ அந்தணர்‌ 


குழாங்களையும்‌ எங்கு கண்டா லும்‌ அவர்களை நீயாகவே பாவனை 
செய்பவர்களுக்கு (வேறு இன்பம்‌ ஏது?) 


252 ஸ்ரீ தியாகராஜல்வா மி கீர்த்தனைகள்‌ 


திருமகள்‌ நாயகனே! தேவாதி தேவனே! ஆசை பாசங்களை 
யறுத்து மனத்தில்‌ அவற்றை வெறுத்து, கர்மங்களையொழித்து, 
குணக்‌ கடலாகிய உன்னையே பூசை செய்து, தீயோர்‌ இணக்கத்‌ 
தினால்‌ உடல்‌ சோராமல்‌, காசீபதியாகிய சிவனால்‌ வணங்கப்‌: 
படுபவன்‌ நீயேயென்று உன்மீது ஆசை கொண்டு (உன்‌ சைனிய 
மாகிய) குரங்குகளைப்‌ போல்‌ பக்தி செய்பவர்களுக்கு (வேறு 
இன்பம்‌ ஏது?) ்‌ 

பாம்பணைப்‌ பள்ளிகொண்டவனே! உன்னையே கதியென்று 
எண்ணி, ஆசை முதலியன நிறைந்த சம்சாரக்‌ கடலைக்‌ கடந்து, 
என்றென்றும்‌ “*வேள்வி காப்பதில்‌ கருத்துடையவனே! 
அனுமனுக்கு அருள்‌ புரிபவனே! யோகியர்‌ வணங்கும்‌ பாதனே!' 
வேத, ஆகமங்களால்‌ துதிக்கப்படுபவனே”” என்று போற்றும்‌ 
பாகவதனாகிய இயாகராஜனுக்கு (இதுவே பேரின்பமே தவிர 
வேறு என்ன உள்ளது?) 


338 
கந்நட" ஆதி” 
ப. நிந்நாட'நேல நீரஜாக்ஷ (நிந்‌) 
௮. கந்நவாரி பைநி காகஸேய நேல (நிந்‌) 
ச. 1. கர்மாநிகி தகி'நட்லு கார்யமுலு ௩டி"சேமி 
தர்மாநிகி தகி”ஈட்லு தை”வமு ப்‌"ரோசேநி (நிந்‌) 
2. சித்தாநிகி தகி'௩ட்லு ஸித்‌'தி'யு கிலிகோநி / 
வித்தாநிகி தகி”௩ட்லு வேடு"க நடி"சேநி (நிந்‌) 
3. ஸத்யரூப நிந்நு ஸந்நுதி ஜேஸி 
தத்வமு தெ”லிஸிஈ த்யாக”ராஜுநிகி (ரிந்‌) 


பங்கயக்‌ கண்ணனே! உன்னை நொந்து என்ன பயன்‌? 
பெற்றோரிடம்‌ மக்கள்‌ கோபங்கொள்வது நியாயமா? 

பழவினைப்படியே காரியங்கள்‌ நடைபெறும்‌. தர்மத்திற்குத்‌. 
தகுந்தவாறு தெய்வம்‌ காக்கும்‌. உள்ளத்திற்குத்‌ தகுந்தபடி 
சித்திகள்‌ உண்டாகும்‌. செல்வத்திற்கு ஏற்றபடி "ஆனந்தம்‌ 
ஏற்படும்‌. சத்திய ஸ்வரூபனே! உன்னைத்‌ தரிசித்துத்‌ தத்துவங்‌ 
எள்ள க்க இத்தியாகராஜன்‌ (உன்னைக்‌ குறை கூறி என்ன 
பயன்‌ 


339 
கந்நட" சாபு” 
ப. பூஐரே ப'ஐ மாநஸ ராமம்‌ (ப) 
அ. அமுக, ௬௧ விநுதம்‌ சுப, சரிதம்‌ (ப்‌) 


முதற்‌ பாகம்‌ : 2563 
ச. 1. நிர்மிதலோகம்‌ நிர்ஜிதசோகம்‌ 


பாலித. முநிஜந மது'நா ந்ருபபாகம்‌ (ப) 
2. சங்கரமித்ரம்‌ ச்யாமல கா'த்ரம்‌ 
கிங்கர ஜுக”ண தாபத்ரய தமோமித்ரம்‌ (ப) 
3. பூரஸம சாந்தம்‌ பூ,ஜாகாந்தம்‌ பக்க 
வாரமகி, லத”ம்‌ த்யாக”ராஜஹ்ருத்‌“பாந்தம்‌ . (ப) 
மனமே! இராமனை பஜனை செய்வாயாக, (அவன்‌) பிரமன்‌ 
முூதலியோராலும்‌ சுகராலும்‌ வணங்கப்படுபவன்‌. மங்களகர 
மான சரிதையுடையவன்‌. 
உலகைப்‌ படைத்தவன்‌. சோகத்தை .- வென்றவன்‌. 
முனிவர்களைப்‌ பரிபாலிப்பவன்‌. இப்பொழுது அரச வடிவத்தில்‌ 
விளங்குபவன்‌. சிவபெருமானின்‌ தோழன்‌. கரியமேனியன்‌. 
தன்னைச்‌ சேவிப்பவர்களின்‌ மூவகைத்‌ தாபங்களென்னும்‌ இருளை 
யகற்றும்‌ சூரியன்‌. பூதேவியையொ த்த பொறுமையுடையவன்‌. 
.நிலமகளான சதையின்‌ நாயகன்‌. அனைத்தையும்‌ அருள்பவன்‌. 
“தியாகராஜன்‌ உள்ளத்தில்‌ பிரகாசிப்பவன்‌. 


340 
.கந்நட” ரூபகம்‌ 
ய. ஸாகேத நிகேதக ஸாகேககக” லேதா (ஸா) 
அ. நீகே மருலைதிநி நீகேல ஈகு“ணமு (ஸா) 


ச ராகேந்து'முக, இந்த பராகேமி நெருந நீ 
ராகே மிகு'ல கோரிதிரா கேசிறரண 
ராகேமை௩ செப்பகுரா கேகலு வேதுரு 
ரா கேசவ ஸ்ரீத்யாக”ராஜநுத சுப,சரித (ஸா) 
அயோத்தியில்‌ விளங்குபவனே! என்னைக்‌ காப்பேனென்று 
நீ கூறவில்லையா? நான்‌ உன்மீதே மையல்‌ கொண்டுள்ளேன்‌. 
உனக்கேன்‌ இக்குணம்‌? 
பூர்ண சந்திரனையொத்த வதனனே! ஏன்‌ இப்பராமுகம்‌? 
என்‌ உள்ளம்‌ உன்‌ வரவையே மிக விரும்புகிறது. அரக்கனாகிய 
கேரியை வதைத்தவனே! நீ வராமல்‌ ஏதாவது காரணம்‌ 
கூறலாகாது. (அப்படிச்‌ செய்தால்‌ மற்ற பக்தர்கள்‌) முறையிடு 
வர்‌. கேசவனே! சுபமளிக்கும்‌ சரிதையுடையவனே! 
341 
கேதாரம்‌ (மே. 29) ஆதி” 
ய்‌. மறசேவாட“நா ராம நிந்நு மத"நஜநக (ம) 


254 ஸ்ரீ தியாகராஜல்வாமி 8ர்த்தனைகள்‌ 


௮. மரகதாங்க”மதி”நெஞ்சவலது” (ம) 
ச. காநி மா௩வுலு கருணலேக நாபை 
லேநி நேரமுலெஞ்சி௩ கா”நி 
ஸ்ரீ நிஜமுக” நா செந்த ஜேரிநகா”நி ' 
ராடி நீத£ய த்யாக”ராஜநுத . (ம). 
மதனன்‌ தந்தையே! உன்னை நான்‌ , மறக்கக்கூடியவனா?' 
மரகத வண்ண! நீ உன்‌ மனத்தில்‌ அவ்விதம்‌ எண்ணலாகாது. 
தகாத மனிதர்கள்‌ சிறிதும்‌ இரக்கமின்றி என்மீது இல்லாத. 
குற்றங்களையெல்லாம்‌ சுமத்துகின்றனர்‌. சகல சம்பத்துக்களும்‌: 
என்னை நாடி வந்தடைந்தாலும்‌, கிடைத்தற்கரிய உன்‌ தயையை: 
(நான்‌ என்றாவது மறப்பேனா?) 


342 
கேதா”ரம்‌ ஆதி” 
ப. ராமா நீபை த௩கு ப்ரேம போ”து” ஸீதா (ரா) 
அ. தாமரஸ௩யஈ௩ நீதே”மோ மாயகா”நி (ரா), 


ச, 1. ம௩ஸு நீ பத”முலநே ஜேர 

க”நுலு நீ ரூபமுநே கோர 

விநு நீ பேருலகே நோரூர 

தகை இதி” 8 கருணேர (ரா) 
2. ஐநநீ ஐநகாப்துலந்யுலு 

த;௩௧௩௧ கு'ரு வேல்புலு 

தி'௩மு நீவே யநி மாடலு 

அநக, இவி காபூ)ஷணமுலு (ரா), 
3. போ)கா”நுபவமுலந்து” 

பாகு“க” பததி: நீயந்து” 

த்யாக”ராஜுநி ஹ்ருத”யமந்து” 

வா&'சா ஈந்த" மந்து” (ரா) 


அறியேன்‌. உன்‌ மீதுள்ள என்னாசை என்றும்‌ அகலாது. 


திவ்விய வடிவத்தையே விரும்புவதும்‌, நான்‌ கேட்கும்‌ உன்‌ இரு 
நாமங்களைச்‌ செபிக்க என்‌ நாவு ஊறுவதும்‌ உன்‌ கருணையா 


முதற்‌ பாகம்‌ 255: 


, களங்கமற்றவனே! தாய்‌, தந்தை, தோழர்கள்‌, மற்றோர்‌, 
செல்வம்‌, பொன்‌, குரு, தெய்வம்‌ முதலியன நீயேயென்று நான்‌ - 
தினந்தோறும்‌ கூறும்‌ மொழிகளே என்‌ அணிகளாகும்‌. 

போகங்களை நான்‌ அனுபவிக்கும்‌ பொழுதும்‌ என்‌ புத்தி. 
உன்னிடமே லயிக்கிறது. இத்தியாகராஜன்‌ இதயத்தில்‌ பிரம்மா 
னந்தம்‌ பிறக்கிறது. i 


5343 
கோலாஹலம்‌ (மே. 29) தே சாதி" 
ப. மதி'லோ௩ யோச௩ பு”ட்டலேதா” 

மஹாராஜ ராஜேச்வரா (ம). 
௮, பதி”6வஸமுலலோ ராமவேஸமு 

பூ£ஹு பா”க”நுசு கோ”ரு நந்நு ப*ரோவ (ம). 


ர. இட்டிவேள நீ! கெட்டு? தோசு௩நி 
இல்லாலிதோ முச்சடா”டெ”து” 
ரட்டு நீ மநஸா கெட்டு தோசெகோ 
ரக்ஷிஞ்சுடகு த்யாக”ராஜநுத (ம). 
மகாராஜர்களுக்கும்‌ மேலான சக்கரவர்த்தியே! உன்‌ 
னுடைய பத்து அவதாரங்களுள்‌ இராமாவதாரமே மிகச்‌ சிறந்த 
தென்று உன்னையே நாடும்‌ என்னைக்‌ காக்க உன்‌ மனத்தில்‌: 
இன்னும்‌ யோசனையே பிறக்கவில்லையோ? 
இத்தகைய தருணத்தில்‌ உன்‌. இல்லாளுடன்‌ சல்லாபம்‌ 
செய்ய உனக்கு எப்படி மனம்‌ வந்ததோ? என்‌ குழப்பம்‌ உன்‌ 
மனத்திற்கு எவ்வாறு தோன்றிற்றோ? 


344 
௧க”௬ட”த்‌ வரி (மே. 29) தே சாதி" 
ப. ஆரந்த'ஸாக'ர மீத'நி தே£ஹமு 
பூ'பா;ரமெ ராம (ஆ) 
௮. ஸ்ரீ நாயகாகி,ல நைக”மா- 
ச்ரித ஸங்கீத ஜ்ஞா௩மநு ப்‌”ரஹ்‌ (மா) 


1. நீது” மட்டு ஜூபுமநி யில்லாலு நீதோ முச்சடா*டதோ*நா 
2, நீது" மெட்டு ஐ5பட'நி இல்லாலிதோ முச்சடாடெ”தோ” 


னி 


-256 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


ஆ 1ஸ்ரீவிச்வகாத, ஸ்ரீகாந்த விது,லு 
பாவக மூர்த்துலுபாஸிஞ்சலேதா” 
பாவிஞ்சி ராக£லயாது”ல 
ப;ஜியிஞ்சே ஸ்ரீத்யாக”ராஜநுத (ஆ) 
இலக்குமி நாயகனே! சகல வேதங்களையும்‌ அண்டியுள்ள 
சங்தே ஞானமெனும்‌ பிரம்மானந்தக்‌ கடலில்‌ நீந்தாத உடல்‌ 
(மனிதன்‌) பூமிக்கு பாரமே! 
சிவன்‌, விஷ்ணு, நான்முகன்‌ ஆகிய புனித (திரி) மூர்த்திகள்‌ 
(நாதத்தை) உபாசனை செய்யவில்லையா?. இதை மனத்தில்‌ நன்கு 
அறிந்து ராகம்‌, தாளம்‌ முதலியவற்றை வழிபடும்‌ தியாகரா ஜன்‌ 
வணங்கும்‌ இராமனே! பது] 


345 

கருட" த்‌;வநி ரூபகம்‌ 
ய. தத்வ மெறுக” தூரமா பர (த) 
௮. தத்வமஸி யநு வாச்யார்த்த,மு 

ராம நீவநு பர (த) 
3 தாமஸ ராஜஸ கு”ணமுல 

தந்நுகோள்ளு போ”த”யா 

ராமப'க்துடை“௩ த்யாக”- 

ராஜவிநுத வேத”சாஸ்த்ர (த) 


இராம!  “*தத்த்வமஸி?? யென்ற வேதவாக்கெத்தின்‌ 
பொருள்‌ நீயேயென்னும்‌ பரதத்துவத்தை (மேலான உண்‌ 
மையை) அறிவது சாத்தியமா? தாமச குணம்‌, இராஜச குணம்‌ 
இவற்றின்‌ மாய விளையாட்டுகள்‌ என்றும்‌ அகலா. இராம பக்த 
அன தியாகராஜனால்‌ வணங்கப்படுபவனே! வேத, சாத்திரங்‌ 
களின்‌ உட்பொருளை அறிவது எளிதா? 


346 
ஜுரஞ்ஜநி (மே. 29) சாபு 
யூ... நாடா”டி”ந மாட நேடு“தப்பவலது” ்‌ 
நா தண்ட்‌”ரி ஸ்ரீராம (நா) 
அ. ஏடா”தி” நாடுக" எட”பா”யநிவாநி 
போடி”மிக" கா”பாடு” து”வநி சிந்ந (நா) 


1. ஸ்ரீ விச்வநாதா,தி 


முதற்‌ பாகம்‌ 257 


ன. தலகு வச்சி பாத, தலபாக'கு ஸேது 
வலசி நம்மிநவாநி வலலோ௩ த*கு"லுது” 
இல ப*க்தி.ஸாக”ரமீத” ஜேது௩நி 
தலபோஸி ப”ல்கிதிவே த்யாக”“ராஜார்ச்சித (நா) 


நிரந்தரமாக (வருடம்‌ முந்நூற்றறுபத்தைந்‌ ரட்களும்‌ 
விடாமல்‌ உன்னை பக்தி செய்ப ெனக்கயமா ரம்ப 
னென்று சிறு வயதில்‌ கூறிய வார்த்தைகளை இன்று நீ மீற 
லாகாது, என்‌ தந்தையாகிய ஸ்ரீராம! 

தலைக்கு வந்த ஆபத்தைத்‌ தலைப்பாகையுடன்‌ போகச்‌ 
'செய்வேனென்றும்‌, உண்மையான பக்தியுடன்‌ உன்னை நம்பிய 
வனின்‌ வலையில்‌ அகப்படுவேனென்றும்‌, இவ்வுலகில்‌ (என்னை) 
பக்திக்‌ கடலில்‌ நீந்தச்‌ செய்வேனென்றும்‌ மிகவும்‌ .ஆலோசித்த 
வின்னர்‌ நீ கூறினாயே. (அம்மொழிகளை இன்று நீ மறக்க 
லாகாது). i 


347 
ஜூரஞ்ஜநி ஆதி” 
21. விட“ஜாலது”ரா நா மநஸு விநரா (வி) 
௮. அடி"யாஸலசே த”கி”லி நே- 
நார்த்தி ப£டி“நா பத”ம்பு”லநு (வி) 


ச. தநுவே பநுலகு சநிநா மறி 
கநராநிதி” கநுகொ”நிநா 
நிநுகா” பா“விஞ்சி ஸந்தஸில்லிதி 


ஸ்ரீத்யாக”ராஜநுத (வி) 

துராசைகளில்‌ சிக்கிக்கொண்டு நான்‌ உடல்‌ இளைத்தாலும்‌ 

என்‌ மனம்‌ உன்‌ திருவடிகளை என்றும்‌ விடாது. என்னுடல்‌ எப்‌ 

யணியில்‌ ஈடுபட்டாலும்‌, புலன்கள்‌ காணக்கூடாத காட்சிகளைக்‌ 

கண்டாலும்‌, அனைத்தும்‌ நீயேயென்று உகப்படையும்‌ தியாக 
ராஜனால்‌ வணங்கப்பெறும்‌ தெய்வமே! ம்‌ 


348 
ஜுரஞ்ஜநி தே'சாதி 
ப. ஸ்மரணேஸாக,மு ராம நாம 2 
௩ரு'டை" பு'ட்டிநந்துகு நாம (ஸ்ம) 


7 சாந்தோக்கிய உபநிஷத்தில்‌ காணப்பெறும்‌ *₹தத்‌ த்வம்‌ அஸி? * 
(அது நீயாயிருக்கிறாய்‌) என்பது நான்கு மகாவாக்கியங்களுள்‌ ஒன்று 
ஜீவனும்‌, பிரம்மமும்‌ ஒன்றேயென்ற அத்துவைதுக்‌ கொள்கையை 
விளக்குவது. 


17 


258 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


௮. வர ராஜயோக” நிஷ்டு,லெள 
வாரி கா௩ந்த” மந்தே"டட்டு (ஸ்ம) 
ச. ராமநாம ச்ரவணமுவல்ல 
நாமரூபமே ஹ்ருத'யமு நிண்டி” 
ப்ரேம புட்ட ஸேயக"லேதா" நிஷ்‌- 
காம த்யாக”ராஜு ஸேயு நாம (ஸ்ம): 
(இவ்வுலகில்‌) மானிடராகப்‌ பிறந்ததற்கு இராமநாமத்தை 
நினைப்பதே இன்பமாகும்‌, சிறந்த ராஜயோக நிஷ்டையிலிருப்பா 
வர்களுக்கு ஆனந்தமனிப்பது அது. ) 
இராமநாமத்தை சிரவணம்‌ செய்வதன்‌ மூலம்‌ அப்பெய 
ருக்கு உரிமுதான வடிவம்‌ நம்து இதயத்தை நிரப்பி மனத்தில்‌ 
பக்தி பிறக்குமாறு செய்யவில்லையா? பற்றற்ற தியாகராஜன்‌ 
செய்யும்‌ (இராமநாம ஸ்மரணமே இன்பம்‌ தருவது). 


349 
தே வகா'ந்தா£ரி (மே. 29) ஆதி” 
ப.  கருணாஸமுத்‌'ர நு 
காவவெ ஸ்ரீராமப£த்‌”ர  - ்‌ (௧). 
௮. சரணாகத ஹ்ருச்சி,த்‌ர 2 
சமா நிர்ஜிதநித்‌'ர (௧) 
ஏ. நா பாபமு நாதோ நுண்டே i 


ஸ்ரீப நீ பி”ருது“கேமி ப்‌”ரதுகு 
ஏபாபுல சாபமோ 
எந்துகீ சலமு த்யாக”ராஜநுத சட்ட ர (க). 
கருணைக்‌ கடலே! ஸ்ரீராமபத்திர! என்னைக்‌ காப்பாயாக. 
சரணடைநத்தவர்களின்‌ இதயதாபத்தை யகற்றுபவனே! (தமோ 
குணமெனும்‌) உறக்கத்தை ஓழித்‌ தவனே! 
என்‌ வினை என்னுடனேயே இருந்துவிட்டால்‌ உன்‌ விரு 
திற்கு ஏது பிழைப்பு? திருமகள்‌ நாயகனே! இது எந்தப்‌ பாவி: 
கள்‌ இட்ட சாபமோ? என்மீது உனக்கேன்‌ இக்கோபம்‌? ர 


350 எக 
தே வகா'ந்தா;ரி 2 ஆதி” 
ப. க்ஷீரஸாக”ரசயர நந்நு 0 உ ரவர்‌ 


சிந்தல பெட்டவலெொொராம (க்ஷ) 


முதற்‌ பாகம்‌ 259 


௮, வாரணராஜுநு ப்‌*ரோவநு வேக'மே . . . 

வச்சிநதி” விந்நாநுரா ராம ்‌ ம்‌ (க்ஷ 
ச. நாரீமணிகி ஜீரலிச்சிநதி” 

நாடே” நே விந்நாநுரா 

v ‘v னு உம 

தீ,ருடெள” ராமதா”ஸுநி ப்‌ந்த*மு 

தீஈச்சிநதி* விந்நாநுரா 

நீரஜாக்ஷிகை நீரதி; தா“டிந்‌ 

நீ கீர்த்திநி விந்நாநுரா 

.தாரகநாம த்யாக”ராஜநுத ்‌ 

தூயதோ நேலுகோரா ராமா ", நல்‌ (க்ஷ 

பாற்கடலில்‌ பள்ளிகொண்டவனே! இராம! 'என்னை நீ 
சோகத்தில்‌ ஆழ்த்தவேண்டுமா? கஜேந்திரனைக்‌: காக்க நீ 
விரைந்து.வந்த வரலாற்றைக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
, திரெளபதிக்கு நீ. ஆடையளித்து .(அவள்‌ மானத்தைக்‌ 

காத்ததை) நான்‌ அன்றே கேள்வியுற்றிருக்கிறேன்‌. தீரராகிய 
(பத்திராசல) -ரர்ம்தாசரின்‌ தளையை ' நீ நீக்கியதைக்‌ கேட்‌ 
டிருக்கிறேன்‌. ' தாமரையொத்த கண்களையுடைய ' சதைக்காக 
நீ கடல்‌ கடந்த புகழையும்‌ கேட்டிருக்கிறேன்‌. தாரக நாமத்‌ 
தாய்‌! தயையுடன்‌ என்னை ஏற்றுக்கொள்‌. Fe பக்த ARS 


ப ப 


்‌ திம்‌! Sa (பரட்‌ 
தே“வகா'ந்தா;ரி 3 "ஆதி! 
1 கொலுவையுந்நாடே”.கோத'ண்‌"டபாணி (கொ) 
அ. * ஹலலிதமதுலை' ஸாரெகு சீலுலை' ' ்‌ திக 
வலசுசு கோரி வச்சி 1ஸேவிம்பக" (கொ) 


ச. 1. ஜ௩கஜ பூரதாது“லதோ மஞ்சி நைவேத்‌”யம்பு“ல 
' சநுவுந வேடு'க நாரகி'ஞ்சி மெறுபு கோட்லகே”ர i 
க௩கபடமு ஸொம்முலநு த;ரிஞ்சி வேதோ*க்தமைஈ Re; 
ஸுக வசநமுலசே தோவிஞ்சி 'ச்ரிதுல போவிஞ்சி (கொ) 
"2. வரமகு'வாஸ௩லு பரிமளிம்ப்‌ ஸந்நிதி'லோ வெலுகு'சு vi 

ஸுரவாரஸதுலு பா“க" நடிம்ப அதி'கா“க பராக 


தல்‌ ஸேவிம்பரே Fes Vo ஆ 2 


260 ஸ்ரீ இயாகராஜஸ்வாமி இர்த்தனைகள்‌ 


சர நாரத” முநுலெல்ல நுதிம்ப எந்தெந்தோ நெரருந 
ஸுரபதி வாகீ“சுலு ஸேவிம்ப மேநுபுலகரிம்ப (கொ) 
3. உடு”ராஜமுகு,டு' சேஷசய்யபைநி செலங்க”க”நி 
புட'மிகுமாரி ஸுக'ந்த, மு பூய நம்மிநவாரலகே 
கட"க'ண்டிகி கோரிக வரமிய்ய த்யாக”ராஜுகெருந 
அடு“க"டு*கு"கு மடு'புல நந்தீ'ய ஸ்ரீராமய்யா (கொ) 
நயமான சுபாவத்தையுடையவர்களும்‌, என்றும்‌ நல்‌ 
லொழுக்கம்‌ . உடையவர்களும்‌ பக்தியுடன்‌ விரும்பி வந்து 
சேவிக்க கோதண்டபாணியாயெ இராமன்‌ கொலு வீற்றிருக்‌ 
கிறான்‌. 
ஒதை, பரதன்‌ முதலியோருடன்‌ இனிய நைவேத்தியங்‌ 
களைப்‌ பிரியத்துடனும்‌ குதூகலத்துடனும்‌ அமுது செய்து, 
கோடி மின்னல்களைப்போல்‌ ஒளிவீசும்‌ பீதாம்பரத்தையும்‌ அணி 
களையும்‌ அணிந்துகொண்டு, வேதத்தில்‌ கூறப்பட்டுள்ள ஸனகர்‌ 
முதலியோரின்‌ வார்த்தைகளினால்‌ மகிழ்ச்சியடைந்து, தஞ்ச 
மடைந்தவர்களை ஆதரித்துக்கொண்டு (கொலு வீற்றிருக்கிறான்‌). 
நறுமணம்‌ வீசும்‌ வாசனைத்‌ திரவியங்கள்‌ பரிமளிக்க, சந்நிதி 
யில்‌ தேவலோகத்துக்‌ கணிகையர்‌ நன்கு நடம்புரிய, மேலும்‌ 
பராசரர்‌, நாரதர்‌ முதலிய ரிஷிகள்‌ துதிக்க, மிகுந்த நன்றி 
யுடன்‌ இந்திரன்‌, நான்முகன்‌ முதலியோர்‌ சேவித்து உடல்‌ 
புளகிதம்‌ அடையுமாறு (கொலு வீற்றிருக்கிறான்‌) . 
சந்திரனை நிகர்த்த முகமுடைய இராமபிரான்‌ ஆதிசேட 
னய படுக்கையின்‌ மீது விளங்குவதைக்‌ கண்டு பூமிதேவியின்‌ 
பு.தல்வியாகய சதை வாசனைத்‌ இரவியங்களைப்‌ பொழிய, 
நம்பியவர்கள்‌ விரும்பிய வரங்களைக்‌ கடைக்கண்ணால்‌ அளித்து 
வர, தியாகராஜன்‌ நன்றியுடன்‌ ஒவ்வோரடிக்கும்‌ வெற்றிலைச்‌ 
அருள்களை எடுத்தனிக்க (இராமன்‌ கொலு வீற்றிருக்கிறான்‌). 


952 
தே வகா'ந்தா;ரி ட ரூபகம்‌ 
ய. நா மொறாகிம்பவேமி ஸ்ரீராம (எ) 
அ. 8மஹிமலுவிகி விநிநே 

நெந்தோ நெர ஈம்மிதி (எ) 


ச. 1. ஒக வசகருட"லநாடு'ஸு 
ஹோத:ரு பா“தலு தா- 
ளக மொலலிட"ப்‌"ரோசிதிவி 
தாகு ஸூக்‌ ரிவமு கா”தா! (நா) 


முதற்‌ பாகம்‌ 261 
2. ஒக நிசிசருட“ந்கமாட 
லோர்வக சரணந௩கா” 


சுகவசநமுலோ நாது” 


பலுகுலந்நி விபீ'ஷணமா (௩) 
3. பூஸலு கூ”ர்ச்சிந யடுவலெ 

பூநி ப, ஜிஞ்சக” 

ஆஸலு க”ல த்யாக”ராஜு 

தாஸுட”நுசு தெ”லிஸி (௩ா} 


ஸ்ரீராம! என்‌ முறையீடுகளுக்குச்‌ செவி சாய்க்கமாட்‌ 
டாயோ? உன்‌ மகிமையைக்‌ கேட்டு நான்‌ உன்னை மிசவும்‌ 
நம்பியுள்ளேன்‌. 

காட்டில்‌ திரியும்‌ ஒருவன்‌ தன்னுடைய சகோதரன்‌ 
இழைத்த துன்பத்தைப்‌ பொறுக்கமுடியாமல்‌ முறையிட, நீ 
அவனைக்‌ காக்கவில்லையா? அது * உன்‌ கழுத்திற்கு அணியாக 
ஆயிற்றா? 

இரவில்‌ திரியும்‌ அரக்கனொருவன்‌ தன்‌ அண்ணன்‌ கூறிய 
வார்த்தைகளைப்‌ பொறுக்காமல்‌ **நீயே சரணம்‌?” . என்று 
முறையிட, அவனுடைய பேச்சு கிளிமொழியைப்போல்‌ உனக்கு 
இனிமையாக இருந்ததோ? என்‌ பேச்சு மாத்திரம்‌ பயங்கர 
மானதா? 

பொன்‌ மணிகளை நூலில்‌ கோப்பது போல்‌ நிரந்தரமாக 
உன்னைத்‌ துதிக்க ஆசை கொண்டுள்ள இத்தியாகராஜன்‌ உனக்கு. 
அடியவன்‌ என்று தெரிந்தும்‌ (என்‌ முறையீட்டைக்‌ கேளாயோ?) 


353 
'தே"வகா”ந்தா'ரி தே சாதி 
ப. 1விநராத” நாமநவி (வி) 
௮. க௩காங்க” காவேடிரங்க" ஸ்ரீ- 
காந்த காந்தலெல்ல காமிஞ்சி பிலிசிதே (வி) 


னத ட. ரி 
*... எதநகு ஸாக்‌/ரிவமு கதா?” என்பதற்கு “எனக்கும்‌ அழ 
கிய கழுத்து (குரல்‌) இல்லையா?” என்று பொருள்‌ கூறுவாருமுளர்‌. 
சுக்கரிவன்‌, விபீஷணன்‌ ஆகியோரின்‌ முறைகளைக்கேட்டு அவர்களை 
இராமன்‌ காப்பாற்றியதை அவ்விருவரின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடாமலே 
சாமர்த்தியமாக இக்கருதியை அமைத்துள்ளார்‌ ஸ்வாமிகள்‌. i i 

1 ஸ்ரீரங்கக்ஷேத்திரத்தைக்‌ குறித்து ஸ்வாமி இயற்றியுள்ள ஐந்து 
சிருதிகளுள்‌ ஒன்று. 


262 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி &ீர்த்‌ தனைகள்‌ 


ச. 1. தேஜி நெக்கி பாக" தெருவு ராக” 
ராஜஸதுலு சூசி ரம்மநி பிலிசிதே (வி) 
2, பா;க”தே”ய வைபோக”ரங்க” ஸ்ரீ 
த்யாக”ராஜநுத தருணுலு பிலிசிதே (வி) 


என்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்கலாகாதா? பசும்பொன்‌ 
மேனியனே! காவேரி ரங்கனே! திருமகள்‌ நாயகனே! 
மாதர்களனைவரும்‌ உன்மீது மையல்‌ கொண்டு உன்னை அழைக்‌ 
கின்றனர்‌. 

நீ குதிரை வாகனமேறி அழகாகத்‌ தெருவில்‌ பவனி வரும்‌ 
பொழுது ராஜஸ்திரீகள்‌ பார்த்து உன்னை அருகில்‌ வருமாறு 
அழைக்கின்றனர்‌. எங்கள்‌ பேரதிர்ஷ்டமே! . வைபோக ரங்க! 
பருவமங்கையர்‌ உன்னை அழைத்தால்‌ (என்‌ விண்ணப்பத்தை நீ 
கேட்கலாகா தா?) . ்‌ 


354 
தே வகா'ந்தா'ரி ஆதி” 
ப.  ஸ்ரீரகு,வர கருணாகர நீ பத" 
சிந்தநமே ஜீவ௩மு ஸ்ரீ 
௮.  :வாரணரக்ஷக ப;க்தஜநாக'நி- கட 
வாரண ஸர்ம்ருது”£பா*ஷண ஸத்‌'குண (ஸ்ரீ 


ச. 1. மாரமாரநுத நா ம௩விநி விநு 

மா ரமாரமண மறவகுரா ஸுகு- 

மாரமா ரஸ௩மு௩ நீ நாமமு 

மாறுமாறு ப£ல்கநு த£யஸேயுமு ்‌ (ஸ்ரீ) 
2. வாரி வாரி மஞ்சிகி த”கி“நட்டு 

வாரி வாரி பா;க்‌'யமு லீவா தே”. 

வாரி வாரிதா“நில சம்ப"ரஜீ- 

வாரி வாரிஜாஸாஜுக ஹரே -..... (ரீ) 
3. ராஜராஜவந்தி”த பத"யுக” தி" பனி 

ராஜராஜ௩ய௩ பாலிதாமர 

ராஐ ராஜூஜிதஸ்ரீத்யாக:- 

ராஜராஜ ராகவ ஈநு ப்‌'ரோவுமு "அங்க ம்ம பது 


முதற்‌ பாகம்‌ 262 


ஸ்ரீ ரகுவர! கருணாகர! உனது பாதங்களை நினைப்பதே என்‌ 
வாழ்வாகும்‌. யானையைக்‌ காத்தவனே! பக்த ஜனங்களின்‌ 
யாவங்களையகற்றுபவனே! மென்மை பொருந்திய பேச்சை 
யுடையவனே! குணவானே! 

மன்மதர்களுள்‌ மன்மதனென்று புகழ்படைத்தவனே! என்‌ 
வேண்டுகோளைக்‌ கேள்‌. லகஷ்மிபதியே ! ததத மறவாதே. 
பேரழகனே! என்‌ நாவில்‌ உனது. திருநாமம்‌ என்றென்றும்‌ 
விளங்குமாறு அருள்புரி. ்‌ 

அவரவர்களின்‌ நல்வினைக்குத்‌ தகுந்தவாறு அவரவர்களுக்‌ 
குச்‌ சுகங்களை அளிக்கமாட்டாயா? அரக்கரென்னும்‌ மேகத்தைச்‌ 
அதறவடிக்கும்‌ பெருங்காற்றே! மன்மதனுக்கும்‌ நான்முகனுக்கும்‌ 
தந்தையே! 

குபேரன்‌ வணங்கும்‌  பதவிணையுடையவனே! சூரிய 
சந்திரரைக்‌ கண்களாக உடையவனே! தேவேந்திரனைப்‌ பாலித்‌ 
தவனே! அரசரால்‌ தொழப்படுபவனே! தியாகராஜனின்‌ 
பிரபுவே! இராகவ! என்னைக்‌ காத்தருள்‌. 


355 
(ேத”வகா“ந்தா“ரி , * தேசாதி” 
ய. ஸீதாவர ஸங்கீத ஜ்ஞாகமு 
தாத வ்ராயவலெரா க (ஸீ) 
௮. கீ“தாத்‌“யகி, லோபறிஷத்ஸார,.. ' . 
பூத ஜீவந்‌ முக்துடெள'டகு . (ஸீ) 


ச. ஆகாச சஈீரமு ப்‌“ரஹ்மமநே 
்‌  ஆத்மாராமுநி தா ஸரிஜூசுசு 
லோகாது”லு சிந்மயமநே ஸுஸ்வர .- 4 
லோலுடெள" த்யாக”ராஜஸந்நுத (ஸீ) 
.... சதையின்‌ நாயகனே]. 8தை- முதலிய சகல உபறிஷத்துக்‌ 
களின்‌ டட பக த விளங்கும்‌ இராம! (ஒருவன்‌) 
ஜீவன்முக்தி நிலையை அடையவேண்டுமாயின்‌ சங்கத ஞானத்தை 
(அவன்‌ பிறக்கும்‌ பொழுதே) அவனுடைய்‌ நெற்றியில்‌ பிரமன்‌ 
எழுதவேண்டும்‌. டக்‌ தின்‌: 
்மத்திற்‌ பரமாத்மாவிற்கு) அகாசமே சரீறம்‌ 
ரத்தம்‌ ன் ரகா சத்தில்‌ உலகங்கள்‌ சின்மயமாக (சேதன 
வஸ்துக்களாக) விளங்குகின்றன என்பதையும்‌ அறிந்து, 
இவற்றைத்‌ தன்‌ ஆத்மாவாக விளங்கும்‌ ஆத்மாராமனுடன்‌ 
சரியாகக்‌ கண்டு (ஒன்றாக பாவித்து) ஸுஸ்வரத்துடன்‌ த 
நாதோபாசனையின்‌ மூலம்‌ (ஜீவன்‌ முக்தனாவதற்கு சங்கத 
ஞானத்தை பிரமன்‌ நமது நெற்றியில்‌ எழுதவேண்டும்‌.) 


264 ஸ்ரீ தயாகராஜல்வாமி 8ர்த்தனைகள்‌ 


856 
நீலாம்பரி (மே. 29) சாபு; 
ப. நீகே தயராக நே ஜேயு பநுலெல்ல 
நெரவேருநா ராம (8) 


அ. ஏகோபிஞ்சக நேநு நீவநு ஜ்ஞாநி - 

கேலாகு” ஸுக,மிச்சுநே ஓராக,வ (6); 
ச. 1. மநஸு நில்வநிவாரு மாயாஜாலமு ஜேஸி 

மறி முக்தி கொநநெளநே 

கநு ஸம்ஜ்ஞகு ராநி காந்தநு ப”லிமிநி 

க”ரமிட” வசமெளநே ஓராக)வ (நீ). 


2. வாடி”கலேரஇ வித்‌"யலசேத ஸப”லோந 
வாதி”ஞ்ச டோ”கெளகெ 
ஸாடி” விந்௩மாட மதிநி நில்வலேநி 
ஸரஸுநி விதமெளநெ ஓ ராகவ (6) 


3. மெப்புலகை ப”ஹுத"ர்மமு ஜேஸிதே 
மிகு”ல ப்‌"ரோவத'கு'நே 
தப்புமாடலு கா”து” தாரகநாம ஸ்ரீ 
த்யாக”ராஜுநி பைநி ஓ ராகவ (6). 


இத்‌ தியாகராஜன்‌ மீது உனக்கே தயவு பிறக்கவில்லை: 
யாகில்‌ நான்‌ செய்யும்‌ காரியங்களனைத்தும்‌ நிறைவேறுமா? 
இராம! உன்னுடன்‌ இரண்டறக்‌ கலந்து ஐக்கியமாகாமல்‌- 
“நான்‌ வேறு, நீ வேறு?” என்ற வேறுபாடுள்ள ஞானிக்குச்‌ 
சுகம்‌ எவ்வாறு கிடைக்கும்‌? ஓ ராகவ! 


_ மனத்தை ஓரிடத்திலும்‌ நிறுத்த முடியாதவன்‌ மாயாஜாலம்‌. 
செய்து முக்தியடைந்துவிட முடியுமா? சண்‌ ஜாடையைம்‌: 
புரிந்துகொள்ளாத பெண்ணை பலாத்காரமாகக்‌ கைப்பிடித்தால்‌: 
அவள்‌ வசமாகிவிடுவாளா? 


பழக்கத்திலில்லாத கல்வியைக்‌ கொண்டு சபையில்‌ வாதம்‌. 
புரிவது சாத்தியமா? இரகசியமாகக்‌ கேள்வியுற்ற விஷயத்தை 
மனத்தில்‌ வைத்துக்கொள்ள முடியாத அரசகெனைப்போல்‌: 
ஆகிவிடுமே! 

பெரியதனத்‌திற்காக அனேக தர்மங்கள்‌ செய்தால்‌ 
பகவான்‌ காப்பாற்றுவாரா? தாரகநாமத்தாய்‌! இவையனைத்தும்‌. 
தவறான மொழிகளல்ல. ஓ ராகவ! 


முதற்‌ பாகம்‌ 265: 


357 
நீலாம்பரி ஆதி” 
ப. மாடாட”வேமி நாதோ மாது'ர்ய பூர்ணாத”ர (மா).. 
௮. ஸாடி தொ”ரகநி ராமஸ்வாமி மதி” ரஞ்ஜில்ல . (மா): 


ச்‌. எது“ரெது“ரெ ஜூசி யெந்து” கா”நக நா 


ஹ்ருத”யாநி கெந்தோ ஹிதவு லேக 

ஸதயுட” கேநுண்ட“க” ஸமுக,மு தொ”ரிகிதே நீ- 

ரத”வர்ண ஸ்ரீத்யாக”ராஜார்ச்சித முத்‌”து”க” (மா) : 

இனிமை ததும்பும்‌ உதடுகளையுடையவனே! என்னுள்ளம்‌ . 

மகிழ என்னுடன்‌ பேசமாட்டாயா? இணையேயில்லாத இராம. 
னெனும்‌ தெய்வமே! உன்னை எதிர்பார்த்துப்‌ பார்த்து, எங்கும்‌ 
காணாமல்‌, என்‌ இதயம்‌ சிறிதும்‌ இதம்‌ பெறாமல்‌ நான்‌ 
பரிதவித்துக்கொண்டிருக்கையில்‌ உன்‌ தரிசனம்‌ (எப்படியாவது): 
கிடைத்தால்‌ அழகாக (என்னுடன்‌ பேசமாட்டாயா?) தயை: 
நிரம்பியவனே! முகில்வண்ணனே! 


358 
பூர்ணசந்த்‌'ரிக (மே. 29) ஆதி” 
ப, தெலிஸி ராமசிந்தநதோ நாமமு 
ஸேயவே ஓ ம௩ஸா (தெ): 


௮. தலபுலந்நி நிலிபி நிமிஷமை௩ 

தாரகரூபுநி நிஜதத்வமுல நு (தெ) : 
ச. 1. ராமாயந சபலாக்ஷுல பேரு 

காமாது'ல போருவாரு வீரு 

ராமாய௩ ப“ரஹ்மமு௩கு பேரு | 

ஆமாநவ ஜநரார்த்துலு தீ£று (தெ), 

2. அர்க்கமநுசு ஜில்லெடு” தரு பேரு 

மர்க்கட பு'த்‌'துலெட்ல தீ£று 

அர்க்குட”நுசு பா[ஸ்கருநிகி பேரு கு- 

தர்க்கமநே அந்த'காரமு தீ£று (தெ), 


.266 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


3. அஜமநுசு மேஷமு௩ஈகு பேரு 
நிஜகோரிக லேலா &“டே”ர௬ 
அஜுட”நி வாகீச்வருநிகி பேரு 
விஜயமு க'ல்கு”நு த்யாக'ராஜ நுதுறி (தெ) 
மனமே! உனக்குள்‌ தோன்றும்‌ பலவித எண்ணங்களை 
நிறுத்திவிட்டு, ஒரு நிமிடமாவது தாரக நாம ஸ்வரூபனின்‌ 
உண்மையான தத்துவத்தைத்‌ தெரிந்து, இராமனிடம்‌ 
சிந்தையை திலைநிறுத்தி நாம சங்கீர்த்தனம்‌ செய்வாயாக. 

“ராமா?” என்ற சொல்லிற்குப்‌ பெண்‌ என்ற பொருள்‌ 
உண்டு. இவ்விதம்‌ பொருள்‌ கூறுவோர்‌ காமம்‌. முதலிய 
வற்றுடன்‌ போர்‌ புரிவோர்‌ ஆவர்‌. “ராமா? என்றால்‌ பரப்‌ 
பிரம்மம்‌ என்ற (உண்மையான) பொருளை உணர்பவனின்‌ 
துன்பங்கள்‌ விலகிப்போகும்‌. - - 

(இவ்விதமே) “அர்க்க?” என்பதற்கு எருக்கமரம்‌ என்று 
பொருள்‌ கூறுவோரின்‌ குரங்குப்புத்தி எப்படித்‌ தரும்‌? “அர்க்க?” 
என்னும்‌ சொல்லிற்குச்‌ சூரியன்‌ என்ற பொருளை அறிபவர்‌ 
களுக்குக்‌ குதர்க்கம்‌ (விதண்டாவாதம்‌) என்ற இருள்‌ அகன்று 
விடும்‌. 

“அஜ” என்ற பதத்திற்கு ஆடு என்று அர்த்தம்‌ கூறுபவர்‌ 
களின்‌ கோரிக்கைகள்‌ எங்ஙனம்‌ ஈடேறும்‌? **அஜ”” என்றால்‌ 
பிரமன்‌ என்ற சரியான பொருளை உணர்ந்தால்‌ வெற்றி 
யெறலாம்‌. 


359 ப 
பூர்ணசந்த்ரி”க ஆ தி” 
ய. பலுகவேமி நா தை”வமா 

பருலு ஈவ்வேதி" ந்யாயமா . (ப) 
௮. அலுக” காரணமேமிரா ராம நீ- 
வாடி”ஞ்சிநட்லு யாடி"௩ நாதோ (ய) 


5. தல்லித”ண்ட்‌“ரி ப;க்திகொஸகி” ரக்ஷிஞ்சிரி 
தக்கிநவார லெந்தோ ஹிம்ஸிஞ்சிரி 
தெ”லிஸி யூரகுண்டே"தி யெந்காள்ளுரா 
தே”வாதி”தே”வ த்யாக”ராஜுநிதோ (ப) 
இத்‌ இயாகராஜனுடன்‌ நீ பேசமாட்டாயோ? ' என்‌ 
தெய்வமே! பிறர்‌ நகைப்பது நியாயமா? இராம! நீ ஆட்டி 


வைத்தபடி ஆடும்‌ என்‌ மீது உனக்குக்‌ கோபம்‌ வரக்‌ 
-காரணமேன்‌? ம்‌ 


முதற்‌ பாகம்‌ ப்‌ ்‌ 267 


தாய்‌ தந்தையர்‌ எனக்குத்‌. தெய்வ பக்தியைப்‌ புகட்டி 
என்னைக்‌ காத்தனர்‌. ' மற்றோர்‌ என்னைப்‌. பலவிதத்திலும்‌ 
க அத வ்‌ தை இவை அனைத்தையும்‌ அறிந்தும்‌ நீ 
எத்‌ க்‌ காலம்‌: சும்மா க்கப்‌ ம ்‌ 
சடன்‌ சும்ம இருக்கப்‌ போகிறாய்‌? தேவாதி 


360 
பங்காள (மே. 29) தே'சாதி” 
ய. முநுபே தெலியக போயெநா 
முநிநுத த*யலேதா”யெரா (மு) 
வி. அநுவிஸுமந்த லேத”நுசு நு நந 


நலயிஞ்சி வேடு'க ஜூசுடகு (மூ) 
4. ஆநாடி. மஞ்சி நட“தநு ஜூசி நீ- 7 
வத்யந்த க்ருப ஸேயலேதா” ன்‌ 
ஈநாடு” நாமதி” இட்லெளநகரி நீ- 
கி௩குல திலக ஸ்ரீ த்யாக”ராஜநுத (மு) 
“(உன்னைக்‌ காப்பதற்கு) அனுகூலமான சமயம்‌ இதுவல்ல” *. 
வென்று கூறி என்னைச்‌ சிரமப்படுத்துவதற்கு. முன்பே என்‌ 
நிலைமை உனக்குத்‌ தெரியாமற்‌ போய்விட்டதா? முனிவரால்‌ 
தொழப்படுபவனே! என்‌ மீது. உனக்கு தயவு. இல்லாமற்‌. 
போய்விட்டதா? 
முன்பு என்‌ நன்னடத்தையைக்‌ கண்டு நீ என்னிடம்‌ 
அளவற்ற கிருபை . காட்டவில்லையா? . சூரியகுல , திலகனே! 
இப்பொழுது என்‌ மனம்‌ இவ்வாறு தத்தளிக்கும்‌ என்று 
(முன்பே உனக்குத்‌ தெரியாமற்‌ போய்விட்டதா?) :. . 


361 
யங்கா£ள ... தேசாதி" 
ய. ஸாக்ஷி லேத”நுசு ஸாதி,ம்பகே' 
ஸத்யஸந்த' ஸத்‌“ப*க்தபாலக...... (ஸா) 
அ. வீக்ஷகாது”லெல்ல நவ்வரா ஜக”த்‌- 
ஸாச்ஷிவம்ச நீரதி; பூர்ணசந்த்‌“ர (ஸா) 
4. சக்தி நீயெட" நிண்டா”ர லேதா” பரா- 


சக்தி ப்‌“ரோவலேதா” விஷயமந்து” வி- “, 
ரக்தி கல்கு” ஸ்ரீ த்யாக“ராஜுநி நிஜ 
பக்தி நீவெறுக” லேவ மாவுல. (ஸா) 


268 ்‌ ஸ்ரீ தயாகராஜஸ்வாமி &ீர்த்தனைகள்‌ 


(என்‌ பக்தியை நிரூபிக்க) மனித சாட்சியம்‌ இல்லையென்று 
சாதித்து விடாதே. சத்திய சந்தனே! மெய்யடியார்களைச்‌ 
காப்பவனே! காண்பவரனைவரும்‌ நகைக்க மாட்டார்களா? 
சகத்திற்கே சாட்சியாக விளங்கும்‌ சூரியனின்‌ குலமென்னும்‌ 
கடலில்‌ உதித்த சந்திரனே! (சாட்சியில்லை என்று நீ 
கூறலாமா?) 


சக்தி உன்னிடம்‌ நிறைந்திருக்கவில்லையா? (உன்‌ வசமான) 
பராசக்தியும்‌ என்னைக்‌ காக்க மறுத்துவிட்டாளோ? உலக: 
சுகங்களில்‌ சிறிதும்‌ பற்றில்லாத இத்‌ தியாகராஜனின்‌ உண்மை: 
யான பக்தியை நீ அறியாயோ? 


362 
பே”க”ட” (மே. 29) ரூபகம்‌ 
ப. கரட்டிகா” நநு ஜெயி 
பூட்டே தெ”ந்௩டிகோ (௧5): 


அ. புட்டி5 நாடநுண்டி” 

இட்டி வித*முலேகா"நி ன்‌ (க 
ச. 1. கொ”ப்பத௩மு மநத”நி மத” 

மெப்படிகிநி த”லகெக்கி 

தப்பு பலுகுலாடு”சு தாநுப்பதில்லுசுநு 

தெப்புநயிங்கி”த மெறுக”க 

மெப்புந காஸிஞ்சே யா 

சப்பநி ப்ரபு;வுல கட”குநு 

த்ரிப்பட லேலரா யநுசுநு (க 


2. வரமை௩ ஸஜ்‌ஜநுலநு பரி- 
சாரகுல நெல்லநு 
ஸரிஜேஸி தா'5 மொஸகி” பரமெஞ்சகநு 
கரி த'௩ மத”முலு க”லிகி"ந 
நருல நு பூ“ஜிஞ்சே யா- 
தர மெறுக”நி த)நிகுல யநு- 
ஸரண ஏலரா யநுசுநு க்‌ 


முதற்‌ பாகம்‌ 269 


3... சிவபூஜலு மறியுநு மா- 
த.வபூஜல நொரரிஞ்சுசு 
பு,வி நாஸரி ஜேஸேவாரெவ ரநுசுநு யெஞ்சே 
அவிவேக தநமத்துல 
சிவசிவ வேட”க” வ*த்‌"த“நி 
குவலயத'ளலோச௩ 
ஸுவிப”வ த்யாக”ராஜவிநுத (௧) 


இரக்கவேண்டாமென்று கூறி நீ (என்னைக்‌ கைப்பிடிப்பது 
எந்நாளோ?) குவளையிதழை நிகர்த்த கண்ணனே! வைபவம்‌ 
நிறைந்தவனே! 


363 

போகட" தேசாதி” 
ய. த௩வாரித௩மு லேதா” 

தாரகாதி:பாந௩ வாதா” (த) 
௮. இ௩வம்ச ராஜுல்‌ கீகுணமு 

லெந்கடை' ந க£லதா" நாது£பை (த) 
ச. 1. அலநாடு” அந்கமாரகி"ஞ்சுவேள 

ப'லவா௩ருல பங்க்தி நுஞ்சலேதா" (த) 


2. பேர பேர பிலிசி ஹாரமுநு ப்ரேம 
மீற மீரொஸக”லேதா” நாது'பை (த) 


270 ஸ்ரீ இயாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


3. ராம ராம ராம ரச்ச ஸேபகவே 
தாமஸம்பு” யேல த்யாக”ராஜ நுத (த) 
தன்னைச்‌ சேர்ந்தவன்‌ என்ற அபிமானம்‌ உனக்கு என்மீது: 
இல்லையா? சந்திரவதனனே! என்னுடன்‌ வாதா? சூரிய 
குலத்தைச்‌ சேர்ந்த அரசர்களுக்கு இக்‌ குணம்‌ என்றாவது: 
உண்டா? 
அன்றொரு நாள்‌ (பட்டாபிஷேக சமயத்தில்‌) உணவு 
அருந்தும்‌ பொழுது நீ பல குரங்குகளைப்‌ பந்தியில்‌ வைத்துக்‌ 
கொள்ளவில்லையா? ஒவ்வொருவரையும்‌ பெயர்‌ கூறி அழைத்துக்‌ 
கனிவுடன்‌ நீ மாலை அணிவிக்கவில்லையா? என்னுடன்‌ (வாது): 
கலகம்‌ செய்யாதே. (அருள்‌ புரிய) இன்னும்‌ தாமதமேன்‌? 


364 
பே”க“ட” ... தே”சாதி” 
ப. நாதோ”பாஸநசே சங்கர 

நாராயண விது'லு வெலஸிரி யோம௩ஸா . (10 
௮.  வேதோத்‌'த)ருலு வேதா”தீதுலு 
விச்வமெல்ல நிண்டி”யுண்டே” வார்லு (ரா), 


ச.  மந்த்ராத்முலு யந்த்ர தந்த்ராத்முலு மறி மந்‌ 
வந்த்ரமு லெந்நோ க£லவாரலு ' 
தந்த்ரீ லய ஸ்வர கா”ஈவிலோலுரு 


த்யாக”ராஜ வந்த்‌”யுலு ஸ்வதந்த்ருலு (கா) 
தாத உபாசனையினால்‌ (நாதத்தின்‌ வழிபாட்டினால்‌)  சிவன்‌,. 
விஷ்ணு, பிரம்மா ஆகிய இிரிமூர்த்திகள்‌ ஒளிபெற்று விளங்கினர்‌. 
(இவர்கள்‌) வேதங்களை உத்தாரணம்‌ செய்தவர்கள்‌ (நிலை நிறுத்‌. 
தியவர்கள்‌), மறைகளுக்கு மேற்பட்டவர்கள்‌. புவனங்கள்‌ 
அனைத்திலும்‌ நிறைந்திருப்பவர்கள்‌. 
மந்திர மயமானவர்கள்‌. யந்திர' தந்திரங்களை (மந்திரா 
சக்கரங்களையும்‌, கிரியைகளையும்‌) .சொரூப்மாக உடையவர்கள்‌. 
எத்தனையோ மன்வந்தரங்களை (மனுவின்‌ ஆயுள்‌ காலங்களை)க்‌ 
கடந்தவர்கள்‌. வாத்தியம்‌, தாளம்‌, ஸ்வறம்‌, கானம்‌, இவற்றில்‌: 
தினைப்பவர்கள்‌. தியாகராஜனால்‌ வணங்கப்படுபவர்கள்‌. பிறர்‌ 
ஆணைக்குக்‌ கட்டுப்படாத கந்ந்திரம்‌ உள்ளவர்கள்‌. 


365 ஆ 
பேோகட" 3 y த்ரிபுட 
ப.  நீகு தகு ருணருணீபா, வழு லேத'நேரு 3. (.: ,: (8) 
௮. லேக நீகே த'யலேதோ”-ஸ்ரீராடி :- * உ” (௩) 


முதற்‌ பாகம்‌ 271" 


ச] 2 சி௩௩ நாடா*தி'க" ஜித்தமந்து” நெல 


கொக்ஈ வாட“வை நா கோரிக ஸாக*குண்டெ (8) 
2. கரகி” கரகி” பாத”கமலமந்து” வ்ரால 

க'௬ுணிஞ்செத” ௩நி ௩ாபை கந்நட* ஜேஸிதே (நீ): 
3. ஈ ஜந்மமுந நாது" பூஜலு கை”கொநி 

ராஜில்லு த்யாக”ராஜுநி மறசிதே (௩) 


உனக்கும்‌. எனக்கும்‌ ஒருவித சம்பந்தமும்‌ இல்லையென்று 
(மாந்தர்‌) கூறிவிடுவார்கள்‌; அல்லது உனக்கே (என்மீது) 
தயவில்லையோ? ஸ்ரீராம! 

சிறு வயது முதல்‌ என்‌ சித்தத்தில்‌ நீ குடிகொண்டிருப்‌: 
பினும்‌ என்‌ கோரிக்கை நிறைவேறாவிட்டாலும்‌, (அல்லது) 
நான்‌ உருகி உருகி உன்‌ பாத கமலங்களைப்‌ பணியும்பொழுது 
“தருண காட்டுவேன்‌”? என்று நீ கூறியும்‌ என்னை அலட்சியம்‌ 
செய்தாலும்‌, 'இச்சன்மத்தில்‌ என்‌ பூசைகளை நீ ஏற்றுக்கொண்டு: 
இத்‌ தியாகராஜனை நீ மறந்தாலும்‌ (உனக்கும்‌ எனக்கும்‌ 
சம்பந்தமில்லையென்று மாந்தர்‌ கூறிவிடுவர்‌.; 


366 - 
பே”க”ட” | ஆதி 
ப. நீ பத'பங்கஜமுலநு நே நெற நம்மிாநு (6) 
௮. பூ"பாலுல க”ர்வம்பு” லணசு கொற 
கா பரமேச்வரு சாபமு த்‌"ருஞ்சி௩ (6). 


ச. 1. கோபமுதோ முநு தாபஸியிச்சி௩ 
சாபமுக அஹல்ய அநுதி'மு 
சாபராதி தநுதாப மோர்வலே 
நாபெநு க”நி பரிதாபமு தீ'ர்ச்சி௩' ்‌ (8): 
2, வ௩ருஹதுலித ௩ய௩ ஸங்க்ரந்த'ந 
தநயுநி பாத, ஸஹிம்பநி விரோ- 
சந ஸுது மதி க”லிகி”ந ப;ய மெக”யக” 
க'நதம து'ந்து'பி! பெநுதல த£ந்நிந ட: . (8): 
3. ஜ்யாவரநுத ஜ்யாஜாவர ,பி'டெள" rat 
ஜாவர ஜாச்ரித த்யாக”ராஜ. 
ஜ்யாவராஜ ருத்‌“ரரவநீஸார ்‌ 
-பா*வநீய-முநி ஜீவ௩ அநிசமு பவல்‌ சாதா (8): 


-272 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


தாமரையை யொத்த உன்‌ பாதங்களை நான்‌ திடமாக 
நம்பியுள்ளேன்‌. (மிதிலையில்‌ கூடியிருந்த) அரசர்களின்‌ கர்வத்தை 
அடக்குவதற்காக நீ சவ தனுசை ஓடித்தபொழுது உதவியது 
உன்‌ திருப்பாதம்‌, 

கோபத்துடன்‌ (கெளதம) ரிஷியிட்ட சாபத்தினால்‌ 
கல்லுருவான அகலிகை உடல்‌ நொந்து பரிதவிப்பதைக்‌ கண்டு 
அவளுடைய துயரத்தை அகற்றியது உன்‌ பொன்னடி. 

செந்தாமரைக்‌ கண்ணனே! இந்திர குமாரனாகிய வாலி 
இழைத்த கொடுமையைத்‌ தாளாமல்‌ சூரிய புத்திரனாகிய 
சுக்கிரீவன்‌ உள்ளத்தில்‌ ஏற்பட்ட அச்சத்தைப்‌ போக்குவதற்‌ 
-காக மிகுந்த கனமுள்ள துந்துபியின்‌ உடலை எற்றியது உன்‌ 
திருவடி. 

வில்லானிகளால்‌ வணங்கப்படுபவனே! பூமி தேவியின்‌ 
புதல்வியாகிய சீதையின்‌ நாயகனே! இந்திரன்‌ தம்பியாகத்‌ 
தோன்றிய வாமனனே! தியாகராஜனால்‌ சரணடையப்பட்ட 
வனே! ராஜூரேஷஸ்டர்கள்‌, பிரமன்‌, ருத்திரன்‌, பிராம்மணர்‌ 
ஆகியோரால்‌ தியானிக்கப்படுபவனே! முனிவர்‌ வாழ்விற்கு 
ஆதாரமே! எப்பொழுதும்‌ (உன்‌ திருவடிகளையே திடமாக 
நம்பினேன்‌.) 


367 
போக" சாபு 
ப. நீவேரா குலத*௩மு ஸந்ததமு 
நீவேரா ஜீவ(௩)மு (௩) 
-௮.  ஈவறகுநு தெலியகுந்த நேரமு 
தே”வர க்ஷம சேஸி த”யதோ நேலுகோரா (௩) 


ச. 1. மாதவ ஸீதாநுஜ வரஸஹித 
மங்க”ளகர பரமார்த்த, பூ'தசரித 
கா"தியாக”ஸம்ரக்ஷக ஸதத 
க”திஜாப்த ஈதஜகாவ்ருத விதி/விநுத (8) 
2. ஸுஜந நிசய பாபஹிம சண்ட" ஸூர்ய 
ஸுஸ்வரஜித க;நரவமாது'ர்ய 
அஜமுகா,ரி ஸமர நிருபம செளர்ய 
ஆநந்த” கந்த” ஸுந்த'ர ஸாவர்ய (8) 


1, ஸாதாவர அநுஜஸஹித 


முதற்‌ பாகம்‌ 273 
3. ராகவ ஸர்வோந்நத ஸுப்ரகாச 
ரமணீயகர பாடித லங்கேச 1 
த்யாக“ராஜ வரஹ்ருத”ய நிவேச 
தரணி சசாங்க லோச௩ ஜா௩கீச (8) 


நீயே அனவரதமும்‌ எங்கள்‌ குலதனம்‌ (குலதெய்வம்‌). 
நீயே எங்கள்‌ வாழ்வு (உயிர்‌). தேவனே! இதுவரையில்‌ இதைத்‌ 
தெரியாமலிருந்த என்‌ பிழைகளைப்‌ பொறுத்தருளி தயவுடன்‌ 
என்னை ஏற்றுக்கொள்‌. 

மாதவனே! தை, இலக்குவன்‌ ஆகியோருடன்‌ கூடியவனே! 
மங்களந்தருபவனே! சத்தியமே உருவான சரிதை யுடையவனே! 
விசுவாமித்திரனின்‌ வேள்வி காத்தவனே! வாயு குமாரனாகிய 
அனுமனின்‌ ஆப்தனே! சரண்‌ புகுபவர்களால்‌ சூழப்பட்டவனே! 
யிரமனால்‌ தொழப்படுபவனே! 

நல்லோரின்‌ பாவமென்னும்‌ பனியை விலக்கும்‌ சண்ட 
(கொடிய) சூரியனே! மேக முழக்கத்தை வெல்லும்‌ குரலுடைய 
வனே! அரக்கருடன்‌ போரிடுவதில்‌ இணையற்ற பராக்கிரமம்‌ 
வாய்ந்தவனே! 

இராகவனே! அனைவரிலும்‌ உயர்ந்தவனே! ஒளி பொருந்‌ 
.இயவனே! இலங்கை மன்னனாகிய இராவணனைக்‌ கையினால்‌ 
(எளிதில்‌) வதைத்தவனை! தியாகராஜனின்‌ தூய இதயத்தில்‌ 
குடிகொண்டவனே! சூரிய சந்திரரைக்‌ கண்களாக உடையவனே! 
ஜானகி நாயகனே! 


368 
பேோகட" ஆதி” 
ய. பூக்துநி சாரித்ரமு விநவே ம௩ஸா ஸீதாராம (பூ) 
௮. (ஆைக்திலேக தா கோ”ருசு ஜீவந்‌- 
முக்துடை”யாநந்த”மு நொந்து” (ப) 
ச. 1. ஜபதபமுலு தா ஜேஸிதி ந௩ராது" அதி”கா“க மறி 
கபடாத்முடு'ம௩மை பூல்கராது” 2 


உபம தகு லேக யுண்ட“வலெ௩றி 

யூரயூர திருக'க'ராது" 

சபல சித்துடை“யாலு ஸூ துலபை 

ஸாரெகு ப்‌'ரம காராத நே ஹரி (ப!) 
இ-18 


274 ஸ்ரீதியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


2. வலு நிஜமநி யெஞ்சக”ராது” அதி”காகமறி: 
சிவமாத?வ பேத”மு ஜேயக”ராது” 
பு'வ௩மந்து' தா”கே யோக்‌”யுட”நநி 
பொ”ங்கி பொட்ட ஸாகக”ரா து” 
பவநாத்மஜ த்‌ ருதமெள ஸீதாபதி 
பாத“முலநு யேமற ராத”நு ஹரி (பஷ 
3. ராஜஸ தாமஸ குண”முலு கா”ராது” அதி”கா”கநு ௮- 
உயாஜமுஈநு ராலேத”ஈகா”ராது” 
ராஜயோக”மார்க”மு நீ சித்தமு 
ராஜூசுட விட“வக” ராது” 
ராஜசிகா ,மணியைந த்யாக”- 
ராஜ ஸகு,நி மறவராத*நே ஹரி (பூ) 


மனமே! சீதாராமனின்‌ (உண்மையான) பக்தனின்‌ நடத்‌ 
தையைக்‌ (கூறுகிறேன்‌) கேள்‌. ஒரு விஷயத்திலும்‌ பற்றில்‌: 
லாமல்‌ ஜீவன்முக்தனாக விளங்கி ஆனந்தமடைபவன்‌ அவன்‌. 

(ஹரி பக்தன்‌) தான்‌ ஐபதயபங்கள்‌ செய்வதாகப்‌ பெருமை. 
கொள்ளலாகாது. கபடம்‌ நிறைந்த உள்ளத்துடன்‌ பேசக்‌ 
கூடாது, தனக்கு நிகராக ஒருவரும்‌ இருக்கக்கூடாதென்று 
ஊருராக விளம்பரம்‌ செய்துகொண்டு திரியக்கூடாது. ஆசை 
நிறைந்த மனத்துடன்‌. மனைவி மக்கள்‌ மீது சதா மோகம்‌ 
காள்ளலாகா து. 


, இல்லற வாழ்வில்‌ கிடைக்கும்‌ இன்பங்களே சதமென்று 
எண்ணலாகாது. சிவன்‌, விஷ்ணு என்ற வித்தியாசம்‌ பாராட்ட 
லாகாது. உலகில்‌ தான்‌ ஒருவனே யோக்கியனென்று எண்ணிப்‌ 
பொய்கள்‌ பல பேசி வயிறு திரப்பலாகா து. அனு மனால்‌ தாங்கப்‌ 
பெறும்‌ இராமனின்‌ திருவடிகளை என்றும்‌ மறக்கலாகாது. 

இராஜஸ தாமச குணங்கள்‌ (பக்தனுக்கு) இருக்கலாகாது. 
காரணமின்றித்‌ தனக்கு இலாபம்‌ ஒன்றும்‌ இடைக்கவில்லை 
யென்று எண்ணலாகாது. ராஜயோக மார்க்கத்தையும்‌, பக 
வானின்‌ சித்தம்‌ தன்னிடம்‌ வர வழி தேடுவதையும்‌ லிடலாகாது. 
பிறைகுடிய பெருமானின்‌ தோழனாகய ஹரியை ஒரு பொழுதும்‌ 


மறக்கலர்காது. 

369 
பே கூட” ஆதி” 
ப, லோகாவநசதுர பாஹி மாம்‌ (லோ) 


முதற்‌ பாகம்‌ ்‌ 275 


பி ஸாகேதாதி!ப ஸரஸகு“ணாப்ரமேய 
CES, ம்‌ ட்‌ 
ட்டது ப ஸநந்த"௩ வந்தி"தாங்க”ரி 
யுக” பத”நிர்ஜித முநிசாப (லோ) 
ச. 1. ராகாப்‌'ஜமுக, பராகா செந்தகு 
ராக த௲கோர்வ தூரமா 
பாகாரிவிநுத நீகாசிஞ்சிதி 
காக நேநந்ய மெஞ்சநு நீது” வாட” ஈய்ய ராம (லோ) 
2. நீலாக்ருதிக”ல நீலாவண்யமு 
நீலாக“நி கநுபிம்பவே 
பா“லார்க்காப” ஸுசேலாவ்ருத நந்‌- 
நேலுகோ ம௩ஸு ராதி“க 
தாளஜால ந்யாயமா ராம (லோ) 
3. சேபாதி”க” பதி'ரூபாலநு கொ”நு 
சாபாலங்க்ருத ஸுந்தர அவ- 
நீபாத்‌'பு'தமகு” நீபாத'மெ க”தி 
ஸ்ரீபதே வரத”பாலித- 
த்யாக”ராஜ ஸார்வபெள,மாகி,ல (லோ) 
புவனங்களைக்‌ காத்து இரட்சிப்பதில்‌ நிபுணனே! எனனைக்‌ 
காப்பாற்று. அயோத்திக்கு அதிபனே! சரசகுணம்‌ நிறைந்த 
வனே! அறியப்படாத மகிமையுடையவனே! பிரமன்‌, சனந்தனர்‌ 
முதலியோர்‌ தொழும்‌ பதவிணையுடையவனை! பாதமகிமையால்‌ 
(கெளதம) ரிஷியின்‌ சாபத்தை வென்றவனே! 
பூர்ண சந்திர வதனனே! என்னிடம்‌ பராமுகமா? நீ 
என்னருகில்‌ வராமலிருந்தால்‌ என்னால்‌ தாளமுடியுமா? 
இந்திரனால்‌ வணங்கப்படுபவனே! நான்‌ உன்னையே விரும்பி 
னேனே தவிர வேறு ஒன்றையும்‌ மனத்தினாலும்‌ நினைக்கவில்லை. 
நான்‌ உன்னைச்‌ சேர்ந்தவன்‌, இராம! 
நீல வண்ணம்‌ செறிந்த உன்‌ அழகு இத்தகையதென்று 
எனக்குக்‌ காட்டுவாயாக. இளஞ்சூரியனின்‌ காந்தியுடைய 
ஆடையை அணிந்தவனே! என்னை ஏற்றுக்கொள்ள இன்னும்‌ 
மனம்‌ வரவில்லையா? நான்‌ இனிப்‌ பொறுக்கேன்‌. இது 
நியாயமா, இராம! 
மச்சம்‌ (மீன்‌) முதலிய பத்து அவதாரங்களை எடுத்தவனே! 
வில்லை ஏந்திய அழகனே! உலகாளும்‌ அரசே! அற்புதமான உன்‌ 
இருவடியே எனக்குத்‌ கதி, திருமகள்‌ நாயகனே! வரதனே? 
ாகராஜனைக்‌ கரக்கும்‌ சக்கரவர்த்தியே! 


276 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ீர்த்தனைகள்‌ 


370 
பே”க”ட” ரூபகம்‌ 
ப. ஸாமிகி ஸரி ஜெப்பஜால வேல்புல ராம (ஸா) 
அ. நா மகஸதநிபை நாடியுண்ட“க” நொருல (ஸா) 
ச, 1. ஏடி யோசந௩ சாலு எவரி கெடுலோ வராலு 
மாடலாடே“தெ” மேலு மதி”கிதெ” பதி'வேலு (ஸா) 
2. த௩கண்டி கெந்தோமுத்‌”து” தப்படா”டி"௩ பத்‌ து" 
சநவுசேயு நேப்ரொத்‌" து" சல்லநி சூபுகத்‌”து” (ஸா) 
3, அந்நி வேல்புலலோ௩ அதறிகி ஸரிகா“௩ 
தந்நு ப்‌'ரோசி5 ௧,௩ த்யாக'ராஜ ஸகுடை"௩ (ஸா) 


என்‌ தெய்வமாகிய இராமனுக்குச்‌ சமானமாகக்‌ கூறுவதற்‌ 
குக்‌ கடவுளர்களுள்‌ ஒருவரும்‌ இலர்‌. என்‌ மனம்‌ அவனுடனே 
ஓன்றிவிட்டது. வேறு யோசனை எதற்கு? இதுவே போதும்‌. 
அவரவர்‌ விதிப்படி எல்லாம்‌ நடக்கும்‌. என்‌ தெய்வம்‌ பேசினால்‌ 
அதுவே எனக்குப்‌ பெரும்‌ பேறு. என்‌ மனத்திற்குப்‌ பதினாயிரம்‌ 
(பாக்கியம்‌). 

என்‌ கண்களுக்கு அவன்‌ தோற்றமே அழகு தருகிறது. 
கொடுத்த வாக்கை மீறாதவன்‌ அவன்‌. என்றும்‌ அன்பு காட்டு 
பவன்‌. குளிர்ந்த பார்வையுடன்‌ நோக்குபவன்‌. தேவர்கள்‌ 
அனைவரிலும்‌ அவனுக்கு இணை இல்லை. அவனே என்னைக்‌ 
காக்கும்‌ பெருமான்‌? 


371 
பிலஹரி (மே. 29) , ரூபகம்‌ 
ப. இந்த கந்நாநந்த”மேமி ஓ ராம ராம (இற்‌) , 
அ.  ஸந்த ஜநுலகொல்ல ஸம்மதியுண்டே கா”நி (இந்‌) 
ச. 1. ஆடு”சு நாத'முந பாடு சு எது'ட ரா- 
வேடு“சு மநஸுந கூ'டி"யுண்டே“தி”சாலு (இந்‌) 
2. ஸ்ரீஹரிகீர்த்தசே தே”ஹாதி” இந்த்‌“ரிய ஸ- 
மூஹமுல மறசி ஸோஹமைகதே” சாலு (இந்‌) 
3. நீ ஜபமுலவேள நீ ஜக”முலு நீவை 
ராஜில்லுநய த்யாக“ராஜநுத சரித்ர (இந்‌) 


ராம ராம! சதா ஹரி 8ர்த்தனம்‌ செய்யும்‌ பாகவதர்‌ 
களின்‌ கூட்டத்தில்‌ மனம்‌ ஒன்று பட்டால்‌ இதைக்காட்டிலும்‌ 
பேரானந்தம்‌ உண்டா? மெய்மறந்து ஆடியும்‌, நரதவெள்ள த்தில்‌ 
மிதந்து பாடியும்‌ பகவானை எதிரில்‌ வருமாறு வேண்டியும்‌ 


முதற்‌ பாகம்‌ 277 


மன த்தை அவனிடமே லயிக்கச்‌ செய்வதுமே போதும்‌. ஸ்ரீஹரியின்‌ 
நாம சங்கீர்த்தனத்தினால்‌ தேகம்‌ முதலிய புலன்களின்‌ கூட்‌ 
டங்களை மறந்து *-ஸோஹம்‌?” (அவனே நான்‌) என்ற அத்து 
வைத உணர்ச்சி ஏற்படுவதே போதும்‌. உன்‌ திருநாமத்தை 
நான்‌ ஜெபம்‌ செய்யும்‌ வேளையில்‌ இவ்வுலகங்களனைத்தும்‌ 
நீயாகவே காட்சியளிக்கின்றன. ஐயனே! தியாகராஜனால்‌ 
துதிக்கப்பெறும்‌ சரிதனே! 


372 
பி£லஹரி ஆதி” 
ப. கோரி வச்சிதி௩ய்ய கோத”ண்ட”பாணி நிந்நு (கோ) 
௮. ஜுசுட கெந்தோ நீவு ஸுந்த”ரமூர்த்திவநுசு (கோ) 
ச. 1. சித்தாநிகி நீ க்ருப வித்தமநுசு ஜால (கோ) 
2. மெண்டு” கு£ணமுலசே நிண்டு” குண்ட”யநுசு (கோ) 
3. ராஜாதி,ராஜ த்யாக”ராஜநுதசரித (கோ) 


கோதண்டத்தை ஏந்திய இராமனே! காண்பதற்கு எவ்‌ 
வளவோ பேரழகு படைத்தவன்‌ நீயென்று உன்னையே விரும்பி 
வந்தடைந்தேன்‌. உன்‌ கிருபையே பெருஞ்‌ செல்வமென்று 
உள்ளத்தில்‌ துணிந்தேன்‌. அதிசயமான குணங்களின்‌ நிறை 
குடம்‌ நீ. ராஜாதிராஜன்‌. தியாகராஜன்‌ போற்றும்‌ சரிதை 
யுடையவன்‌. 


373 
பிலஹரி ஜம்ப 
ப. தொலிஜந்மமு நு ஜேயு 
து“டு*கு தெ”லிஸெநு ராம . (தொ) 
அ. (8 மஹிம) ப,லமேமோ அரசேதி 
புண்டிகத்‌”த”மு வலெ௩ா (தொ) 
ச. ராகி*பைருல செந்த ரம்யமெள வரிமொலக 


ராஜில்ல நேர்ச்சுகடரா 
நாக”சய௩ த்யாக'ராஜு பாபமுதோ நு 
நாம புண்யழ செலகு”நா-நேநு (தொ) 


இராம! நான்‌ பூர்வ சன்மங்களில்‌ செய்த தீவினையின்‌ 
பயனை இன்று அறிந்தேன்‌. உன்‌ மகிமையின்‌ பயன்‌ என்னவோ 
(அறியேனே தவிர) என்‌ தீவினைப்‌ பயன்‌ நன்கு தெரிகிறது? 
சைப்புண்ணிற்குக்‌ கண்ணாடி வேண்டுமா? 


278 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


(வறண்ட பூமியில்‌ விளையும்‌) கேழ்வரகுப்‌ பயிருக்கருகில்‌ 
சிறந்த நெற்பயிரை நட்டால்‌ அது விளையுமா? ஆதிசேடன்‌ மீது 
பள்ளி கொண்டவனே! இத்தியாகராஜனின்‌ பாவங்களுடன்‌ 
சேர்ந்தால்‌ உன்‌ நாம சங்கீர்த்தனத்தின்‌ பயன்‌ பிரகாசிக்குமா? 


374 
பிலஹரி ஆதி” 
ப. தொ”ரகுகா இடுவண்டி ஸேவ (தொ”) 
௮.  தொ”ரகுகால்ப தப ஸொரரிஞ்சி௩* பூ'- 
ஸுரவருலகை௩ ஸுரலகைக (தொ”) 


ச. 1. தும்புரு நாரது“லு ஸுகுண கீர்த்தஃ 

கம்புல நாலாபமு ஸேயகா” 
௮ம்ப”ரீஷ முக்‌,யுலு நாமமு ஸே- 
யக”ஜாஜுல பை சல்லகா” 
பி£ம்பா£த'ரலகு” ஸுரவார யலி. 
வேணுலு நகாட்யமுலாட”கா” 
அம்பு”ஜபவ பாகாரு லிருக“ட”ல 
நந்வய பி“ருதா”வளிகி பொ”க“ட“கா” 
அம்ப”ரவாஸ ஸதுலு கர கங்க- 
ணம்பு”லு க;ல்லநி விஸரக” மணிஹா- 
ரம்பு£லு ௧”த”லக” நூசே ப,ணிதல்‌- 
பம்பு நெலகொந்ந ஹரிநி க*நுகொூ௩ (தொ”) 

2. மரகத மணி ஸந்நிப” தே”ஹம்பு”ந 
மெறுகு” கககசேலமு சோபி"ல்ல 
சரணயுக" ஈகா, வளி காந்தலு 
ஐந்து'ர௬ு பில்லலநு கேர 
வரநூபுரமு வெலுக” க”ரயுக”முந 
உஜ்ரபு பூ, ஷணமுலு மெறய 
நுரமுந முக்தாஹாரமுலு மறியு 
உசிதமை௩ மகரகுண்ட”லம்பு“லு 


இனை அம பயன்‌ அம ன அனை வம மை மை அ வ அட பன்‌ ம ப டடம அப்பம்‌ மம 


* தபமொதநரிஞ்சிந 


முதற்‌ பாகம்‌ 279 
சிறு நவ்வுலுகல வத'நம்பு'௩ முங்‌- 
குரு லத்‌“த£ம்பு க£'போலமு முத்‌“து” 
கு£ரியு தி“வ்ய பா, லம்புஈ தி'லகமு 
மெறஸே புவி லாவண்யநிதி"நி ௧*ந (தொ?) , 


தாமஸகு“£ண ரஹிதமுநுலுகு பொ“க*ட* 
த”ரமுகா”கநே ப்‌?ரமஸி நில்வக” 

ஸ்ரீமத்‌ கககபு தொ”ட்லபைநி 
செலுவந்த”க” கொ”லுவுண்ட“க” 
காமித ப,லதா”யகியெள ஸீதா- 
காந்துநி க“நி யுப்பொங்க”க” 
ராமப்‌“ரஹ்ம தநயுடெள” த்யாக”- 
ராஜு தா பா£டு”சு நூசக” 

ராமுரி ஜக”து"த்தா,ருநி ஸுரரிபு 

பீ, முநி த்ரிகுணாதீதுகி பூ£ர்ண 

காமுநி சிந்மயரூபுமி ஸத்‌”கு“ண 
தா”முநி கநுலார மதி”நி க”நுகொ”“௩ (தொ”) 


இதைப்போன்ற சேவை (எங்காகிலும்‌) கிடைக்குமா? 
அற்பமான தவம்‌ புரிந்த அந்தண சிரேஷ்டர்களுக்கும்‌ தேவருக்‌ 
கும்‌ (இத்தகைய சேவை) கிடைக்குமா? 


தும்புரு. நாரதர்‌ முதலியோர்‌ உனது நற்குணங்களை இசை 
யாடவும்‌, அம்பரீஷன்‌ போன்ற பிரமுகர்கள்‌ நாம சங்கீர்த்தனம்‌ 
செய்யவும்‌, சாதி மலர்களைப்‌ பொழியவும்‌, கோவைக்‌ கனி 
யொத்த அதரங்களையுடைய தேவலோகத்துக்‌ கணிகையர்‌ 
நாட்டியமாடவும்‌. பிரமன்‌, இந்திரன்‌ முதலியோர்‌ இருபுறமும்‌ 
நின்று (பகவானின்‌) வம்ச விருதுகளைத்‌ துதிபாடவும்‌, வானுலக 
மங்கையர்‌ கைகளில்‌ அணிந்த கங்கணங்கள்‌ கல்லென்று ஒலிக்கு 
மாறு விசிறவும்‌, இரத்தின மாலைகள்‌ அசைந்தாடவும்‌, ஆடும்‌ 
'சேஷசயனத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீமந்‌ நாராயணனைக்‌ 
காணும்‌ (இச்‌ சேவை வேறு எங்காகிலும்‌ கிடைக்குமா?) 

நீல மணியைப்போல்‌ ஒளி வீசும்‌ திருமேனியின்‌ மீது 
மின்னுறெ பீதாம்பரம்‌ விளங்க, இரு பாதங்களிலுள்ள நகங்‌ 
களின்‌ பிரகாசம்‌ சந்திர பிம்பங்களைப்‌ பழிக்க, சிறந்த காற்‌ 
சிலம்புகள்‌ விளங்க, இரு கரங்களிலும்‌ வைர நகைகள்‌ சுடர்‌ 
விட, திருமார்பில்‌ முத்துமாலைகளும்‌, செவிகளில்‌ மகர குண்ட 
லங்களும்‌, புன்னகை அரும்பிய முகத்தில்‌ முன்னுச்சி மயிரும்‌ 
கண்ணாடியை யொத்த கன்னங்களும்‌ அழகு பொழியும்‌ நெற்றி 


௨ 


280 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 
யின்‌ மீது திலகமும்‌ மிளிர. இவ்வுலகில்‌ அழகின்‌ திரளாக 
விளங்கும்‌ (பகவானின்‌ இச்‌ சேவை எங்காகிலும்‌ கிடைக்குமா?) 
தாமச குணங்களை யொழித்த முனிவர்களும்‌ (இக்‌ காட்‌ 
சியை) வருணிக்கச்‌ சத்தியில்லாமல்‌ பிரமித்து நிற்கவும்‌, இரு. 
மிகுந்த பொன்மயமான ஊஞ்சலின்‌ மீது வனப்புடன்‌ அவன்‌ 
கொலுவிற்றிருக்கையில்‌ விரும்பிய பலன்களையளிக்கும்‌ அன்னை 
யாகிய தை தன்‌ நாயகனைப்‌ பார்த்து உளம்‌ பூரிக்கவும்‌, 
இராமபிரம்மத்‌ இன்‌ புதல்வனான தியாகராஜன்‌ தானே பாடிக்‌ 
கொண்டு (ஊஞ்சலை) ஆட்டவும்‌ புவனங்களைக்‌ காப்பவனும்‌ 
அரக்கரை அழிப்பவனும்‌, முக்குணங்களைக்‌ கடந்தவனும்‌ நிறை. 
வேறிய விருப்பங்களையுடையவனும்‌, சின்மய ஸ்வரூபனும்‌. 
நற்குணங்களுக்குக்‌ கருஷலமாகிய இராமனைக்‌ கண்ணார (மனத்‌ 
இல்‌) காணும்‌ (இச்‌ சேவை வேறு எங்காகிலும்‌ கிடைக்குமா?) 


375 
பி£லஹரி த்ரிபுட 
ப. நரஸிம்ஹா நநு ப்‌"ரோவவே ஸ்ரீலக்ஷ்மீ (ந) 
௮, கொறமாலி௩ நருல கொ”நியாட”“நு நேநு 
பரமபாவந நாபாலி ஸ்ரீலக்ஷ்மீ (ந) 
ச. “1. நீது” ப£க்தாக்‌"ரேஸருடு” ப்ரஹ்‌- 
லாது” ட“புடொ"க க௩ககச்யபு 
வாது” கோர்வக நிந்நு சரணகி 
யாது”கோம௩ காசிநாவு ' (௩) 
2. எந்து”கநி ஸைரிந்து நீ ம௩- 
ஸந்து” தெலியநிதே”தி” லோகுல 
நிந்த” கோர்வக நிந்நு கோ”ரி 
நந்து” கெந்தநி கருண ஜூதுவோ (௩) 
3. நீ ஜபமு நீ ஸ்மரண நீ பத” 
பூஜ நீவாரி செலிமியொஸகி” 
ராஜிக” த*யசேயு த்யாக”- 
ராஜஸந்நுத தரமுகா”து” (5) 
ஸ்ரீலஷ்மி நரசிம்மப்‌ பெருமானே! ! என்னைக்‌ காத்தருள்‌. 


பயனற்ற மாந்தரைப்‌ புகழ என்னாலாகாது. தூயவனே! என்னைக்‌ 
காக்கும்‌ தெய்வமே! 


முதற்‌ பாகம்‌ 281° 


, உன்‌ பக்தருள்‌ தலைசிறந்தவனான பிரஹ்லாதன்‌ .அன்‌ெ 
நாள்‌ (தன்‌ தந்தையாகிய) இரணிய அபில்‌ இராம்‌ மொழி” 
களைப்‌ பொறுக்க முடியாமல்‌ உன்னைத்‌ தஞ்சமடைந்து “ஆம்‌. 
கொள்வா””யென்று முறையிட அவனைக்‌ காப்பாற்றினாய்‌. 

நான்‌ எவ்வளவென்று பொறுப்பேன்‌? உன்‌ திருவுள்ளத்‌ 
திற்குத்‌ தெரியாததும்‌ உண்டோ? உலக மாந்தரின்‌ நிந்தை 
தைத்‌ தாள முடியாமல்‌ உன்னை வேண்டும்‌ எனக்கு எவ்விதத்‌. 
தில்‌ கருணை காட்டப்போகிறாயோ? 

, உனது நாம சபம்‌, உனது நினைவு, உனது பாதபூஜை, 
உன்‌ அடியார்களின்‌ நல்லுறவு இவற்றையளித்துச்‌ சம்மதத்‌. 
துடன்‌ தயை புரிவாயாக. இனி நான்‌ பொறுக்கேன்‌. 


376 
பி£லஹரி : ஆதி” 
ப.  நாஜீவாதா”ர நாநோழு ப,லமா (நா) 
௮. ராஜீவலோசர௩ ராஜராஜ சிரோமணி (நா) 


ச, நா சூபு ப்ரகாசமா 

நா நாஸிகா பரிமளமா 

நா ஜபவர்ண ரூபமா 

காது” பூஜா ஸுமமா த்யாக”ராஜநுத (நா) 

என்‌ உயிருக்கு ஆதாரமே! நான்‌ நோற்ற நோன்புகளின்‌ 

பயனே! பங்கயக்‌ கண்ணனே! ராஜாதி ராஜருள்‌ முதல்வனே! 
என்‌ பார்வையின்‌ ஒளி நீயே! என்‌ நாசி நுகரும்‌ நறுமணமும்‌ . 
நீயே! நான்‌ சபம்‌ செய்யும்‌ அட்சரங்களின்‌ உருவம்‌ நீயே! 
நான்‌ செய்யும்‌ பூசைக்கு மலரும்‌ நீயே! 


3771 
பிலஹரி சாபு, 
ப. நீவேகா”நி நந்நெவரு கா"துருரா 
நீரஜதூளநய௩ (8) 
அ. காவலஸிஈ கோரிகலிச்சி நந்நு 
க" ருணிஞ்சி ப்‌'ரோசே தல்லித”ண்ட்‌”ரிவி (6): 


ச. 1. முநு மா வம்சமு௩ க'லுகு" பெத்‌த'லு தப 
முலநு ஜேஸி யார்ஜிஞ்சி௩ தாமு 
விநவய்யா பஹு ஜந்மமுலநு நிண்டா*ரு 
விருல வேல்புலநு பூ”ஜிஞ்சிஈ ப,லமு (௩), 


-282 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


2. சரணாக" தஜ௩ பாபஜ்வலநமுநு 

சமாஜேயு ஜலபூரித க'நமு 

ஸாுரமுநிஜ௩ யோகி”க”ணமுல ஹ்ருத”யமு 

ஸுக்‌“ருஹமெள ஸச்சிநா"நந்த” க*௩மு (8) 
3. ஸாக”ரசய௩ நது“லலோ மேடை௩ 

ஸ்வர்ணதீ' ஸ்நாநாநிகி க”ல்கு” ப,லமு 

த்யாக”ராஜு வரமநி ப்‌'ரஹ்மாது“லகு ஸ- 

த்யமு ஜேஸி பல்கி தாரகமு (௩) 


செந்தாமரையிதழை யொத்த கண்களையுடையவனே! 
உன்னையல்லால்‌ வேறு யார்‌ என்னைக்‌ காப்பாற்றுவார்‌? 
வேண்டிய வரங்களையளித்து என்னைக்‌ கருணை கூர்ந்து பாலிக்கும்‌ 
தாயும்‌ தந்தையும்‌ நீயேயல்லவா? 

இதைக்‌ கேள்‌. முன்பு என்‌ வம்சத்திலுதித்த பெரி 
யோர்கள்‌ கடுந்தவங்கள்‌ புரிந்து சம்பாதித்த செல்வம்‌ நீயே. 
அனேக சமயங்களில்‌ பல தெய்வங்களை மலர்‌ கொண்டு நான்‌ 
.பூசித்ததன்‌ பயனும்‌ நீயே. 

உன்னைச்‌ சரணமடைந்தவர்களின்‌ பாவமென்னும்‌ தீயை 
அணைக்கும்‌ நீருண்ட மேகம்‌ நீயே. தேவர்‌, முனிவர்‌, யோகியர்‌ 
ஆகியோரின்‌ உள்ளத்தைச்‌ சிறந்த இருப்பிடமாகக்‌ கொண்ட 
சர்‌ சித்து, ஆனந்தத்தின்‌ (சச்தொனந்தத்தின்‌ நிறைவும்‌ 

யே. 

பாற்கடல்‌ துயின்றவனே! நதிகளுள்‌ சிறந்ததான கங்கை 
யில்‌ நீராடும்‌ பலனுக்கடோான புண்ணியத்தையளிப்பது உன்‌ 
தாரக நாமமேயென்று சத்தியம்‌ செய்து சிவன்‌, பிரமன்‌ முதலி 
யோருக்குக்‌ கூறவில்லையா? 


378 
பிலஹரி ஏகதாளம்‌ 
ப. வாஸுதே”வ வரகுண மாமவ (வா) 
௮. வாஸவ ஹ்ருத”ய நிவாஸ சித்‌*விலாஸ (வா) 
-௪. 1. ஸாக£ரசய௩ ப£வஸாக”ர தாரக (வா) 
2. நீரஜ௩யந க௩நீல ஸுஜநபால (வா) 
3. பா,கவதப்ரிய த்யாக”ராஜார்ச்சித (வா) 


வாசுதேவனே! உத்தம குணங்கள்‌ நிறைந்தவனே! என்னை 
இரட்சிப்பாயாக! இந்திரனின்‌ சித்தமிசை வாழ்பவனே! சித்‌ 
விலாசனே! (ஞானஸ்வரூபனே!) அலை கடலில்‌ பள்ளிகொண் 


முதற்‌ பாகம்‌ 283 


டவனே! , சம்சாரமெனும்‌ கடலைத்‌ தாண்டச்‌ செய்பவனே! 
தாமரைக்‌ கண்ணனே! முதில்‌ வண்ணனே! நல்லோரைக்‌ 
காப்பவனே! பாகவதர்களிடம்‌ அன்பு பூண்டவனே! 


379 
பி£'லஹரி தே சாதி” 
ய. கநுகொ”ண்டிநி ஸ்ரீராமுநி நேடு” 3 

(கநுலார நா காமிதம்பு” தீ£ர) (௧) 
௮. இ௩குலமந்து' இம்புகா”நு பு'ட்டிக 

2இலலோந ஸீதாநாயகுநி நேடு” 0 
5. பரத லக்ஷ்மண சத்ருக்‌'நுல கொலுவ 


ப“வமாந ஸுதுடு” பாத”முல பூட்ட 
தீ'ருலைக ஸுக்‌”ரீவ ப்ரமுகு,லு 
விநுதிஸேய த்யாக”ராஜநுதுநி நேடு” (௧) 
ஸ்ரீ ராமசந்திர மூர்த்தியை இன்று நான்‌ (கண்களார என்‌ 
விருப்பங்கள்‌ நிறைவேறும்படி) கண்டுகொண்டேன்‌. 
சூரிய குலத்தில்‌ இனிது அவதரித்து இப்பூவுலகில்‌ ஸீதா 
நாயகனாக விளங்கும்‌ (ஸ்ரீ ராமனை தரிசித்தேன்‌). 
பரதன்‌, இலக்ஷ்மணன்‌, சத்துருக்னென்‌ ஆகிய தம்பியர்‌ 
சேவிக்கவும்‌, வாயு தனயனாகிய அனுமன்‌ திருவடிகளைப்‌ 
பற்றவும்‌, தீரனான சுக்கிரீவன்‌ முதலிய பிரமுகர்கள்‌ துதிக்கவும்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ தியாகராஜனின்‌ இஷ்ட தெய்வத்தை. 
(இன்று கண்டு கொண்டேன்‌). ்‌ 


380 
விவர்த/நி (மே. 29) ரூபகம்‌ 
ய. விநவே ஓ மநஸா 
விவரம்பு”க” நே தெ”ல்பெத” (வி) 
௮. ம௩ஸெறிங்கி” குமார்க”மு௩ ் 
மறி பொறலுசு ஜெட“வலதெ" (வி) 


1. இநவம்சமுந 
2. ஐநகாத்மஜ ஸம்யுதமைந ராமுநி 2 7 
3. பரத லக்ஷ்மண சத்ருக்‌!நாநிலஜ பா1ஸ்கராத்‌ மஜாஜ 


தநயாது'லதோ  த|ரணீசுலு விபீ[ஷணுடு*கொ”*.லுவ 
தத்வமஸி யநுசு த்யாக'ராஜு பாட* 


284 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


ச. ஈ நட" தலு பநிகிராது" 

ஈச்வர க்ருப கலுக”போ”து” 

த்‌,யாநப;ஜ௩ ஸேயவெ வர 

த்யாக”ராஜு ம௩வி (வி) 

மனமே! இத்‌ தியாகராஜனின்‌ விண்ணப்பத்தைக்‌ கேள்‌. 

விவரமாகக்‌ கூறுகிறேன்‌, மனமறிந்து தீய வழிகளில்‌ புரண்டு 
கெட்டுப்போகாதே இத்தகைய நடத்தைகள்‌ உபயோகப்‌ 
படா. இவற்றினால்‌ ஈசுவரனின்‌ கிருபை உண்டாகாது. ராம: 
தியானத்துடன்‌ கூடிய நாம சங்கர்த்தனத்தை என்றும்‌ 
செய்வாயாக. 


381 
சுத்‌"த)ஸாவேரி (மே. 29) ஆதி” 
ப. ஒருலகாடுகோ வலஸிநதே”மி 
பரமபாவந ஸ்ரீராம ்‌ (ஓ) 
௮, பரிதாபமு தாளக மொறலிட”கா” 
கருணலேக நீவே நநு ஜூட”க” (ஓ) 


ச. 1. மஞ்சிவாரி ஸஹவாஸமு பா“ஸி 
கொஞ்செபு நருலகொரகு நுதிஜேஸி 
யெஞ்சி௩ கார்யமு கூ"ட“நி காஸி ஸ- 
ஹிஞ்சகுண்டெடி"தி நா பேரு வாஸி (ஓ) 
2. ஏராசியநுசு நருலநு சேபூ*நி 
வாஸி யுண்டெ'டி“தி" ப'வாநி 
ஆசப்ரிய நே முந்து”ராநி 
ஜேஸிக கர்மமநுகோவலெ கா”நி (ஓ) 
3 தேவ த்யாக'ராஜவிநுத ஸநக 
பா'வநீய ரகு. குலதிலக 
ஈவறகுநு நாது” தநு வலயக 
நீவே தெலுஸுகோவலெ கா”க. (ஒ) 
மத்தன்‌. சபால தும்‌ அன என்தன்‌ த்‌ ஒன்னாம்‌ பார்த்‌ 
துக்‌ கொண்டிருப்பதால்‌ நான்‌ பிறரைக்‌ குறை கூறி என்ன பயன்‌? 


* சிதைவுற்ற இச்சரணத்தின்‌ பொருள்‌ தெளிவாக விளங்காத 
தால்‌ அது இங்கு சேர்க்கப்படவில்லை. 


முதற்‌ பாகம்‌ 285 


நல்லோர்‌ உறவை விட்டு அற்ப மனிதர்களைப்‌ கழ்ந்தும்‌ 
தான்‌ நினைத்த காரியங்கள்‌ ண கட வத்‌ றார்‌ லச 
தைப்‌ பொறுக்க முடியாமல்‌ நான்‌ வருந்துவது என்‌ பெயரின்‌ 
வாசி போலும்‌; 

தேவனே! தியாகரா ஜனால்‌ வணங்கப்படுபவனே! சனகரால்‌ 
தியானிக்கப்படுபவனே! ரகு குல திலகனே! இதுவரையிற்கூட 
என்னுடல்‌ வருத்தமடையா தபடி நீயே நிலைமையைத்‌ தெரிந்து 
கொண்டு என்னைக்‌ காக்க வேண்டுமே தவிர (பிறரைக்‌ குறை 
கூறி என்ன பயன்‌?) 


382 
சுத்‌“ த;ஸாவேரி ரூபகம்‌ : 
ய. காலஹரணமேலரா ஹரே ஸீதாராம : (கா) 
அ. காலஹரணமேல ஸுகு£ண 
ஜால கருணாலவால (கா) 
ச. 1. சுட்டி சுட்டி பக்ஷாலெல்ல 


செட்டு வெத*குரீதி பு; விரி 

புட்டுலேக நீ பத”முல 

பூட்டுகொந்த நந்நு ப்‌'ரோவ (கா) 
2. பொட*“வு௩ எந்தாடு'கொந்௩ 

பூ'மிநி த்யாக”ம்பு” ரீதி 

கடு” வேல்புல முந்க நீவு 


கா'க யெவரு ஈந்நு ப்‌”ரோவ (கா) 
3. தி£ந தி"கமுநு தி'ரிகி திரிகி” 

தி'க்குலேக சரணுஜொச்சி 

தநுவு த(௩மு நீதே"யண்டி 

த்யாக”ராஜவிநுத ராம (கா) 


4. சஇஷ்டதை”வமா மநோ 
பீ*ஷ்ட மீயலேக இங்க 
கஷ்டமா த்யாக”ராஜு 
காமிதார்த, ப,ல மொஸங்க” (கா) 
ஈ* இல பிரதிகளில்‌ இந்த நான்காவது சரணமும்‌ காணப்படு 
இறது. இதிலும்‌ 'இியாகராஐ' முத்திரை அமைந்திருப்பது குறிப்பிடத்‌ 
அக்கது. 


286 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


ஹரே ஸீதாராம! என்னைக்‌ காப்பாற்ற இன்னும்‌ தாமத 
மேன்‌? நற்குண நிதியே! கருணையின்‌ உறைவிடமே! பறவைகள்‌ 
சுற்றிச்‌ சுற்றிப்‌ பறந்து (உட்காருவதற்கு) மரத்தைத்‌ தேடுவது. 
போல, உலகில்‌ மறு பிறப்பைத்‌ தவிர்க்க உதவும்‌ உன்‌ பாதங்‌: 
களைப்‌ பற்றியுள்ள என்னைக்‌ காக்க (இன்னும்‌) தாமதமேன்‌?) 

உலகில்‌ மற்ற தர்மங்களை எவ்வளவு புகழ்ந்தாலும்‌ 
(அவற்றுள்‌) தியாகமே தலைசிறந்து விளங்குவதுபோல்‌ (சிறு 
பலன்களையளிக்கும்‌) இதர தெய்வங்களை விடச்‌ சிறந்த உன்னைத்‌. 
தவிர என்னைக்‌ காப்பவர்‌ வேறு யாருளர்‌? 

அனுதினமும்‌ இங்குமங்கும்‌ திரிந்து திரிந்து இக்கற்று 
உன்னையே சரணமடைந்து என்னுடலும்‌ பொருளும்‌ உனதே 
யென்று துணிந்தேன்‌. 

என்‌ இஷ்ட தெய்வமே! என்‌ விருப்பங்களையளிப்பது 
உனக்குக்‌ கஷ்டமா? இத்தியாகராஜனின்‌ மனோரதங்களை 
யளிக்க (இன்னும்‌ தாமதமேன்‌?) 


383 
சுத்‌“ த'ஸாவேரி ஆதி” 
ப. நீகெவரி போத” (நீ) 


௮. ஸாகேதராம ஸந்முநிஸ்தோம (8): 
ச. கலகலமநி நாதோ ப”லுககுக்காவு 
தலபு வேறைநதி" த்யாக”ராஜநுத (நீ) 


உனக்கு இது யார்‌ செய்த போதனை? அயோத்தி ராமனே!” 
மாமுனிவரால்‌ குழப்பட்டவனே! கலகலவென்று ' என்னுடன்‌ 
பேசாமலிருக்கறொய்‌. உன்‌ எண்ணமே மாறிவிட்டது போலும்‌! 


384 
சுத்‌"த'ஸாவேரி ஆதி” 
ப. லக்ஷணமுலு கல ராழுறிகி ப்‌£ர- 
த”௬ஷிண மொரரிந்தாமு ராரே (ல) 
௮, குக்ஷிறி ப்‌"ரஹ்மாண்ட”மு லுந்நவட வி. 
சக்ஷணுட“ட தீ”கஷாகு”ருட£ட சுப்‌ ' (ல) 
ச. லக்ஷண லக்ஷ்யமுக”ல ச்ருதுலகு ப்ரத்‌- 


யக்ஷம்பெள "நட 
சிக்£ப£டி” ஸப;நு மெப்பிஞ்சு ப"த்த 


ரகஷகுண்டெள"௩ட 


முதற்‌ பாகம்‌ 267° 


அக்ஷரஸ்துலைந ப£ஜ௩பருலகே 


அந்தரங்கு“டெள”நட 

ஸாக்ஷியை வெலயு த்யாக"ராஜ 

பக்ஷ£ண்டெள”நட முப்பதி'ரெண்டு” (ல): 
முப்பத்திரண்டு சுப இலட்சணங்களும்‌ (பூர்ணமாக) 


அமைந்துள்ள இராமபிரானைப்‌ பிரதட்சணம்‌ செய்வோம்‌, 
வாரீர்‌. அண்ட சராசரங்களும்‌ அவன்‌ உதரத்தில்‌ அடங்கி 
யுள்ளனவாம்‌. (விவேகம்‌ நிறைந்த) வல்லவன்‌ அவன்‌. தீட்சை 
(உபதேசம்‌) அருளும்‌ சற்குருவும்‌ அவனே. 

இலக்கணமும்‌ இலக்கியமுமுள்ள வேத வசனங்களாலேயே 
அறியக்கூடிய ஸ்வரூபமுள்ளவன்‌. பலவித சிட்சைகளுக்கு 
ஆளாகி (பொறுமைக்காக) உலகோரால்‌ மெச்சப்படும்‌ பக்தர்‌ 
களைக்‌ காப்பவன்‌. அழிவில்லாத பிரமத்தை உபாசித்து பஜனை 
செய்யும்‌ ஞானிகளுக்கு உற்ற நண்பன்‌, உலக சாட்சியாக 
விளங்கும்‌ அப்பரம்பொருள்‌ இத்தியாகராஜனிடமும்‌ அன்பு 
பூண்டவன்‌. 


385 
ஹம்ஸத்‌”வநி (மே. 29) தே*சாதி' 
ப. ரகு! நாயக நீ பாத“யுக” 
ராஜீவமுல நே விட“ஜால ஸ்ரீ (ர) 
௮... அக!ஜாலமுல பா'றத்‌'ரோலி ஈந்‌- 
நாத”ரிம்ப நீவே க”திகா”த” ஸ்ரீ (ர) 
ச. பவ ஸாக”ரமு தா£டலேக நே 


ப£லுகா”ஸி ப”டி” நீ மறுகு” ஜேரிதிநி 
அவநிஜாதி!பாச்ரித ரகக 
ஆநந்த'கர ஸ்ரீ த்யாக'ராஜநுத (ர) 
ரகு குலத்‌ தோன்றலே! உன்‌ திருவடித்‌ தாமரைகளை நான்‌ 
என்றும்‌ விடேன்‌. கனத்த என்‌ பாவங்களையகற்றி என்னை 
ஆதரிக்க நீயே புகல்‌ அல்லவா? சம்சாரமென்னும்‌ இக்கடலைத்‌ 
தாண்ட முடியாமல்‌ நான்‌ பெருந்துயரடைந்து உன்‌ அருசை 
வந்தடைந்தேன்‌. சீதா நாயகனே! தஞ்சமடைந்தவரைக்‌ 
காப்பவனே! ஆனந்தம்‌ தருபவனே! 


288 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனை கள்‌ 


386 
“ஹம்ஸத்‌'வநி (மே. 29) தே”சாதி” 
ய. 7ஸ்ரீரகு,குலமந்து' புட்டி 
ஸீதநு ஜெயிகொகிந ராமசந்த்‌'ர (ஸ்ரீ) 
அ. ஆராமமந்து” முநுலகோரிக 
லீடே"ர ஸேய பூ”நுகொந்ஈ ராம (ஸ்ரீ) 


ச. வர ரத்நபீட மந்து” மஜ்ஜமு 

புட'மிஸுருலசேத கை”கொந்ஈ ராம 

பரமப'க்துலநு பா“ல௩மு ஸேயு 

ஸாகேதவாஸ த்யாக”ராஜநுத (ஸ்ரீ) 

இருமிகுந்த இரகு குலத்தில்‌ பிறந்து சதையைக்‌ கைப்‌ 

பிடித்த இராம சந்திர! வனத்தில்‌ முனிவர்களின்‌ விருப்பங்களை 
நிறைவேற்ற விரதம்‌ பூண்டவனே! இரத்தின மயமான சிங்கா 
தனத்தில்‌ மீது அமர்ந்து அந்தண சிரேஷ்டர்களால்‌ பட்டா 
பிஷேகம்‌ செய்விக்கப்பட்ட வனே! பரமபக்தர்களைப்‌ பாலிக்கும்‌ 
அயோத்தி மன்னனே! 


387 
நாக”நந்தி”நி (மே. 30) ஆதி' 
ப. ஸத்தலேநி தி”நமுலு வச்செநா (ஸ) 
௮.  ஸத்தமாத்ரமா ஸச்சித்தசாயி 
ஸாகேதநிலயா தை”வ (ஸ) 
ஆல கலிலோ௩ ப்ரத,ம பாத*முலோ 


தலி த£ண்ட்‌”ரி கு”ரு ப'க்தியுலேக 
பலுமாரு து”ஷ்க்ருத்யம்‌ பொ”நர்ப்ப- 
வலெகா த்யாக”ராஜநுத தைவ (ஸ) 
்‌ தெய்வ சக்தி. (யலம்‌) இல்லாத (சாரமற்ற] நாட்கள்‌ 
வந்தனவே! அனைத்திற்கும்‌ சாரமானவனே! நல்லோர்‌ இத்த 
மிசை சயனித்‌திருப்பவனே! கலியுகத்தின்‌ முதல்‌ பாதத்திலேயே 
(காற்பகுதியிலேயே) அன்னை, பிதா, குரு ஆகியோரிடம்‌ பக்தி 


மில்லாமல்‌ (மாந்தர்‌) பன்முறை தீச்செயல்களைப்‌ புரியும்‌ 
நிலைமை வரவேண்டுமா? 


1 இக்‌8ர்த்தனத்தில்‌ யதி, பிராஸம்‌ முதலிய யாப்பிலக்கணம்‌ 
ரியாக அமையாததால்‌ இது ஸ்வாமியின்‌ கீர்த்தனம்‌ அல்ல என்று 
சிலர்‌ கூறுவர்‌. 


முதற்‌ பாகம்‌ 289 


388 
கா”ங்கே*யபூரஷணி (மே. 33) தே“சாதி” 
ய. எவ்வரே ராமய்ய நீ ஸரி ட்‌ (௭) 
௮. ரவ்வகு தா£வுலேக ஸுஜநுலகு 
ராதிக” ரக்ஷிஞ்சேவா (ரெ) 
ம, பக”வாறிகி ஸோத'ருட'நி யெஞ்சக 


பக்திநெறிகி” லங்கா பட்ட! மொஸக*கா” 
நக'த,ர ஸுர பூஸுர பூஜித வர 
நாக"சய௩ த்யாக”ராஜவிநுத ஸரி (௭) 


2 இரா மனே! உனக்கிணை யார்‌ உளர்‌? (பக்தரைக்‌ காப்பதில்‌) 
உன்‌ புகழிற்கு இழுக்கின்‌ றி நல்லோரை முறையாகக்‌ காப்பாற்று 
வதில்‌ உனக்கு நிகர்‌ ஏது? பகைவனின்‌ தம்பியென்பதையும்‌ 
பொருட்படுத்தாமல்‌ (விபீஷணனின்‌) பக்தியை அறிந்து 
அவனுக்கு இலங்கை ராச்சியத்தை அளித்தனை. கோவர்த்தன 

ரியைத்‌ தாங்கியவனே! தேவராலும்‌, மறையவராலும்‌ பூசிக்கப்‌ 
'பெறுபவனே! சிறப்புற்ற ஆதிசேடன்‌ மீது துயில்பவனே! 


389 
வாக”தீ'ச்வரி (மே. 34) ஆதி” 
ய. பரமாத்முடு” வெலிகே” முச்சட 
பா”க” தெலுஸுகோரெ (ப) 
௮. ஹரியட ஹருட“ட ஸுரலட நருலட 
அகி, லாண்ட” கோடுலட யந்த*றிலோ (ப) 


4. க”க”நாநில தேஜோ ஜல பூ;மயமகு” 

ம்ருக” ௧,௧" நக” தரு கோடுலலோ 

ஸகு'ணமுலலோ விகு£ணமுலலோ ஸததமு 

ஸாது! த்யாக”ராஜாதி” யாச்ரிதுலலோ (ப) 

அனைத்திலும்‌ பரம்பொருள்‌ விளங்கும்‌ (அழகிய) காட்சியை 

நன்கு அறிந்துகொள்வீர்‌! அவனை அரியென்பர்‌. அரனென்பர்‌. 
'தேவரென்றும்‌. மனிதரென்றும்‌, அண்டசராசரமென்றும்‌ 
கூறுவர்‌. வானவெளியிலும்‌ காற்றிலும்‌, தயிலும்‌, நீரிலும்‌, 
மண்ணிலும்‌, விலங்கு, பட்சி, மலைகள்‌, மரங்கள்‌ ஆகியவை 
யிலும்‌, உயிருள்ளவையிலும்‌, உயிரற்றவையிலும்‌ அவனைச்‌ 


1 பட்டண 


தி 19 


290 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி தீர்த்தனைகள்‌ 

சரணடைந்த தியாகராஜன்‌ போன்ற சாதுக்களிடையிலும்‌ 
(பரம்‌ பொருள்‌ விளங்கும்‌ அற்புதக்‌ காட்சியை அறிந்து 
கொள்வீர்‌!) ட்‌ 


390 
சா,யாநாட (மே. 34) தே”சாதி” 
ப. இதி” ஸமயமுரா இ௩குலதிலக (இ) 
அ.  விதளித கலி து”ர்மத” க”ஜக”ம௩ 

மொத"ட ப”ல்கிநதி” நிஜமுக” ஜேய (இ) 


ச. கலிபுருஷுடு” ஈநரடகமு௩ க"ட்ட 

தூலசிகாடு” ஸ்ரீ த்யாக”ராஜநுத 

க,ல மதமுலநெ யாக”முலகு மே- 

கலுக” ௩ருல ஜேஸுநே த”யஜூட” (இ) 

சூரியவம்சத்தின்‌ திலகனே! நீ முன்பு உரைத்ததை மெய்ப்‌ 

பித்துக்‌ காட்ட இதுவே தருணம்‌. கலியின்‌ திமிரை அடக்கு 
பவனே! யானையையொத்த கம்பீரமான நடையுடையவனே! 
கலி புருடன்‌ ஒரு நாடகம்‌ நடிக்கத்‌ திட்டமிட்டிருக்கிறான்‌. 
துஷ்ட மதங்களென்னும்‌ (சமயங்களென்னும்‌) வேள்விகளில்‌ 
மனிதரை ஆடுகள்‌ போல்‌ பலியிட்டுவிடுவான்‌. நீ தயை புரிய 
(இதுவே தருணம்‌) 


391 
சூலிநி (மே. 35) தே சாதி” 
ப. ப்ராணநாத, பி”ராந ப்‌“ரோவவே (ப்ரா) 
௮, வேணுகா” நமுசே ப”தி”யாரு 
வேல கோ”பிகல பாலிஞ்சி ஏலே (ப்ரா): 


ச. வெந்ந மீக“ட”ல வேட்‌“க மீறக”நு 
கந்க பிந்க வாண்ட்‌”ல கடு”பு நிஞ்சி 
திந்நகா” வெலயு தி”வ்யரூபமா 
சிக்கி க்ருஷ்ண த”யசேஸி த்யாக”ராஜ (ப்ரா) 
புல்லாங்குழலின்‌ இன்னிசையால்‌ பதினாறாயிரம்‌ கோபிய 
ரைப்‌ பாலித்து ஆண்டருளும்‌ பிராணநாதனே! விரைவில்‌: 
என்னைக்‌ காப்பாயாக. வெண்ணெயையும்‌ பாலேட்டையும்‌ 
வேடிக்கையாகத்‌ திருடிச்‌ சிறு பிள்ளைகளுக்கு வயிறு நிறைய 
வழங்க (ஒன்றுமே தெரியாதது போல்‌) யோக்கியனாக நடிக்கும்‌: 
ல்விய ரூபனே! பாலகருஷ்ணனே! தயையுடன்‌ (என்னைக்‌. 
காப்பாயாக) 


முதற்‌ பாகம்‌ 291 


392 
கா”நவாரிதி; (மே. 35) ஆதி” 
ப தய ஜூசுட கிதி” வேளரா தா”சரதீ, (த்‌) 
௮, பவ வாரண ம்ருகே”௪ ஜலஜோத்‌”- 
பவார்த்திஹர மஞ்ஜுளாகார நநு (த) 


ச. முநு நீவாநதிச்சிந 
பநுலாஸகொநி நே 
ம௩ஸாரக” நிதா“நமுக” ஸல்‌ 
பிநாநு வர த்யாக”ராஜாப்த நநு (த) 


. தயரதன்‌ மைந்தனே! என்னைத்‌ தயவுடன்‌ நீ கண்‌ பார்ப்ப 
தற்கு இதுவே தருணம்‌. சம்சாரமென்னும்‌ யானையின்‌ மதத்தை 
யடக்கும்‌ சிங்கம்‌ போன்றவனே! பிரமனின்‌ துயரைக்‌ களைந்த 
வனே! மனோகர வடிவங்கொண்டவனே! நீ முன்பு எனக்குக்‌ 
கட்டளையிட்ட திருப்பணிகளை நான்‌ ஆசையுடன்‌, மனமார 
நிதானமாக நிறைவேற்றி விட்டேன்‌, (என்னைக்‌ கண்‌ பார்க்க 
இதுவே தருணம்‌) 


393 
நாட (மே. 36) 2 ஆதி” 
ப. ஜக”தா”நந்த” காரக 
ஜய ஜாநக்‌ ப்ராண நாயக (ஐ) 


௮.  க£க”நாதி*ப ஸத்குலஜ ராஜராஜேச்வர 

ஸாகு'ணாகர ஸுரஸேவ்ய ப*வ்யதா”யக ஸதா£ஸகல (ஐ) 
ச. 1. அமர தாரக நிசய குமுத'ஹித 

பரிபூர்ணா௩க; ஸுரஸுர பூ$- 

ஐ ததி; பயோதி; வாஸஹரண 

ஸுந்த“ரதர வத”ந ஸாதா'மய வசோ 

ப்‌'ருந்த" கோவிந்த” ஸா௩ந்த” 

மாவராஜராப்த சுப;கராநேக (ஐ) 

2. நிக”ம நீரஜாம்ருதஜ போஷகா- 
நிமிஷவைரி வாரித"ஸமீரண 


1 பயவாரண 
2 பஞ்சரத்தின கிருதிகளுள்‌ ஒன்று 


292 


ஸ்ரீ இயாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


க,க'துரங்க" ஸத்கவிஹ்ருதா”லயா- 
கணித வாநராதி'ப நதாங்க்‌,ரியுக” 


. இந்த்‌'ர நீலமணி ஸந்ரிபா(பக;௩ 


சந்த்‌“ர ஸூர்ய நயநாப்ரமேய வா- 
கீ'ந்த்‌'ர ஜக ஸகலேச சுப்‌,ர நா- 


கே”ந்த்‌“ரசய௩ சம௩வைரி ஸந்நுத 


. பாத”வீஜித மெளநிசாப ஸவபரி- 


பால வர மந்த்ர க்‌'ரஹணலோல 
பரமசாந்த சித்த ஜநகஜாதி'ப 
ஸரோஜப*வ வரதா”கி,ல 


_ ஸ்ருஷ்டி ஸ்தி, த்பந்தகார காமித 


" காமிதப,லதா”ஸமா௩கா”த்ர 


சசீபதிநுதாப்‌' தி,மத“ஹரா நுராக" 
ராக” ராஜித கதா,ஸாரஹித 
ஸஜ்ஜ௩ மாநஸாப்‌”தி, ஸுதா;கர கு- 
ஸுமவிமாந ஸுரஸாரிபுகராப்‌ "ஐ 
லாலித சரணாவகு” ணாஸுரக”ண 
மத”ஹரண ஸகாதகாஜநுத 


, ஓங்கார பஞ்ஜரகீர புர- 


ஹர ஸரோஜப/;வ கேசவாதி”- 
ரூப வாஸவரிபுஜாகாந்தக கலாஃ 
த,ர கலாத;ராப்த க, ருணாகர 
சரணாக”த ஜுபாலக ஸாமநோ- 
ரமண நிர்விகார நிக”“மஸாரதர 


. கரத்‌'ருத சரஜாலாஸுர மதா“ப 


ஹரணாவ கீஸுர ஸுராவக 
கவீ௩ பி£லஜமெளநி க்ருத சரித்ர 
ஸந்நுத ஸ்ரீத்யாக“ராஜநுத 


(ஐ) 


(ஐ) 


(ஐ) 


(ஐ) 


(ஐ) 


(ஐ) 


முதற்‌ பாகம்‌ 293 


9. புராண புருஷ ந்ருவராத்ம ஜா- 
ச்ரித பராதீ;ந க,ர விராத'ராவண 
விராவணாநக" பராசர மநோ- 


ஹராவிக்ருத த்யாக'ராஜ ஸந்நுத (ஐ) 
10. அக'ணித குண க௩கசேல 

ஸால வித”ளநாருணாப; ஸமா௩ சரணா- 

பார மஹிமாத்‌“பு;த ஸுகவிஜு 


ஹ்ருத்ஸத”ந ஸுரமுநி க'ணவிஹித 
கலச நீரநிதி,ஜா ரமண பாபக”ஜ 


ந்ருஸிம்ஹ வர த்யாக”ராஜாதி”நுத (ஐ) 

அகல சகத்திற்கும்‌ சதா ஆனந்தம்‌ விளைவிப்பவனே! சீதா 

பிராட்டியின்‌ பிராணநாதனே! நீ வெற்றியுடன்‌ விளங்கு 

வாயாக! சூரிய பகவானின்‌ நற்குலத்தில்‌ பிறந்தவனே! ராஜாதி 

ராஜனே! நற்குணக்கடலே! தேவரால்‌ வணங்கப்படுபவனே! 
மங்களம்‌ தருபவனே! 

(நீ) தேவர்களென்னும்‌ நட்சத்திரக்‌ கூட்டத்தினிடையே 
விளங்கும்‌ சந்திரன்‌ போன்றவன்‌. நிறைவு கொண்டவன்‌. 
களங்கமற்றவன்‌. வானவர்களுக்குக்‌ கற்பகத்தருவைப்‌ போன்ற 
வன்‌. தயிர்‌, பால்‌ நிறைந்த பானைகளைத்‌ திருடுபவன்‌. முக 
வழகன்‌. அமுதூறும்‌'வாக்கையுடைவன்‌. ஆநிரை மேய்ப்பவன்‌. 
மகிழ்ச்சி நிறைந்தவன்‌. திருவின்‌ நாயகன்‌. என்றும்‌ இளமையோ 
டிருப்பவன்‌. நேசர்களுக்கு நன்மை புரிபவன்‌. 

வேதங்களாகிற தாமரைகள்‌ பொழியும்‌ அமுதத்தினால்‌ 
வளர்க்கப்பட்டவன்‌. தேவர்களின்‌ சத்துருக்களாகிற மேகங்‌ 
களைச்‌ சிதறவடிப்பதில்‌ காற்றைப்‌ போன்றவன்‌. கருடவாகனன்‌. 
நற்‌ கவிகளின்‌ இதயத்தை இருப்பிடங்கொண்டவன்‌. கணக்கற்ற 
வானரத்‌ தலைவர்கள்‌ வணங்கும்‌ பாதன்‌. 

இந்திர நீல மணியைப்போல்‌ ஒளி பொருந்திய சரீர 
மூடையவன்‌. சூரிய சந்திரரை விழிகளாக உடையவன்‌. ஊதிக்‌ 
கவும்‌ முடியாத மகிமையுடையவன்‌. வாசசனாகிய பிரமனின்‌ 
தந்தை. சர்வேசுவரன்‌. வெள்ளிய ஆதிசேடன்‌ மீது துயில்பவன்‌.. 
' காலனை வென்ற பரமசிவனால்‌ வணங்கப்‌ பெறுபவன்‌. 

இருவடி மகிமையால்‌ (கெளதம) ரிஷியின்‌ சாபத்தைத்‌ 
தீர்த்தவன்‌. வேள்வி காப்பவன்‌. (பலா, அதிபலா என்ற இரு) 
உத்தமமான மந்திரங்களைக்‌ கற்றவன்‌. சாந்தம்‌ நிறைந்த உள்‌ 
ளத்தவன்‌. சதை நாயகன்‌. தாமரையில்‌ தோன்றிய பிரமனுக்கு 
வரமளித்தவன்‌. 

ஆக்கல்‌, அளித்தல்‌ (காத்தல்‌), அழித்தல்‌ ஆயெ முத்‌ 
தொழில்‌ புரிபவன்‌. எண்ணற்ற கோரிக்கைகளை ஈடேற்றுபவன்‌. 


294 ஸ்ரீ இயாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


இணையற்ற வடிவழகன்‌. இந்திரனால்‌ துதிக்கப்பெறுபவன்‌3 
சமூத்திர ராசனின்‌ செருக்கை யடக்கியவன்‌. பக்தியினாலும்‌ 
இசையினாலும்‌ பிரகாசிக்கும்‌ (இராமாயணக்‌) கதையின்‌ சார 
மானவன்‌. இதந்தருபவன்‌. 

நல்லோர்‌ மனமென்னும்‌ கடலில்‌ முளைத்தெழும்‌ சந்திரன்‌. 
புட்பக விமானமுடையவன்‌. (அரக்கியாகிய) சுரசையை வென்ற 
அனுமனின்‌ தாமரைக்‌ கைகளால்‌ வருடப்பெறும்‌ திருப்பாதன்‌. 
துஷ்டகுணமுடைய அரக்கரின்‌ கொழுப்பையடக்குபவன்‌. அழி 
வற்றவன்‌. நான்முகனால்‌ வணங்கப்‌ பெறுபவன்‌. 

ஓங்கார (பிரணவ) மென்னும்‌ கூட்டில்‌ வசிக்கும்‌ கிளி. 
(புரமெரித்த) சிவன்‌, (தாமரையானாகிய) பிரமன்‌, விஷ்ணு 
ஆகிய உருவங்களையுடையவன்‌. இந்திரசித்தின்‌ தந்தையான 
இராவணனை வதைத்தவன்‌. பிறை சூடிய சிவபெருமானின்‌ 
நேயன்‌. கருணை புரிபவன்‌. சரண்புகுந்த மாந்தரைப்‌ பாலிப்‌ 
பவன்‌. நன்மனத்தவரை மகிழ்விப்பவன்‌. வேறுபாடற்றவன்‌, 
வேதங்களின்‌ சாரம்‌. 

கரங்களில்‌ அம்புகளை ஏந்தியவன்‌. அரக்கரின்‌ வெறியை 
அடக்குபவன்‌. தேவரையும்‌, அந்தணரையும்‌ காப்பவன்‌. கவி 
களுள்‌ சூரியன்‌ போன்ற வால்மீகியால்‌ இயற்றப்பெற்ற சரித்‌ 
திரத்தினால்‌ நன்கு போற்றப்பட்டவன்‌. தியாகராஜனால்‌ 
வணங்கப்பெறுபவன்‌. 

ஆதிபுருடன்‌. சக்கரவர்த்தித்‌ திருமகன்‌: அண்டியவரின்‌ 
வசமாகுபவன்‌. கரன்‌, விராதன்‌, இராவணன்‌ ஆகியோரை 
வதைத்தவன்‌. பாவமற்றவன்‌. பராசரரின்‌ உள்ளங்‌ கவர்ந்த 
வன்‌. விகாரமற்றவன்‌. தியாகராஜனால்‌ துதிக்கப்பெறுபவன்‌. 

அனந்த கல்யாண குணங்களுடையவன்‌. பீதாம்பரம்‌ 
அணிந்தவன்‌. மராமரங்களைப்‌ பிளந்தவன்‌. சிவந்த திருப்பாதன்‌. 
அளவிலா மதிமையுடையவன்‌. அற்புத நற்கவிகளின்‌ இதயத்தில்‌ 
அமர்பவன்‌. *தேவருக்கும்‌ முனிவர்களுக்கும்‌ ஆப்தன்‌. பாற்‌ 
கடலில்‌ உதித்த இலக்ஷ்மி தேவியின்‌ நாயகன்‌. பாவங்களென்‌ 
னும்‌ யானைகளையழிக்கும்‌ நரசிங்கம்‌. தியாகராஜன்‌ முதலிய 
பக்தரால்‌ துதிக்கப்பெறுபவன்‌. 


394 
காட ஆதி” 
ப. நிந்நே பஜ ஸேயுவாட” நு (நிந்‌) 
௮. பந்நக”சாயீ பருல வேட”லேநு (நிர்‌) 


* **ஸுறரமுநிகாண விஹித கலச” என்று பதம்‌ பிரித்து **தேவ 
ராலும்‌ முனிவர்களாலும்‌ கலச தீர்த்தத்தனால்‌ அபிஷேகம்‌ செய்விக்கப்‌ 
பட்டவன்‌” என்று கல்லூரி ஸ்ரீ வீரபத்திர சாஸ்திரியவர்கள்‌ உரை 
எழுஇயிருக்கிறார்‌. இங்கு “*ஸுரமுநிகாண விஹித”” என்றும்‌, **கல௪ 
தீரதிதறா ரமண?” என்றும்‌ பதம்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. **விஹித?”* 
என்றால்‌ ஆப்தன்‌ என்று பொருள்‌. 


முதற்‌ பாகம்‌ 


-ஸ்நாநாதி” ஜப தப யோக” 


த்‌ யா௩ ஸமாதி! ஸுக, ப்ரத” ஸீ- 
தாநாத, ஸகலலோக பாலக 
த்யாக"ராஜ ஸந்நுத 


நான்‌ என்றும்‌ உன்னையே பஜனை செய்பவன்‌. 


295 


(நிற்‌) 


பாம்பணைத்‌ 


துயில்பவனே! பிற தெய்வங்களைத்‌ தொழுவது என்னாலாகாது:. 
ஸ்நானம்‌, சபம்‌, தவம்‌, யோகம்‌, தியானம்‌, சமாதி முதலிய 


சிதை நாயகனே! உலகமனைத்தையும்‌ காப்பவனே! 


395 


வராளி (மே. 39) 


ய. 


௮. 


ஏ. 


ஈ மநு க”லிகி”நந்து”கு ஸீதாராம 
நாமமே ப”ல்கவலெநு 

காமாதி” து”ர்கு“ண ஸ்தோம பூரிதுலே௩ 
பாமரத்வமே கா”நி நேமமுக லேநட்டி 


1. ஸம்ஸாரமுநு ப்‌“ரோவ தாரி”நி பர- 


ஹிம்ஸ ஜெந்து” கிராதுடு” 
ஹம்ஸ ரூபுல க”தி௩டு“க” ராமநாம ப்ர- 
சம்ஸ ஜேஸி யுபதே'சிஞ்ச தரந்யுடு' கா”தா” 


2. தாபஸி சாபமிட”கா” ஜலோரக” 


ரூபமு கொ”நியுண்ட“கா” 
தாபமு ஸைரிஞ்சக தல்லடி“ல்லக” சர 
சாபத”ருநி நாம ச்ரவணமு ப்‌”ரோவலேதா” 


3. கரிராஜு தெலியலேக ப”லுடை”ஈ ம- 


கரிசேத கா“ஸி ஜெந்த”கா” 
அரலேக நிஜமுந நாதி“மூல மக” 
வரது“டு”.வேக”மெ வச்சி ப்‌'ரோவக”லேதா” 


4, ஆக'ம வேத”முலநு தா"ஈவுடு” கொ”ம்போ- 


வகா” சதுராநநுடு” 
த்யாக”“ராஜநுத தாரகநாமயநி 
பா'கு'க” நுதிம்ப ப£யமு தீ'ர்ப்பக"லேதா" 


நல்வழிகளில்‌ செல்பவர்களுக்குச்‌ சுகம்‌ அளிப்பவன்‌ நீயே! 


ஆதி” 


(ஈ) 


(௫) 


(ஈ) 


(௫) 


(ஈ) 


(ஈ) 


296 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


காமம்‌ முதலிய துர்க்குணக்‌ கூட்டம்‌ நிறைந்து, அஞ்ஞான த்‌ 
தினால்‌ ஏற்படும்‌ மோகத்தைத்‌ தவிர நியமம்‌ சிறிதுமில்லாத. 
இவ்வுடலை அடைந்ததற்கு, ஸீதாராமனின்‌ திருநாமத்தை. 
நாவினால்‌ உரைப்பதே நற்கதியாகும்‌. 

குடும்பத்தைக்‌ காப்பாற்றும்‌ பொருட்டு வழிப்பறி செய்து 
பிறரைத்‌ துன்புறுத்தி வந்த வேடன்‌ (வால்மீகி) (நாரதர்‌ 
போன்ற) முனிவர்சளைத்‌ தன்‌ சுதியைக்‌ குறித்து வினவ (அவர்‌ 
கள்‌) இராமநாமத்தைப்‌ புகழ்ந்து அதை உபதேசிக்கவும்‌, அவன்‌ 
தீவினை நீங்கியவனாக ஆகவில்லையா? 

1முனிவர்‌ கொடுத்த சாபத்தினால்‌ (நீரில்‌ வாழும்‌) 
அட்டை உருவத்தையடைந்து துயர்‌ பொறுக்கமுடியாமல்‌ தத்‌ 
தளிக்கவும்‌, வில்லானியாகிய இராகவனின்‌ பெயரைக்‌ கேட்ட 
மாத்திரத்திலேயே சாபம்‌ தீர்ந்து சுகம்‌ பெறவில்லையா? 


(ஒன்றும்‌ அறியாத) கஜேந்திரன்‌ முதலையால்‌ கதுவப்‌: 
பட்டுத்‌ துயரமடைந்து, சந்தேகம்‌ சிறிதுமின்றி மனமார 
₹*ஆதிமூலமே!*” என்று கதற, வரதனாகிய மகாவிஷ்ணு விரை 
வுடன்‌ வந்து காப்பாற்றவில்லையா? 

ஆகமங்களையும்‌ வேதங்களையும்‌ (ஸோமகாசுரன்‌ என்ற): 
அரக்கன்‌ கவர்ந்து செல்லவும்‌, நான்முகன்‌ *“தியாகரா ஜனால்‌ 
வணங்கப்படுபவனே! தாரக நாமத்தாய்‌!?? என்று நன்கு 
துதிக்க அவன்‌ அச்சத்தை (பகவான்‌) போக்கியருளவில்லையா?' 


396 

வராளி ஆதி” 
ப. ௧௩௧௩ ௬சிரா கநகவஸ௩ நிந்நு (க) 
அ. தி'ந'தி"நமுநு ம௩ஸு௩ சநுவுந நிந்நு (க). 
ச. 1. பாலுகா'ரு மோமுந ஸ்ரீயபார 

மஹிம தரு நிந்நு (க) 

2. கலகலமநு முக,கள க”லிகி“ந ஸீத 
குலுகுசு நோரகந்நுலநு ஜூசே நிந்நு (௧). 


3. பா”லார்க்காப, ஸுசேல மணிமய 
மாலாலங்க்ருத கந்தர ஸரஸிஜாக்ஷ வரக- 
போல ஸுருசிர கிரீடத'ர ஸததம்பு” மநஸாரக” (௧) 


1. இங்கு குறிப்பிடப்பெறும்‌ வரலாறு எது என்பது ஆராய்ச்சிக்‌ 
குரியது. இது கபந்தனுடைய வரலாறு என்று ஸ்ரீ பமிடிபாடி காமே௪ 
வர ராவு உரையெழுதியிருப்பது பொருத்தமாகத்‌ தோன்றவில்லை. 


[1] 


2. ஸ்வாமியின்‌ பஞ்சரத்‌தின ருஇிகளுள்‌ ஒன்று. 


முதற்‌ பாகம்‌ 297 


4: ஸாபத்நி மாதயெள ஸுருசிசே 
கர்ணசூலமை௩ மாட வீநுல 
சுருக்க தாளக ஸ்ரீ ஹரிநி த்‌'யாநிஞ்சி 
ஸுகி, ம்பக”லேதா” யடு (க): 
5. ம்ருக£மத”லலாம சுப” நிடல 
வரஜடாயு மோ க்ஷப, லத” பவமா நஸுதுடு” 
நீது” மஹிம தெ”ல்ப ஸீத தெலிஸி 
வலசி ஸொக்கலேதா”ரீதி நிந்நு (௧): 
6. ஸுகா,ஸ்பத” விமுகா,ம்பு*த'ர பவ௩ 
விதே“ஹ மா௩ஸவிஹாராப்த ஸாரபூ ஐ 
மாநித கு'ணாங்க சிதா”நந்த” ௧,க”துரங்க” 
த்‌'ருத ரதா, ங்க” பரமத”யாகர கருணாரஸ 
வருணாலய ப;யாபஹரா ஸ்ரீரகு,பதே (க): 
7. காமிஞ்சி ப்ரேம மீற கரமுல நீது" 
பாத" கமலமுல ப”ட்டுகொநுவாடு” ஸாக்ஷி 
ராமநாம ரஸிகுடு” கைலாஸ ஸத”நுடு” ஸாக்ஷி 
மறியு நாரத” பராசர சுக: செள௩க 
புரந்த£ர ௩க'ஜா த,ரஜ முக்‌,யுலு 
ஸாக்ஷிகா”த” ஸுந்த”0ரச ஸுக, 
கலசாம்பு”தி வாஸாச்ரிதுலகே (௧). 
8. ஸததமு ப்ரேமபூரிதுட“கு” த்யாக”ராஜ 
நுத முக, ஜித குமுத*ஹித வரத”நிந்நு (௧). 
அனுதினமும்‌ என்‌ மனத்தில்‌ அன்பு பெருகி உன்னைக்‌ 
காணக்‌ காண ௬௫ (சுவை) அதிகரிக்கிறது. பால்வடியும்‌ உன்‌ 
முகத்தில்‌ திரு (அழகு) அபார மகிமையுடன்‌ விளங்க, தளதள 
வென்று முகப்பொலிவு படைத்த சீதை ஓய்யாரத்துடன்‌: 
கடைக்‌ கண்ணால்‌ பார்க்கும்‌ உன்னைக்‌ காணக்காண ௬௫ பெருகு 
கிறது. 
இளஞ்‌ சூரியனின்‌ ஒளியை. நிகர்த்த ஆடையணிந்தவனே!' 
மணிகள்‌ நிறைந்த மாலைகளால்‌ ௮ணி செய்யப்பெற்ற கழுத்தை 


யுடையவனே! தாமரைக்‌ கண்ணனே! அழகிய கன்னங்களை 
யுடையவனே! அந்தமுள்ள மகுடத்தையணிந்தவனே! எப்‌: 


.298 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


பொழுதும்‌ உன்னை மனமாரக்‌ (காணக்‌ காணச்‌ சுவை அதிகரிக்‌ 
சிறது). 

மாற்றாந்தாயாகிய சுரு உரைத்த கர்ணகடோரமான 
மொழிகள்‌ செவிகளில்‌ சுருக்கெனப்‌ பாயவும்‌, அவற்றைப்‌ 
பொறுக்கமாட்டாமல்‌ (துருவன்‌) ஸ்ரீ ஹரியை தியானஞ்‌ செய்து 
சுகம்‌ யெறவில்லையா? 

கஸ்தூரிப்‌ பொட்டு விளங்கும்‌ அழகிய நெற்றியுடைய 
வனே! சடாயுவிற்கு மோட்ச பலனையளித்தவனே! வாயுகுமார 
னான அனுமன்‌ உன்‌ மூமையை எடுத்துரைக்க சீதை (அசோக 
வனத்தில்‌) அதையுணர்ந்து மையல்‌ கொண்டு மயக்குற 
வில்லையா? 

இன்பத்திற்கு இருப்பிடமானவனே! உன்னிடம்‌ வெறுப்‌ 
புக்‌ கொள்ளும்‌ மாந்தரென்னும்‌ மேகங்களைச்‌ சிதறவடிக்கும்‌ 
பெருங்காற்றே! சீவன்‌ முக்தராகிய யோகியரின்‌ சித்தமிசை 
விளரயாடுபவனே! ஆப்தர்களின்‌ கற்பகத்தருவே! கவுரவமான 
குணங்களை அடையாளமாக உடையவனே! சிதானந்த சொரு 
பனே! கருடவாகனனே! சக்ராயுதத்தை ஏந்தியவனே! தயை 
புரிபவனே! கருணைக்கடலே! அச்சத்தை அகற்றுபவனே! ஸ்ரீ 
ரகுபதி! 

உன்‌ மீது ஆசையும்‌ பக்தியும்‌ பூண்டு உன்‌ திருவடித்‌ 


தாமரைகளைத்‌ தன்‌ கைகளில்‌ தாங்கிக்கொண்டிருக்கும்‌ 
அனுமன்‌ சாட்சி. இராமநாமத்தைச்‌ சுவைக்கும்‌ கைலாயபதி 
யாகிய பரமசிவன்‌ சாட்சி. மேலும்‌, நாரதர்‌, பராசரர்‌, 


சுகர்‌, செளனகர்‌. இந்திரன்‌, பார்வதி, சதை முதலிய (பக்த) 
சிரேஷ்டர்களும்‌ சாட்சிகளல்லரா? ஆனந்தக்கடலில்‌ ஆழ்ந்திருப்‌ 
பவனே! உன்னையே தஞ்சமடைந்தவர்களுக்கு (உன்னைக்‌ காணக்‌ 
காண எல்லையற்ற இன்பமே). 

அனவரதமும்‌ அன்பு நிறைந்த உள்ளத்தவனாகிய தியாக 
ராஜனால்‌ வணங்கப்பெறுபவனே! சந்திரனைப்‌ பழிக்கும்‌ முக 
வழகனே! வரமளிப்பவனே! 


397 

வராளி ஆதி” 
ப. கருண ஏலாக”ண்டே£ நீ வித'மெ 

கல்யாண ஸுந்தர” ராம (௧) 
௮. பரமாத்முடு” ஜீவாத்முடு” யொகடை”* 

ப£ரகு“சுண்டு” பக்தபரா தீ? நுநி (௧) 
ச. 1. அர்ருதம்‌ பா”ட“டு” அல்புல வேட“டு” 

ஸுந்ருபுல கொ”லுவடு” ஸூர்யுகி மறவடு” (௧) 


1; ஏலாக!நிந 


முதற்‌ பாகம்‌ 299 
2. மாம்ஸமு முட்டடு” மது”வுநு த்ராக'டு” 


பரஹிம்ஸல ஸேயடு” யெறுகநு மறவடு” (௧) 
3. மூடீ“ஷணமுல வாட£டு* ஜீவந்‌- 

முக்துடை” திருகு” மத”முநு ஜூபடு” (௧) 
4. வஞ்சந ஸேயடு” வருலதோ பொ”ங்கடு" 

சஞ்சல சித்துடை” ஸெளக்‌,யமு விடு“வடு” (௧) 
5. ஸாக்ஷியநி தெ”லிஸியந்து” லக்ஷ்யமு விடு'வடு” கஞ்‌- 

ஜாக்ஷுநி த்யாக”ராஜ ரக்ஷகுடை“நவாநி (௧) 


பரமாத்மாவும்‌ சீவாத்மாவும்‌ ஒன்றேயென்ற துணிபுடன்‌ 
(அத்துவைத நம்பிக்கையுடன்‌) நடக்கும்‌ பக்தர்களுக்கு வசப்‌ 
படும்‌ கலியாணசுந்தர ராமனின்‌ கருணை எவ்வாறு கிடைக்கு 
மெனில்‌ அது (கீழ்க்கண்ட) இவ்விதமே. 

(அத்தகைய பக்தன்‌) ஒருகாலும்‌ பொய்‌ பேசமாட்டான்‌. 
அற்பர்களை இரக்கான்‌. நல்லரசர்களிடம்‌ கூட சேவை புரியான்‌. 
இறைச்சியைக்‌ கையினாலும்‌ தொடமாட்டான்‌. மது அருந்தான்‌. 
(பெண்டிர்‌, மக்கள்‌, செல்வம்‌) ஆகியவை மீது உண்டாகும்‌ 
மூவகை ஆசைகளை மேற்கொள்ளான்‌. சீவன்‌ முக்தன்‌ நானே 
யென்ற அகம்பாவத்துடன்‌ திரியமாட்டான்‌. பிறரை வஞ்சனை 
செய்யான்‌. பெரியோரிடம்‌ அசத்தியம்‌ பேசமாட்டான்‌. மனக்‌ 
கவலை மிகுந்து சுகத்தை இழக்கமாட்டான்‌. (செயல்கள்‌ அனைத்‌ 
திலும்‌) தன்‌ ஆத்மா வெறும்‌ சாட்‌சியேயென்று தெரிந்தும்‌ 
இலட்சியத்தைக்‌ கைவிடான்‌. தாமரைக்‌ கண்ணனும்‌, தியாக 
ராஜனை எப்பொழுதும்‌ காப்பவனுமான (இராமனின்‌ கருணை 
எவ்வாறெனில்‌ இவ்விதமே). 


398 
வராளி ஆதி” 
ய. நோரேமி ஸ்ரீராம நிந்காட” (கோ) 
௮. ஸாரெ ஸாரெகுநு பா”ப கர்மமுலு 
ஸல்புசுநுண்டே” நாவண்டி.வாநிகி (நோ) 


ச. பாபுலாருகு”ரு வச்யுலு கா“க 
பண்ட்‌"லிகி'லிஞ்சுசு த'ருணுலகை ஸீ- 
தாபதி நிஜப)க்தி தெலியநி 
த்யாக'ராஜுநிகி ஒருலகை௩ (நோ) 


அனவரதமும்‌ பாவச்‌ செயல்கள்‌ புரிந்துகொண்டிருக்கும்‌ 
என்‌ போன்றவர்களுக்கு உன்னைக்‌ குறைகூற வாய்‌ ஏது? (காமம்‌, 


200 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


குரோதம்‌ முதலிய) ஆறு சத்துருக்கள்‌ தங்களுக்கு வசப்படாமல்‌, 


பருவமங்கையரைப்‌ பார்த்துப்‌ பற்களை இளித்து, 


சீதைநாயக 


னாகிய இராமபிரானின்‌ உண்மையான பக்தியை அறியாத மற்ற. 


வர்க்கும்‌ (உன்னைக்‌ குறைகூற வாயேது?) 


399 
வராளி 


ப. ப$வஸந்நுத நாத”க;மெந்த க*€ீப*வமோ 


௮. பூவநீரதி*தாரக ஸுகுண நாக 
ப$ய மிய்யநு தோ”சநந்து” கப்‌“ஜ 

ச. 1. பாபஹரண ஸ்ரீரகு/வர மது£ரா- 
லாப தீ“நஜநத*௩ பாவந நீ 


தா”பு க“லுக*கோ”ரி தொ”ரகநி பரி- 


தாபமு க”நி மநஸு கரக'நந்து'கு 
2. கருணாகர நீசரணமு சிலநு 

வரகாரிக; ஜேஸிஈதி” காக'நு 

சர மஸுருநி கா"செடநே நீகு நா- 


து'ரிதமுலநு போ”கொ£ட்டி ப்‌'ரோசுடகு 


3. இவ்வித'முக நுண்டு”நநு.ஜூசி 
யெளவ௩ க”ர்வமு மிஞ்சிந ஈருலு 
௩வ்வகா”நு ரோஸ மேல ராதோ” 


யெவ்வரிதோட” நு விந்நவிந்துநு ராத*நி 


4, ஈ ஐந்மமுநநு மோஸபோ”கநு 
நீ ஜபமுலகு விகா$தமைந பூவ 


வ்யாஜமு லெல்லநு ரோஸிஈ த்யாக". 


ராஜுநிபைநி த”யராநந்து“கு 


(ட 


(ய) 


சிவனால்‌ போற்றப்படுபவனே! சம்சாரக்‌ கடலைத்‌ தாண்டச்‌ 
செய்பவனே! நற்குண நிதியே! பிரமனால்‌ வணங்கப்படுபவனே! 


எனக்கு அபயம்‌ அளிக்கவேண்டுமென்று உனக்குத்‌ 


தோன்றா: 


esgic Po 2 ள்‌ ஆ - 
மலருக்கும்‌ அளவிற்கு நான்‌ செய்த பாவங்கள்‌ இறுகிப்‌ பாறை: 


யாகி வீட்டனவோ? 


பாவங்களை அகற்றுபவனே! இரகு குலத்‌ தோன்றலே! 
இனிய யேச்சையுடையவனே! எளிய மக்களின்‌ செல்வமே!” 


முதற்‌ பாகம்‌ 301 


தூய்மையாக்குபவனே! உன்‌ அருகாமை கிடைக்கவேண்டு 
மென்று ஏங்கும்‌ _ எனக்கு அது கிடைக்காததால்‌ ஏற்படும்‌ 
யரிதாபத்தைக்‌ கண்டும்‌ உன்‌ மனம்‌ இரங்காத வகையில்‌ 
(என்‌ பாவங்கள்‌ இறுகிவிட்டனவோ?) 

கருணைபுரிபவனே! உன வ கல்லையும்‌ i 
பெண்மணியாக லியாக) க்விக்‌. fi ரு 
ஓர்‌ அரக்கனை (காகாசுரனை)க்‌ காப்பாற்றவில்லையா? என்‌ பாவங்‌ 
களையொழித்து என்னைக்‌ காக்கலாகாதா? 

இவ்வாறு பரிதவிக்கும்‌ என்னைப்‌ பார்த்து, இளமையின்‌ 
முறுக்குடைய மாந்தர்‌ நகைக்கும்பொழுதாவது உனக்கு 
ரோஷம்‌ வராதா? இதை நான்‌ யாரிடம்‌ முறையிடுவேன்‌? 

இப்பிறப்பிலாவது மோசம்‌ போகாமல்‌, உன்‌ நாமத்தை 
சபம்‌ செய்வதற்கு இடைஞ்சலாக உள்ள சம்சாரக்‌ கட்டுகளை 
அறுத்த இத்தியாகராஜனின்‌ மீது தயை வராதபடி (என்‌ பாவங்‌ 
கள்‌ பாறையாக இறுகிவிட்டனவோ?) 


400 

வராளி ஆதி” 
ய. மரகதமணிவர்ண ராம நந்நு 

மறவக நாயந்ந (ம) 
௮.  பரமபுருஷபி*ந்ந ப'ரோவுமு தே'- 

வர சரணநுகொந்ந (ம) 
ச. வர ப$க்த ஸுபர்ண வாஹந 

கருணாரஸபூர்ண 

தரணி தநயகுந்க ப்ரேமரஸமு 

த்யாக“ராஜுகீவந்‌௩ (ம) 


மரகத மணியை நிகர்த்த வண்ணனே! இராம! என்னை 
மறந்துவிடாதே. என்‌ தந்தையே! பரமபுருஷனே! உன்னையே 
சரணடைந்த என்னை விரைவுடன்‌ காப்பாயாக. தேவனே! 
சிறந்த பக்தனாகிய கருடனை வாகனமாகக்‌ கொண்டவனே! 
கருணைரசம்‌ நிறைந்தவனே! பூமிதேவியின்‌ புதல்வியாகிய சீதை 
யிடம்‌ நீ கொண்டுள்ள காதலை இத்தியாகராஜனுக்கும்‌ அருள்‌ 


புரிவாய்‌. 
401 


நவநீதம்‌ (மே. 40) ஆதி” 
ப. லேமி தெ”ல்ப பெத்‌'த'லெவரு லேரோ (லே) 
௮,  ஆமஹிமலெல்ல மாநி 

ஈ மஹிலோ பு”ட்டிரோ (லே) 


302 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


ச. நீ ரூபமு௩ பூ*நி ம௩ஸு 
நிர்மலுலை யுண்ட“லேதா” 
தா,ராத,ராப,சரீர 
த்யாக“ராஜவிநுத (லே) 


என்‌ எளிமையை உனக்கு எடுத்துரைக்கப்‌ பெரியோர்கள்‌ 
எவரும்‌ இலரோ? (உன்னருகிலிருந்த அவர்கள்‌) தங்கள்‌ மகிமை 
யைத்‌ துறந்து இப்பூவுலகில்‌ பிறந்துவிட்டார்களோ? அவர்கள்‌: 
உன்‌ உருவத்தையடைத்து (சாரூப்பிய சத்தி பெற்று) தூயவர்‌ 
களாக விளங்கவில்லையா? மேகத்தையொத்த காந்தியுடைய 
சரீரனே! 
402 


நபோ;மணி (மே. 40) ஆதி” 
ப. காயெட” வஞ்சக ஸேயகுரா ஓராக'வ 

நலுகு”ரிகை நம்மலேது”ரா ஸ்ரீராமசந்த்‌'ர (நா); 
௮, மாயபு மாநவுலநு ஜேரி ்‌ 

மத்ஸருடை” திரிகி“திநா 

தா”யாது”ல போரைந கா"நி 

தா'ஸுட*“நை வேடு'கொந்ந (௩ா) 
ச. வாதா”“டு”சு பா”லுரு யெச்சடி 

வாடெள” நிலுரா பு“த்‌"தி! 

லேதா”ய௩ தாளிமி க£லவாரை 

தலி த£ண்ட்‌”ருலு ஜூசி 

மோத”முதோ த*யு லநுசுநு 

முத்து” பெட்டி கெளூகி'லி கூ£ர்ச்ச 

லேதா” யடுநே காதா” ப்‌'ரோவவே 

த்யாக”ராஜஸந்நுத (௩ா) 


என்னை வஞ்சனை செய்யாதே. இராகவ! நான்கு பேர்‌ 
மெச்சுவதற்காக _ தான்‌ உன்னை நம்பவில்லை. ஸ்ரீராமசந்திர! 


விஷயத்தில்‌) நான்‌ சண்டையிட்டாலும்‌, உன்‌ அடியவனென்ற: 
முறையிலேயே உன்னை வேண்டிக்கொள்ளும்‌ (என்னை வஞ்சனை 
செய்யாதே). 

பெற்றோருடன்‌) வாக்குவாதம்‌ புரியும்‌ சிறுவர்கள்‌ “நீ 
எங்கிருந்து வந்தவன்‌? நில்‌. உனக்குப்‌ புத்தியில்லையா?”*? என்று 


முதற்‌ பாகம்‌ 303: 


பேசியபோதிலும்‌ மிகுந்த பொறுமையுடன்‌ தாய்‌ தந்தையர்‌- 
அவர்களை நோக்கி “இவர்கள்‌ நமது மக்கள்‌”? என்று முத்த. 
மிட்டு அணைத்துக்கொள்வரல்லவா? நானும்‌ உனக்கு அப்படிப்‌: 
பட்டவன்‌ (மைந்தன்‌) அல்லவா? என்னைக்‌ காத்தருள்‌.' 


403 
சந்த்‌'ரஜ்யோதி (மே. 41) ஆதி 
ப. சசிவத'௩ ப'க்தஜகாவ௩ . 
சங்கர நே தா”ளக”லநா (௪) 
௮. பஸித௩மந்தே” முநியாக*முந நீ ; 
பா*£ஹு பராக்ரமமுநு நெறுங்க“நா ராகா (௪). 
ச. தி"நதி'௩ மெளபாஸ௩ ஜபதப த்‌£யாந 


மநு யாக"முவேள மநஸுந பு”ட்டிந 
கந டம்புநிதோட”நு மாரீசுநி 
பநி செறசிந யா த்யாக”ராஜார்ச்சித (௪): 


பூர்ண சந்திரனை நிகர்த்த வதனனே! பக்தர்களைக்‌ காப்ப: 
வனே! நலம்‌ புரிபவனே! என்னால்‌ இதைத்‌ தாளமுடியுமா? 
பிள்ளைப்பருவத்திலேயே (விசுவா மித்ர) முனிவரின்‌ வேள்வியைக்‌ 
காப்பதில்‌ நீ காட்டிய புயவலிமையை நான்‌ அறியேனா? 

தினந்தோறும்‌ நான்‌ ஒளபாசனம்‌, சபம்‌, தவம்‌, தியானம்‌ 
முதலிய வேள்விகள்‌ புரியும்பொழுது என்‌ மனத்தில்‌ பிறக்கும்‌ 
டம்பம்‌ (இறுமாப்பு) என்ற மாரீசனின்‌ தீச்செயல்களை ஒழித்து 
என்னைக்‌ காத்தருள்‌. 


404 
சந்த்‌“ ரஜ்யோதி தே”சாதி” 
ப. பா“கா”யெ நய்யா நீ மாயலெந்தோ 
ப்‌“ரஹ்மகைந கொ”நியாட” தூரமா (பா) 
௮. ஈ கா“ரட'முநு நொரரிஞ்சுசுநு 
நேகா” த”நுசு ப£ல்கேதி”யுந (பா): 
2 “நே ர்தீதாஸ்தி கர்த்தவ்யம்‌ 
த கு பகத்‌) 


“அர்ஜுன! இம்மூவுலகிலும்‌ எனக்கு 
ஆகவேண்டிய காரியம்‌ ஒன்றுமில்லை” 


304 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


க. அலகாடு” கெளரவுல நணசமந௩ 
அலரி தோ”ஸமகநே ஈருநி ஜூசி பாப 
ப,லமு நீகு தகு லேத”நி சக்கக” 
பா"ல௩மு ஸேயலேதா” த்யாக”ராஜநுத (பா) 


உன்‌ மாயங்களனைத்தும்‌ வெகு அழகுதான்‌, ஐயனே! இதை 
பிரமனாலும்‌ அறிந்து புகழமுடியுமா? இந்த செப்படி வித்தை 
களை (மாயைகளை) நீயே செய்துவிட்டு, செய்தது **நான்‌ அல்ல?* 
வென்றும்‌ சாதித்துவிடுகிறாய்‌. 

அன்றொரு நாள்‌ கெளரவர்களை ஓழித்துவிடுமாறு நீ கூறிய 
தைக்‌ கேட்ட (நரனாகிய) அருச்சுனன்‌ “இது பெரும்‌ பாவம்‌?” 
என்று முறையிட, (நாராயணனாகிய) நீ அவனை நோக்கி “இப்‌ 
பாவத்தின்‌ பலன்‌ உன்னயோ என்னையோ சேராது'' என்று 
உறுதி கூறி அவனைக்‌ காத்தருளவில்லையா? 


405 
விஜயஸ்ரீ (மே. 41) ஆதி” 
ய. வரநாரத” நாராயண 
ஸ்மரணாநந்தா” நுப£வமு கல (வ) 
௮. சரதிந்து” நிபா;பக) நாத! 
ஸாரமுகா”நு ப்‌"ரோவு மிக (வ) 


ச. ஸகலலோகமுலகு ஸத்‌'கு“ருவநுசு 
ஸதா” நே நதட”நுசு ஹரியு 
ப்ரகடம்பு”க” கீர்த்தி நொஸங்கெ”நே 
பா,வுக த்யாக”ராஜநுத (வ) 


மகமை வாய்ந்த நாரத முனிவரே! ஸ்ரீமந்‌ நாராயணனை 
வனா. இயானிக்கும்‌ ஆனந்தமயமான அனுபவத்தையுடையவரே! 
சரத்‌ காலத்துச்‌ சந்திரனை நிகர்த்த தேக காந்தியுடையவரே! 
(தத்துவ ஞானம்‌ வழங்கி) இப்பொழுதே என்னைக்‌ காத்‌ 

உலகங்கள்‌ அனைத்திற்கும்‌ சற்குருவென்றும்‌ 1 “நானே 
அவர்‌” என்றும்‌ பகவான்‌ பகிரங்கமாக உம்மைப்‌ போற்றிப்‌ 
புகழ்‌ அளித்தனன்‌. மங்களம்‌ தருபவரே! தியாகராஜனால்‌ 
வணங்கப்‌ பெறுபவரே! 


7] ்‌ 29 லாக அத ம்பா க தளை 
ல £*தேவர்வீனாம்‌ ௪ நாரத: (தேவரிஷிகளுள்‌ நான்‌ நாரதன்‌) 
என்று கண்ணன்‌ தையில்‌ கூறியுள்ளது இங்கு குறிப்பிடப்பெறுறெது. 


முதற்‌ பாகம்‌ 305 


406 
பரவப்ரிய (மே. 44) தே“சாதி* 
ய. ஸ்ரீகாந்த நீயெட” ப”லாதிப”ல 5 
செலங்க”க” லேதா” வாதா” (ஸ்ரீ) 
௮; பாகாரி நுத நீவாரி ப£லா”- 
பூலமுநு தெ”லியக” லேதே”மி (ஸ்ரீ 
ன. காக தை”த்யுநேக சரமுநநேய 


கஞ்ஜஜாஸ்த்ரமை பர“க“லேதா” 
ஸ்ரீகர த்‌“விஜுலை தா"ரெருங்க"லேநி 
சிந்த நீகு தோ“சதே”மி த்யாக”ராஜநுத (ஸ்ரீ) 
இலக்ஷ்மி நாயகனே! உன்னிடம்‌ (விசுவாமித்திரர்‌ உப 
'தேசித்த) பலா, அதிபலா என்ற இரு வித்தைகள்‌ சித்திபெற்று 


விளங்கவில்லையா? இந்திரனால்‌ வணங்கப்பெறுபவனே! உன்‌ 
பக்தர்களின்‌ பலமும்‌, பலவீனமும்‌ உனக்குச்‌ சிறிதும்‌ தெரி 
யாமற்‌ போய்விட்டதா? 


காகாசுரனின்‌ மீது நீ ஒரு தருப்பையை (புல்லை) அம்பாக 
எய்ய அது பிரம்மாஸ்திரமாக மாறவில்லையா? திருவளிப்பவனே ! 
அந்தணராய்ப்‌ பிறந்தும்‌ நல்வழி அறியா மலிறாப்பவரைப்‌ பற்றிய 
கவலை உனக்கேன்‌ தோன்றவில்லை? © 


407 

சசுப,பந்துவராளி (மே. 45) சாபு (த்ரிபுட) 
ய. எந்நாள்ளூரகே யுந்து£வோ ஜூதாமு 

யெவரடி”கே” வாரு லேதா” ஸ்ரீராம (எந்‌) 
௮. கொந்நாள்ளு ஸாகேதபுர மேல லேதா” 

கோரிக முநுலகு கொ”நஸாக” லேதா” (எந்‌) 
5. ஸதி மாடல நாலகிஞ்சி ஸத்‌“பக்த கோடுல 

ஸம்ர க்ஷிஞ்சக"லேதா" 

மதிமந்துல ப்‌”ரோசே மதமு மாத'௩லேதா" 

ஸததமு ஸ்ரீத்யாக'ராஜு நம்மக'லேதா” (எந்‌) 

1 காக தை“த்யுநிகை சர த்ருணமுநேய 


2 பந்துவராளி 
தி---20 


306 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனை கள்‌ 


எத்தனை காலம்‌ நீ (என்னைக்‌ காப்பாற்றாமல்‌) சும்மா 
இருக்கப்‌ போகிறாயோ, பார்த்தவிடுவோம்‌. உன்னை (ஏனென்று): 
கேட்பதற்கு ஒருவரும்‌ இலரா? சில காலம்‌ நீ அயோத்தியா 
நகரத்தைப்‌ பரிபாலனம்‌ செய்யவில்லையா? பின்னர்‌ (வனத்தில்‌). 
முனிவர்களின்‌ கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கவில்லையா? 

சீதாபிராட்டியின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு பக்தகோடிகளை 
நீ பாலித்தருளவில்லையா? “ஞானமும்‌ விவேகமும்‌ படைத்த. 
அறிவாளிகளைக்‌ காப்பது என்‌ பொறுப்பு?” என்று நீ கூற. 
வில்லையா? இத்தியாகராஜன்‌ உன்னை சதா நம்பியவனல்லவா? 


408 
1ஷட்‌*வித'மார்கி£ணி (மே. 46) ரூபகம்‌. 
ப. ஜ்ஞா௩ மொஸக” ராதா” 
க”ர௬ுட“க”ம௩ வாதா” (ஜ்ஞா). 
௮. டீ நாமமுசே மாமதி” நிர்மலமைநதி” (ஜ்ஞா)- 


ச.  பரமாதமுடு”ஜீவாத்முடு” பது”நாலுகு” லோகமுலு 
நர கிந்கர கிம்புருஷுலு நாரதா”தி”மு நுலு 
பரிபூர்ண நிஷ்களங்க நிரவதி ஸுக, தா”யக 
வர த்யாக”ராஜார்ச்சித வாரமு தா௩நே (ஜ்ஞா). 


எனக்கு (நீ) ஞானம்‌ அளிக்கலாதா? (வேதாத்மாவாகிய)- 
கருடனை வாகனமாக உடையவனே! என்னுடன்‌ வாதமா? 
உனது நாமசங்கீர்த்தனத்தின்‌ மூலம்‌ என்‌ சித்தம்‌ களங்கமற்ற. 
தாக ஆயிற்று. (ஆகவே) பரமாத்மா, சீவாத்மா, பதினான்கு 
உலகங்கள்‌, மனிதர்‌, ந்நரர்‌ கிம்புருடர்‌, நாரதர்‌, போன்ற: 
முனிவர்கள்‌ ஆகிய அனைத்தும்‌ நானேயென்ற '(அத்துவைத) 
ஞானத்தை ௮ருளலாகாதா? நிறைவு கொண்டவனே! களங்க- 
மற்றவனே! எல்லையற்ற ஆனந்தமளிப்பவனே! 


409 
தீவ்ரவாஹிநி (மே. 46) தே சாதி" 
ய. ஸரிஜேஸி வேடு”க ஜூசேதி* ப 
ஸாகேதராம ந்யாயமா - (ஸ)' 
௮. த)ரலோக நீ பரிவாருலநு 8கந்‌- 
தூர்ப்பகாது“ல நிஜதா”ஸுல நு (ஸ) 


1: இக்கீர்த்தனத்தின்‌ இராகம்‌ க*மனச்ரமம்‌ என்றும்‌, பூர்வி' 
கல்யாணி என்றும்‌ சில பிரதிகவில்‌ காணப்படுகிறது. 
2 நிஜஐதா”ஸுலநு 3 திர்ப்பகாது*ல 


முதற்‌ பாகம்‌ 307 
ச. கொக்க சாஸ்த்ர விது'லு நரஸந்நுதிசே 
்‌... கொ”ப்பப”ஹுமதுல நந்தே'ரய்ய 
சக்ககா”நு பக்தி சாஸ்த்ர விது'ல 
சால க”நி ஈவ்வேறு த்யாக'ராஜவிநுத (ஸ) 
அயோத்தி வாழ்‌ ராமனே! உலகில்‌ உன்‌ னடியார்களையும்‌ 
காமம்‌ _ முதலியவற்றின்‌ அடிமைகளையும்‌ சமமாகக்‌ கருதி 
நீ வேடிக்கை பார்ப்பது நியாயமா? கொக்கோக (காம) 
சாத்திரம்‌ பயின்றவர்கள்‌ நரஸ்துதி செய்து (மானிடரைப்‌) 
புகழ்ந்து பெரிய வெகுமதிகளைப்‌ பெறுகின்றனர்‌. பக்தி சாத்‌ 
திரம்‌ கற்ற மெய்யடியார்களைக்‌ கண்டு (மாந்தர்‌ ஏளனம்‌ செய்து) 
நகைக்கின்றனர்‌. (இவ்விரு வகுப்பினரையும்‌ நீயும்‌ சமமாகக்‌ 
கருதுவது நியாயமா?) 
410 
தி“வ்யமணி! (மே. 48) தே”சாதி” 
ப. லீலகா”நு ஜூசே 2குலசீலுல நா- 
பால க”ல்க” ஜேஸி *பாலிந்துவய்ய (லீ) 


௮. பாலுமாலிந பாமருல நொல்ல 

பரமாத்மா ஈ லோகமுலநு (லீ) 
ச. நர கிந்நர கிம்புருஷா ஸர நிர்‌- 
ஜரராஜ சிவாதி” ரமாபதுல 

தரு பூ;த;ரா நேகாண்ட”முல 

த்யாக”ராஜநுத ஸ்ரீராம நீ ் (லீ) 


பரம்பொருளே! இவ்வுலகங்களனை த்தையும்‌ உனது 
(லீலையாக) திரு விளையாடலாகக்‌ கருதும்‌ நற்குலத்தவரின்‌ 
உறவை எனக்கருளி என்னைப்‌ பாலிப்பாயாக. சோம்பேறிகளான 
பாமரர்‌ சேர்க்கையை நான்‌ விரும்பேன்‌, 

மானிடர்‌, கிந்நரர்‌, கிம்புருஷர்‌, அரக்கர்‌, தேவந்திரன்‌, 
சிவன்‌, திருவின்‌ நாயகனாகிய திருமால்‌, மரங்கள்‌, பற்பல 
அண்டங்கள்‌ ஆகியவனைத்தையும்‌ (உனது லீலையாகக்‌ காணும்‌ 
நல்லோர்‌ உறவை எனக்கருள்‌) ன்‌ 
ளு 

1 து£ந்து* 87 2 குண*சிலுல 3 பாலிம்ப 


208 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி 8ீர்த்தனைகள்‌ 


411 
1 விஜயவஸந்த (மே. 48) தே"சாதி” 
ப. நீ சித்தமு நா பா;க்‌"யமய்யா ்‌ 
நிருபாதி'க நீவாட“௩ய்யா (நீ) 
௮.  யோசிஞ்சி கார்யமு லேத” நுசு 
ஒகபாரி சரணநுகொண்டி௩ய்ய (நீ) 


ச. பரதை”வமுல ஜூசிநந்தநே 
பாவமந்து” நீவை ப£ரகெ”த”வய்ய 
த'ரலோ௩ நா ஸரிவாரலலோ 
தய ஜூட“வய்ய த்யாக”ராஜநுத (8) 
உன்‌ சித்தமே எனது பாக்கியம்‌. காரணமின்றித்‌ தோன்‌ 
றியவனே! நான்‌ உன்னைச்‌ சேர்ந்தவன்‌. (முடிவைக்‌ குறித்து) 
யோசித்துப்‌ பயனில்லையென்று ஒரேயடியாக உன்னையே 
சரணடைந்தேன்‌. 
மற்ற தெய்வங்களை நான்‌ தரிசிக்கும்பொழுது என்‌ 
உள்ளத்தில்‌ நீயே காட்சியளிக்கிறாய்‌. இவ்வுலகில்‌ எனக்கு 
இணையானவர்களுக்கெதிரில்‌ என்னைப்‌ பரிவுடன்‌ நோக்கி 
அருள்புரி. 


412 
பந்துவராளி (மே. 51) ரூபகம்‌ 
பு அப்ப ராமப) க்தி யெந்தோ கொ”ப்பரா மா- (ய) 
அ. த்ரிப்படலநு நில்பி கண்டி 
ரெப்பவலெநு கா”சுகா மா (ய) 


ச. 1.லக்ஷ்மிதே”வி வலசுமா 

லக்்மணுண்டு” கொ”லுசுகா 

ஸூக்ஷ்ம பு'த்‌"தி/க£ல ப/ரதுடு” 

சூசி சூசி ஸொலஸுநா மா (ய) 

2. சபரி யெங்கி“லிச்சுநா 

சந்த்‌”“ரதரடு” மெச்சுநா 

அப”ல ஸ்வயம்ப்ரப$கு தைவ 

மசல பத”வி நிச்சுநா மா (ய) 
19 தீவத்திதி 


முதற்‌ பாகம்‌ 309 


3.கபி வாரிதி! தா"டுநா 
கலிகி ரோட க”ட்டுநா 
அபராதி” த்யாக'ராஜு- 
காநந்த”மு சாடுநா மா (ய) 


1 என்‌ அப்பனே! இராமபக்தி எவ்வளவோ பெரியது 
(சிறந்தது). (அது) மனத்தின்‌ அலைதல்களை நிறுத்தி, இரு கண்ணி 
மைகளைப்‌ போல்‌ நம்மைக்‌ காக்கும்‌. 

(அப்படியில்லாவிடில்‌) இலக்ஷ்மிதேவி (பகவானையே) 
கோரித்‌ தவமிருப்பாளா? இலக்ஷ்மணன்‌ தொண்டு புரிவானா? 
கூரிய அறிவுடைய (ஞானியாகிய) பரதன்‌ பார்த்துப்‌ பார்த்து 
மயங்குவானா? சபரி உண்ட எச்சிலை அளிப்பாளா? பிறை சூடிய 
சிவபெருமான்‌ கொண்டாடுவானா? பெண்ணாகிய சுயம்பிர 
பைக்கு தெய்வம்‌ அசைவற்ற பதவியை அளிக்குமா? குரங்கு 
கள்‌ ஆழ்கடலைத்‌ தாண்டமுடியுமா? யசோதை (கண்ணனை) 
உரலில்‌ கட்ட முடியுமா? கனத்த அபராதங்கள்‌ புரியும்‌ இத்‌ 
தியாகராஜனுக்குப்‌ பேரானந்தம்‌ கிடைத்ததே இராமபக்தி 
யின்‌ பெருமைக்குச்‌ சான்றாகும்‌. 


413 ° ட்‌ 
பந்துவராளி ரூபகம்‌ 
ம நிந்நே நெற நம்மிநாநுரா 
ஓ ராம ராமய்ய (நி) 
௮,  அந்நி கல்லலநுசு ஆடி" பாடி” வேடி" 
பந்நக' சய நே சிந்நதநமு நாடே” (நி) 
ச. 1. வேத“சாஸ்த்ர புராண வத்‌'யலசே பேத” 
வாதமுலு தீ'ரக ப்‌'ரமஸே வாரல ஜூசி (நி) 
2. போ'க”முல கொறகு பு)விலோ ராஜஸமு௩ i. 
யாகா”து”லொரரிஞ்சி யலயுவாரல ஜூசி (நி) 
3. ஈ ஜந்மமு௩ நிக்நு ராஜி ஜேலஸுகோலேக 
ராஜில்லரநி த்யாக”ராஜ வந்த்‌“ய ராகவ (நி) 


இராம! இராமய்ய! உன்னையே நான்‌ முற்றிலும்‌ நம்பி 
னேன்‌. அனைத்தும்‌ பொய்‌ (மாயை) யென்பதை உணர்ந்து 
(உன்னைப்‌ புகழ்ந்து) ஆடிப்பாடி, வேண்டிச்‌ சிறு வயது முதலே 
உன்னை நம்பினேன்‌. ஆதிசேடன்‌ மீது துயில்பவனே! 


eo rene ட படட ட படட பட மட டடம டட படபட பப வை 
1 “எங்கள்‌ தந்தையாகிய இராமனின்‌ பக்தி எவ்வளவோ 
பெரியது” என்று பொருள்‌ கூறுவதற்கும்‌ இடமுண்டு. 


310 ஸ்ரீதியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


வேதம்‌, சாத்திரம்‌, புராணம்‌, கல்வி ஆகியவற்றைக்‌ 
கற்றும்‌ முரண்பாடான வாதுகள்‌ தீராமல்‌ .மயங்குபவர்களைப்‌ 
பார்த்தும்‌, போகங்களை அனுபவிப்பதற்காக உலகில்‌ ராஜச 
குணம்‌ படைத்து யாகங்கள்‌ முதலியவை புரிந்து வருந்துபவர்‌ 
களைக்‌ கண்டும்‌ நான்‌ உன்னை நம்பினேன்‌. இப்பிறப்பில்‌ உன்‌ 
அருள்‌ பெறாதவர்‌ உய்யமாட்டார்களென்று தெரிந்து நான்‌ உன்‌ 
னையே திடமாக நம்பினேன்‌. 


414 
பந்துவராளி ஆதி” 
ப. ரகு;வர நந்நு மறவத”கு”நா (ர) 
௮. ந௧"த”ர பக்த ஜநாக' நிவாரண (ர) 
ச. 1. தல்லி த£ண்ட்‌'ரு லந்௩ தம்முலு ௨௫௩ 
பொலதிகி ஒகடு” புருஷுண்டெள“நா (ர) 
2. பர தை”வமுலு பாகு” ஸொம்முலு 
ஸுரநுத மங்க'ள ஸூத்ரமு லெளநா (ர) 
3. சேஸிந புண்ய சயமு ப்‌'ரஹ்மண்ய 
ஆஸ கொலங்கி“தி அநுபம லாவண்ய (ர) 
4. மநஸாத நீகே மருலுகொந்நாநு ஸஜ்‌- 
ஜுஹித த்யாக”ராஜவிநுத சுபா,கர (ர) 


ரகுகுல கிரேஷ்டனே! நீ என்னை மறப்பது நியாயமா? 
கோவர்த்தன கிரியைத்‌ தாங்கியவனே! பக்தர்களின்‌ பாவங்களை 
யகற்றுபவனே! 

ஒரு பெண்ணிற்குத்‌ தாய்‌ தந்தையரும்‌, அண்ணன்‌ தம்பி 
களும்‌ இருந்தாலும்‌, அவர்களுள்‌ யரராவது அவள்‌ புருடனுக்கு 
ஈடாகமுடியுமா? பிற தெய்வங்களும்‌, சிறந்த நகைகளும்‌ மாங்‌ 
கலியத்திற்கு (தாலிக்கு) ஈடாகுமா? தேவரால்‌ வணங்கப்படு 
பவனே! அந்தணரின்‌ அடைக்கலமே! இணையற்ற அழகனே! நான்‌ 
செய்த புண்ணியங்களனைத்தையும்‌ ஆசையுடன்‌ உனக்கே அர்ப்‌ 
பணம்‌ செய்தேன்‌. என்‌ காதலனைத்தையும்‌ உன்‌ வசமே ஓப்‌ 
படைத்தேன்‌. நல்லோர்க்கு இதம்‌ தருபவனே! 


415 
பந்துவராளி ஆதி” 
ப. வாடே“ரா தை”வமு மகஸா (வா) 
அ.  ஆடி”௩ மாடலு தப்பட”நுசுநு 
ஆசந்த்‌”ரார்க்கமுக” கீர்த்தி கல்கி" (வா) 


முதற்‌ பாகம்‌ 311 


ச. 1. தூண்டி.” ரக்கஸுல மத”மணசநு ஆஃ 
க,ண்ட”லாதி” ஸுரகோடுலநு பூ- 
மண்டல ஸுஜநுல பா”லிம்பநு கோ- 
தூண்ட”“பாணி ரூபமுதோ வெலஸிந (வா) 
2. தாரி தெலியலேநி அஜ்துலகு பூவ 
நீரதி, தா£டி மோக்ஷமந்து“டகு 
நீரஜாரி தார டு பதே'சிஞ்சே 
தாரக நாமமுதோநு வெலஸி௩ (வா) 
3. தா;த்ரு விநுதுடை"௩ த்யாக்‌”ராஜுநி 
சேதி பூ“ஜலந்தி” பா”கு”க” ப்ர- 
த்‌'யோத நாந்வயமுநநு ஜநிஞ்சி ' 
ஸீதாபதியநி பேரு கலிகி"௩ (வா) 
மனமே! அவனே தெய்வம்‌. “கொடுத்த வாக்கை மீறா 
தவன்‌” என்று சந்திர சூரியர்‌ உள்ளளவும்‌ புகழ்பெற்ற அவனே 
பரதெய்வம்‌. 
ம்‌ வலிமை மிக்க அரக்கரின்‌ கொழுப்பையடக்கவும்‌, தேவேந்‌ 
தரன்‌ முதலிய தேவர்கள்‌, பூவுலகில்‌ வாழும்‌ நல்லோர்‌ ஆகி 
யோரைக்‌ காப்பாற்றவும்‌, பருத்த வில்லையேந்திய கோதண்ட 
பாணியின்‌ உருவத்துடன்‌ விளங்கும்‌ அவனே தெய்வம்‌. 
நல்வழியறியாத அஞ்ஞானிகள்‌ சம்சாரக்‌ கடலைக்‌, கடந்து 
மோட்சம்‌ பெறுவதற்காக சந்திரனை சிரத்திலணிந்த பரமசிவன்‌ 
உபதேசிக்கும்‌ தாரகமந்திரத்தைப்‌ பெயராகக்‌ கொண்ட 
அவனே தெய்வம்‌. 
நான்முகன்‌ வணங்கும்‌ தியாகராஜனால்‌ (பரமசிவனால்‌) 
அளிக்கப்பெறும்‌ பூசனையை நன்கு ஏற்றுக்கொண்டு, சூரிய 
வம்சத்தில்‌-பிறந்து, சதையின்‌ நாயகனென்ற திருநாமத்துடன்‌ 
விளங்கும்‌ அவனே பரதெெய்வம்‌. 


416 
பந்துவராளி சாபு 
ய. ஸாரமேகா”நி யந்யமார்க” விக 
சார மேடிகே ஓம௩ஸா (ஸா) 
௮. வாரு வீரு தெலியலேக பல்கு 
(ஸா) 


வார்த்தலு வி௩நேலே ராமநாமமு 


312 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


ச. 1. மாரகோடி லாவண்யுடை "ந ரகு! - 

வீருநி நாமஸுதா? ரஸமுநு 

ஸாரெகு பா“௩மு ஜேஸி ஜக”த்‌”“வி- 

ஹாருடை” வெலயு நாராயண 

நாராயண யநுசுநு வாரமு 

சரத”ம்பு”த” நிபு;டெள” ஸ்ரீ 

நாரத“ முநி வல்மீகஜா துநிகி 

கூ”ரிமி நுபதே”சிஞ்ச லேதா” (ஸா) 

2. பரமபாவநுநி சரணாக”தஜ௩ 

பரிபால௩ பி”ருதா”ங்குநி ஸீதா 

வருநி நாம ஸுதா*ரஸபாஈமு 

நிரதமுகநு ஜேஸி ஹரிஹரி 

ஹரியநுசு ஸந்ததம்பு”நு 

ஸரியுலேநி கீர்த்திகா”ஞ்சி தே£ஹமு 

பரவசம்பு” ஜெந்தி ௬௧ ப்‌"ரஹ்ம 

பரீக்ஷித்து கொஸக” லேதா” வாதா” (ஸா) 

3. ஸாமகா”ந லோலுடெள” ரஜதகி”ரி 

தா முடை“௩ த்யாக”ராஜ சிவுட”தி 

நேமமுதோ காமாம்ருதபாநமு 

ஏமறகநு ஜேஸி ராம ராம 

ராமயநுசு ஸததமு 

ஸ்ரீமதா”தி” கெள”றிகி ச்ருங்கா'ரிகி 

யாமஹிமல நாரஹஸ்யமுல நதி 

ப்ரேமநு நுபதே”சிஞ்ச லேதா” (ஸா) 
தவிர மற்ற வழிகளைக்‌ ஒதுக்க. ஓ தத்தெடுத்த) சாரமே 
அத்தான்‌ அறியாமல்‌ பேசும்‌ வார்த்தைகளை நாம்‌ கேட்‌ 


கோடி மன்மதரை நிகர்த்த அழகுடைய இரகுரா மனின்‌ 
திருதாமமாகிய அமுதரசத்தை அனவரதமும்‌ பருகி, புவனங்‌ 
% 


முதற்‌ பாகம்‌ 313: 


களைச்‌ சுற்றிவந்து, ““நரராயண, நாராயண, நாராயண? * என்ற. 
சபத்துடன்‌, சரத்காலத்து மேகத்தின்‌ ஒளி படைத்த ஸ்ரீ நாரத 
முனிவர்‌ புற்றில்‌ தோன்றிய வால்மீகிக்கு நேசத்துடன்‌ உபா 
தேசிக்கவில்லையா? ்‌ 


தூயவனும்‌, தஞ்சமடைந்தவரைக்‌ காப்பவனென்ற விரு. 
துடையவனும்‌, சீதா நாயகனுமாகிய இராமனின்‌ திருநாம. * 
மாகிய அமிர்தத்தை இடைவிடாமல்‌ பருகி “ஹரி, ஹரி, ஹரி?* 
யென்று எப்பொழுதும்‌ கூவி, இணையற்ற புகழ்பெற்று, உடல்‌: 
பரவசமடைந்து, சுகப்பிரம்மம்‌ பரீட்சித்து மகாராஜனுக்கு. 
அவ்வுபதேசத்தை அருளவில்லையா? 


சாமகானத்தில்‌ திளைப்பவனும்‌, கைலாசத்தில்‌ என்றும்‌ 
வதிபவனுமாகிய தியாகராஜன்‌ (சிவபெருமான்‌) மிகுந்த நியமத்‌ 
துடனும்‌ கருத்துடனும்‌ திருநாமமாகிய அமுத ரசத்தைப்‌ பருகி: 
“இராம, இராம, இராம”? என்று சதாகாலமும்‌ சபம்‌ செய்து, 
ஆதிகெளரியும்‌ பேரழகியுமாகிய பார்வதிக்கு அந்த மகிமையை 
யும்‌, இரகசியத்தையும்‌ அன்புடன்‌ உபதேசிக்கவில்லையா? 


417 
பந்துவராளி ஆதி” 
ப. ஸுந்த”ரதர தேஹம்‌ வந்தே'ஹம்‌ ராமம்‌ (ஸு) 
௮.  குந்த'ரத'ந மாப்த குமுத” சசாங்கம்‌ 
கந்த”ர்ப்ப சதகோடி காந்தி மதிநிஷ்களங்கம்‌ (ஸு), 


ச... 1. பதிதஜந பாவரம்‌ பரிபாலித பு”வ௩ம்‌ 

ச்ருதிநிகர ஸத”௩ம்‌ சுப'கர வத'௩ம்‌ 

யதிவர ஜீவ௩ம்‌ இப*ராஜ பாலஈம்‌ 

தி”திஜமத” த“ம௩ம்‌ தீ*நஜநாவாம்‌ (ஸு). 
2 நவ தூ”ர்வ தள நீலம்‌ நந்தி”தாமரஜாலம்‌ 

அவநத ஸுரபாலம்‌ அத்‌“பு, தலீலம்‌ 

ப,வப।)யஹரணகாலம்‌ ப"க்தஜகவத்ஸலம்‌ 

சிவமத்‌ “வைத மமலம்‌ ஸ்ரீமத்‌ கககாப சேலம்‌ (ஸு), 
3. ஆக”ம ஸஞ்சாரம்‌ அகி,ல லோகாதா”ரம்‌ 

வாக”தி;ப குமாரம்‌ வரவீர வீரம்‌ 

ராகா“தி” ஸம்ஹாரம்‌ ராக;வமுதா”ரம்‌ 

த்யாக”ராஜ ஹ்ருத்ஸஞ்சாரம்‌ காருண்ய பாராவாரம்‌ (ஸு), 


24 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


மிக்க எழில்‌ அமைந்த மேனியுடைய , இராமனை நான்‌ 
வணங்குகிறேன்‌. அவன்‌ முல்லையை நிகர்த்த பற்களையுடையவன்‌ 2 
ஆப்தர்களென்னும்‌ ஆம்பல்‌ மலர்களை மலர்விக்கும்‌ சந்திரன்‌. நூறு 
கோடி மன்மதர்களையொத்த ஒளியுடையவன்‌. நிர்மலசொரூபன்‌. 

எளிய மாந்தரைப்‌ புனிதமாக்குபவன்‌. புவனங்களைக்‌ காப்‌ 
பவன்‌. சகல வேதங்களையும்‌ இருப்பிடமாகக்‌ கொண்டவன்‌. 
மங்களம்‌ தரும்‌ வதனன்‌. சிறந்த யோகியரின்‌ வாழ்விற்கு 
ஆதாரம்‌. கஜேந்திரனைக்‌ காத்தவன்‌. அரக்கரின்‌ . செருக்கை 
யடக்குபவ்ன்‌. அகதிகளைக்‌ காப்பவன்‌. 

இளம்‌ அறுகம்புல்லை நிகர்த்த நீலவண்ணன்‌. சகல தேவர்‌ 
களுக்கும்‌ ஆனந்தமளிப்பவன்‌. இந்திரன்‌ முதலியோரால்‌ 
வணங்கப்படுபவன்‌. அற்புதத்‌ திருவிளையாடல்கள்‌ புரிபவன்‌: 
சம்சார பயத்தை ஒழிப்பதில்‌ காலனை நிகர்த்தவன்‌. பக்தர்‌ 
களிடம்‌ அன்பு பூண்டவன்‌. மங்கள சொரூபன்‌. ஒரே பொரு 
ளானவன்‌. அமலன்‌. ஒளிவீசும்‌ பொன்னாடையணிந்தவன்‌. 

வேதங்களில்‌ சஞ்சரிப்பவன்‌. புவனங்கள்‌ அனைத்திற்கும்‌ 
ஆதாரமானவன்‌. பிரமனைப்‌ புத்திரனாக அடைந்தவன்‌. வீராதி 
வீரன்‌. ஆசை முதலியவற்றை ஓழித்தவன்‌. இராகவனென்னும்‌ 
கொடையாளி. தியாகராஜனின்‌ சித்தமிசை விளையாடுபவன்‌.. 
கருணைக்கடல்‌. 


418 
1மந்தா“ரி (மே. 51) தேசாதி” 
ப. பரலோக ப"யமுலேகநே 
ப,வபாச பாத்‌" து லையேரு (ப) 
௮. கரி வாஜி ச்ருங்கா"ராராம சிபி”- 
காதுலெல்ல ம௩கெ கல்கெ'௩நி (ப) 
ச. கொக்க காந்தலநு கோணடி'ட்‌"ட"லநு 


வக்கெ சீரலநு வா௩ கு'டி'ஸெலநு 
திந்நகா” ௧'நி தை'வலோகமநி 
தந்நுகோள்ளலோ த்யாக'ராஜநுத (ப) 
பரலோகத்தைப்‌ பற்றிய பயம்‌ சிறிதுமின்றி சம்சாரக்‌ 
கட்டுக்களால்‌ பிணைக்கப்பட்டவர்களாக (மாந்தர்‌) ஆவார்கள்‌. 
யானை, குதிரை, விநோதப்‌ பூஞ்சோலைகள்‌, பல்லக்குகள்‌ முதலி 
யவை நமக்கே கிடைத்தனவென்று (பெருமையடைந்து சம்‌ 
சாரத்தில்‌ உழல்வர்‌), 
| விலைக்கு வாங்கிய மாதரையும்‌, விஷமம்‌ நிறைந்த மக்களை 
யும்‌, பல நிற ஆடைகளையும்‌, கட்டிய வீடுகளையும்‌ மதிழ்ச்‌ி 
வுடன்‌ பார்த்து “இதுவே தெய்வலோகம்‌?* என்று மயங்கும்‌ 
களையில்‌ அகப்பட்டு (சம்சாரத்தில்‌ உழல்வர்‌). 


1 நாமநாராயணி 


முதற்‌ பாகம்‌ 315 


419 
தீ"பகம்‌ (மே. 51) , தே”சாதி” 
ப. களல ரேர்ச்சி௩ முநு ஜேஸிஈதி* 2 
கா”க நேமி யரவை நாலுகு' (௧) 
௮, கலிமி லேமுலகு கா”ரணம்பு” நீவே 
கருண ஜூட”6வே கடு”புகோஸமை ' (௧) 


ச. கோரி நூல கொண்ட” தீஸி சிங்கி'லிமுநி 

கூர்மி பு£ஜிஞ்செநா வைரி தம்முடு” 

ஸாரமை௩ ரங்க”நி இல்லு ஜேர்ச்செகா 

ஸரஸ த்யாக”ராஜவிநுத ப்‌“ரோவவே (க) 

வயிறு வளர்ப்பதற்காக அறுபத்துநான்கு கலைகளைக்‌ கற்‌ 

றாலும்‌ (ஒருவனுக்கு) ஊழ்வினைப்‌ பயனைத்‌ தவிர வேறு என்ன 
நிகழும்‌? செல்வம்‌ வறுமை ஆகிய இரண்டிற்கும்‌ காரணம்‌ 
நீயே. கருணையுடன்‌ என்னைக்‌ கண்‌ பார்‌. 

1 மிகுந்த விருப்பத்துடன்‌ எள்ளுருண்டையைப்‌ பெற்ற 
சிங்கிலி முனிவர்‌ தன்னிச்சைப்படி அதை உண்ண முடிந்ததா? 
(வேதசாரமாகிய) ஸ்ரீரங்கநாதனை விபீஷணன்‌ இலங்கைக்கு 
எழுந்தருளச்‌ செய்ய முடிந்ததா? (ஆகவே) சரசகுணம்‌ படைத்த 
நீயே என்னைக்‌ காக்கவேண்டும்‌. 


420 » 
ராமப்ரிய (மே. 52) தே”சாதி” 
ய. ஸந்தே'ஹமுநு தீ”ர்ப்பவய்ய 


ஸாகேதநிலய ராமய்ய (ஸந்‌) 
அ. நந்தார்ச்சித பத”யுக”முலு மேலோ . 
நாக”ரிகமகு” பாது'காயுக'மு மேலோ (ஸந்‌) 


ச. வரமெளநுலெலல ஜரணம்முலநு ' 
ஸ்மரியிம்ப நீது" பத” மொஸங்கெ”கே 
ப'ரதார்ச்ச௩சே பா”து”கலு 
தர நிந்நொஸங்கெ” த்யாக”ராஜ பா,க்‌யமா (ஸம்‌) 
அயோத்தியை இருப்பிடமாகக்‌ கொண்டவனே! இராம! 
எனது சந்தேகத்தை தீர்த்துவைப்பாயாக. (வைகுந்தத்தில்‌) 


1 இங்கு குறிப்பிடப்பெறும்‌ வரலாற்றைப்பற்றி வெவ்வேறு ௮பிப்‌ 
அராயங்கள்‌ வழங்கிவருகின்றன. 


316 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


நந்தன்‌ (ஸுநந்தன்‌) முதலியோரால்‌ அருச்சனை செய்யப்பெறும்‌, 
உனது திருவடிகள்‌ உயர்ந்தன வா? (அல்லது) அயோத்தியா 
பட்டணத்துடன்‌ சம்பந்தமுடைய உனது பாதுகைகள்‌ மேலாக 
வையா? 

சிறந்த தவமுனிவர்கள்‌ உன்‌ பொன்னடிகளைத்‌ தியானிக்க. 
அவர்களுக்கு அவை (வைகுந்த) பதவியளித்தன. பரதன்‌ 
புரிந்த அருச்சனையின்‌ மூலம்‌ அவை உலகிற்கு உன்னையே 
அளித்தன. தியாகராஜனின்‌ பேரதிர்ஷ்டமே! (என்‌ சந்தேகக்‌. 
தைத்‌ தீர்ப்பாயாக). 


421 
ராமமநோஹரி (மே. 52) தே”சாதி” 
ப, ஸீதாமகோஹர ச்ருங்கா"ரசசக ர (ஸீ), 
௮. வாதாசநாரி வரவாஹந 
வாரிஜாஸநாதி” வந்தி"தபத” (ஸீ). 


ச. 1. தொலிஜந்மமுலநு ஜேஸி௩ பூஜா 

ப,லமோ லேக நீது” கடாக்ஷ 

ப£லமோ நீவாட”நு நேகநி லோகுலு 

பூல்ககா” த'ந்யுட"நைதிநி (ஸீ): 
2. தீ£௩லோக ஸம்ரக்ஷக தை வா- 

தீ,ஈமுகா” நீ ரூபமு நாது” 

மா௩ஸாப்‌”ஜமு௩ நாடியுண்ட“கா” 

நே நெந்தடி பா”க்யசாலிநோ (ஸீ) 
3. தி'ட்டதஈமுநநு பக்தி ஸ்திரமெள- 

௩ட்டுகா" ஸ்ரீராம யெந்ஈடிகி 

க”ட்டிகா”நு த்யாக“ராஜுநி செயி 

பட்டி ரக்ஷிம்சேலுகோவய்ய (ஸீ) 


சதையின்‌ மனங்கவர்வோனே! சிங்காரத்திற்கு நிதி 
போன்றவனே! சர்ப்பங்களுககு எதிரியான கருடனை வாகன 
மாக உடையவனே! பிரமன்‌ முதலியோரால்‌ தொழப்படும்‌ 
பாதனே! 


தான்‌ மூற்பிறப்புக்களில்‌ செய்த பூசையின்‌ பயனோ? 
அல்லது உன்‌ அருள்நோக்கின்‌ பலனோ? நான்‌ உன்னைச்‌ சேர்ந்தவ 
னென்று உலகோர்‌ கூற அதைக்கேட்டு நான்‌ பாக்யெசாலி' 
யானேன்‌. 


முதற்‌ பாகம்‌ 317 


எளியோரைக்‌ காப்பவனே! 0 த இன்‌ i ்‌ 
6 5 : வனே! தெய்வத்தின்‌ அருளால்‌ உன்‌ 
னுருவம்‌ என்னுள்ளமென்னும்‌ தாமரையில்‌ நில்கொண் 
டிருப்பதற்கு நான எவ்வளவு பாக்கியம்‌ செய்தேனோ? 

. ஸ்ரீராம! உறுதியாக உனது பக்தி என்னிடம்‌ நிலைத்து 
நிற்குமாறு சதாகாலமும்‌ நீ கெட்டியாக இத்தியாகராஜனைக்‌ 
கைப்பிடித்துக்‌ காப்பாற்றி ஏற்றுக்கொள்வாயாக. 


422 
யூரிகல்யாணி (மே. 53) ்‌ தே”சாதி” 
ப. பரலோக ஸாத'௩மே ம௩ஸா (ப) 
௮, ஸ்மர லோ; மோஹாதி” பாபுலநு 
ஸ்மரியிஞ்சகே ஸ்ரீராமபஜ௩ (ப) 
ச. ஐநநாதி ரோக” ப'யாது“லசே 


ஜக”மந்து” க'ல்கு" து“ராஸலசே 

த”நயாதி” பா“ந்த;வுல ப்‌'ரமசே 

த”க”ல நீது” த்யாக“ராஜ நுதுநி ப£ஜந (ப) 

ஓ மனமே! . தியாகராஜன்‌ வணங்கும்‌ (தெய்வமாகிய) 
ஸ்ரீராமனின்‌ பஜனையே உத்தம கதியளிக்கும்‌ சாதனமாகும்‌. 
(ஆகவே) காமம்‌, உலோபம்‌, மோகம்‌ முதலிய பாவங்களை 
மனத்தினாலும்‌ நினைக்காதே. பிறப்பு (இறப்பு) நோய்‌ ஆயெ 
வற்றைக்‌ குறித்த பயத்தையும்‌, இவ்வுலகில்‌ உண்டாகும்‌ 
துராசைகளையும்‌, மக்கள்‌, உறவினர்‌ முதலியோர்‌ மீதுண்டாகும்‌ 
பெருமோகத்தையும்‌ அண்டவிடாமல்‌ செய்யும்‌ (இராம பஜ 
னையே நல்வழிக்கான சாதனமாகும்‌.) 
423 

யூரிகல்யாணி ரூபகம்‌ 
ய. பரிபூர்ணகாம பா;வமு௩ மறசிநாம (ப) 
௮. பரம காருணிகோத்தம 

பரவ ஜீவநஜ ப;வார்ச்சித (ப) 
ச. ஸாகேதாதி'ப நீமுக! ஸரஸீருஹமுநு ஜூ 

ஸாகே மதி” லேதேடி ஸவரணரா ராம 

ஈ கலிநநுஸரிஞ்சி௩ ஹீநஜாதி மர்த்யுல சீ- 

காகு படக” தரமே ஸ்ரீகர த்யாக”ராஜவிநுத (ப) 


318 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனை கள்‌ 


நிறைவேறிய விருப்பங்களையுடையவனே! எங்கள்‌ உள்ளத்‌. 
தில்‌ உன்னை என்றாகிலும்‌ நாங்கள்‌. மறந்தோமா?. இரக்கமுள்ள 
வர்களுள்‌ சிறந்தவனே! சிவன்‌, பிரமன்‌ ஆகியோரால்‌ துதிக்கட்‌ 
பெறுபவனே! அயோத்திக்கரசே! தாமரையொத்த உன்‌ முகத்‌ 
தைக்‌ காட்டியருளி எம்மைக்‌ காக்கத்‌ திருவுள்ளம்‌ உனக்‌ 
கில்லையா? இராம! இக்கலியுகத்தின்‌ தீய வழக்கங்களைக்‌ கடைப்‌ 
பிடிக்கும்‌ ழ்‌ மக்களால்‌ ஏற்படும்‌ இடர்களைப்‌ பொறுக்க: 
என்னாலாகுமா? மங்களம்‌ தருபவனே! 


424 
ஷண்முக,ப்ரிய (மே. 56) ஆதி” 
ப. வத்‌*த*நேவாரு லேரு (வ) 
௮. அத்‌தம்பு மோமுநு ஜூட”நே- 
நய மங்க”லார்ச்சதே ஜூசி (வ) 


ச. கோரிக லிலலோ தி”விலோ 

கொ”ஞ்செமைக £லநி நாமகஸு 

தாரி தெலிய தை”வமு நீவு ஸுமீ 

தயாக”ராஜ ஹ்ருத்‌"பூரஷண நிநுவிகா (வ) 

கண்ணாடியையொத்த உன்‌ திருமுகத்தைக்‌ காண வேண்டு 

மென்று நான்‌ எந்நேரமும்‌ முறையிடுவதைப்‌ பார்த்து **அங்க 
லாய்க்கவேண்டாம்‌”” என்று கூறுவதற்கு (உன்னைத்‌ : தவிர): 
ஒருவரும்‌ இலர்‌. இகத்திலும்‌ பரத்திலும்‌ ஒரு வித விருப்பமும்‌. 
சிறிதும்‌ இல்லாத என்‌ மனத்தின்‌ போக்கையறியும்‌ தெய்வம்‌. 
நீ ஒருவனேயல்லவா? தியாகராஜனின்‌ இதயத்திற்கு அணி 
யானவனே! உன்னையன்றி (வருந்தவேண்டாமென்று கூறுவ! 
தற்கு ஒருவருமிலர்‌) 


425 
ரஞ்ஜநி (மே. 59) ரூபகம்‌. 
ப. து£ர்மார்க” சராத'முலநு ் 
தொ”ர நீவந ஜாலரா (துர்‌), 
௮. தர்மாத்மக த'௩ தா”ந்யமு 
தை”வமு நீவை யுண்ட”க” (துர்‌), 


ச. பலுகுபோ”டிநி ஸபலோ௩ 
பதித மாநவுல கொஸகே” 
க,லுல நெச்சட பொ”கட”நி ஸ்ரீ- 
கர த்யாக”ராஜலிநுத (துர்‌) 


முதற்‌ பாகம்‌ 312 


தப்பு வழிகளில்‌ செல்லும்‌ நீசர்களை “நீங்கள்‌ பிரபுக்கள்‌” ” 
என்று புகழ என்னாலாகாது. தர்மமே சொரூபமாக உடை. 
யவனே! செல்வம்‌. தானியம்‌ முதலியவற்றை வழங்கும்‌ தெய்வம்‌ 
நீயாக இருக்கையில்‌ (8ழ்மக்களைப்‌ புகழ என்னாலாகாது.); 
சவிதையென்னும்‌ சரசுவதி தேவியைச்‌ சபையில்‌ ஒழுக்கமற்ற 
மாந்தருக்கு அடிமையாக்கும்‌ துஷ்டர்களை ஒரு காலும்‌ புகழாத 
இத்தியாகராஜன்‌ வணங்கும்‌ பெருமானே! திருவளிப்பவனே! 


426 
கைகவசி (மே. 60) - தேசாதி 
ப. வாசாமகோ” சரமே மநஸா ட்‌ 
வர்ணிம்ப தூரமே ராம மஹிம (வா): 
௮. ரேசாரி மாரீசுநி ப*£ட“க" பெட்டி 
ரெண்டோ”வாநி சிகி, கொஸகெ”நே (வா), 


ச, மாநவதீ மதெ”றிங்கி” சா- 

மரமெளட கஸ்த்ரமு நேய க”நி 

மாநம்பு“கை மெட” தா”சக” 

மாத”வுண்டு” கநி கரகி” வேக”மெ 

தீ“நார்த்திபஞ்ஜநுடை” ப்ராண 

தா“நம்‌ பொ”ஸக” முந்நு சரிஈ 

பா”ணம்பு” நடு செத”ரஸேயலேதா” 

கா”நலோல த்யாக”ராஜநுது மஹிம (வா). 

மனமே! ஸ்ரீராமனின்‌ மகிமை வாக்கிற்கு எட்டாதது. 

அதை வருணிக்கவும்‌ முடியுமா: இரவில்‌ சஞ்சரிக்கும்‌ அரக்கனான 
மாரீசனைக்‌ கடலில்‌ தள்ளி, இரண்டா மவனான சுபாகுவின்‌ தலையை 
(இரகுவீரன்‌) அறுத்தெறியவில்லையா? 

(ஒரு வேடன்‌) சாமரத்திற்கு உபயோகப்படுமென்று பெண்‌ 
மானின்‌ மீது அம்பை எய்யவும்‌, (தன்னுயிரை விட) மானத்‌ 
தையே மேலாகக்‌ கருதிய அந்த மான்‌ (வாலிற்குப்‌ பதிலாக) 
தன்‌ கழுத்தைக்‌ காட்ட அதன்‌ உள்ளத்தை அறிந்த இராமன்‌ 
மனமிரங்கி எளியவர்‌ துயர்‌ நீக்குபவனாக அதற்கு உயிர்ப்‌. 
ச்பிசையளிக்கக்‌ கருதி விரைவுடன்‌ மற்றொரு கணையை எய்து, 
(வேடனின்‌) முதல்‌ அம்பைச்‌ சிதறவடிக்கவில்லையா? சங்கீதம்‌. 
பிரியனாகிய இராமபிரானின்‌ மகிமை (வாக்கிற்கு எட்டாதது) 


320 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


427 
ஹம்ஸநாத”ம்‌ (மே. 60) தே'சாதி 
ய. ப£ண்டுரீதி கொ”லுவிய்யவய்ய ராம (ப) 
௮. துண்டவிண்டிவாநி மொத”லைஈ மதா”- 
துல ப”ட்டி நேல கூல ஜேயு நிஜ (பூ) 
ச, ரோமாஞ்சமகே க'௩கஞ்சுகமு 


2 - ல 
ராமபக்துட“கே முத்‌”ரபி"ள்ளயு 
ராமநாமமநே வரக ட்‌”க”மிவி 
ராஜில்லுகய்ய த்யாக”ராஜுநிகே (ப) 
இராம! உனது சமுகத்தில்‌ சேவகனாகப்‌ பணிபுரியும்‌ 
பேற்றை அளிப்பாயாக, (கரும்பை வில்லாகவுடைய மன்மதனின்‌ 
சேஷ்டையாகிய) காமம்‌ முதலிய எதிரிகளைப்‌ பிடித்து நிர்மூல 
மாக்கும்‌ ஆற்றல்‌ கொண்ட உன்‌ (சேவகனாகும்‌ வாய்ப்பை 
அருள்வாயாக). (உனது பக்தியின்‌ மூலம்‌ ஏற்படும்‌) உடல்‌ 
சிலிர்ப்பு என்ற கவசமும்‌, இராமபக்தன்‌ என்ற முத்திரை 
வில்லையும்‌, இராமநாமமென்னும்‌ சிறந்த போர்வாளும்‌ இத்‌ 
தியாகராஜனிடம்‌ விளங்குகின்றன. ஐயனே! ஆகவே என்னைச்‌ 
சேவகனாக ஏற்றுக்கொள்‌! 


428 
காந்தாமணி (மே. 61) தே சாதி” 
ப. பாலிந்துவோ பாலிம்பவோ ்‌ 
பாகை” பல்கு ப"ல்கிஈநு (பா) 
அ. ஏலாகு” நிந்காடு*கொந்க நேர 
மெஞ்ச ப”நிலேது” நாபைநி (பா) 


ச. பரமார்த்த ,மகு” நிஜமார்க”முநு 
வர தே”சிகுண்டா“ந தீயக” 
பரிபூர்ணமகு” ப"க்திமார்க'மே யநி 
பா ,விஞ்சி௩ த்யாக”ராஜுநி (பா) 


அழகிய மொழிகளை நீ என்னுடன்‌ பேசியபேோ திலும்‌ 
என்னைக்‌ காப்பாயோ, காக்கமாட்டாயேர? எவ்விதத்‌ திலேனும்‌ 
நான்‌ உன்னைக்‌ குறை கூறியிருப்பினும்‌ அதை நான்‌ செய்த 
பிழையாக நீ கருதலாகாது. ரமார்த்தத்தையளிக்கும்‌ உண்மை 


1 பாலிந்துவய்ய பாலிஞ்ச ராவோ 


முதற்‌ பாகம்‌ 821 


வான வழியைச்‌ சிறந்த ஞானகுரு (ஒருவர்‌) எனக்கு உபதேசித்‌ 
இருப்பதால்‌ அதையே பரிபூரணமான பக்தி ர்க்க எண்ணி 
வுள்ள இத்தியாகராஜனைக்‌ (காப்பாயோ காக்கமாட்டாயோ?) 


429 
*ச்ருதிரஞ்ஜரி (மே. 61) தே”சாதி” 
ய. ஏதா”ரி ஸஞ்சரிந்துரா இக ப"ல்கரா ்‌ (ஏ) 
௮.  ஸ்ரீதா”தி” மத்‌யாந்தரஹித 
ஸீதாஸமேத கு“ணாகர நே (நே) 


4. அந்நி தாநநு மார்க”முநநு ஜைநிதே 
நந்நு வீடெ*நு பா$ரமநி யநேவு 
தந்நு ப்‌“ரோவரா ௫ ஸதா”யண்டே 


த்‌'வைதுட“நேவு த்யாக“ராஜ நுத (ஏ) 

நான்‌ எவ்வழியைப்‌ பின்பற்றிச்‌ செல்வேன்‌? இதை நீ 
கூறுவாய்‌. செல்வங்களை வழங்குபவனே! ஆதியும்‌ நடுவும்‌ 
முடிவும்‌ அற்றவனே! சீதாதேவியுடன்‌ கூடியிருப்பவனே! நற்‌ 
குணங்களின்‌ உறைவிடமே! **அனைத்தும்‌ நானே””யென்ற 
(அத்துவைத) வழியில்‌ நான்‌ செல்ல முயன்றால்‌ **உன்னை 
விட்டுவிடுவது எனக்குப்‌ பெரிய பாரம்‌”” என்று கூறுவாய்‌.! 
“சதா என்னை நீ காப்பாய்‌.” என்று நான்‌ முறையிட்டால்‌ 
“நீ துவைத வாதத்தைப்‌ பின்பற்றுபவன்‌”” என்பாய்‌. (ஆகவே 
நான்‌ எவ்வழியில்‌ செல்வது?) 


430 
சிஷபூப்ரிய (மே. 62) தே”சாதி” 
ய. மஹிம த”க்கிஞ்சுகோவய்ய 
மஹிநி ஸத்யஸ்வரூபுட” நு 


மஹாராஜ ராஜேச்வர ந (ம) 
௮. விஹிதமார்க” ப;க்துலுகா" மஹாத்முலு 
வெலயக” விநலேதா” ஸ்வகீயமகு” (ம) 


ச. பநிகிராநி பநுலுஜேஸி சரணநு 

வாரி வெதலு தீ'ர்ச்சி ப“ரோசிதிவே 

தநிவி தீ“ற நம்மிகாட”நுசு ஸ்ரீ 

த்யாக“ராஜநுத தப்புலாட“கு (ம) 
ர. காந்தாமணி 2) ஐநக! 3, தா£ஸவரதா! 

21 


322 ஸ்ரீ தியாகராஜல்வாமி 8ர்த்தனைகள்‌ 


மகாராஜ ராஜேச்வர! இவ்வுலகில்‌ சத்தியமே உருவாண 
வன்‌ என்ற உன்‌ சொந்த மகிமையை நீ (சற்றே) குறைத்துக்‌ 
கொள்வாயாக. பரமஞானிகள்‌ வேத சாத்திரங்களில்‌ விதிக்கப்‌ 
பெற்றுள்ள அறநெறியைப்‌ பின்பற்றிய பக்தர்களென்பதை நீ: 
கேட்டிலையோ? கவைக்குதவாத காரியங்களைச்‌ செய்த பின்னர்‌ 
உன்னைச்‌ சரணடைந்தவர்களின்‌ துயரங்களை நீ களைந்து 
அவர்களைக்‌ காப்பாற்றினாயே! ஆசை தீர உன்னை நம்பியவன்‌ 
என்பதற்காக நீ என்மீது பிழைகளைச்‌ சுமத்தாதே. 


431 
லதாங்கி” (மே, 63) தே“சாதி* 
ப. கண்ட ஜூடு”மீ ஒகபாரி க்ரீ (கண்‌): 
௮. ப£ண்டுடை வெலயு பா”கு”கா”நி தப்பு 
தண்டலெல்ல மா நுகொந்த நந்நு க்‌”ரீ (கண்‌): 
ச. அலநாடு* ஸெளமித்ரி பாத'ஸேவ 


செலரேகி” ஸேயுவேள ஸீததோ 
ப”லிகி ஐூசிநந்த புலகாங்கிதுடை” 
பூரகி”௩ யடு த்யாக”ராஜுநி க்ரீ (கண்‌). 


உனக்கு அடியவனாக இருப்பதே மேலென்று எண்ணி தப்பு: 
தண்டாக்களை அறவே துறந்திருக்கும்‌ என்னை ஒரு முறையாவது 
கடைக்கண்ணால்‌ பார்க்கலாகாதா? அன்றொரு நாள்‌ இலக்குவன்‌- 
முகமலர்ச்சியுடன உன்‌ பொன்னடி சேவையில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ 
பொழுது நீ அதை சீதையிடம்‌ புகழ்ந்து பேச அவனைப்‌ பார்த்த 
வுடனேயே அவன்‌ மெய்‌ சிலிர்த்தது போல்‌ இத்தியாகராஜனையும்‌. 
கடைக்கண்ணால்‌ நோக்கியருள்‌. 


432 

ஸரஸ்வதி (மே. 64) ரூபகம்‌. 
ப. அநுராக”மு லேநி மநஸுந 

ஸுஜஞாநமு ராது” (அ) 
அ. க);நுலைகயந்தர்ஜ்ஞாநுல- 

கெறுகே கா”நி (அ) 
௪. வக”வக”கா” பு'ஜியிஞ்சே 

வாரிகி த்ருப்தெளரீதி 

ஸகு“ணத்‌/யா௩முபைநி 


ஸெளக்‌,யமு த்யாக”ராஜ நுத (அ) 


முதற்‌ பாகம்‌ 323 


பக்தியில்லா த (மாந்தரின்‌) மனத்தில்‌ நல்‌ ்‌ 

! 1 த்தில்‌ நல்ல பிறக்‌ a 
மகான்களாகிய தத்துவஞானிகள்‌ த்‌ த பகம்‌ 
மாக உண்ணப்‌ புகுபவர்களுக்குத்‌ திருப்தி ஏற்படுவதைப்போல்‌ 
(பகவானின்‌ கல்யாண குணங்களை தியானித்து) சகுண உபாசனை 
செய்பவர்களுக்கே. சுகம்‌ கிடைக்கும்‌. 


433 
பூ;ஷாவளி (மே. 64) தே*சாதி” 
1. த௩மீத”நே ஜெப்புகொநவலெ கா”- வ்‌ 

க நு நிந்நாட” ப£நிலேது”ரா (த) . 
௮. சநுவு௩ கொந்த ப”ல்கேவு யீ 
ஸுந கொநத ப”ல்கேவநு நேரமெல்ல (த) 


ச. ஒகவேள நிந்நு ப்ரேமமீற மதி” - 

நுஞ்சி மஞ்சி பூல பூஜிம்புசு 

ஒகவேள கோபகி”ஞ்சி நிந்நு தூ” ௬- 

சுண்டிகா”நி ராம த்யாக£ராஜநுத (த) 

குற்றங்களனைத்தையும்‌ என்‌ மீதே நான்‌ கூறிக்கொள்ள 

வேண்டுமே தவிர உன்னைக்‌ குறைகூற இடம்‌ சிறிதும்‌ இல்லை, 
மிகப்‌ பரிவுடன்‌ நீ என்னுடன்‌ சில மொழிகள்‌ பேசுவாய்‌, 
பின்னர்‌ கோபத்துடன்‌ உரையாடுவாய்‌ என்று கூறி என்ன பயன்‌? 
நான்‌ ஒரு சமயம்‌ உன்மீது பக்திபூண்டு உன்னை என்‌ மனத்‌ 
திருத்தி நன்மலர்‌ கொண்டு பூசிக்கிறேன்‌. மற்றொரு சமயம்‌ 
கோபத்துடன்‌ உன்னைத்‌ திட்டுகிறேன்‌. (ஆகவே குற்றம்‌ என்னு 
டையதே தவிர உன்னைக்‌ குறைகூற வகையேது?) 


434 
கல்யாணி (மே. 69) ஜம்ப 
ய. அம்ம ராவம்ம துளஸம்ம நநு பாலிம்ப 
வம்ம ஸததமு பத”முலே நம்மிநாநம்ம (அ) 
௮. நெம்மதி”நி நீ விஹம்பரம்மு லொஸகு”து”வநுசு 
கம்ம வில்தநி தண்ட்‌“ரி கலைக பா“யட“ட (அ) 


ச. நீ ம்ருது” தநுவுநு க”நி நீ பரிமளமுநு கநி 
நீ மஹத்வமுநு க”நி நீரஜாக்ஷி 
தாமரஸத”ளநேத்ருடு” த்யாக”ராஜுநி மித்ருடு” 
ப்ரேமதோ சிரமுநநு பெ”ட்டுகொந்காட“ட (அ) 


324 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி &£ர்த்தனை கள்‌ 


அன்னையே! வருக! துளசி அன்னையே! என்னைப்‌ பாலித்‌ 
தருள்வாய்‌. சதா உன்‌ திருவடிகளையே நம்பியுள்ளவன்‌ நான்‌. 
மனவமைதியுடன்‌ நீ இக, பர சுகம்‌ அருள்பவளென்று அறிந்து 
மன்மதன்‌ தந்தையாகிய ஹரி உன்னைக்‌ கனவிலும்‌ விட்டுப்‌ பிரிவ 
இல்லை. மென்மை பொருந்திய உன்‌ தேகத்தைக்‌ கண்டும்‌, உனது 
நறுமணத்தை நுகர்ந்தும்‌, உன்‌ மேன்மையை அறிந்தும்‌, 
தாமரைக்‌ கண்ணனும்‌, தியாகராஜனின்‌ நேயனுமான ஹரி 
அன்புடன்‌ உன்னைத்‌ தன்‌ சிரத்தில்‌ அணிந்துகொண்டுள்ளான்டு 


435 
கல்யாணி ஆதி” 
ய. எந்து*கோ நீ மநஸு கரக”து” 
ஏமி கேரமோ தெலிய (எந்‌) 


அ. எந்து” ஜூசிநகா”நி தசரத, 

கந்த”நுகா” பா"விஞ்சி௩ நாபை (எந்‌) 
௪. 1. ஸுமுகு,லை யீ லோகுலு நக்௩- 

ஸூ9யலசே ஜூெத”ரு 

விமுகு,லை யெந்தடிவாட”நி பஹு 

வித, முல தூ”றெத'ரு 

ஸ,முகமு௩கு யோக்‌”யுடு” கா"ட“நி 

மறி ஜூட”க” நெஞ்செத'ரு 

க”மகமுநநு ரக்ஷிஞ்செடி"வாரலு 

கா"ரமி நிந்ே கோரிக நாபை 2 (எந்‌) 

2. த; தநய களத்ராது”ல ஜூசி 

தமத”நி ப்‌'ரமஸெத*ரு 

வெநுக முந்து” தெலியநி யா த”நிகுல 

வெம்ப£டி” திரிகெ£த'ரு 

இ௩குல ஜலநிதி'ஸோம ராம நந்‌- 

நிடுல ஸேயக ந வெய்யாரு 

ம௩வுலடு*கு" நாபைநி கருணதோ 

மந்நிஞ்சி காபாட”நு ராம (எந்‌) 


முதற்‌ பாகம்‌ ்‌ 325 


3. ராக'ரஹித ஸ்ரீராம இந்த ப- 
ராகு ஜேயக சர- 


ணாக”த வத்ஸல நழ்மிதி தாரக 

நாம பராத்பர 

த்யாக”ராஜ ஹ்ருத*ய ஸத”நுட”நி 

யத்யந்தமு வேடி“திரா நீ 

வே க”தியநுசு ரேயு ப'க'லு 

வெய்யிவேல மொறலு பெ”ட்டிந நாபை (எந்‌) 


எக்காரணத்தினாலோ உன்‌ மனம்‌ இரங்கவில்லை. (நான்‌) 
செய்த பிழை என்னவோ அறியேன்‌, எங்கு (எதை) நோக்கினும்‌ 
(அதை) தயரதன்‌ மைந்தனான இராமனாக எண்ணும்‌ என்னிடம்‌ 
(உன்‌ மனம்‌ இளகவில்லை). 

என்னிடம்‌ அன்பு பூண்டவர்கள்‌ கூட என்மீது பொறாமை 
கொள்கின்றனர்‌. என்னை வெறுப்பவர்களோ “இவன்‌ எம்மாத்‌ 
திரம்‌” என்று பல விதங்களில்‌ என்னைத்‌ : திட்டுகின்றனர்‌.. 
“இவன்‌ ஆதரவிற்குத்‌ தகுந்தவனல்லன்‌”” என்று திரும்பிப்‌ 
பார்க்கவும்‌ யோசித்தனர்‌. நியமமாக என்னைக்‌ காப்பவர்‌ யாரு 
மிலரென்று உன்னையே வேண்டி நிற்கும்‌ என்‌ மீது (உன்‌ மனம்‌ 
இரங்கவில்லை). 

செல்வம்‌, மக்கள்‌, பெண்டிர்‌ ஆகியவை கண்டு **இவை 
நம்மைச்‌ சேர்ந்தவை” யென்று மயங்கினர்‌. முன்பின்‌ தெரியாத 
பணக்காரர்களின்‌ பின்னால்‌ சுற்றித்‌ திரிந்தனர்‌. இரகு வமிச 
மென்னும்‌ கடலில்‌ உதித்த சந்திரனே! ஸ்ரீராம! என்னையும்‌ 
அக்கதிக்கு ஆளாக்காமல்‌, உன்னை ஆயிரக்கணக்கில்‌ கோரிக்கை 
கள்‌ கேட்கும்‌ என்னைக்‌ கருணையுடன்‌ நீ காப்பாற்ற வேண்டும்‌. 

பற்றில்லாத இராமபிரானே! இவ்வளவு அலட்சியம்‌ நீ 
செய்யலாகாது. சரணடைந்தவர்களைக்‌ காப்பவனே! உன்னையே 
நம்பினேன்‌. தாரக நாமத்தாய்‌! பராத்பர! இத்தியாகரா ஜனின்‌ 
சித்தமிசை வசிப்பவன்‌ நீயே யென்று தெரிந்து மிகவும்‌ வேண்டி 
னேன்‌. நீயே கதியென்று இரவு பகலாக ஆயிரம்‌ தடவை முறை 
யிட்ட என்‌ மீது (உன்‌ மனம்‌ ஏனோ இரங்கவில்லை). 


436 
கல்யாணி ஆதி” 
1, ஏதாவுநரா நிலுகட” நீகு 
எஞ்சிசூட” ௩க'பட“வு (ஏ) 


அ. ஸீதா கெள”ரீ வாகீ“ச்வரி யநு 
ஸ்ரீரூபமுலந்தா” கோ”விந்தா” (ஏ) 


௮26 ஸ்ரீ தியாகராஜலஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 
ச. பூ”கமலார்க்காநில நப முலந்தா” 
லோக கோடுலந்தா” 
ஸ்ரீகருட“கு” த்யாக”ராஜ கரார்ச்சித 
சிவ மாதவ ப்‌”"ரஹ்மாது”ல யந்தா” (ஏ) 


எவ்விடத்தில்‌ உனது இருப்பிடம்‌? எண்ணிப்‌ பார்த்தால்‌ 
நீ எங்குமே பற ணில்‌ ப்‌ சீதை (இலக்குமி), பார்வதி, 
சரசுவதி யென்னும்‌ திருவின்‌ உருவங்களிலா? அல்லது பூமி 
(பிருதிவி), ஜலம்‌ (அப்பு), சூரியன்‌ (தேயு), காற்று (வாயு), 
ஆகாயம்‌ இவற்றிலா? பல கோடி உலகங்களிலா? கோவிந்த! 
மங்களம்‌ தருபவனே! தியாகராஜனால்‌ அர்ச்சிக்கப்படுபவனே! 
சிவன்‌, விஷ்ணு, பிரமன்‌ என்னும்‌ (மும்மூர்த்திகளின்‌) தோற்‌ 
ஐங்களிலா? (எவ்விடத்தில்‌ உனது உறையிடம்‌?) 


437 
கல்யாணி ரூபகம்‌ 
ப. ஏவர மடு”கு”து”ரா ஸ்ரீராம நிந்‌ (நே) 
௮. பாவ௩மகு" நீ பாத” ப'ஜநமு ஸேயுடகை௩ 

தோ வ லேப”ரமைநதி” தே“வரா இந்து நே . (நே) 


ச. 1. ஸ்ரீரகு;வீர ஸகலாதா”ர நீ மகஸுந 

கோ”ரிஈ பநுலநு பத” ஸாரஸமுல நா மந- 

ஸாரக” விட“வ௩கநே ஸாரதர வைராக்‌”யமு 

ஸாரெகு ஸததக”தி குமாருநி பாலைநதி* (ஏ) 
2. கீலக காப) ஸதா”காலமு நீ ப*க்துல 

ஜாலமுலநு கரி பரிபால௩ ஜேயுசு நீ 

வோலிககா” ஜூசே மேல௩க'ல ஸெளக்‌ யமு 

பா“லுட“கு” ரிபுக்‌'நுகி பாலை யுண்ட'க நிந்‌ (கே) 
3. டீ மஹிமல விஈகா” நாமமுநு த£லசகா” 

பூ, மிகி ப£த”ரேக, ல நேமரகநு ௧௩௧" 

தாமரஸகயஈக கு”“ணதா”ம ம௩ஸு கரகே” 

ப்ரேமரஸமு பரதஸ்வாமி பாலையுண்ட”க” (நே) 
4, வாரமு நீது” ம௩ஸு தாரி நநுஸரிஞ்சு௬ு 

நேர முலேகநு யாஹார ஸுஷுப்துலநு நி- 


முதற்‌ பாகம்‌... 327 


வாரணமு ஜேயு பரிசாரக பா”க்‌"யமலங்‌- 
காரியகு” ஸுமித்ர குமாருநி பாலைநதி* (ஏ) 
5. ஸ்ரீஹரி ப,ரிதசரஸமூஹ ஸதா” நிநு ஹ்ருத்‌"- 

கே”ஹமுநநுகறி து£தா£ஹமுலநு ரோஸி வி- 

வாஹநுடு” நீவநு மோஹம்பு'நநு மறசி 

ஸோஹமநு ஸுக, மு வைதே"ஹி பாலையுண்ட*க" (ஏ) 
6. ஈ ஜக”திநி க£ல ஸுக, ராஜிநி மறி நிர்ஜர 

ராஜபத”ம்பு“நு ஈ ஜந்மமுந ௩டு'க'நு 

ராஜவத*௩ ஸ்ரீத்யாக”ராஜுநி மதி'கெப்புடு” 

ராஜபத, முலைதே ஐயமெள கா”நி (ஏ) 


ராம! எவ்வரம்‌ வேண்டுமென்று 'உன்னை நான்‌ கேட்பேன்‌? 
தூய்மை பொருந்திய உனது திருவடியில்‌ சதா சேவை செய்து 
'கொண்டிருப்பதற்கும்‌ வழியில்லாமற்‌ போயிற்று? 
ட... ரகுவிரனே! அனைத்திற்கும்‌ ஆதாரமானவனே! உன்‌ மனத்‌ 
இல்‌ .நீ விரும்பும்‌ காரியங்களனைத்தையும்‌ (முடித்து) உன்‌ பாதத்‌ 
தாமரைகளையும்‌ மனமார என்றும்‌ விடேன்‌ என்ற உயர்ந்த 
வைராக்கியம்‌ வாயு குமாரனான அனுமனின்‌ உரிமையாயிற்று. 

கருமுகில்‌ வண்ணனே! இடைவிடாமல்‌: உன்‌ பக்தர்களின்‌ 
கூட்டங்களைக்‌ கண்டு, அவர்களைப்‌ பாலித்து, ஒய்யாரமாக நீ 
யார்க்கும்‌ கடைக்‌ கண்‌ பார்வையின்‌ இன்பம்‌ சிறுவனான 
சத்துருக்கினனின்‌ வசமாயிற்று. . ்‌ 

செந்தாமரை கண்ணனே! நற்குணங்களுக்கு இருப்பிடமே! 
உன்‌. மகிமையைக்‌ கேட்டும்‌, திருநாமத்தைச்‌ சிந்தித்தும்‌, 
புவியில்‌ உன்‌ பாதச்‌ சுவடுகளை (பாதுகைகளை) மறவாமல்‌ : 
தரிசித்து மனங்கரையும்‌ பக்திரசம்‌ பரதாழ்வானின்‌ சொத்தா 
யிற்று. 

ஒவ்வொரு நாளும்‌ உனது திருவுள்ளத்தின்‌ போக்கை 
அனுசரித்து, பிழை செய்யாமல்‌ ஊண்‌, உறக்கம்‌ தவிர்த்து 
உனக்குத்‌ தொண்டு புரியும்‌ வாய்ப்பு உன்னை அலங்காரம்‌ 
செய்யும்‌ இலக்குவனின்‌ பேரதிர்ஷ்டமாக அமைந்தது. 

ஸ்ரீஹரி! நெடுங்கணை வீரனே! உன்னை எப்பொழுதும்‌ தன்‌ 
இதயமாகிய கோவிலில்‌ தரிசித்துக்‌ கொடிய தாபங்களை 
ஒழித்து கருடவாகனனான மகாவிஷ்ணு நீ யென்பதை மோகத்‌ 
தில்‌ ம ந்து “அவனே நான்‌: (ஸோஹம்‌ என்ற அனு பூதி) 
சதையின்‌ வசமாயிற்று. 

சந்திரவதனனே! இவ்வுலகில்‌ சிற்றின்பக்‌ கூட்டத்தையும்‌, 
ல த்‌ த்க்‌ கூட (அருளுமாறு) நான்‌ இச்சன்‌ 
மத்தில்‌ உன்னை வேண்டேன்‌. இத்தியாகராஜனின்‌ உளத்திற்கு 
எப்பொழுதும்‌ பக்தியெனும்‌ ராஜமார்க்கமே வெற்றி தருமாத 
ஸின்‌ (எவ்வரம்‌ வேண்டுமென்று உன்னை நான்‌ கேட்பேன்‌?) 


328 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


438 
கல்யாணி ஆதி” 
ப. காரு வேல்புலு நீகு ஸரி (கா) 
அ. காருகு ஜீலகர ஸம்பா” 
கந்தரமை நட்டு கா”நி (கா), 
ச. 1. தீ£வடிகி தீ'பமுல ரீதி 
காவேடிகி காலுவல ரீதி கா”நி (கா), 
2. தம்மவைரிகி தாரகல ரீதி 
கம்மவில்துநி காந்தி ஈருலரீதி கா"நி (கா): 
3. ஸாக”ராநிகி ஸரஸு ரீதி 
த்யாக”ராஜநுத த£ரலோ ராம நீகு ஸரி (கா), 


பிறதெய்வங்கள்‌ உனக்கு நிகர்‌ அல்லர்‌. (உனக்கும்‌ 
அவர்களுக்கும்‌) கார்‌ அரிசிக்கும்‌ சீரகச்‌ சம்பாவிற்கும்‌ உள்ள 
வித்தியாசம்‌ உள்ளது. அது தீவட்டிக்கும்‌ சிறு விளக்கிற்கும்‌ 
உள்ள வேறுபாட்டையும்‌, காவேரிக்கும்‌ கால்வாய்க்குமுள்ள 
தாரதம்மியத்தையும்‌, சந்திரனுக்கும்‌ தட்சத்திரங்களுக்குமுள்ள 
வித்தியாசத்தையும்‌, மன்மதனின்‌ அழகிற்கும்‌ சாமானிய 
மனிதரின்‌ அழகிற்குமுள்ள ஏற்றத்தாழ்வையும்‌, சமுத்திரத்‌. 
திற்கும்‌ ஏரிக்குமுள்ள வித்தியாசத்தையும்‌ ஓக்கும்‌. தியாகராஜன்‌ 
வணங்கும்‌ இராமனே! இப்புவியில்‌ உனக்கு நிகர்‌ யாருமிலர்‌. 


439 
கல்யாணி த்ரிபுட. 
ப. நிதி, சாலா ஸுக, மா ராமுநி ஸந்‌- 
நிதி,ஸேவ ஸுக,மா நிஜமுக” பல்கு மகஸா (நி). 
அ. ததி) நவநீத க்ஷீரமுல ருசோ தா”ச 
ரதி, த்‌!யாக பூஜந ஸுதா£ரஸமு ருசோ (ஙி), 
ச. தூம சமமநு க”ங்கா”ஸ்நா௩மு ஸுத மா கர்‌ஃ 


தூம து”ர்விஷய கூபஸ்நாநமு ஸுக, மா 

மமத பூந்த யத நரஸ்துதி ஸுக,மா 

ஸுமதி த்யாக'ராஜநுதுரி கீர்த்தக ஸுக மா (நி) 
செல்வம்‌ முதலியவை மிகுந்த இன்பத்தை அளிக்கச்‌: 


கூடியவையா? அல்லது ஸ்ரீராமனின்‌ ஸந்நிதியில்‌ சேவை புரிவது 
சுகம்‌ தருமா? மனமே! உண்மையாக இதைக்‌ கூறுவாய்‌. தயிர்‌, 


முதற்‌ பாகம்‌ 32% 


வெண்ணெய்‌, பால்‌ முதலியன சுவை மா? அல்லது 
தயரதன்‌ மைந்தனைத்‌ தியானித்து பஜனை கெய்வது ரசி ரும்‌ 
அடக்கம்‌, சாந்தம்‌ எனப்படும்‌ கங்கா ஸ்நானம்‌ சுகமா? அல்லது 
சிற்றின்பமென்னும்‌ சேறு நிறைந்த கிணற்றில்‌ : நீராடுவது 
சுகமா? அகம்பாவத்தினால்‌ பிணைக்கப்பெற்ற நரஸ்துதி (மனி 
தரைப்‌ பாடுதல்‌) சுகமா? அல்லது நன்மனத்தவனாகிய தியாக: 
ராஜன்‌ வணங்கும்‌ தெய்வத்தைத்‌ துதி பாடுதல்‌ இன்பமா? 


440 
கல்யாணி சாபு. 
ப. நிந்நந வலஸிந தே”மி ராம 
நந்நநவலெ காக (நிந்‌) 
௮. கந்நதண்ட்‌”ரி நீக்க வேல்புலெவ- 
ருந்நாருரா யாபந்நரக்ஷக நே (நிர்‌); 
ச. 1. ௧௩ ஸைரிஞ்சநி து£ர்ஜநுல பா'ஷணலேக 


மநஸுந நெநருந நிநு ஜூசிநாநா 

அநுதி”நமுநு நிநுக'5 ஸஜ்ஜூஸேவ 

விஈயமு௩ நு நிஜமு5 ஜேஸிநாநா (நிக்‌), 
2. விநவய்ய மநவிநி ஸ௩காதி"விநுத நே 

த'நமுநு கொநி௩ பா'மநு ப்ரேமமீற 

யெநயக மநஸநு வாஜமுந நதி வே- 

கந பாத”முந பூஜ நொநரிஞசிகாகா (நிந்‌): 
3 கலிமா௩வுலு ஸேயு சல கார்யமுலநு நே- 

நிலலோ நு தெ”லியக வலசிதிகா”நி 

கலலோநு க”லிகி”௩ கலுமுலவகலெ நெஞ்சி 

வலசக பூலு தபமுநு ஜேஸிகாகா (நிர்‌) 
4. ஜலஜாப்தகுல வரதிலக வீநுல நீ ௧- 

த,லு விந்ந ப£லுபாபமுலு போநுகா“நி 

கலுமுல பலுகுல செலுலு வச்யுலுகா“நி 

தொலி ஜந்மமுல பூஜா ப,லமேமோ தெலிய (நிற்‌; 
5. சரசாபத:ர யோகி”வரநுத பரிபூர்ண 

நரரூப நிரதமு வர தயாக”ராஜ 

பரிபால ஸுர பூ£மிஸுருலநு ஸ்தி,ரமுக” 

கருணிஞ்சே பி”ருது” நீ கரமுந மெறய (நிர்‌) 


330 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


இராம! உன்னைக்‌ (குறை) கூறுவதற்கு இடம்‌ ஏது? 
என்னையே நான்‌ நொந்துகொள்ள வேண்டும்‌. என்னைப்பெற்ற 
தந்தையே! தஞ்சமடைந்தவரைக்‌ காப்பவனே! உன்னை விட 
மேலான தெய்வங்கள்‌ எங்குளர்‌? 

காண்பதற்கும்‌ சசியாத (அசூயை கொண்ட) கொடியவர்‌ 
களின்‌ பேச்சையும்‌ உறவையும்‌ ஒழித்து என்‌ . சித்தமிசை அன்‌ 
புடன்‌ உன்னைக்‌ கண்டு தரிசித்தேனா? அல்லது அனவரதமும்‌ 
உன்னைக்‌ கானும்‌ பொருட்டு வினயத்துடன்‌ மெய்யடியார்‌ 
களுக்கு உண்மையான தொண்டு புரிந்தேனா? 


சனகர்‌ முதலியோரால்‌ வணங்கப்பெறுபவனே! என்‌ 
இதயமெனும்‌ "தாமரையில்‌ உன்னை விரைவில்‌ காணும்‌ 
பொருட்டு உன்‌ பாதங்களில்‌ பூசை செய்தேனா? 


இக்கலியுக மாந்தர்‌ பேராசையினால்‌ செய்யும்‌ காரியங்களில்‌ 
தான்‌ அறிவிழந்து ஆசை கொண்டேனே தவிர இல்வாழ்க்கைக்‌ 
கனவில்‌ (ஒருவன்‌) அடைந்த செல்வத்தை யொக்கும்‌ என்‌ 
றெண்ணி அதன்‌ மீது மோகங்கொள்ளாமல்‌ கடுந்தவம்‌ 
புரிந்தேனார்‌ 


தாமரையின்‌ நண்பனான சூரியனின்‌ வமிசத்திற்கு திலகம்‌ 
போன்றவனே! செவிகளார உன்‌ சரித்திரத்தைக்‌ கேட்டால்‌ 
கொடிய பாவங்களும்‌ அகன்றுவிடுவதுடன்‌. திருமகள்‌, கலைமகள்‌ 
ஆஃயெவரின்‌ அருளும்‌ இடைக்கும்‌. ஆயினும்‌, முற்பிறப்புக்களில்‌ 
நான்‌ செய்த வினையின்‌ பயன்‌ என்னவோ அறியேன்‌. 


வில்லையும்‌ அம்புகளையும்‌ அணிந்தவனே! மானிட அத: 
தாரம்‌ எடுத்தவனே! சதா இயாகராஜனைப்‌ பாலிப்பவனே! 
தேவரிடமும்‌ அந்தணரிடமும்‌ என்றென்றும்‌ கருணை காட்டுபவ 
னென்ற விருது உன்‌ அபயகரத்தில்‌ விளங்குவதால்‌ (உன்னைக்‌ 
குறை கூற இடம்‌ ஏது2) 


441 
கல்யாணி ரூபகம்‌ 
ப. பூஜ ஸேயவே மஸா 
பரம பூக்திதோ (ப$) 
௮.  அஜருத்‌£ராது£லகு பூஸு 
ராது“ல கருதை”ந ராம ்‌ (ப) 
, நாத”ப்ரணவ ஸப்தஸ்வர 


வேத”வர்ண சாஸ்தர புரா- 


னாதி” சதுஷ்ஷஷ்டி களல 
பே'த"மு கலிகே” 


॥ 


முதற்‌ பாகம்‌ ்‌ 331 
மோத”கர சரீரமெத்தி 
முக்தி மார்க'முநு தெலியறி 
வாத”தர்க்கமேல ஸ்ரீம- 
தா”தி” த்யாக”ராஜநுதுநி (ப) 
மனமே! பிரமன்‌, உருத்திரன்‌ ஆகியோருக்கும்‌ அந்தணர்‌ 


முதலியோருக்கும்‌ . கிடைத்தற்கரிய ஸ்ரீராமனின்‌ பஜனையை 


பரம பக்தியுடன்‌ செய்வாயாக. 


நாதம்‌, பிரணவம்‌ ஏழு சுரங்கள்‌, வேதம்‌, (மந்திர) 


வர்ணங்கள்‌, சாத்திரங்கள்‌, புராணங்கள்‌ ஆகிய அறுபத்து 


நான்கு கலைகளின்‌ வேறு பாடுகளை உணரக்கூடிய இன்பமயமான 
மனிதப்‌ பிறவியை அடைந்தும்‌ முக்தி மார்க்கத்தை அறியக்‌ 
கூடாமற்‌ செய்யும்‌ வாதங்களும்‌ தர்க்கங்களும்‌ உனக்கேன்‌? 
ஆதிசிவன்‌ வணங்கும்‌ ஸ்ரீராமனின்‌ பஜனையைச்‌ செய்வாயாக: 


442 
கல்யாணி... ஆதி” 
ய. ராம நீ வாது£கொந்து“வோ கொநவோ தொஃ 
லி மா நோமு ப,ல மெடுலதோ” (ரா) 
௮. நா மநஸுந௩ நீயந்து” ப்ரேம மீறக”நு 
நம்மிநாமநுசு சால திரிகே” மு கா”நி' நிஜமநுசு (ரா) 


ச. 1. பவஸாக”ரமுந க”லுகு” பா”த;லண்டக யுண்டு'ட 
கவி£வக மாநவுல செலிமி யப்‌”ப” குண்டு'டகு 
அவநியந்து“க”லுகு” வேதா”க”ம மர்மமு ்‌ெதலிஸி 
நவநீரத” நிப* தே”ஹ ஈம்மிநதி” சாலுநநுசு (ரா) 

2. பத்‌'து” தப்பகநு யுண்டே” ப“க்துலகு நித்யஸாக, மு 
கத்‌”த”நுசு ப£லிகி௩ பெத்‌”த”ல கம்மி 
முத்‌”து“கா”ர நீ ரூபமுநு மோத'மு௩ த்‌ யாநிஞ்சுசுநே 
ப்ரொத்‌து” பொக'டி"நாமு கா'நி பூர்ண்சசிவத"ந ஸ்ரீ (ரா) 
3, நீ ஜபமே திக்கு கா”நி நீரஜலோச௩ மாகு 
வாஜி கரி த*முலு வரமு கா”து“ரா 
ஜாஜி ஸுமத£ர பூ.ஜாமகோஹர ஸ்ரீத்யாக”- 
ராஜநுத ப“ஹுரவிதேஜ நா.தப்புலெஞ்சக (ரா) 


382 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


இராம! நீ என்னை ஆட்கொள்வாயோ, கொள்ளமாட்‌ 
டாயோ! முன்பு நாங்கள்‌ நோற்ற நோன்புகளின்‌ பயன்‌ எத்த 
கையதோ? மனத்தில்‌ உன்‌ மீது பக்தி மிகுந்து உன்னையே நம்‌ 
பினோமென்று கூறித்‌ திரிந்தோமே தவிர அதை உண்மை 
யென்று கருதி (நீ ஆட்கொள்வாயோ கொள்ளாயோ?) 

சம்சாரக்‌ கடலில்‌ தோன்றும்‌ இன்னல்கள்‌ எங்களை அணு 
காமலிருப்பதும்‌, விவேகமற்ற மாந்தரின்‌ நட்பை நாங்கள்‌ 
விரும்பாமலிருப்பதும்‌, இவ்வுலகில்‌ வேதம்‌, ஆமகம்‌ முதலிய 
வற்றின்‌ மர்மங்களைத்‌ தெரிந்து நாங்கள்‌ உன்னை நம்பியிருப்பதும்‌. 
போதுமென்றெண்ணி (நீ ஆட்கொள்வாயோ? கொள்ளாயோ?) 
கார்முகில்‌ வண்ணனே! 


நியமம்‌ தவறாமல்‌ வாழும்‌ பக்தர்களுக்கு நிலையான 
சுகம்‌ உண்டென்று உரைக்கும்‌ பெரியோர்களை நம்பி, அழகு; 
ததும்பும்‌ உன்‌ வடிவத்தை ஆனந்தத்துடன்‌ தியானித்துக்‌ 
கொண்டு அனவரதமும்‌ உன்னைப்‌ போற்றினோம்‌. 'பூர்ணசந்திர 
வதனனே! 


உன்‌ சபமே எங்களுக்குக்‌ கதியாதலால்‌, தாமரைக்‌ 
கண்ணனே! குதிரை, யானை, செல்வம்‌ முதலியன பெரிதல்ல. 
சதையின்‌ உள்ளங்‌ கவர்வோனே! சாதி மலரையணிந்தவனே! 
பல சூரியர்களின்‌ ஒளி பெற்றவனே! என்‌ பிழைகளைப்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌ (என்னை ஆட்கொள்வாயோ, கொள்ளாயோ?) 


443 
ஸாரங்க” (மே. 65) தே சாதி” 
ப. எந்த பா'க்யமு மாபால க'ல்கி"திவி 
எவரீடு” முஜ்ஜக”முலலோ தந (கெந்‌): 
அ. செந்த ஜேரி ஸெளஜந்யுடை” பலிகி 
சிந்த பா“க” தொலகி"ஞ்சி ப்‌"ரோசிதிவி (எற்‌) 
ச. முந்நு நீ ஸமீபமுந வெலயு ஸந்‌- 


முநுல நெல்ல நணிமாதி” லீலலசே 
தி"ந்நகா“நு பாலு ஜேஸி௩டு 
நந்நு கா”சிதிவி த்யாக'ராஜநுத (எந்‌) 
இது என்ன பேரதிர்ஷ்டம்‌? நீ எங்களுக்குப்‌ புதலாக 
அமைந்துள்ளாய்‌. மூவுலகிலும்‌ எங்களுக்கு நிகர்‌ யார்‌ உளர்‌? 
என்னருகில்‌ வந்து, இன்முகத்துடன்‌ பேசி என்‌ கவலையைத்‌ 
தீர்த்துக்‌ காத்தருளினாய்‌. 
முன்பு உன்‌ அருகையடைந்த முனிவர்களை அணிமா முதலிய 


அஷ்ட சித்திகனால்‌ நீ பாலித்தது போல்‌ என்னையும்‌ காப்பாற்‌ 
தினாய்‌. (ஈதென்ன பாக்கியம்‌?) 


முதற்‌ பாகம்‌ 333 


ம்‌ 444 
ஸாரங்க ஆதி 
ய. ஏமி தோ”வ பல்குமா இக நுநே 
நெந்து” போது" ஸ்ரீராம (9) 
௮, ராம தா£ஸுவலெ நைதே ஸீதா 
பாம மந்திலிஞ்சுநு தக (கே) 
ஏ. தட்டி க”ட்டி கரமுந சரசாபமு 


பட்டி மூலப“லமுநு ராவணு தல 
கொட்டி நில்வ நாவேள த்ரிமூர்த்து 
கோரி நுதிம்பகா” 
நட்டிவாரி கெது”ரு ப£ல்கி ராஜுகு 

பட்டிய௩க” நீகு நாது”பை த*ய 

பு£ட்ட காரணம்‌ பே)மி தெ”லிஸெ வர 

போ'கி”சய௩ த்யாக”ராஜநுத த௩ (கே) 


எனக்கு வழி என்னவென்பதைக்‌ கூறுவாய்‌ ஸ்ரீராம! 
இப்பொழுது நான்‌ எங்கு போவேன்‌? நான்‌ இராமதாசரைப்‌ 
போன்ற பக்தனாக இருந்தால்‌ ஒரு வேளை சீதாதேவி எனக்காகச்‌ 
சிபாரிசு செய்திருப்பாள்‌. 

நீ கச்சை கட்டிப்‌ போர்க்கோலம்‌ பூண்டு கரத்தில்‌ வில்லை 
யும்‌ அம்புகளையும்‌ பிடித்து மூலபத்தையும்‌ இராவணனின்‌ 
தலைகளையும்‌ நிர்மூலமாக்கி நின்றபொழுது மும்மூர்த்திகளும்‌ 
அன்னையடைந்து துதிக்க, அவர்களுக்கும்‌ எதிர்மொழி பேசும்‌ 
(வீரத்தில்‌ மிஞ்சும்‌) உன்னை நான்‌ இராஜகுமாரன்‌ என்றழைத்‌ 
“தால்‌ என்மீது உனது தயை எவ்வாறு பிறக்கும்‌? உன்‌ 
உள்ளத்தை நான்‌ அறிவேன்‌. பாம்பணைத்‌ துயில்பவனே! 
(எனக்கு வேறு வழி என்ன கூறுவாய்‌). 


445 
ஸாரங்க” ஆதி” 
ப. ' கருண ஜூட”வய்ய மாயய்ய 
காவேடி ரங்க”ய்ய (௧) 
௮. பரமபுருஷ விநு மாபாலி பெநுத,௩மா 
வரத” நலுகு'ரிலோ வரமொஸகி” கரமிடி.” (௧) 


* ஸ்ரீரங்க கேஷேத்திரத்தைக்‌ குறித்து ஸ்வாமி இயற்றியுள்ள 
அந்து இருதிகளுள்‌ ஒன்று. 
1 பெந்நிதாநமா 


224 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


௪. சேரடே”ஸி கநுலசே ஜெலங்‌ கு“ப”ய நாச்‌- 
சாருலதோநு மரி ஸத்‌”பக்துலதோ யாள்‌- 
வாருலதோ நீவு வர நைவேத்‌"யமுல 
காரகி”ஞ்சு வேளல ஹரி த்யாக”ராஜுநிபை (௧) 
கருணை கூர்ந்து என்னைப்‌ பார்‌, என்னய்யனே! காவேரி 
ரங்கனே! பரமபுருஷனே! கேள்‌. என்னைக்‌ காக்கும்‌ பெருஞ்‌ 
செல்வமே! வரந்தருபவனே! நால்வருக்கடையே வரமளித்துக்‌ 
கைப்பிடித்துக்‌ (கருணை கூர்ந்து என்னை நோக்கு). 
மலர்ந்த கண்களையுடைய (இரு) நாச்சியார்களுடனும்‌ 
(ஸ்ரீதேவி, பூதேவி), சிறந்த பக்தர்களான ஆழ்வார்களுடனும்‌ 
நீ பரிசுத்தமான நைவேத்தியங்கள்‌ அமுது செய்யும்பொழுது 
இத்தியாகராஜன்மீது (கருணை கூர்ந்து நோக்கு). 


446 
ஸாரங்க” ஜ,ம்ப 
ப. நீவாட” நே கா'௩ நிகி, லலோகநிதா"௩ 

நிமிஷ மோர்வக” கலநா (௩), 
௮. தே”வாதி"தே”வ பூரதே"வவரபக்ஷ ராஃ 

ஜீவாக்ஷ ஸாது" ஜ௩ஜீவ௩ ஸநாதந (8), 
ச. ஸத்யம்பு” நித்யம்பு” ஸமரமு௩ செளர்யம்பு” 


அத்யந்த ரூபம்பு” அமிதப”லமு 

நித்யோ த்ஸவம்பு'க"ல நீகு நிஜதா”ஸுட “நி 

தத்‌, யம்பு” பல்கு ஸ்ரீத்யாக“ராஜார்ச்சித (௫) 

உலகங்கள்‌ அனைத்திற்கும்‌ ஆதிகாரணமானவனே! நான்‌ 

உன்னைச்‌ சேர்ந்தவன்‌ அல்லவா? (உன்னைப்‌ பிரிந்து) ஒரு நிமிட 
மாவது என்னால்‌ தாளமுடியுமா? தேவாதி தேவனே! அந்தணரின்‌ 
சிறப்புற்ற நண்பனே? தாமரைக்‌ கண்ணனே! சாதுக்களின்‌: 
ஆதாரமே! சாசுவதமானவனே! - 

. சத்தியமும்‌, அழியாமையும்‌, போர்க்களத்தில்‌ வீரமும்‌, 
திவ்விய மோகன உருவமும்‌, அளவற்ற வலிமையும, நித்திய: 
உற்சவங்களுமுடைய உனக்கு மெய்யடிவனென்ற உண்மையை 
உரைக்கும்‌ இத்தியாகராஜனால்‌ அர்ச்சனை செய்யப்படுபவனே! 

447 
யமுநாகல்யாணி (மே. 65) ஆதி” 
ய. ஹரி தா£ஸுலு வெட"லே முச்சட 
ஆநந்த”மாயெ த”யாளோ (ஹ) 


முதற்‌ பாகம்‌ 385: 


௮. ஹரி கோவிந்த” நரஹரி ராம க்ருஷ்ணயநி 


வருஸக” நாமமு கருணதோ ஜேயுசு (ஹ): 
ச. ஸங்க”திகா”நு ம்ருத'ங்க* கோ” ஷமுலசே - 

பொ”ங்கு”சு வீது,ல, கேகு'சு மெறயுச (ஹ) 
2. சக்கநி ஹரிசே ஜிக்கிதிமநி மதி” 

ஜொக்குசு நாமமே திக்கி பொக'டு'௬ (ஹ) 
3. தி'ட்டமுகா” நடு” கட்டுதோ ௩டு'கு“லு 

பெ”ட்டுசு தாளமு ப£ட்டி க*ல்‌” க'ல்ல௩க” (ஹ) 
4. ஜ்ஞாநமுதோ ராம த்‌'யா£முதோ மஞ்சி 

கா”நமுதோ மேநு தா”௩ மொஸங்கு”சு (ஹ): 
5. ராஜராஜுநிபை ஜாஜுலு சல்லுசு 

ராஜில்லுசு த்யாக”ராஜுநிதோ கூ"டி" (ஹ). 


தயாளனே! தியாகராஜனுடன்‌ சேர்ந்து ஹரிதாசர்கள்‌ 
(வீதியில்‌) எழுந்தருளும்‌ காட்சி பேரானந்தம்‌ அளிக்கிறது. 
“ஹரி! கோவிந்த! நரஹரி! இராமகுிருஷ்ண!”? என்று வரிசை 
யாகத்‌ திருநாமங்களை மனங்கரைந்து சங்கீர்த்தனம்‌ செய்து 
கொண்டு, ஒன்று கூடி மிருதங்கத்தின்‌ பேரொலியுடனும்‌, 


்‌ பொங்கும்‌ மகிழ்ச்சியுடனும்‌ வீதிகளில்‌ வலம்‌ வந்து விளங்கும்‌ 


(ஹரிதாசர்களின்‌ காட்சி ஆனந்தமளிக்கிற து). 

பகவானுடன்‌ நன்கு ஒன்றுகூடினோமென்று மதி மயங்கி, 
அவன்‌ நாமமே திக்கென்று புகழ்ந்து, திட்டமாக உத்தரியத்தை 
இடையில்‌ அணிந்து, காலடிகளை மெல்ல வைத்து தாளத்தை 
ஏந்தி “கல்‌ கல்‌””லென்று ஒலிக்கச்‌ செய்து, ஞானத்துடனும்‌, 
இராம தியானத்துடனும்‌. இனிய சங்கீதத்துடனும்‌ சரீரத்தை 
பகவானுக்கு அர்ப்பணம்‌ செய்து மன்னர்‌ மன்னனான அவன்மீது 
சாதி மலர்களைப்‌ பொழிந்து விளங்கும்‌ (ஹரிதாசர்கள்‌ பவனி” 
வரும்‌ காட்டு பேரானந்தம்‌ தருகிறது). 


448 
ஹமீருகல்யாணி மே. 65) தே”சாதி” 
ய. நீ தா“ஸாநுதா”ஸுட”நநி பேரே ஏமி ப,லமு (8) 
௮. பேத” ஸாது'லந்து" நீகுப்ரமலேக போயெ (௩). 
ச. 1. ஸரிவாரிலோ நந்நு செளக ஜேஸிதிவி கா”நி 
கருணிம்பலேக நீது” கர்மமநெத”வு கா”நி (௫) 


2, ரோஸமு லேதா"யெ ருசிர வாக்குலு போயே 
தா”ஸுல ப்ரோசிதிவட த்யாக”ராஜிலலோ (8) 


-336 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


இவ்வுலகில்‌ தியாகராஜன்‌ உனது தாசானுதாசன்‌ என்பது 
பெயரளவில்தான்‌ போலும்‌! அதனால்‌ என்ன பயன்‌? எளியவர்‌ 
களான சாதுக்களின்‌ மீது உனக்கு அன்பில்லாமற்‌ போய்‌ 
விட்டது. எனக்குச்‌ சமானமானவர்களிடையே என்ன இழிவு 
செய்தாய்‌. கருணை காட்டாமல்‌ “இது உன்‌ வினைப்பயன்‌” 
என்றாய்‌. உனக்கு ரோஷம்‌ சிறிதும்‌ இல்லாமற்‌ போய்‌ விட்டது. 
உன்‌ அழகிய மொழிகள்‌ மறைந்துவிட்டன. (ஆயினும்‌) நீ 
பக்தர்களைக்‌ காப்பாற்றுபவன்‌ என்ற பெயரை எப்படியோ 
படைத்திருக்கிறாயே! 


449 
ஹமீருகல்யாணி தே சாதி” 
ய. மாநமு லேதா” தநவாட”நி யபி” 2 
மா௩மு லேதா” (மா) 
௮. காநமுரா நீவலெ நிர்மோஹிநி 
கா'நருசி தெலியு குசலவஜுக (மா) 


ச. நீ ஸமுகா,௩ ரவிதநயுடு” நிந்நு 
பா£ஸலு ப”ல்கக” ரோஸமுதோ ஸிம்‌- 
ஹாஸநாதி'பதி ஜேஸிந நீகு 
தாஸுடை”௩ த்யாக”ராஜ கரார்சித (மா) - 

உனக்கு மானம்‌ இல்லையா? அல்லது உன்னைச்‌ சேர்ந்தவர்‌ 
களின்‌ மீது அபிமானமாவது இல்லையா? இசையின்‌ சுவையறியும்‌ 


குச, லவர்களின்‌ தந்தையே! உன்னைப்போல்‌ தாட்சண்ணிய 
மற்றவனை நாங்கள்‌ எங்குமே கண்டதில்லை! 

உனது சமுகத்தில்‌ சூரிய குமாரனான சுக்கிரீவன்‌ (உன்‌ 
பிரதாபத்தைப்‌ புகழ்ந்து) போற்றவும்‌, ரோஷத்துடன்‌ நீ 
அவனை (கிஷ்கிந்தை இராச்சியத்தின்‌) சிங்காதனம்‌ ஏறச்‌ 
செய்யவில்லையா? உன்னை சதா அருச்சனை செய்யும்‌ தியாக 
ராஜன்‌ மீது உனக்கு அபிமானம்‌ இல்லையா? 


முதற்பாகம்‌ முற்றிற்று 


ர 


ஸ்ரீ 


தியாகராஜஸ்வாமி கீ ர்த்தனைகள்‌ 


இரண்டாம்‌ பாகம்‌ 


_—_———————— 


450 


தோடி" 


ப. 


௮. 


1. 


எவரு தெலியக” பொ”ய்யேரு நீ மஹிமல 
பு,விலோ வரமெள நாக"புரமுந க" நுகொூண்டி 
லவலேசமைரநு நீலாயதாக்ஷி 2ஸாமத்‌யமே 


. கருகு ப“ங்கா“ரு வல்வ கட்டி ஸொக'ஸு மீற 


கரமுந ஜிலுகநு ப“ட்டி நிர்ஜர தரு 

விருலநு கொப்புநிண்ட” ஜுட்டி அதி”யுகா“க 
ஹருநி யட்டிட்டாடி“ஞ்சி௩ட்டி நீ லீலலநு 
ஹரி ப்‌”ரஹ்மாது”லு நிறு கொ”ல்வ ஆவேளநு 
விரிபோ”ணு லந்த'முதோ நில்வ அமரவர 
தருணுலு நாட்யமுசே கொ”ல்வ அந்நியு ஜூசி 
கருணாரஸமு ஜில்க பி”ல்வ அட்டி நீத'ய 
நாக”பூஷணுநிகி ராணிவைக நிந்நு வி- 

நா கதி எவரு நீலவேணி ப)க்துல 
பாகதே/யமை௩ சர்வாணி ஸந்ததமுநு,, 
த்யாக“ராஜு ப”ல்கி௩ வாணி ப்ரியமைந நிந்‌ 


நாகப்பட்டினத்தில்‌ கோயில்‌ 


ரூபகம்‌ 
(நெ) 


(௭) 


(௭) 


(௭) 


(நெ) 


கொண்டெழுந்தருளியிருக்காம்‌ 


நீலாயதாட்சி அம்மனைக்‌ குறித்த 8ர்த்தனம்‌3 2, ஸாமர்த்‌)யமு, 
பட இட32 


338 ஸ்ரீ இயாகராஜஸ்வா மி 8ர்‌த்தனைகள்‌ 

உன்‌ மிமைகளைச்‌ சிறிதேனும்‌ யார்‌ அறிவார்‌? இப்புவி 
யில்‌ சர்மிகுந்த நாகப்பட்டீனத்தில்‌ (நான்‌ அவற்றைக்‌) கண்டு 
கொண்டேன்‌. நீலாயதாட்சி அம்மையே! நல்லிடையாளே! 

பசும்பொன்‌ ஆடைகளையணிந்து, எழில்‌ ததும்பக்‌ கையில்‌ 
ஒளியை ஏந்தி, தேவ பாரிஜாத மரத்தின்‌ மலர்களைக்‌ குழல்‌: 
நிறைய அணிந்து, மேலும்‌ சிவபெருமானை அங்குமிங்கும்‌ ஆட்டி 
வைத்த (உன்‌ பெருமையை யார்‌ அறிவார்‌?) 

இருமால்‌, நான்முகன்‌ முதலியோர்‌ உன்னை வணங்க, 
அச்சமயம்‌ மலரணிந்த மாதர்‌ குழாம்‌ அழகுடன்‌ நிற்க, வானு 
லகக்‌ கணிகையர்‌ நடம்புரிந்து உன்னைச்‌ சேவிக்க, அனைத்தையும்‌ 
நீ பார்த்துக்‌ கருணை ரசம்‌ தெளித்தது போல்‌ அழைக்கும்‌ 
தயையை (யார்‌ அறிவார்‌?) 

சர்ப்பத்தையணிந்த சிவபெருமானின்‌ பத்தினியான உன்னை 
யன்றி வேறு யார்‌ கதி? கருங்குழலாளே! பக்தர்களின்‌ 
பேரதிர்ஷ்டம்‌ போன்ற பார்வதி தேவியே! தியாகராஜனின்‌ 
வாக்கில்‌ சதா அன்பு கொண்ட உன்‌ (மகிமையை யார்‌ 
அறிவார்‌?) 


451 
தோடி” ஆதி” 
ப. 1கருண ஜூட”வம்ம கமலவைரி 
கலாத'ருநி கொம்ம (க) 
௮.  தரநு ஸரியு தொ*ரகநி பஞ்ச௩- 
த" ௩௧”ர நாயிக த)ர்மஸம்வர்த)நி (௧) 
ச: 1. அநேக ஜக”தா”தாரிவி £- 
வ௫ே மதி”நி நெறநம்மிதிகா" நே 
மநே வாட“நோ யரி நீமதி" நெஞ்‌- 
சநே வத்‌”த”நுசு நாதநி வேடு”- 
து'கே நாது”பை விரேசாடி” சாஃ 
லுநே நீது” த'யகு நே பாத்ருடெஎ”- 
து'நே குவலயநயநே ஸுவஸ௩ ஜ- 
கரே விது) நிப/வத”நே ஸந்ததமு (௧) 
2. மதா'5 தெ”லியக ஜேஸி௩ கர்ம- 
விதா“ரி நீவநி நம்மிதிகே நீ 


னன னவ வைகை கைக சைகை வைகை கைதைய கைக துதுகசை கையை களை கை? 
1. இருவையாறு தர்மலம்வர்த்தனி அம்மனைக்‌ குறித்த 8ர்த்தனம்‌: 


முதற்‌ பாகம்‌ 339 
பதார"விந்த” யுக'ள ப£க்திம்ம- 
நி தா'நமடி'கி'திரே தோசதே'மி 
உதா”“ரி நீ த£யநு தா”சராது” த'- 
ரிதா£பு லேகநு ஸதா” மொறலிட” வி- 
நதா” செவுலு எவருதா” ப்‌“ரோதுரிக 
ஸதா'சிவஹிதே முதா” ஸததமு (௧) 

3. பராசக்தி நாயொக சித்தமு தா- 


மராகு நீரு விதமு தல்லடி”ல்‌- 
லராது” அந்து" கேமி ப,லமு சம்‌- 
பராரி வைரிகி யர்த*சரீரி . - 


புராணபுருஷுட“கு” ராமுநிகி யா 

புராரிகிநி நீகு ராஜத;ரி மச்‌- 

சரா௩ வேரெஞ்சராது” அநு த்யா- 

கராஜு நிக விட”வராது” ஸததமு (க) 


கருணையுடன்‌ என்னைக்‌ கண்‌ பார்‌ அன்னையே! சந்திர கலை 
இடிய சிவ பெருமானின்‌ பத்தினியே! இவ்வுலகில்‌ ஈடில்லாத 
பஞ்சநத புரத்தின்‌ (திருவையாற்றின்‌) அதிதேவதையே! தர்ம 
ஸம்வர்த்தனி! நீ அநேக புவனங்களுக்கு ஆதாரமானவள்‌ என்று 
என்‌ ம்னத்தில்‌ நான்‌ நிச்சயமாக நம்பவில்லையா? 

“இவன்‌ எப்படிப்பட்டவலோ?'' என்று நீ. எண்ணச்‌ கூடா 
தென்று நான்‌ அவனை (இராமனை) வேண்டுகின்றேன்‌. என்னைப்‌ 
பற்றிக்‌ கூறப்படும்‌ கோள்கள்‌ போதாதா? உன்‌ தயைக்கு நான்‌ 
மிகவும்‌ பாத்திரமானவன்‌. கருங்குவளை விழியாளே! நல்லாடை 
யணிந்த இடையுடையவளே! சந்திரனை யொத்த முகத்தவளே! 

மதத்தினால்‌ அறியாமற்‌ செய்த கருமங்களைப்‌ போக்கடிப்ப 
வள்‌ நீயென்று நம்பினேன்‌. உன்னிரு பாதத்‌ தாமரைகளின்‌ 
பக்தியை எனக்களிப்பாயென்று தானம்‌ கேட்டேன்‌. இது 
உனக்குத்‌ தோன்றவில்லையா? உதார குணமுடையவளே! உன்‌ 
கருணையை நீ ஒளிக்கலாகாது. இடைவிடாமல்‌ நான்‌ முறையிட, 
அது உன்‌ செவிகளில்‌ விழவில்லையா? இவ்வுலகில்‌ என்னை வேறு 
யார்‌ காப்பாற்றுவார்கள்‌? சிவபிரானுக்கு இதந்தருபவளே! 
மகிழ்வுடன்‌ சதா (கருணை புரிவாயம்மா.) 

பராசக்தி! என்‌ மனம்‌ தாமரையிலைத்‌ தண்ணீர்‌ போல்‌ 
தத்தளிக்கக்‌ கூடாது. அதனால்‌ யாருக்கென்ன பயன்‌? சிவனுக்‌ 
குப்‌ பாதி சரீரமாக அமைந்தவளே! பிறை குடியவளே! 
(மாந்தர்‌) பொருமை காரணமாக (ஏதோ கூறுகின்றனர்‌.) 
பரம புருடனன்‌ இராமனுக்கும்‌, புரமெரித்த சிவனுக்கும்‌, 


340 ஸ்ரீ தியாகரா ஐஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 
உனக்கும்‌ வித்தியாசம்‌ பாரா ட்டலாகாதென்று பறைசாற்றும்‌ 
இத்தியாகரா ஜனை நீ என்றும்‌ கைவிடலாகா து: 
452 

தோடி” | ஆதி” 
ய. சகதி நீவநி நே கோ”ரி வச்‌- 

சிதி தல்லி பராகா (௧) 
அ. மதிரி யெந்தோ வெத”கி ஸம்‌- 

மதிரி ஸ்ரீ பரவ்ருத்‌'த! ஸீ 

மதி நீ பத”யுக”முலகே நெற ஈம்‌- 

மிதிநி ப்‌”ரோவுமிக நிஜதா”ஸுலகு (க்‌) 
ச. 1. பரமெள ஸ்ரீ தபஸ்தீர்த, ௩ 

க”ரமந்து' நெலகொந்௩ பரமாநந்தீ' பொக”ட” 

தரமா ப்‌'ரஹ்மகைநநு 

தாரலோ நீ ஸரிகா”௩ தல்லி நீ வாட'நுகா”நா 

பரிதாபமுலெல்ல தொ”லக” யாரக 

சபுரகாது,ல ஜதகூ”டி” யபீ,ஷ்ட 

வரமுலிச்சு தை'வமு நீவநு மநு 

ஸ்தி,ரமதுலை கா”சிநாரு க”நுக ்‌ (௧) 

2. ஈ புரமுந பாகு” காபுரமு ஸேயுவா- 

ரே ஏுண்யமு ஜேஸிரோ 

ஸ்ரீபுரநிலயே ப்ராபு கோரியுந்கா நு 

அம்ப” பருலநேநு வேட“க”லேநு 

ஜூபு ஜாகு” ஸேயக நீவே தரி 

தா”பு கா'நி அந்யுலெவரு நாயெட” 

ரேபு மாப௩க நீ மஹிமலு பூலு 

கோ”புரம்பு” கா'நி ஸுஜநி (௧) 
க்கல்‌ கறி னு கண்ட்‌ டி க்ஷத்திரத்தைக்‌ 

* தபஸ்தீர்த்தபுரம்‌ அல்லது த்‌ ன்‌ென அழைக்கி 


பெறும்‌ லால்குடி கேஷேத்திரத்‌ 4 
களும்‌ உண்டென்று ணம்‌ வரத்து ப யாரகபுரம்‌ என்ற பெயர்‌ 


முதற்‌ பாகம்‌ , 341 


3. ராகா சசிவத”நே ஸர்வ 

லோகநாயகி விநு மாய நே வேல்பு- 

ல காதி'யெள நீ கடாக்ஷமுசேத 

யேக சித்தமைந௩ந்து'கு அம்ப” 

இங்க நிர்த*ய எந்து”கு 

நீ கநி தந தா$ந்யமுல கொறகு யீ 

லோகுலநே மாடி மாஃ 

டிகடு' குட செளககா"நி நீ கீர்த்‌- 

திகி நெந்தா”க விந்நவிந்து த்யாக"ராஜாநி . (௧) 
உண்மையான பக்தர்களுக்குக்‌ கதி நீயேயென்று (நம்பி) 


சியமா? என்னுள்ளத்தினுள்‌ எவ்வளவோ தேடிச்‌ சம்மதத்துடன்‌ 
உன்‌ பாதாரவிந்தங்களை நான்‌ மிகவும்‌ நம்பினேன்‌. ஸ்ரீ பிர 


திக்பாலர்கள்‌ ஒன்றுகூடி ॥ 5 3 
நீயே யென்று (துணிந்து) நிச்சயமான மனத்துடன்‌ காத்திருக்‌ 
கின்றனர்‌. ஆதலால்‌ (உன்னை வந்தடைந்தேன்‌] 


தேன்‌... தாயே! பிறரை நான்‌ ஒன்றும்‌ வேண்டேன்‌: ர்‌ 


“நாளை, 
நாளன்று (பார்ப்போம்‌) என்று கூறாதே. உன்‌ மகிமை கோபு 

பெளர்ணமி இனத்துச்‌ 'சந்திரனையொத்த முகத்தவனே! 
உலகமனைத்திற்கும்‌ அ யே! இதைக்‌ கேள்‌. மகாமாயே! 


லின்‌, உன்‌ புகழளவிற்கு 
கொள்வேன்‌? 

7. லால்குடி க்ஷேத்திரத்தின்‌ அம்பிகையின்‌ இருநாமம்‌ , ஈசுவரனின்‌ 
திருநாமம்‌ ஸப்தமிவீசுவரர்‌3 


௮42 


ஸ்ரீ இயாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


453 
தோடி” 
ப. நீவண் டி. தை“வமுநு ஷடா”ந௩ நே 
நெந்து” கா”நரா 
௮.  பா”விஞ்சி சூட” த£ரமுகா”நி 
ப்‌“ரஹ்மபுரிநிலய கி”ரிஜா தய 
ச. 1. ஸரிபா£லுரதோ கைலாஸ 


கி"ரிகி சுபா*க்ருதிதோ நாடக" நு 
வெறபுலேக ப்ரணவார்த,மு தாநநு 
விதி'நி கோபகிஞ்சி 
ஸரகு'௩ ஈ௩வ வீருலந்தொ”க கிங்‌- 
கருநி க'நி மும்மாரு ஸெலவிச்சி 
ஸுரலு முரபுராருலு விநி மெச்சக” 
வருஸகா”நு ஸ்ருஷ்டி சக்தி நொஸகி"௩ 

2. ஹரிஹராது”லகு தி"க்பாலுல 
கல சசி ஸூர்யுலகு 
மறி வித்‌”யாத:ரலகு ப்‌“ரஹ்மாண்ட” முலநு 
வெலஸே வரவீராது”லகு 
த“ரமுகா”க நிந்நு ஜதகூ”ட”க 
சரணநஈகா” விநி ஸைரிஞ்சக 
பரம த்‌'ரோஹிமைக சூரபத்‌”மா- 
ஸுருநி கீர்த்திகா"நு க'ர்வமணசி௩ 

3. மாரகோடுலந்து” க"ல்கி"௩ ச்ருங்கா”ர 
மெல்ல இந்து”முக, நீ கொ௩- 
கோ”ருநு போ”லுநெ யடுவண்டி சுபா-" 
காரமு ஸந்ததமு > 
ஸாரெகு நாமதி”நி நில்பிக கு- 
மார தூயாபர நீரஜலோச௩ 
தூரகாதி,ப கலாத,ர௬ட”“கு” ஸ்ரீ- 
த்யாக'ராஐ ஸந்நுதாச்ரித ஹித 


(6) 
(8) 


(6) 


(6) 


(6) 


முதற்‌ பாகம்‌ 343 


ஆறுமுகனே! உன்னை யொத்த தெய்வத்தை நால்‌ ய்குப்‌ 
ம்‌ ரில்‌ (உன்‌ மகிமையை) தன்‌ ப்ப செய்க்‌ 
மகள்‌ அண்ட தின்‌ 3 பிரம்மபுரத்தில்‌ -வசிப்பவனே! 

சம வயதுப்‌ பிள்ளைகளுடன்‌ கைலையங்கிரியில்‌ உல்‌ 
அழயெ வடிவுடன்‌ கன்னிமை படம்‌ அச்சம்‌ சிறிதுமின்றி 

பிரணவத்தின்‌ பொருள்‌ நானே”*யென்று கூறிய நான்முகனை 

நீ கோபித்து, உடனே உனது ஒன்பது வீரர்களுள்‌ . ஒரு வேலைக்‌ 
காரனை நோக்கி மும்முறை உத்தரவிட்டு, தேவர்களும்‌, திருமா 
லும்‌, சிவனும்‌ மெச்சும்படி வரிசையாக இருஷ்டி செய்யும்‌ 
சக்தியை யளித்த (உனக்கு நிகரான தெய்வம்‌ எங்கும்‌ கண்டி 
லேன்‌). 

அஷ்ட திக்‌ பாலகர்களும்‌, தொன்மை பொருந்திய சந்திர 
சூரியர்களும்‌, : வித்தியாதரர்களும்‌, இந்த ட்ட. உ 
விளங்கும்‌ சுத்த வீரர்களும்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாமல்‌ ஒன்று 
கூடி உன்னைச்‌ சரண்‌ அடைய அதைக்கேட்டுப்‌ பொறுக்காமல்‌ 
பரம துரோகியாக சூர பத்மாசுரனின்‌ கர்வத்தை யடக்கிப்‌ 
பெரும்‌ புகழ்பெற்ற உன்னைப்‌ போன்ற (தெய்வத்தை எங்கும்‌ 
காணேன்‌). 

மதிவதனனே! கோடி மன்மதரிடையேயுள்ள எழில்‌ அனைத்‌ 
தும்‌ உன்‌ நகத்தின்‌ நுனியை யொக்கும்‌. அப்படிப்பட்ட அழ 
குடைய உன்‌ வடிவத்தை எப்பொழுதும்‌ நிலையாக என்‌ சித்த 
மிசை நிறுத்திய குமரப்‌ பெருமானே! தயாபர! தாமரைக்‌ 
கண்ணனே! சந்திர கலையணிந்த சிவபெரு மானாலேயே வணங்கப்‌ 
பட்டவனே! அண்‌ டினவர்க்கு நலம்‌ புரிபவனே! 


454 
தேசிய தோடி” சாபு 
ய. இந்நாள்ளவலெ விந்தஸேயகே நீவாட” 
நிபுடை'தி த;ர்மாம்பி'கே (இந்‌) 
அ.  அந்யுல நெரநம்முடவல்ல ப,லமு லே- 
தம்ம ஓ தார்மாம்பி”கே ஓ ஜநறி (இந்‌) 


ச. 1. எந்நராநி ஜு௩முலெத்த நாதரமா 
வத்‌'த'நராதா” த;ர்மாம்பி'கே 
ம௩ஸுந விஷயாது'லண்டநீக நந்நு 
மந்நிஞ்சு த*ர்மாம்பி'கே ஓ ஜ௩நி (இந்‌) 
1: £ர்காழிக்குப்‌ பிரமபுரம்‌ என்ற பெயர்‌ வழங்குகிறது? அங்கு 


(கோயில்‌ கொண்டுருக்கும்‌ முருகக்‌ கடவுளைச்‌ குறித்து அருணகிரிநாதர்‌ 
பல திறாப்புகழ்களைப்‌ பாடியிருக்கிறார்‌. 


244 


கேது நினைக்காதே. தர்மாம்பிகே! 


ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி]8ர்த்தனைகள்‌ 
ட 


4 
. காமாதி”குணமுல சேத காஸி லேக 


கருணிஞ்சு த)ர்மாம்பி"கே 
நீமாயலசேத த”கி"லிம்பகே ஓ 
நிருபம த)ர்மாம்பி*கே ஓ ஜ௩நி 


. கலுவரிஞ்சி௩ நந்நு ஜூசி நீ மமஸேல 


கருக”தே” த'ர்மாம்பி£கே 
அலருசு வச்சு நர்ப,குகி தல்லிரீதி 
யாது”கோ திர்மாம்பி”கே 


. மலயஜக”ந்தி” ஸந்த”டி"யநி மகஸுந 


மறவகே த”ர்மாம்பி'கே ஓ ஐந௩நி 
கி“லுகு ஸொம்முலதோ நு சிசுவுகு பா”லு தா- 
கி'ஞ்சி5 தூர்மாம்பி"கே ஓ ஜுநி 


, கலகலமநி பால வெலஸி நீ முக, முநு 


கநுபிம்பு த'ர்மாம்பி"கே 
லலித கு"ணமு க”ல்கு” லலித வித்‌”யா வி- 
லாஸிநி த'ர்மாம்பி£கே ஓ ஐஜ௩நி 


. ஆடலகை பூலிகிநாட"௩ி யெஞ்ச 


காம்பி"கே தர்மாம்பி”கே 
காடி மொத”லுகொநி நம்மிநவாட”நு 
களிநாக்ஷி த'ர்மாம்பி£கே ஓ ஜநநி 


. பாத”முலகு நேநு ப£லுமாரு ம்ரொக்கிதி 


பாவநி தூர்மாம்பி'கே 
பேத” ஸாத)ல பாக்‌யமு நீவநுசு 
யெஞ்சிதி தர்மாம்பி'கே ஓ ஐநநி 


. ராஜீவப'வு௩கு பொ”க”ட” தரமா நி- 


ரஞ்ஜநி தூர்மாம்பி'கே 
ராஜசேக,ரி த்யாக£ராஜுநி ஸததமு 
ரக்ஷிஞ்சு த'ர்மாம்பி"கே ஓ ஜநநி 


(இந்‌) 


(இங்‌) 


(இத்‌) 


(இற்‌) 


(இற்‌) 


(இந்‌) 


(இற்‌) 


தனை காலமாக நீ செய்ததுபோல்‌. என்னை இனியும்‌ 


நான்‌ இப்பொழுது முதல்‌ 


முதற்‌ பாகம்‌ 345 


உன்னைச்‌ சேர்ந்தவன்‌ ஆனேன்‌. பி i ர்‌ 
இல்லை, தாயே! ஆ றரை நம்புவதால்‌ ஒரு பயனும்‌ 

, எண்ணற்ற சன்மங்கள்‌ எடுக்க என்னாலாகுமா? **வேண்‌ 
டாம்‌'” என்று நீ கூறலாகாதா? என்‌ மனம்‌ இற்றின்பங்களைத்‌ 
தேடிச்‌ செல்லாதிருக்குமாறு அருள்புரி. 

காமம்‌ முதலிய தீய குணங்களால்‌ நான்‌ வருந்தாமலிருக்க 
வரமருள்‌. உன்‌ மாயையால்‌ என்னைப்‌ பிணைத்துவிடாதே.' 
ஓப்பற்ற தர்மாம்பிகையே! 

மனங்கலங்கும்‌ என்னைக்‌ கண்டு உன்‌ மனம்‌ உருகாததேன்‌, 
தாயே? ஆசையுடன்‌ வரும்‌ குழந்தையை அன்னை பரிவுடன்‌ 
ஏற்றுக்கொள்வதுபோல்‌ என்னை ஆட்கொள்வாய்‌. 

சந்தனத்தின்‌ நறுமணம்‌ கொண்டவளே! இது ஏதோ 
இரைச்சலென்று என்னை மறந்துவிடாதே. 1 கிலுகிலென்று 
ஒலிக்கும்‌ நகைகளுடன்‌ (வந்து) குழந்தைக்குப்‌ பால்‌, அருத்திய 
தர்மாம்‌ பிகையே! 

கலகலவென்று எங்களிடையே வந்து உனது திருமுகத்தைக்‌ 
'காட்டலாகாதா தர்மாம்பிகையே! நயமான குணங்களுடன்‌ 
லலித கலைகளில்‌ திளைக்கும்‌ அன்னையே! 

ஏதோ விளையாட்டாக நான்‌ பேசினேன்‌ என்று எண்ணாதே 
தாயே! நான்‌ வெகு காலமாக உன்னையே நம்பியவன்‌. தாமரைக்‌ 
கண்களையுடைய அன்னையே! 

உன்‌ திருவடிகளில்‌ நான்‌ பன்முறை பணிந்தேன்‌. தூய்மை 
பொருந்திய தர்மாம்பிகையே! உன்‌ உபரசனையறியாத எளிய 
நல்லோர்களின்‌ பாக்கியம்‌ நீயேயென்று எண்ணினேன்‌. 

உன்‌ மகிமையை பிரமனாலும்‌ புகழமுடியுமா? மாசற்றவளே! 
பிறை சூடிய பெருமானின்‌ பத்தினியே! இத்தியாகராஜனை 
என்றும்‌ நீ காக்கவேண்டும்‌ அன்னையே! 


455 
*ஸாவேரி ஆதி” 
ப. கந்ந தல்லி நீவு நாபால க”லுக” 
கா“ஸி செந்த" கேல்‌ நம்ம (௧) 
அ. வெந்யுண்ட“நேதி கெவரை௩ 
வெஸந பூடு*து“ரா த்ரிபுரஸுந்த”ரி (௧) 


ர! தடய ப்பட்ட த வலிய ட டட ட ட ட டட பப்‌ படட பலவ டல பவல்‌ 

1 க்சாத்தனம்‌ -எவ்வூரைக்‌ குறிதீததென்பதும்‌. இங்கு குறிப்‌ 
பிடப்‌ ரம்‌ வன்‌ று மதிப்‌ ச்சயமாக விளங்கவில்லை. இது. 
சரீகாழி . திருஞானசம்பந்தப்‌ பெருமானுக்குப்‌ பார்வதி தேவியார்‌ 
இருமுலைப்பால்‌ அருத்திய வரலாறு என்றே ” தோன்றுகிறது. ஆயினும்‌. 
ஒரு சமயம்‌ பரமசிவனையே குழந்தையாகக்‌ செய்து அம்பிகை பால்‌ 
அருந்தச்‌ செய்த கதை தேவி பாகவதத்தில்‌ உள்ளதென்று கல்லூரி 
வீரபத்திர சாஸ்திரியவர்கள்‌ குறிப்பிட்டிருக்கறார்‌. நன்‌, 

* இருவொற்றியுரைக்‌ குறித்து ஸ்வாமி இயற்றியுள்ள ஐந்து இருதி 
களுள்‌ ஒன்று: 


346 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 
ச. 1. எல்லவாரி த'௩மு லச்வமுலு மறி 

எக்குவை௩ க”ட்டி மித்‌"தெ”லந்நியு 

கல்லகா”நி கந்௩வாரலு 

கா”ஞ்சு ஸுக மு ஸுந்நயநுசுநு 

உல்ல முநநு பா'க” தெலிஸிகொண்டிநி 

ஊரகே திநிகல ஸம்பா,ஷணமு நே 

நொல்ல மாயலநி தெ”லிஸி ரஜ்ஜுபை 

யுரக” பு'த்‌'தி'செந்த"நேல ௩ம்மா நநு (௧) 

2. பலுகு மஞ்சிகா”நி பா”ந்த/வுலு மறி 

பா”வமறது” லக்க லந்நத”ம்முலு 

கலிமி ஜூசுவாரு லேமிநி 

கநுல கா”௩ராரு அநுசுநு 

தூலசு கொந்ந வெநுக வாரி மாயல 

தகு“ல ஜாலநம்ம மரு மரீசி- 

கலநு ஜூசி நீரநி ப்‌)ரமஸி 

கந்து'ரா ஆதி”புர விஹாரிணி நநு (௧) 
ro ௧௩௧ பூஷுூணமுல பெட்டி மறியு ஸொஃ 

க'ஸு ஜேஸி பாலு போ”ஸி பெஞ்சி௩ 

தநுவு ஸதமுகா”து”நிர்மல 

த மிஞ்சுகலேது” அநுசுநு 

அநுதி'௩மொநரிஞ்சு ஸத்க்ரியல நீ- 

கநி ப”ல்கிஈ த்யாக”ராஜரக்ஷகி 

விநு மந்நிட நீவ நெறிகி"வேல்புல 

வேறநி யெஞ்சுது“ரா த்ரிபுரஸுந்த”ரி ௩நு (௧) 


என்னப்‌ பெற்ற தாயே! நீ என்‌ பக்கலில்‌ இருக்கையில்‌ 
நான்‌ ஏன்‌ சிரமம்‌ அடையவேண்டும்‌? அன்னையே! வெண்ணெ 
ட னன ப தத நெய்க்காக யாரேனும்‌ கவலைப்படுவார்களா? 
திரிபுரசுந்தரி! 

அனைவருடைய செல்வமும்‌, குதிரைகளும்‌ மேலான உப்‌ 
பரிகைகளும்‌ பொய்யென்றும்‌, காண்பவர்கள்‌ அடையும்‌ இன்‌ 
பம்‌ பூஜ்யமென்றும்‌ மனத்தில்‌ நன்கு தெரிந்து கொண்டேன்‌, 
வீணாக பணக்காரர்களுடன்‌ பேசும்‌ பேச்சு முழு மாயையென்று 


முதற்‌ பாகம்‌ 347 


தெரிந்தும்‌ “*கயிற்றைப்‌ பார்த்துப்‌ பாம்பு” என்ற எண்ணம்‌ 
உண்டாவதேன்‌? அம்மா! 

இனிமையாகப்‌ பேசனும்‌ உறவினர்களும்‌, மைத்துனரும்‌ 
தமக்கையரும்‌, அண்ணன்‌ தம்பியரும்‌ செல்வத்தையே கருது 
வார்களே தவிர வறுமையைக்‌ கண்ணாலும்‌. காணமாட்டா 
ரென்று தெரிந்த பிறகும்‌ அவர்களின்‌ மாய வலையில்‌ அகப்பட்‌ 
டுக்கொள்ள முடியுமா? தாயே! பாலை வனத்தின்‌ கானலை 
நீரென்று எண்ணி பிரமித்து வருந்துவேனா? ஆதிபுரமெனும்‌ 
திருவொற்றியூரில்‌ விளங்குபவளே! 

பொன்‌ அணிகளையணிவித்துப்‌ பலவித அலங்காரங்கள்‌ 
செய்து பால்‌ வார்த்து வளர்த்த இவ்வுடல்‌ சதமல்ல, அது 
தூய்மை சிறிதுமற்றது”” என்று (துணிந்து) ஒவ்வொரு நாளும்‌ 
புரியும்‌ நற்கருமங்களை உனக்கே அர்ப்பணம்‌ செய்யும்‌ இத்தியாக 
ராஜனை இரட்சிப்பவளே! கேள்‌. அனைத்தும்‌ நீயேயென்று 
தெரித்து வேறு தெய்வங்களை மனத்தினாலும்‌ நினைப்பேனா? 
அன்னை திரிபுரசுந்தரியே! 


456 
ஸாவேரி ஆதி' 
ய, ஊபராசக்தி மநுபராத” நாபை 
பராகேல நம்மா (ப) 
௮. புராணி த;ர்மஸம்வர்த,நி ஸ்ரீ 
புராதீ,ச்வரி ராஜசேக,ரி (ய) 


௪. 1. வராஹித'ர தேவராஜ ஜலஜப)- 
வ ராக்ஷஸாருலு வராலு கோரு 
வராநந நக”வராத்மஜ முநி 
வரார்ச்சித நநு ப*ரோவராத" ஓ (ப) 
2. விசாலநய௩ குசாலுகா'நீ- 
து'ஸேவ ஜேஸி த்ரித'சாதி,பாது"- 
லு சாச்வதுலை பரவசால நதி ஸே- 
ய சாந்தமுந ஜூசு சாம்ப;வீ ஓ (ப) 


த கீர்த்தனை 


* திருவையாறு தர்மஸம்வர்த்தனி அம்மனைக்‌ குறித்‌ 


348 ஸ்ரீதியாகராஜஸ்வா மி சர்த்தனைகள்‌ 


3. நிரபராது'ல நிராகரிஞ்சே 
து£ராத்மகுல நிந்து” ராக ஸேய- 
க'ராது' வர த்யாக'ராஜநுத சுப, 
த” ராமஸோத”ரி தராத)ரஸுதே (ப) 
ஓ பராசக்தி! நீ என்னைக்‌ காக்கலாகாதா? என்னிடம்‌ ஏன்‌ 
இந்த அசட்டை! தாயே! தொன்மை பொருந்தியவளே! தர்ம 
ஸம்வர்த்தனி! ஸ்ரீபுரத்தின்‌ ௮திதேவதையே! சந்திரனை (முடி 
யில்‌) அணிந்தவளே! 
பாம்பைய'னிந்த சிவன்‌, இந்திரன்‌, நன்முகன்‌, தேவர்‌ 
முதலியோர்‌ வரங்களை இரக்கும்‌ அழகிய முகத்தவளே! இம 
வானின்‌ புதல்வியே! சிறந்த முனிவரால்‌ பூசிக்கப்படுபவனே! 
என்னைப்‌ பாலிக்கலாகா தா? 
மலர்ந்த கண்களையுடையவளே! உற்சாகத்துடன்‌ உன்னைச்‌ 
சேவித்து இந்திரன்‌ முதலியோர்‌ நிரந்தரமாகப்‌ பரவசத்துடன்‌ 
வணங்க அமைதியுடன்‌ அவர்களைக்‌ குளிர்ந்து நோக்கும்‌ 
பரமேசுவரி! 
ஒருவித அபராதமும்‌ புரியாத சாதுக்களை வெறுக்கும்‌ துஷ்‌ 
டர்களை இங்கு வரவொட்டாமல்‌ செய்யலாகா தா? தியாக 
ராஜன்‌ போற்றும்‌ அன்னையே! நன்மை தருபவளே! இராமனின்‌ 
சோதரியே! பருவதரா ஜன்‌ மகளே! 


457 
ஸிந்து'ராமக்ரிய தே சாதி” 
1, தே”வாதி”தே“வ ஸதா”சிவ அ 
தி“நநாத, ஸுதா;கர தஹ நய௩ (தே) 
௮.  தேவேச பிதாமஹ ம்ருக்‌ய சமா- 
தி" கு'ணாப;ரண கெள”ரீரமண ் (தே") 
ச. ப்‌ வ சந்த்‌'ரகளாத'ர நீலக'ள 


பா£நுகோடி ஸங்காச ஸ்ரீசநுத 
தவ, பாத“ப*க்திம்‌ தேஹி தீ£ஈப”ந்தோ', ்‌ 
த'ரஹாஸவத'௩ த்யாக”ராஜநுத | (தே) 
தேவாதி தேவனே! சதாசிவ! சூரியன்‌, சந்திரன்‌, அக்கினி 
ஆய முக்கண்களையுடையவனே! (நீ) இந்திரன்‌. பிரமன்‌ ஆகி 
யோரால்‌ தேடப்‌ பெறுபவன்‌ (எட்டாதவன்‌). சாந்தம்‌ முத 
லிய குணங்களை அணிகளாக உடையவன்‌? பார்வதி நாயகன்‌, 
பரமவென்‌. பிறைசூடிய பெருமான்‌. நீலகண்டன்‌; கோடி 


முதற்‌ பாகம்‌ 


349 


சூரியப்‌ பிரகாசன்‌. விஷ்ணுவினால்‌ துதிக்கப்பெறுபவன்‌. இன 


பந்து. 


எனக்கருள்‌. 


458 


ஸாவேரி 


ய. 


௮: 


3 


12 


*நீவு ப்‌“ரோவவலெ நம்ம நநு 
நிகி,ல லோக ஜந௩நீ 

தேவி ஸ்ரீ திர்மஸம்வர்த,நி தி"£வ்ய 
த”ர்சக மொஸகி” ஸந்ததமு 


, நீவலெ க'ருணாஸாக'ரி யீ ஜகா" 


நேவெதகி கநுகொ“நகா“நெக்கட"கா"ந 
பாவ௩மகு” ஸ்ரீமத்‌ பஞ்சநதீ”ச்வருநி ராணி ௩ா 
பா$வமுலோ தொ”ருகுகொண்டி. விக மறசெத”நா 
ஈவறகுநு ஜேஸி௩ நேரமுலநு 

நீ வெஞ்சக ஈலுகு'ரிலோ த*ஈகிக 

காவலஸி௩ கோரிகலொஸகி” 

காவுமு பதிதபாவநி தர்மஸம்வர்த*நி 
நாயெட” வஞ்ச ஸேயக 3பஸிடி”சிலாகஞ்ஜ 
ஸாயகு ஈந்நிட 8வி யெஞ்சிதிகா'க 

மாயபு பவஸாக”ர பா“திலு யெந்தா”க யெட” 
பா“யநி நீபத' பக்தி நொஸங்க” பராகா 
காயஜ:ஜுகுநி ஸோத”ரி நீயொக்க 

மாயலநு தொ”லக” ஜேயக யுண்டு“ட 
ந்யாயமுகா”து” தூயாபரி சுப/ப,ல 
தா”யகியெள த'ர்மஸம்வர்த;நி 


, ராஜசிகா, மணி ஸதியயிஈ சுபா,காரி அம்ப" 


ராஜராஜேச்வரி த்ரிஜக”தா”தா,ரி ஸு 


திருவையாறு தர்மஸ்ம்வர்த்தனி ஒர்த்தனை. 


சிறுநகை தவழும்‌ வதனனே! உன்‌ திருவடி பக்தியை 


ஆதி” 


(8) 
(8) 


(89 


(8) 


பூவிழி! சிலாகஞ்ஜலாயகு”* என்ற சிதைந்த சொற்‌ 
றொடருக்கு எவ்விதப்‌ பொருளும்‌ பொருந்தவில்லை. 


350 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


ரோஜந௩யநி நீ மஹிமலநு தெலியலேறே த்யாக”- 

ராஜாதி” பரமபா'க "வத ஹ்ருத”யாகா”ரே 

யீ ஜக”திநி கெள”ரி பராத்பரி அவ்‌- 

யாஜமுந நு ப“ரிபால௩ ஜேயு 

ஓ ஐஜக”தீ'ச்வரி நெற ஈம்மிதி நிநு 

ராஜிகா" தர்மஸம்வர்த"நி (6) 


நீயே காக்கவேண்டும்‌ தாயே! உலகமனைத்திற்கும்‌ அன்‌ 
னையே! தர்மவஸம்வர்த்தனி தேவியே! அரிய உன்‌ தரிசன 
மளித்து என்னை என்றும்‌ காப்பாயாக, 


உன்னைப்போன்‌ ற கருணைக்‌ கடலை இவ்வுலகில்‌ நான்‌ எங்கு 
தேடியும்‌ காணேன்‌. புனிதமான பஞ்சநதபுரத்தின்‌ (திருவை 
யாற்றின்‌) ஈசனான பஞ்சநதீசுவரரின்‌ நாயதியே! நீ என்னுள்ளத்‌ 
தில்‌ ஒன்றிவிட்டதால்‌ நான்‌ உன்னை மறப்பேனா? நான்‌ இது 
வரையில்‌ செய்த குற்றங்களை மன்னித்து நால்வருக்கிடையில்‌ 
எனக்கு இப்பொழுது வேண்டிய விருப்பங்களையளித்துக்‌ காப்‌ 
பாற்று; எளியோரைப்‌ புனிதமாக்குபவளே! 


என்னிடம்‌ வஞ்சனை செய்யாதே. அனைத்தும்‌ நியேயென்று 
கருதினேன்‌. ஆகவே, மாயையாகிற சம்சாரக்‌ கடலின்‌ தொல்‌: 
ல்கள்‌ எனக்கு இனி எம்மாத்திரம்‌? இடைவிடாமல்‌ உனது 
பொற்பாதங்களில்‌ பக்தி செய்யும்‌ பாக்கியத்தையளிக்க 
உனக்குப்‌ பராமுகமா? மன்மதன்‌ தந்தையாகிய திருமாலின்‌ 
சோதரியே! உன்‌ மாயையை அகற்றாமலிருப்பது நியாயமல்ல. 
தயாபரி! சுபமான பலன்களை யளிக்கும்‌ தர்மஸம்வர்த்தனி! 


பிறையணிந்த பெருமானின்‌ துணைவியே! சுபந்தரும்‌ உருவ 
முடையவளே! தாயே! இராஜ ராஜேசுவரி! மூவுலதிற்கும்‌ 
ஆதாரமானவளே! தாமரைக்‌ கண்ணியே! உன்‌ மூமையை 
யாரும்‌ அறியாமற்‌ போனார்களே! தியாகராஜன்‌ போன்ற பரம. 
பாகவதரின்‌ இதயத்தில்‌ வூப்பவளே! கெளரி! பராத்பரி! 
இவ்வுலகில்‌ காரணமின்றிக்‌ காக்கும்‌ ஜகதீகவரி! உன்னைக்‌ 
கிரமமாக முற்றும்‌ நம்பினேன்‌. 


459 
ஸாவேரி சாபு 
ப.| கர்மமே ப£லவந்தமாயா தல்லி 
காயாரோஹண ஜாயா (கர்‌) 
அ. நிர்மலமகு” நாக”புரமு௩ நெலகொந்ந 


நீலாயதாக்ஷி ஸகலலோக ஸாக்ஷி (கர்‌) 


முதற்‌ பாகம்‌ 351 


ச. 1. த;ரநு த£நிகல கோரி நாநா 

பரிதாபமுல்‌ தீ“ர்ப்பலேரைரி யநி 

ஸரகு“௩ நே ப“யலு தரி வச்சி 

பரமபாவநி நீ ஸந்நிதி' ஜேரி நா (கர்‌) 
2. *வாரிதி' மதி” க£ர்விஞ்சி ஈ 

வஸுத'கு தா ராநெஞ்சி நிந்நு 

ஸாரெகு க”நி தலவஞ்சி யுண்டு” 

தீ,ரத௩மு க”ல்கு” நிநு பொ”ட”கா”ஞ்சி நா (கர்‌). 
3. காஸாஸ லேநி நாமதி“கி நீ 

கருணே த'௩மநி பல்கி” நிண்‌- 

டா“ஸதோ வச்சி ஸந்நிதி'நி நிஜ 

தாஸுடை”“௩ஸ்ரீ த்யாக”ராஜுநிகி (கர்‌), 


தாயே! காயாரோகணப்‌ பெருமானின்‌ பத்தினியே! என்‌ 
வினைப்பயனே (கடைசியில்‌) வலியதாகி விட்டதே! மாசற்ற 
நாகப்பட்டணத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ நீலாயதாட்சியே/ 
சகல உலகிற்கும்‌ சாட்சியே! 


உலகில்‌ தனவந்தர்களை யடுத்தும்‌ என்‌ பலவிதக்‌ கஷ்டங்‌ 
களைத்‌ தீர்க்கமாட்டாகளென்று துணிந்து விரைவில்‌ நான்‌' 
புறப்பட்டு வந்து உன்‌ சந்நிதியை அடைந்தும்‌ (என்‌ வினைப்பயன்‌ 
வலியதாகி விட்டதே!) தூயவளே! 


சமுத்திரம்‌ தன்‌ மனத்தில்‌ கருவம்‌ கொண்டு இப்புவிக்கு 
வர நினைத்த சமயம்‌ உன்னைக்‌ கண்டு தலைவணங்குமாறு செய்யக்‌ 
கூடிய தீரத்தனமுள்ள உன்னைத்‌ தரிசித்தும்‌ (என்‌ ஊழ்வினையே 
வலுத்துவிட்டது). 

பணத்தாசையற்ற என்னுள்ளத்திற்கு உன்‌ கருணையே 
செல்வமென்று கூறி, நிறைந்த ஆசையுடன்‌ வந்து உன்‌ சந்நிதி 
சேர்ந்த மெய்யடியவனான இத்தியாகராஜனுக்கு (வினைப்பயன்‌ 
வலியதாகி விட்டதே!) 


* நாகப்பட்டணம்‌ நீலாயதாட்‌ி அம்மனைக்‌ குறித்த இக்8ர்த்‌ 
தனத்தில்‌ எப்பொழுதோ ஒரு சமயம்‌ கடல்‌ பொங்கியெழுந்து ஊரையே 
விழுங்கவிருந்த தருணம்‌ அம்மனின்‌ மகிமையால்‌ அது தலைவணங்கத்‌ 
திரும்பிய தலபுராண வரலாறு குறிப்பிடப்‌ பெறுகிறது? இவ்வூர்‌ 
செளந்தரராஜப்‌ பெருமானைக்‌ குறித்து . பிருந்தாவனி ராகத்தில்‌ 
இயற்றப்பட்ட '*ஸெளந்தரராஜ மாச்ரயே'' என்ற கிருதியில்‌ 
ஸ்ரீ முத்துஸ்வாமி தீட்சிதரவர்கள்‌ “அம்புதி கர்வ நிக்ரஹம்‌?” என்று 
இவ்வரலாற்றைக்‌ குறிப்பிடும்‌ பொழுது பகவானின்‌ மகிமையால்‌ கடல்‌ 
பொங்காமல்‌ நின்றுவிட்டதாகக்‌ கூறுகறார்‌3 


352 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


460 
ஸுப்ரதீபம்‌ (மே. 17) ஆதி” 
ய. வரசிகி,வாஹு வாரிஜலோச௩ 
குரு சம்‌ தநுஜித குஸுமசராயுத (வ) 
௮. சரஜப)வாம்பு”த” வாஹகாதி” 
ஸுர நுதபாத” ஸுகு”“ணகுமார (வ) 
ச. தாரக சூரபத்‌”மாஸுர தூல 


தூஹு பூ,த;ரஸுதாநந்த'௩ தீர 
ஸ்ரீரகு/வீரபா கிரே யாப்தமந்‌- 
தா”ர கு'ணாகர த்யாக”ராஜார்ச்சித (வ) 
சிறந்த மயிலை வாகனமாக உடையவனே! செந்தாமரைக்‌ 
கண்ணனே! வடிவழகினால்‌ பதினாயிரம்‌ மன்மதரை வென்றவனே! 
(எங்களுக்கு) நன்மை புரிவாயாக. பிரமன்‌, இந்திரன்‌ முதலிய 
தேவரால்‌ தொழப்படும்‌ பாதனே! 

(நீ) தாரகாசுரன்‌, சூரபதுமாகரன்‌ போன்ற அரக்கரெனும்‌ 
பஞ்சை எரிக்கும்‌ நெருப்பு. மலைமகளாகிய பார்வதி தேவியின்‌ 
தவப்‌ புதல்வன்‌. தீரன்‌, ஸ்ரீராமனின்‌ மருமகன்‌: ஆப்தருக்குக்‌ 
கற்பக விருட்சம்‌ போன்றவன்‌. நற்குண நிதி. 


461 
பைரவி ஆதி” 
ப.  *லலிதே ஸ்ரீப்ரவ்ருத்‌'தே, ஸ்ரீமதி 
லாவண்ய நிதி'மதி (ல) 
௮.  தெலிவிரி வர்திரல்லு ஸ்ரீ 
தபஸ்தீர்த, நக”ரநிலயே (ல) 


தெலியநி பா”லுட”கா”தா” அம்ப” 

தெலிவி நீ ஸொம்முகா“தா” 

சலமு ஸேய மரியாதா” 

சல்லநி மாடலு ப”ல்கராதா” (ல) 


ச. 1 


* லால்குடி கேத்திரத்தைக்‌ குதித்த ஐந்து ருதிகளுள்‌ ஒன்று. 


முதற்‌ பாகம்‌ 353 


2. ப்‌“ரோசுவாரிலநு லேக 
ஜூசி ஜூட”க பராகா 
ஈ ஸுஜநுல வேட“க”லேக 
ட்‌ ARNE: நீவே க”திகா”க (ல) 
3. கந்‌ தல்லி சுப/வத'நே மீ 
யந்ந தயகு பா”த்ருட“கே 
திந்நக” சரணு ஜொச்சிதிநே 
த்யாக“ராஜ மா௩ாஸஸத”கே (ல) 
, லலிதா தேவியே! ஸ்ரீபிரவிருத்த ஸ்ரீமதி! இலாவண்ணி 
யத்தின்‌ கருவூலமே! விவேகத்தை வளர்க்கும்‌ ஸ்ரீதபஸ்‌ தீர்த்த 
வரத்தில்‌ (லால்குடியில்‌) கோயில்‌ கொண்டவளே! 

நான்‌ ஒன்றுமறியாத சிறுபிள்ளையல்லவா? அறிவு (ஞானம்‌) 
உன்‌ சொத்தல்லவா? தாயே! என்‌ மீது நீ கோபம்‌ கொள்வது 
நியாயமா? குளிர்ந்த மொழிகளை நீ பேசலாகாதா? 

என்னைக்‌ காப்பவர்கள்‌ வேறு யாரும்‌ இவ்வுலகில்‌ இல்லா 
திருக்கையில்‌, நீ பார்த்தும்‌ பாராதது போல்‌ அலட்சியம்‌ 
செய்யலாமா? 

(என்னைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ பொறாமை கொண்ட) இப்‌ 
பெரியோர்களை இரக்க: முடியாமல்‌ வருந்தும்‌ உன்‌ தாசனாகிய 
எனக்கு நீயே கதி. 

என்னைப்‌ பெற்ற தாயே! நன்மை தரும்‌ முகத்தவளே! உன்‌ 
அண்ணனாகிய இராமபிரானின்‌ திருவருளுக்குப்‌ பாத்திர 
மானவன்‌ நான்‌. ஆகவே, நேராக உன்னைச்‌ சரணடைந்தேன்‌. 
தியாகராஜன்‌ இதயத்தில்‌ வீற்றிருப்பவளே! 


462 
ரீதிகெளூ”ள ஆதி” 
ப, *பாலே பா”லேந்து”பூ, ஷணி 
ப'வரோக'சம௩ி (பா") 
அ.  பாலலோசரி ஸ்ரீ தூர்மஸம்வர்த)நி 
ஸகலலோக ஜநநி (பா”) 


ச. 1. சீலே நநு ரக்ஷிம்பநு ஜா- 
கே”லே பரமபாவநி ஸுகு“ண 
* இருவையாறு தர்மஸம்வர்த்தனி தேவியைக்‌ குறித்த கீர்த்தனை] 
இ--33 


954 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி £ர்த்தனை கள்‌ 


ஜாலே நதஜந பரிபால௩ 

லோலே கநகமய ஸு- 

சேலே காலவைரிகி ப்ரியமைந இல்‌ 

லாலவை யிந்து” வெலஸிநந்து"கு 

ஸ்ரீலலிதே நீ தநயுட”நி நநு கு”- 

சாலுகா” பி£லுவவலெ௩ம்மா (பா 

2. ஸாரே ஸகல நிக”ம வ௩ ஸஞ்‌- 

சாரே சபலாகோடி நிப'ச- 

ரீரே தே”வதாங்க”நா பரி- 

லாரே பாமரஜந௩- 

தூ'ரே கீரவாணி ஸ்ரீ பஞ்சநத"புர வி- 

ஹாரிவை வெலஸிநந்து" கிக நா 

நேர கோடுல நெல்ல ஸஹிஞ்சி 

கா"ரவிம்பவலெ நம்ம சிவே (பா) 

3. ராமே ப்ரணதார்த்தி ஹராபி;- 

ராமே தே“வகாமிநீ ல- 

லாமே த்யாக”ராஜ ப'ஜ௩ ஸு 

காமே து"ர்ஜக£ண 

பீ£மே கா மநஸு நீ சரணமுல ஸதா” 

நேமமு௩ பூ"ஜஸேயநீ ஸ்ரீ 

ராமஸோத”ரிவை வெலஸி௩ ஸ்ரீ 

ச்யாமலே த"ர்மஸம்வர்த'நீ (பா) 

அம்பிகையே! இளம்‌ பிறையை யணிந்தவளே! சம்சார 

மென்னும்‌ நோயைத்‌ தணிப்பவளே! நெற்றிக்கண்ணையுடைய 
வனே! ஸ்ரீ தர்மஸம்வர்த்தினி! சகல உலகங்களுக்கும்‌ அன்னையே! 


சலம்‌ நிறைந்தவளே! என்னைக்‌ காக்க ஏன்‌ தாமதம்‌? 
பர.மபாவனி! நற்குண நிதியே! தஞ்சமடைந்த மாந்தரைக்‌ 
காப்பதில்‌ ஆசையுடையவளே! பொன்னாடை யணிந்தவளே! 
லலிதா தேவியே! காலந்தகனான சிவனுக்குப்‌ பிரியமான 
நாயகியாக நீ இவ்வூரில்‌ விளங்கிக்கொண்டிருப்பதால்‌ உன்‌ 
பூுதல்வனாகக்‌ கருதி மகிழ்ச்சியுடன்‌ என்னை அழைக்க 
வேண்டுமம்மா! 


முதற்‌ பாகம்‌ 355 


இத்திருவையா ற்றில்‌ நீ லீலையாக விளங்‌ } 
இதர ) 6 5 ளங்குவதால்‌ எண்ணற்ற: 
ப து பொறுத்து என்னைக்‌ கவுரவிக்க வேண்டும்‌. 


உன்‌ சரணங்களையே பூசை செய்கின்றது. ராமனின்‌ i 
யாக விளங்கும்‌ சியாமளா தேவியே! ra 


463 
க ரஹரப்ரிய ஆதி” 
பிட *கோரி ஸேவிம்ப ராரே ்‌ 
கோர்க்குலீடே”ர (கோ) 
அ.  ஸ்ரீரமணீகரமெள கோ- 
வூரி ஸுந்த”ரமூர்த்திநி (கோ) 
ச. ஸுரலு வெயிவந்நெ ப£ங்கா”ர 


விருலசே பூ”ஜிம்பக” பூ'- 
ஸுருலு ஸநகாதி” மெளநி 
வருலு நுதிம்பக” 
ஸிரு லித்துநநி கொலுவையுண்டே” 
ஸ்ரீ ஸெளந்த”ர்ய நாயிகா 
வருநி ஸ்ரீ த்யாக”ராஜ 
வரது'நி பரமாத்முநி ஹருநி (கோ) 
திரு விளங்கும்‌ கோஷூரில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ சுந்தரேச 
வரப்‌ பெருமானை விரும்பிச்‌ சென்றன டந்து நமது விருப்பங்கள்‌ 
நிறைவேறும்‌ பொருட்டுச்‌ சேவிப்போம்‌ வாரீர்‌! 
தேவர்கள்‌ ஆயிர வண்ணங்களமைந்த பொன்‌ மலர்‌ 
கொண்டு பூசை செய்ய, அந்தணரும்‌, சநகர்‌ முதலிய முனி 
சிரேஷ்டர்களும்‌ துதிக்க “சகல சம்பத்துக்களையும்‌ அருள்‌ 


* சென்னைக்கடுத்த கோவூர்‌ கேேத்திரத்தைக்‌ குறித்து ஸ்வாமி 
இயற்றியுள்ள ஐந்து கிருதிகளுள்‌ ஒன்று, 


356 


வேன்‌'' என்று கொலுவீற்றிருக்கும்‌ 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


செளந்தரிய நாயகியின்‌ 


பதியும்‌, இத்தியாகஜனுக்கு வரமளிப்பவரும்‌ பரமாத்மாவுமான 
சிவபெருமானைச்‌ (சேவிப்போம்‌ வாரீர்‌!) 


464 
மத்‌'யமாவதி 
ப. ஈமுச்சட ப்‌'ரஹ்மாது”லகு தொ”ரகுநா 
முதி” தலார ஜூதாமு ராரே 
௮. பச்சநி தே”ஹிரி பரம பாஷநிநி 
பார்வதிநி த”லசுசுநு ஹருடே”“கெடு” 
ச. 1. சல்லரெ வேல்புல ரீதி விருல கர - 


வகைகளால்‌ 


பல்லவமுலநு தளுக்கநுசு பிருது" 
லெல்ல மெறய நிஜப்‌க்துலு பொக"ட“க" 
உல்லமு ரஞ்ஜில்ல 

தெல்லநி மேநு௩ நிண்டு” ஸொம்முல்தோ 
மல்லெ ஹாரமுலு மறி சோபி,ல்லக" 
சல்லநி வேள ஸகல நவரத்நபு 
பல்லகிலோ வேஞ்சேஸி வச்சு 


, ஹிதமைந ஸகல நைவேத்‌”யம்பு“ல ஸம்‌- 


மதமு௩ அடு”க”டு"கு” காரகி”ம்புசு 
மிதமுலேநி யுபசாரமுலதோ 
நதி ஸந்தோஷமு௩ ஸததமு ஐ- 

ப தபமுல நொநரிஞ்சு 

நத ஜநுல கபீ,ஷ்டமு லவ்வாரிக” 
வெதகி யொஸகு”து” நநுசு ப£ஞ்சநதீ” 
பதி வெட“லி ஸொக”ஸு மீறக” வச்சு 
பா£க'வதுலு ஹரிகாம கீர்த்தநமு 
பா*கு“க' ஸுஸ்வரமுலதோ விந்த 
ராக*முலநு யாலாபமு சேயு வை- 
போ”க”முலநு ஜூசி 


(மு) 


(மு, 


eT gs UA அ அ த அ அ தா வம ட வயாக 
*  இருவையாறு பஞ்சந தச வரரைப்பற்றிய 8ர்த்தனம்‌? 


முதற்‌ பாகம்‌ 357 


நாக”பூ)ஷணுடு” கருணாநிதியை ்‌ 
வேக”மு ஸகல ஸுஜநரக்ஷணமு௩ 
ஜாக”ரூகுடை” கோர்க்கெல நொஸகு” 

த்யாக”ராஜு தா நநுசுநு வச்சு (மு) 


இவ்வழகிய காட்சி பிரமன்‌ முதலிய தேவருக்கும்‌ 
கிடைக்குமா? பெண்மணிகாள்‌! காண்போம்‌, வாரீர்‌! மரகதத்தை 
நிகர்த்த வண்ணமுடையவளும்‌, பரமபாவனியுமான பார்வதி 
தேவியை நினைத்துக்கொண்டு சிவபிரான்‌ எதிர்வரும்‌ (இவ்வரிய 
காட்சி தேவருக்கும்‌ கிடைக்குமா?) 


தேவர்களைப்போல்‌ (நீங்களும்‌) மலர்களை உங்கள்‌ தளிர்க்‌ 
கைகளால்‌ தூவுங்கள்‌! பளபளவென்று தம்முடைய அலங்‌ 
காரங்கள்‌ ஓளி வீச, மெய்யடியார்‌ துதிபாட, உள்ளம்‌ மகிழ, 
வெண்ணிற தேகத்தின்மீது நிறைந்த ஆபரணங்களுடன்‌ 
மல்லிகை மாலைகளும்‌ சோபிக்க, குளிர்ந்த இவ்வேளையில்‌ 
நவரத்தினங்கள்‌ பதித்த பல்லக்கில்‌ (பஞ்சநதீசர்‌) பவனி வரும்‌ 
(இக்காட்சி தேவருக்கும்‌ கிடைக்குமா?) 


இனிமையான பல நைவேத்தியங்களை இஷ்டத்துடன்‌ 
அடிக்கு அடி ஏற்றுக்கொண்டு, அளவற்ற உபசாரங்களுடனும்‌ 
மிக்க மகிழ்ச்சியுடனும்‌ ““எப்பொழுதும்‌ ஜபதயபங்கள்‌ புரியும்‌ 
பக்தர்களைத்‌ தேடிவந்து விரும்பிய வரங்களை ஏராளமாக அளிப்‌ 
பேன்‌”” என்று பஞ்சநதீசுவரர்‌ எழுந்தருளி எழிலுடன்‌ வரும்‌ 
(இக்காட்சி தேவருக்கும்‌ கிடைக்குமா?) 


பாகவதோத்தமர்கள்‌ ஹரி நாம ஸங்கர்த்தனத்தை நன்கு 
ஸுஸ்வரத்துடன்‌ விதவிதமான இராகங்களில்‌ ஆலாபனம்‌ 
செய்யும்‌ வைபோகத்தைக்‌ கண்டு கருணைக்‌ கடலான பாம்‌ 
பணியும்‌ பிரான்‌ விரைவுடன்‌ நல்லோர்‌ அனைவரையும்‌ 
காப்பதில்‌ விழிப்புடையவராகி “கோரிக்கைகளையளிக்கும்‌ 
தியாகராஜன்‌ (சிவன்‌) நானே” யென்று பவனி வரும்‌ (இவ்வரிய 
காட்சி தேவருக்கும்‌ கிடைக்குமா?) 


465 
மத்‌)யமாவதி 4 த்ரிபுட 
ப. *டதவ ஸ்ரீ தபஸ்தீர்த,புர நிவாஸ 
தேஹி பக்திமது நா (தே) 
௮. - பாவ ப்ரவ்ருத்‌"த; ஸ்ரீமதி ஹ்ருத்‌” 
ப£வந ஸகல ஜக”த”வ௩ ஸ்ரீ மஹா (தே”) 


க தத பபப தப படா படட நட ட்‌ ம தத தட ட்‌ அதில ப்‌ ட வல 
* லால்குடி ஸ்ரீஸப்தரிஷீசப்‌ பெருமானைக்‌ குறித்த கீர்த்தனம்‌. 


358 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 
ச. 1. பாசஹஸ்த ௧”ணேச ஹரண ப- 
லாசகாரி நுதேச வரத்‌ கு- 
சேசயாரி தூராசரேப” ம்ரு- 
கேச ஸப்தருவீச தேவ (தே) 
2. நீலக'ள ஸுரஜாலநுத நத 
பால கி”ரீச விசாலபா லக்௬- 
பாலவால ஸுசீல கெள'ரீ 
லோல சிவ மாம்‌ பாலயாத்‌'பு;த (தே") 


3. நாக“பூஜித நாக”த”நுஜ ஹ- 
ராக” மர்த'ந வாக" திப விநு- 
தாக”ணிதகு“ண ராக”மத” தூ”- 
ராக,ஹர ஸ்ரீ த்யாக”ராஜ (தோ) 


மகா தேவனே! திருத்தவத்‌ துறையில்‌ (லால்குடியில்‌) 
வதிபவனே! எனக்கு உன்‌ பக்தியை இப்பொழுதே அளிப்பா 
யாக, தரயவனே! பிரவிருத்த ஸ்ரீமதி அம்மனின்‌ சித்தமிசை 
வாழ்பவனே! புவனமனைத்தையும்‌ காப்பவனே! 

(நீ) பாசக்‌ கயிற்றை ஏந்திய யமகணங்களுக்குத்‌ தலைவனான 
காலனை சம்ஹரித்தவன்‌. புலால்‌ உண்ணும்‌ அரக்கரின்‌ எதிரி 
களான தேவரால்‌ தொழப்பெறும்‌ ஈசன்‌. வரந்தருபவன்‌. 
தாமரையின்‌ விரோதியான சந்திரனையணிந்தவன்‌. அசுரராகிய 
யானைகளையடக்கும்‌ சிங்கம்‌. சப்தருஷ்சனென்ற திருநாமம்‌ 
படைத்தவன்‌. 

நீலகண்டன்‌. தேவர்‌ குழாத்தினால்‌ வணங்கப்‌ பெறுபவன்‌. 
வணங்குபவரைக்‌ காப்பவன்‌. கைலாஸபதி. விசாலமான நெற்றி 
யுடையவன்‌. கருணையின்‌ தேக்கம்‌. நல்லொழுக்கமுடையவன்‌. 
கெளரீ பதியாகிய சிவன்‌. அற்புத தேவன்‌. என்னைக்‌ காப்பாயாக. 

ஆதிசேடனால்‌ பூசிக்கப்‌ பெறுபவன்‌. கஜாசுரனை வதைத்‌ 
தவன்‌. இந்திரனாலும்‌ பிரமனாலும்‌ துதிக்கப்பெறுபவன்‌. 
எண்ணற்ற குணங்களுடையவன்‌. கோபம்‌, மதம்‌ முதலியவை 
யற்றவன்‌. பாவங்களையகற்றுபவன்‌. ஸ்ரீ தியாகராஜனென்னும்‌ 
சிவபிரான்‌ நீயே. 


466 
*கேஸரி (மே. 28) தே”சாதி” 
ப. நந்நு கந்நதல்லி நாபா'க"யமா 
நாராயணி த'ர்மாம்பி”கே (௩) 


* லிந்து£கந்நடா 


முதற்‌ பாகம்‌ 359 


௮, கநகாங்கி” ரமாபதி ஸோத*ரி 
1காவவே நநு காத்யாயநி (௩) 
ச. காவு காவுமநி நே மொறபெ”ட்டகா” 
்‌  கமலலோசநி கரகு”சுண்ட”“கா” 
நீவு ப்‌*ரோவகுண்டே யெவரு ப்‌“ரோதுரு ஸ- 
தா”வரம்பொ”ஸகு” த்யாக”ராஜ நுதே (5) 


என்னைப்‌ பெற்ற தாயே! என்‌ பேரதிர்ஷ்டமே! நாராயணி! 
தர்மாம்பிகையே! போன்னிற மேனியாளே! திருமாலின்‌ 
சோதரியே! காத்தியாயனி! கருணை புரிவாயாக! என்னைக்‌ 
“காப்பாற்று. காப்பாற்று£* என்று நான்‌ முறையிட்டு உருகும்‌ 
பொழுது நீ காக்கவில்லையாகில்‌ வேறு யார்‌ தான்‌ காப்பாற்று 
வர்‌? என்றும்‌ வரம்‌ தருபவளே! 


467 
காம்போ'ஜி சாபு 
ய. **மஹித ப்ரவ்ருத்‌'த, ஸ்ரீமதி 
கு'ஹ கணபதி ஜநநி (ம) 
௮. பாஹி வத”நஜித ஸுதா;கரே ஸ்ரீகரே 
பாஹி ஸுகு”ண ரத்காகரே (ம) 


ச. 1. தேஹி சரணபுக்திமகி,ல 
தே“ஹிநி ஸதா” சுப£ப,ல- 
தே” ஹிமகி*ரிதநயே வை- 
தே”ஹீப ஸஹோத”ரி (ம) 
2. வாஹி£ச ஸந்நுதே ௩- 
வாஹிபூ£ஷ வல்லபே; ப)- 
வாஹி நீலகண்டி, ஸிம்ஹ- 
வாஹிநி ஜநநி (ம) 
3. பார்த, ஸந்நுத ப்ரியே 2ப- 
தார்த, புண்யதூ”ரே காமி- 
7 கருணிம்பவே 2 க£ரகதே*மி மதி/கமலலோசநி 


** லால்குடி அம்மனைக்‌ குறித்த கீர்த்தனம்‌. 
1 “பதார்த்த புண்ய தூரே?* என்பதன்‌ பொருள்‌ விளங்‌ கவில்லை 


360 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 
தார்த, ப,லதே" ஸ்ரீ தபஸ்‌- 
தீர்த,புர நிவாஸிநி (ம) 
4. ராஜசேக,ராத்ம பூ; வீ- 
ராஜ ராஜ ஸந்நுதே ஸ- 
ரோஜ த"ளநிபாக்ஷி த்யாக"- 


ராஜ பா*க்யதா”யகி (ம) 
மஹித பிரவிருத்த ஸ்ரீமதி தேவியே! குகன்‌ (சுப்பிர 
ன்‌ கணபதி ஆகியோரின்‌ அன்னையே! என்னைக்‌ 


காப்பாயாக. முகவழதினால்‌ சந்திரனை வென்றவளே! மங்களம்‌. 
தருபவளே! என்னைக்‌ காப்பாற்று. நற்குணக்‌ கடலே! 

உன்‌ திருவடி பக்தியை எனக்கு அருள்வாய்‌. (நீ) சகல: 
அண்டங்களையும்‌ சரீரமாக உடையவள்‌. எப்பொழுதும்‌ 
சுபமான பலன்சளை அளிப்பவள்‌ இமவானின்‌ புதல்வி. சீதா 
நாயகனான இராமனின்‌ சகோதரி. 


வருணனால்‌ துதிக்கப்‌ பெறுபவள்‌. நூதனமான சர்ப்பங்‌ 


களையணியம்‌ சிவபெருமானின்‌ நாயக்‌. சம்சாரமென்னும்‌ 
சர்ப்பத்தை வதைக்கும்‌ மயில்‌. சிங்கத்தை வாகனமாக 
வுடையவள்‌. 


அர்ச்சுனனால்‌ வணங்கப்பெறும்‌ சிவனுக்குப்‌ பிரியமானவள்‌. 
விரும்பிய பலன்களையளிப்பவள்‌. திருத்‌ தவத்துறையை (லால்‌: 
குடியை) இருப்பிடங்கொண்டவள்‌. 
சிவன்‌, பிரமன்‌, திருமால்‌ ஆகிய மூம்மூர்த்திகளாலும்‌: 
வணங்கப்பெறுபவள்‌. செந்தாமரையிதழை . நிகர்த்த கண்களை 
யுடையவன்‌. தியாகராஜனுக்கு பாக்கியமளிப்பவள்‌. 
468 
சஹாந ஆதி” 
ப. *ஈ வஸுத” நீவண்டி தை”வமு நெந்து'கா“௩ரா (rr) 
௮, பா'வுகமு க”ல்கி” வர்தி"ல்லு 
கோவூரி ஸுந்த”ரேச கி'ரீச (m2 
ச. ஆஸசே யரநிமிஷமு ந புர 
வாஸ மொநர ஜேயுவாரி மதி” 
கேஸட லெல்லநு தொ”லகி"ஞ்சி தக 
ராஸுல நாயுவுநு 


* கோஷரைக்‌ குறித்த ஐந்து 8ர்த்தனைகளுள்‌ ஒன்று. 


முதற்‌ பாகம்‌ 263 


பூரஸுர பக்தியு தேஜமு நொஸகி” 

பு;வ௩மந்து” கீர்த்தி க£ல்க'ஜேஸெ 

தா£ஸவரத” த்யாக”ராஜ ஹ்ருத*ய நி- : 
வாஸ சித்‌'விலாஸ ஸாந்த*ரேச - (03 


இவ்வுலகில்‌ உன்னைப்போன்ற தெய்வத்தை எங்கே காண்‌ 
பேன்‌? நலம்புரிந்து அனைத்தையும்‌ வளரச்‌ செய்யும்‌ : கோவூர்‌ 
வாழ்‌ சுந்தரேசுவரனே! சிவனே! 


ஆசையுடன்‌ அரை நிமிடமாவது உனது தலத்தில்‌ வாசம்‌ 
செய்பவர்களின்‌ மனக்‌ கவலைகள்‌ அனைத்தையும்‌ அகற்றிச்‌ 
செல்வத்தையும்‌, நீண்ட ஆயுளையும்‌, அந்தணரிடம்‌ பக்தியை 
யும்‌, பிரகாசத்தையும்‌ அருளி உலகில்‌ புகழ்‌ பெறச்‌ செய்ப 
வனே! அடியார்க்கு வரந்தருபவனே! இத்தியாகராஜன்‌ 
இதயத்தில்‌ வசிப்பவனே! சித்‌ ஸ்வரூபனே! சுந்தரேசனே! 


469 
மத்யமாவதி ஆதி” 
ப. **விநாயகுநிவலெநு ப்‌'ரோவவே நிநு 
வீரா வேல்புலெவரம்ம (வி): 


௮. அநாத ,ரக்ஷகி ஸ்ரீ காமாக்ஷி ஸு- 

ஜநாக'மோசநி சங்கரி ஜநி (வி): 
௪. . 1. நராத'முலகுநு வராலொஸக” நுண்‌- 

ட” ராமுலை பூஸுராதி” தே”வத- 

லு ராயிடி”நி ஜெந்த”ராது” த£ய ஐூ- 

ட“ராதா” காஞ்சீபுராதி” நாயகி (வி). 

2. பிதாமஹுடு” ஜ௩ ஹிதார்த மை நிந்‌- 

நுதா தெ”லிய வேட” தாளிமிக”ல ய- 

வதாரமெத்தி இகநு தாமஸமு ஸே- 

ய தாளஜாலமு நதார்த்திஹாரிணி (வி): 


** காஞ்சிபுரம்‌ காமாகஷியம்மனைக்‌ குறித்த கீர்த்தனம்‌. 

1 புராந 2 “ஸரோஜ மேலே ராமஸோ தரி: என்றும்‌ பாடம்‌. 
தியாகராஜனின்‌ இதயத்தாமரையை ஆளும்‌ இராமனின்‌ சோதரி: ?- 
என்று பொருள்‌. 


-362 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


3. புராணி! த”யசே வராலு மாகுநி- 
கி ராஜேஸி ப்‌'ரோசு ராஜதரி த்யா- 
க”ராஜுநி ஹ்ருதய 2ஸரோஜவாஸிநி 
முராரி ஸோத”ரி பராசக்தி ஈறு . (வி) 
(உன்‌ புதல்வனான) விநாயகனைப்போல்‌ (கருதி) என்னைக்‌ 
காப்பாயாக. உன்னையல்லால்‌ வேறு தெய்வங்கள்‌ யாருளர்‌? 


திக்கற்றவரைக்‌ காப்பவளே! ஸ்ரீகாமாகஷி! நல்லோரின்‌ 
பாவங்களையகற்றுபவளே! நலம்‌ புரிபவளே! தாயே! 
கீழ்‌ மக்களுக்கும்‌ வரமளிப்பவள்‌ நீயாதலால்‌ உன்னிடம்‌ 
-அன்பு பூண்டவர்களான அந்தணர்‌, தேவர்‌ முதலியோர்‌ துயர்‌ 
அடையலாகாது. (ஆகவே) தயவு புரியலாகாதா? காஞ்சிபுரத்‌ தின்‌ 
அதிதேவதையே! 
பிரமதேவன்‌ உலகிற்கு நலம்‌ புரியக்‌ கருதி உன்னை அறிந்து 
கொள்ள வேண்ட, பொறுமை நிறைந்த அவதாரத்தை நீ 
எடுத்திருக்கையில்‌, இன்னும்‌ தாமதம்‌ செய்தால்‌ நாங்கள்‌ 
தாளமாட்டோம்‌. வணங்குபவரின்‌ துன்பத்தையகற்றுபவளல்‌ 
லவா நீ? 
தொன்மை பொருந்தியயளே! தயவுடன்‌ வரங்களை 
எங்களுக்குக்‌ கிடைக்குமாறு செய்து எங்களைக்‌ காப்பாற்று. 
-பிறையணிந்தவளே! தியாகராஜனின்‌ இதயமாகிய தாமரையில்‌ 
வசிப்பவளே! திருமாலின்‌ சோதரியே! பராசக்தி! 
470 
*நாராயணகெள”ள ஜம்ப 
ம. தூர்சநமு ஸேய நா தரமா (த) 
௮. (பரா) மர்சிஞ்சி நீவு நநு 
மந்நிம்பவலெநு சிவ (த) 
ச. 1. கோ”புரம்பு“லநு க"டு* கொ”ப்ப கம்ப"முல பூ'- 
ஸ்தா ,பிதம்ப£கு" சிலல தருணு லாடலநு 
தீ'பால வருஸலநு தி“வ்ய வாஹநமுலநு 
பாபஹர ஸேவிஞ்சி ப”ஹிர்முகு,ண்டை”தி சிவ (த) 
2. தரலி பதி"யாறு ப்ரத”௬திணமு லொரநரிஞ்சி 
பர நிந்த்‌“ய வசநமுல பா”கு"கா“டு"சுநு 


* கேதாரகெளள 


முதற்‌ பாகம்‌ 363 


ஒருல பா£மல ஜூசு சுப்பொங்கி”திநி கா“நி 
வர சிவாக்ஷர யுக” ஜபமு ஸேயரைதி சிவ (த) 


3. ஹாடக ஸமம்பை”ந அத்‌'பு'தாக்ருதிகி நே 
நாட ஜேஸிகொரி ஹ்ருந்காளீகமுநநு 
மாடி மாடிகி ஜூசி மைமறசி யுண்டே”தி” 
ஆடலா த்யாக”ராஜார்ச்சித ஸுபாத” சிவ (த்‌) 


(சின்மய ஸ்வரூபமான பரசிவத்தை) தரிசனம்‌ செய்ய 
அன்னாலாகுமா? நீயே இதைப்‌ பரிசீலித்து என்னைக்‌ காக்க 
வேண்டும்‌. 

கோபுரங்களையும்‌, மிகப்‌ பெரிய தூண்களையும்‌, பூமியில்‌ 
நடப்பெற்ற கற்சிலைகளையும்‌, பெண்களின்‌ நாட்டியத்தையும்‌, 
தீபங்களின்‌ வரிசைகளையும்‌, அழகிய வாகனங்களையும்‌ சேவித்துப்‌ 
புறப்பார்வை உடையவனாக ஆனேன்‌. பாவங்களைப்‌ போக்கடிப்‌ 
பவனே! 


அசைந்து கொண்டே பதினாறு பிரதட்ணெங்கள்‌ செய்து 
கொண்டு, பிறரை நிந்தை செய்யும்‌ வார்த்தைகளை நன்கு பேசிக்‌ 
-கொண்டு, பிறர்‌ பெண்டிரைப்‌ பார்த்து மகழ்ந்தேனே தவிர, 
உயரிய “சிவ”? என்ற இரண்டெழுத்தை ஜபம்‌ செய்யத்‌ 
தவறினேன்‌. 

(பரம்பொருளின்‌) பொன்னிறமான அழகிய தோற்றத்தை 
என்‌ இதயமாகிய தாமரையில்‌ இருத்திக்கொண்டு அதை 
அடிக்கடி தரிசித்து மெய்ம்மறந்து இருப்பது விளையாட்டா? 
தியாகராஜன்‌ அருச்சிக்கும்‌ அழகிய பாதங்களையுடையவனே! 


471 
சங்கராபரணம்‌ ரூபகம்‌ 
ய. சம்போ! சிவ சங்கரா குரு 
அம்போ'ர௬ுஹ ௩யந (சம்‌) 
௮... தாரணி தர வரபூரஷண 
்‌.... ஸுரஸேவித சரண (சம்‌) 
ஏ. 1. தருணாருண கிரணாப' ஸு- 
சரணாஸுர ஹரண (சம்‌) 


2. கமநீய நிக”ம ஸந்நுத 
ஹிமகி”ரிஜா ரமண (சம்‌) 


364 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


3. சமநாந்தக விமலாங்க” ப- 


ரம காருண்யநிதே' (சம்‌) 
4, ஸமலங்க்ருத கமலாஹித ்‌ 
கமலாஸுத ஹரண (சம்‌) 
5. நதபோஷண ஹிதபா*ஷண ru 
த்‌(ரத சாரு குரங்க” (சம்‌) 
6. மதபே”த” பதித மா௩வ ன்‌ 
மத” ஸந்தத பங்க” (சம்‌) 
7. ஸுதபோத 5 ஹிதகர பா- i 
லித த்யாக”ராஜ (சம்‌), 


சிவபெருமானே! சிவசங்கர! அகன்ற தாமரைகளையொத்த. 
கண்களையுடையவனே! (நீ) ஆதிசேடனை ஆபரணமாக அணிந்‌ 
தவன்‌. தேவரால்‌ தொழப்படும்‌ பாதன்‌. வைகறையில்‌ அருண 
னின்‌ செந்நிறத்தை நிகர்த்த பாதங்களையுடையவன்‌. அரக்கரை 
மாய்ப்பவன்‌. வடிவழகன்‌. மறைகளால்‌ போற்றப்படுபவன்‌. 
மலைகள்‌ நாயகன்‌. காலனை வென்றவன்‌. பரிசுத்தமான தேக 
முடையவன்‌. கருணைக்கடல்‌. தாமரையின்‌ விரோதியான சந்தி 
ரனை அணிந்தவன்‌. மன்மதனை எரித்தவன்‌. வணங்குபவரைக்‌ 
காப்பவன்‌. இதந்தரும்‌ பேச்சையுடையவன்‌. அழதிய மானைக்‌ 
கையிலேந்தியவன்‌. மத வேறுபாட்டினால்‌ இழிவுற்ற மாந்தரின்‌ 
கொழுப்பை என்றும்‌ அடக்குபவன்‌. தவ முனிவருக்கு இதமளிப்‌ 
பவன்‌. இத்தியாகராஜனைக்‌ காப்பவன்‌. 


472 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ப.  *ஸுந்த"ரேச்வருநி ஜூசி 
ஸுரல ஜூட்‌" ம௩ஸு வச்சுநா (ஸு). 
௮. அந்த”முக”ல வர காசிகி ஸமாந- 
மைந கோ”புரமக்து” வெலயு மா (ஸு) 


ச. 1. சரணமுலநு ப”ங்கா”ரு நூபுரமுலு 
கரமுல ரவ கங்கணயுக”முலு ஸ்ரீ- 
கர முக, முக கஸ்தூரி திலகமு 
மெறயுசுநுண்டு” லாவண்யமுக”ல (ஸு), 
* கோவூர்‌ பஞ்சகத்துள்‌ ஒன்று, ன 


முதற்‌ பாகம்‌ 365 


2. ஒகசோ ப்ரஹ்மாதி” ஸுரலு 

ஒகசோ நிர்ஜர வார தருணுலு 

ஒகசோ தும்புரு நாரதா”து”லு 

ஒகசோ ப”க்துலெல்ல பா“டு” (ஸு) 
3. ராஜராஜுநிகி செலிகாட”யிஈ 

ராஜசேக ரி கோ” புரநிலயுநி 

ராஜஸகு“ணரஹிதுஙி ஸ்ரீ த்யாக”* 

ராஜ பூஜிதுநி ரஜதகி'ரீ சுகி ! (ஸு) 


்‌ (வடிவழகனான) இந்த சுந்தரேசுவரப்‌ பெருமானைக்‌ சேவித்த 

வின்‌ (மற்ற) தேவர்களைக்‌ காணவும்‌ மனம்‌ வருமா? அழகு 
கிகுந்ததும்‌ சிறந்த காசித்‌ தலத்திற்கு ஈடானதுமான இக்கோ 
ஆரில்‌ விளங்கும்‌ எங்கள்‌ (சுந்தரேசுவரனை. ... வருமா?) 

பாதங்களில்‌ பொன்‌ கொண்டிழைத்த நூபுரங்களும்‌, கரங்‌ 
களில்‌ வைரங்கள்‌ பதித்த கங்கணங்களும்‌, மங்களம்‌ தரும்‌ 
_இருமுகத்தில்‌ கஸ்தூரிப்‌ பொட டும்‌ பிரகாசித்துக்கொண்டு அழகு 
ததும்பும்‌ (சுந்தரேசுவரனை . ...வரு மா?) 

ஒருபுறம்‌ பிரமன்‌ முதலிய தேவர்களும்‌, ஒருபுறம்‌ தேவ 
லோகத்துக்‌ கணிகையரும்‌, மற்றொருபுறம்‌ தும்புரு, நாரதர்‌ 
முதலிய முனிவரும்‌, வேறொருபுறம்‌ அடியார்களும்‌ துதி பாடும்‌ 
ஏீசுந்தரேசுவரனை. . . வருமா?) 

குபேரனுடைய தோழனும்‌, சந்திரனையணிந்தவனும்‌, 
கோவூரில்‌ வதிபவனும்‌, இராசத குணமற்றவனும்‌, இத்தியாக 
ரா ஜனால்‌ பூசிக்கப்படுபவனும்‌, வெள்ளிமலைக்கு (கைலாசத்திற்கு) 
சசனுமான (சுந்தரேசுவரனை.. வருமா?) 


473 
ஆரபி, ஆதி” 
ய. அம்ப" நிந்நு நம்மிதி நண்டே. 
நீ கநுமாக மேமம்ம (அம்‌) 
௮ சம்ப'ரவைரி ஜக ஸோத”ரி 
சரணு ஜொச்சி ம௩ஸார ஸ்ரீஜக” (தூம்‌) 
ச, கீர்வாண கணாதா'ரி யம்ப” 


சர்வாணி யக,ண்டா”காரி 
பர்வதராஜ மநோஜ்ஞகுமாரி 
நிர்வாஹமுலேக மதி“நி கோரி (அம்‌) 


366 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


2. ஸுரவைரி கத ௩ செளர்யே 
வருணாலய ஸம கா“ம்பீ;ர்யே 
ஸ்வரஜித கோகில ரவ மாது'ர்யே 
பரிதாபமு தாளகநு ஸுசர்யே (அம்‌): 
3. சர்மதா”யகி கெளரி” துஷ்‌- 
கர்ம கலுஷ வ௩ குடாரி 
நிர்மல த்யாக”ராஜ ஹ்ருச்சாரி 
*தரீமஸம்வர்த*நி யோங்காரி (அம்‌), 
ஸ்ரீ ஐகதம்பிகையே! தாயே! சம்பராசுரனையழித்த பிரத்‌. 
யும்னின்‌ தந்தையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனின்‌ சோதரி! உன்னைச்‌ சர்‌ 
ணடைந்து மனமார நம்பினேனென்றால்‌ உனக்கேன்‌ இன்னும்‌ 
சந்தேகம்‌, அன்னையே! 
தேவகணங்களுக்கு. ஆதாரமானவளே! பார்வதி தேவியே/' 
அகண்ட ரூபிணி! இமவானின்‌ செல்வப்‌ புதல்வி! நிர்வகிக்க முடி 
யாமல்‌ நான்‌ உன்னையே கோரிச்‌ (சரணடைந்தால்‌ உனக்கேன்‌: 
சந்தேகம்‌?) 
அரக்கருடன்‌ போர்‌ புரிவதில்‌ வீரமுடையவளே! கடலை. 
நிகர்த்த கம்பீரமுடையவளே! குயிலைப்‌ பழிக்கும்‌ இனிய குரலு 
டையவளே! மனோகரமான லீலைகள்‌ புரிபவளே! பரிதாபம்‌ தாள 
முடியாமல்‌ (நான்‌ உன்னைச்‌ சரணடைந்தால்‌ உனக்கேன்‌: 
சந்தேகம்‌!) 
நலந்தருபவளே” கெளரி! தீச்செயல்களெனும்‌ காட்டை 
யழிக்கும்‌ கோடரி! இத்தியாகராஜனின்‌ நிர்மலமான இதயத்‌. 
தில்‌ சஞ்சரிப்பவளே! தர்மஸம்வர்த்தினி! ஓங்காறி/ 


474 
ஆரபி, சாபு: 
ப. *ஸுந்த”ரி நிந்நு வர்ணிம்ப ப்‌“ரஹ்மாதி” 
ஸுரலகைந௩ தரமா (ஸுந்‌). 
௮. குந்தரத”“ந ஸ௩ந்த“நாதி” 
வந்தி“த நே நெந்த த்ரிபுர (ஸுந்‌) 


ச. 1. கலகலமநு முக, களலநு க”நி கலு- 
வலராஜு பூ£மிகி ராடா“யெ 


* திருவையாறு தர்மஸம்வர்த்தனி தேவியைக்‌ குறித்த சர்த்தனம்‌ 
* திருவொற்றியூரில்‌ கோயில்‌ கொண்டெழுந்தருளியிருக்கும்‌ திரிபுர 
சுத்தசியம்மனக்‌ குறித்த சீர்த்‌ தனம்‌. 


மூதற்‌ பாகம்‌ 26 


செலகு” நீ லாவண்யமுநு க'நி 
யலநாடே” வலராஜு கா”நக போயெ 
நிலுவரமகு” நீ க”ம்பீ'ரமுநு க”நி 
ஜலராஜு ஜட” வேஷுடா”யெ 
பூலமைந௩ தீ'ரத்வமுநு க”நி க௩கா- 
சலுடு” தாசில ரூபுடா"யெ த்ரிபுர (ஸாக்‌), 
2. கநுலநு க'நி ஸிக்‌”கு“ப”டிக”ண்டு”மீநுலு 
வநதி'வாஸமு ஸேயகாயெ 
ஜுநி நீ சிறுஈவ்வு காந்தி ஸோகி சிவு- 
ட நுபமெள சுப்‌, ருடா£யெ ்‌ 
மிநுகு ஸொம்முல சேல காந்துல மெறபுலு 
க”நி நிமிஷமு நிலுவதா“யெ 
கநகாங்கி” நீ ஸ்வரமுநு விநி வாணி ம- 
க"நி ஜிஹ்வநு தா” பூ"நிகாயெ த்ரிபுர (ஸுந்‌). 
3, பாவ௩மு ஸேயு பி'ருது'கி க”நி பக்த 
பாபமு பாரிபோகாயெ 
ஏவேள நீ த*யசேத ஸத்கவுலெல்ல 
காவ்ய முலநு ஸேயநாயெ 
மாவருநிகி செல்லலநி ஸந்தோ ஷமு௩ 
தேவி பெத்‌”த”லு பல்ககாயெ 
பா”விஞ்சி நீ பாத'முஈ த்யாக”ராஜு 
பா£வுக மநுகோ நாயெ த்ரிபுர (ஸுந்‌) - 
இரிபுர சுந்தரி தேவியே! உன்‌ இருவழகைவருணிக்கப்‌ பிரமன்‌ 
முதலிய தேவருக்கும்‌ சாத்தியமா? முல்லையை நிகர்த்த பற்களை 
யுடையவளே! சனந்தனர்‌ முதலியோரால்‌ வணங்கப்படுபவளே 
நான்‌ எம்மாத்திரம்‌? 
பளபளவென்று ஒளிவீசும்‌ உன்‌ முகக்‌ கையைக்‌ கண்டு 
சந்திரன்‌ இப்புவிக்கு வராமல்‌ (வானத்திலேயே) நின்றுவிட்‌ 
டான்‌. பிரகாசிக்கும்‌ உன்‌ வனப்பைக்‌ கண்டு மதனன்‌ அன்றே 
மறைந்து போனான்‌. நிலையான உனது கம்பீரத்தைக்‌ கண்டு 


சமுத்திர ராஜன்‌ நீர்‌ வடிவங்கொண்டு சடமானான்‌. திடமான 
உன்‌ தைரியத்தைக்‌ கண்டு மேரு பர்வதம்‌ சிலையாக மாறிற்று? 


568 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


உன்‌ கண்ணழகைக்‌ கண்டு வெட்கிக்‌ கயல்‌ மீன்கள்‌ கடலில்‌ 
மறைந்து வசிக்கத்‌ தொடங்கின. தாயே! உன்‌ புன்னகையின்‌ 
ஒளி உடலின்‌ விழவும்‌ சிவபெருமான்‌ வெண்ணிறங்கொண்டவ 
ராக ஆயினர்‌, மின்னும்‌ உன்‌ அணிகளையும்‌, பொன்னாடையின்‌ 
ஒளியையுங்கண்டு மின்னல்‌ ஒரு கணமும்‌ நில்லாததாயிற்று. 
பொன்னொளிர்‌ மேனியாளே! இனிய உன்‌ குரலோசை கேட்டு 
சரசுவதி தன்‌ கணவனான பிரமனின்‌ நாவைஇருப்பிடங்‌ கொண்‌ 
டாள்‌. 

பரிசுத்‌ தமாக்கும்‌ உன்‌ புகழைக்கேட்டு பக்தரின்‌ பாவங்கள்‌ 
எங்கோ ஓடி மறைந்தன. அனவரதம்‌ பெருகும்‌ உன்‌ கருணை 
யால்‌ நற்கவிகள்‌ காவியங்களை இயற்றலாயினர்‌. ' நீ திருமகள்‌ 
நாயகனுக்குத்‌ தங்கையென்று பெரியோர்‌ மகிழ்வுடன்‌ கூறலா 
யினர்‌, இத்தியாகராஜன்‌ உன்னையே தியானித்து உன்‌ பாதத்தை 
மங்களகரமென்று கருதலாயினன்‌. 


475 
அடா,ண ஆதி 
ய. *இலலோ ப்ரணதார்த்திஹருட”நுசு பே- 
ரெவரிடி“ரே சங்கருட”நி நீ (கி) 


௮. தலசி கரகி” சிரகாலமு பத”முந 

தூண்ட”மிடி”"ந நாயெட” த£ய லேதா”யெ (இ) 
ச: கர சரணயுரமு கொளு பு;ஜமுலு 

தாரணி ஸோக ம்ரொக்கக”லேதா” 

சரணமநுசு மொரலிட”லேதா”பஞ்‌- 

சதி'ச த்யாக'ராஜநுத நீ (கி) 


வணங்குபவர்‌ துயர்‌ தீர்ப்பவனென்றும்‌, நலம்‌ புரிபவ 
னென்றும்‌ இவ்வுலகில்‌ யார்‌ உனக்குப்‌ பெயரிட்டனர்‌? உன்னையே 
நினைந்து உள்ளமுருகி வெகுகாலம்‌ உனது திருவடிகளில்‌ தண்ட 
விட்ட என்னிடம்‌ உனக்குச்சிறிதும்‌ தயை இல்லாமற்‌ போயிற்றே! 

கை, கால்‌, மார்பு நெற்றி, தோள்‌ ஆகிய (எட்டு) அவயங்‌ 
வங்கள்‌ பூமியிற்படியுமாறு நான்‌ உன்னை (சாஷ்டாங்கமாக) 
வணங்கவில்லையா? **நீயே சரண்‌” என்று முறையிடவில்லையா? 
பஞ்சநதீசனே! தியாகராஜன்‌ வணங்கும்‌ தெய்வமே! 


ங்‌ " இருவையாறு பஞ்சநசேரைக்‌ குறித்த சீர்த்‌ தனை. 


ட்‌ 


இரண்டாம்‌ பாகம்‌ 


476 


அடா,ண 


ய, 


அ. 


4. 


1° 


* அம்ம தூர்மஸம்வர்தநி 
யாது” கோவம்ம மா- 
இம்மஹி நீஸரி யெவ- 
ரம்ம சிவுநி கொம்ம மா 


தாத்ரி த'ரகாயக ப்ரிய 

புத்ரி ம£தந கோடி மஞ்ஜுள - 
காத்‌'ரி அருண நீரஜதூள 
நேத்ரி நிருபம சுப, 
கா'த்ரி பீட நிலயே வர ஹஸ்த 
த்‌'ருத வலயே பரம ப- 
வித்ரி பக்த பால து'ரந்த'ரி 
வீரசக்தி நே நம்மிநா 


2. அம்ப” கம்பு“கண்டி | சாரு ௧- 


தம்ப” க'ஹு ஸஞ்சாரிணி 
பி”ம்பா“த1ர தடி" த்கோடி. 
நிபா"பூரி தூயா வாரிரிதி 
சம்ப”ராரி வைரி ஹ்ருச்சங்கரி 


. கெளமாரி ஸ்வரஜித 


தும்புரு நாரத” ஸங்கீ'த மாதுர்யே 
து” ரிதஹாரிணி மா 


. த/ந்யே த்ர்யம்ப”கே மூர்த,ந்யே 


பரமயோகி” ஹ்ருத"ய- 
மாந்யே த்யாக”ராஜ குல ௪- 


ரண்யே பதிதபாவநி கா- 


369 
ஆதி” 
_ய) 


(ய) 


(ந) 


(ய) 


* திருவையாறு தர்மஸம்வர்த்தனி அம்மனைக்‌ குறித்த கீர்த்தனை 


இ-24 


370 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனை கள்‌ 


ருண்யஸாக”ரி ஸதா” அப- 

ரோக்ஷமு கா”ராதா” ஸஹ்ய- 

கந்யா தீரவாஸிநி பராத்பரி ்‌ 
காத்யாயநி ராம ஸோத”ரி மா வி (ய) 


தாயே! தர்மஸம்வர்த்தனி! என்னை ஆட்கொள்வாய்‌. இவ்‌ 
வுலகில்‌ உனக்கு நிகர்‌ யார்‌ உளர்‌? பரமசிவன்‌ பத்தினியே! 

அன்னையே! இமவானின்‌ அருமை மகளே! கோடி மன்ம 
தரை நிகர்த்த அழகிய சரீரமுடையவளே! சிவந்த தாமரை 
யிதழையொத்த விழிகளையுடையவளே! இணையில்லாத சுப சரீர 
முடையவளே! ஸ்ரீ பீடத்தில்‌ நில்‌ பெற்றவளே! அழகிய கரங்‌ 
களில்‌ கங்கணமணிந்தவளே! தூய்மை பொருந்தியவளே! பக்த 
ரைக்‌ காப்பதில்‌ பொறுப்புடையவளே! வீரசக்தி! நான்‌ உன்னையே: 
நம்பினேன்‌. 

தாயே! சங்குபோன்ற கழுத்துடையவளே! அழகு மிகும்‌ 
கதம்ப வனத்தில்‌ சஞ்சாரம்‌ செய்பவளே! கோவைக்‌ கனியொத்த 
அதரமுடையவளே! கோடி மின்னல்களையொத்த ஒளியுடைய 
வளே! கருணாசாகரி! மன்மதனை எரித்த பரமகிவனின்‌ இதயத்‌. 
திற்கு இன்பமளிப்பவளே! கெளமாரி! குரல்‌ இனிமையால்‌: 
தும்புரு, நாரதர்‌ ஆகியோரின்‌ இசையை வென்றவளே! பாபங்‌: 
களை ௮கற்றுபவளே! 

பாக்கியவதி! பார்வதி தேவி! பூசிக்கத்‌ தகுந்தவளே! பரம 
பயோடியரின்‌ உள்ளங்களில்‌ போற்றப்படுபவளே! தியாகராஜ: 
னின்‌ குல தெய்வமே! பாவிகளையும்‌ புனிதமாக்குபவளே! 
கருணைக்கடலே! அனவரதமும்‌ பிரத்தியட்சமாகி சேவை தரலா 
காதா? காவேரி தீரத்தில்‌ வசிப்பவளே! பராத்பரி! காத்யாயனி! 
இராம சோதரி! 


417 
பே“க”ட” ரூபகம்‌ 
ப. *ஸுந்த”ரி நந்நிந்த'ரிலோ 
ஜூசி ப்‌“ரோவவம்ம த்ரிபுர (ஸுந்‌), 
அ.  ஸந்த£டி”யநிஇந்த”முகி, 
ஜாலமு வத்‌”த”ம்ம த்ரிபுர (ஸாுந்‌) 


ச. 1. பாலே பாலிதஸுரஜாலே க”ம௩ஜித ம- 
ராளே ஸ்வக்ருதாகி, லலீலே திலகாங்கித 
பா,லே நீ ப$க்தியு மேலே நீ த”யரா- 
தோலே தல்லி த்ரிபுர (ஸுந்‌), 


* இருவொற்றியூர்‌ திரிபுரசுந்தமியம்மனைக்‌ குறித்த ர்த்தனை 


இரண்டாம்‌ பாகம்‌ 7 377 


2... வாணீவிநுதே சுகபாணீ வரசேஷ 
வேணீ லலிதே கல்யாணீ ஸாம்ப”சிவுகி 
ராணீ மாது'ர்ய வாணீ ஈம்மிதி பூ'- 
போணி தல்லி தரிபுர ...  (ஸுந்‌) 
3. வாரீசஸ்துத க”ம்பீ'ரே யாதி”புரவி- 
ஹாரீ தீ'நஜநாதா'ரீ நக"ராஜ கு- 
மாரீ து£ஷ்கர்மவிதா"ரீ த்யாக”ராஜு 
கோரியுந்ஈ த்ரிபுர (ஸுந்‌) 
அன்னை திரிபுரசுந்தரியே! உன்‌ பக்த கோடிகளுள்‌ என்னை 
யும்‌ கடாட்சித்துக்‌ காப்பாற்று. மதிவதனியே! இது இரைச்‌ 
சலென்று கருதித்‌ தாமதம்‌ செய்யாதே. 
பாலா திரிபுரசுந்தரி! தேவர்‌ குழாங்களைக்‌ காப்பவளே! 
அன்னத்தை வென்ற நடையுடையவளே! பிரபஞ்சத்தை விளை 
யாட்டாக சிருஷ்டித்தவளே! நெற்றியில்‌ திலகமணிந்தவளே! 
உன்னிடம்‌ பக்தி செலுத்துவதே சிறந்தது. உன்‌ கருணேவராத 
தேன்‌ தாயே? 
சரசுவதியால்‌ வணங்கப்‌ பெறுபவளே! கரத்தில்‌ கிளியை 
ஏந்தியவளே! ஆதிசேடனையொத்த சடையுடையவளே! லலிதே! 
மங்களம்‌ பொருந்தியவளே! பரமசிவன்‌ நாயகியே! இன்மொழி 
யாளே! உன்னை நம்பினேன்‌. மலர்க்‌ கூந்தலுடைய தாயே! 
சமுத்திர ராஜன்‌ துதிக்கும்‌ கம்பீரமுடையவளே! திரு 
வொற்றியூரில்‌ விளங்குபவளே! எளிய மாந்தரின்‌ ஆதாரமே! 
மலையரசன்‌ மகளே! கொடிய கர்மங்களையகற்றுபவளே! தியாக 
ராஜன்‌ நாடும்‌ அன்னையே! 
478 
பந்துவராளி சாபு 
ப. *சம்போ” மஹாதேவ சங்கர கி£ரிஜாரமண (சம்‌). 
அ. சம்போ” மஹாதேவ சரணாக”த ஜநரக்ஷக 
அம்போ”ருஹலோசச பதா”ம்பு"ஐ ப;க்திம்‌ தேஹி (சம்‌) 
ச. பரமத”யாகர ம்ருக'த'ரத'ர க'ங்கா'த,ரத'ரணீ 
த'ரபூ ஷண த்யாக“ராஜ வரஹ்ருத'ய நிவேச 
ஸராரப்‌'ருந்த ” கிரீடமணி வர நீராஜிதபத“கோ”.- 
புரவாஸ ஸுந்த”ரேச கி”ரீச பராத்பர புவஹர (சம்‌) 


* சென்னைக்கடுத்த கோவூரில்‌ விளங்கும்‌ சுந்தரேசுவரப்‌ பெருமா 
கைக்‌ குறித்த 8ர்த்தனை. 


372 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


சம்போ மகாதேவ! சங்கர! மலைமகள்‌ நாயகனே! , சரண்‌ 
புகுந்தவரைக்‌ காப்பவனே! தாமரைக்‌ கண்ணனே! உனது 
திருவடி பக்தியை அருள்வாயாக. 

நீ மிகுந்த தயையுள்ளவன்‌. சந்திரனையும்‌ கங்கையையும்‌ 
(முடிமீது) அணிந்தவன்‌. ஆதிசேடனை ஆபரணமாகக்‌ கொண்ட 
வன்‌. இத்தியாகராஜனின்‌ தூய உள்ளத்தில்‌ வசிப்பவன்‌. தேவர்‌ 
குழாங்களின்‌ மணிமுடிகளால்‌ தீபாராதனை செய்யப்பெறும்‌ 
பாதன்‌. கோவூரில்‌ கோயில்‌ கொண்டவன்‌. சுந்தரேசன்‌, கைலா 
யத்தின்‌ அதிபதி. பரம்பொருள்‌. சம்சாரப்‌ பிணியைத்‌ தீர்ப்‌ 
பவன்‌. 


479 
பந்துவராளி ய 
ய. சிவ சிவ சிவ யநராதா” ஒரீ ங்‌ 
௮. பூவ ப'யபா"த'ல நணசுகோராதா” (சி) 


ச. 1. காமாதுல தெ”க”கோ”ஸி பர 
பா”மல பருல த|நமுல ரோஸி 
பாமரத்வமு நெடபா“ஸி அதி 
நேமமுதோ பி”ல்வார்ச்ச௩ ஜேஸி (சி) 
2. ஸஜ்ஜ௩ க'ணமுல கா”ஞ்சி ஓரி ப 
முஜ்ஜக”தீ'ச்வருலறி மதி நெஞ்சி 
லஜ்ஜாது"ல தொ”லகி"ஞ்சி தக 
ஹ்ருஜ்ஜஜமுகநு பூஜிஞ்சி (சி) 
3. ஆக'மமுல நுதியிஞ்சி பஹு த 
பா“கு”“லேநி பா*ஷலு சாலிஞ்சி 
பா“க“வலதுலதோ போ”ஷிஞ்சி வர 
த்யாக'ராஜ ஸந்நுதுட”நி யெஞ்சி (சி) 
மாந்தரே! (நீங்களனைவரும்‌) சிவ, சிவ, சிவவென்று ஜபம்‌ 
செய்து உலக வாழ்க்கையின்‌ தொல்லைகளைப்‌ போக்கிக்கொள்ளக்‌ 
கூடாதா? 
காமம்‌ முதலியவற்றை அடியுடன்‌ அறுத்து, பர ஸ்திரீகளை 
யும்‌ பிறர்‌ பொருளையும்‌ (விரும்புவதை) வெறுத்து, மூடத்‌ 
தனத்தை ஒழித்து, அதிநியமத்துடன்‌ வில்வதளம்‌ கொண்டு 
அருச்சனை செய்து (சிவ சிவ சிவ எனலாகா தர?) 
நல்லோரை அடுத்து, அவர்களே தெய்வங்களென்று மனத்‌ 


இல்‌ கருதி, வெட்கம்‌ முதலியவற்றை அகற்றி, இதயத்‌ தாமரை 
யில்‌'வனைப்‌ பூசித்து (நாமஸ்மரணை செய்யலாகாதா?) 


இரண்டாம்‌ பாகம்‌ 372... 


வேதங்களோ திப்‌ பரம்பொருளைத்‌ துதித்து, பயனற்ற பேச்‌ 
௬க்களை விலக்கி. பரம பாகவதருடன்‌ கூடி நாம சங்கீர்த்தனம்‌ 
செய்து, இத்தியாகராஜன்‌ வணங்கும்‌ தெய்வம்‌ அவனேயென்று 
கருதி (சிவ சவ சிவவென்று துதிக்கலாகாதா?) . 


480 
சுத்‌'தஸாவேரி ஆதி” 
ப. ஈத”ரிநி தெலுஸுகொண்டி. த்ரிபுரஸுந்‌- 

தரி நிந்நே சரணண்டி (த்‌) 


௮. மருநி ஜுகுடை*ந மா தசரத கு- | 
மாருநி ஸோத”ரி த“யாபரி மோக்ஷ (த) 
ச. 1. அம்ப” த்ரிஜக”தீச்வரீ முக,ஜித விது; 
_ பிம்ப யாதி”புரமு௩ நெலகொந்க ௧ந- 
காம்ப”ரி ஈம்மி௩வாரி கபீ*ஷ்ட வ- 
ரம்பு£ லொஸகு” தீ“௩லோகரக்ஷகி 
அம்பு"ஜப,வ புருஹூத ஸநந்த“ந 
தும்புரு நாரது”லந்த”ரு நீது” ப- 
தம்பு”நு கோரி ஸதா” நித்யா௩ந்‌- ்‌ 
தா”ம்பு“தி'லோ கோலலாடு”சுண்டே” (தூ) 
2. மஹதை“ச்வர்ய மொஸகி” தொலிகர்ம 
க'ஹந௩முநு கொட்டி ப்‌“ரோசுதல்லி 
கு'ஹ க”ஜமுக, ஜுநி யருண பங்கே- 
ரஹ நயந யோகி“ஹ்ருத்ஸத”ந 
துஹிநாசல த௩ய நீ சக்கநி 
மஹிமாதிசயம்முல சேதநு யீ 
மஹிலோ முநிக”ணமுலு ப்ரக்ருதி விஃ 
ரஹிதுலை நித்யாநந்து”லைந (த) 
3. ராஜித மணிக”ண பூ'ஷணி மத'க”ஜ 
ராஜக”ம௩ லோகசங்கரி த'நுஜ 


திருவொற்றியூர்‌ திரிபுரசுந்தரியம்மனைக்‌ குறித்த சர்‌.த்தனை; 


374 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ராஜகு”ருநி வாஸரஸேவ த௩- 

கே ஜந்ம ப,லமோ கநுகொ”ண்டிநி 
ஆ ஐந்மமு பெத்‌”த”லு தம மதி£லோ 
நீ ஜபமே முக்திமார்க” மநுகொந 
ராஜசேக ர௬ண்ட”கு” ஸ்ரீ த்யாக”- 
ராஜ மகோஹரி கெள”ரி பராத்பரி 


புகலிடம்‌ அறிந்துகொண்டேன்‌. திரிபுரசுந்தரி அன்னையே! 
உன்னையே சரணடைந்தேன்‌, மதனனைப்‌ பெற்றவனும்‌, எங்கள்‌ 
தசரத குமாரனுமான இராமனின்‌ சோதரி! கருணை நிறைந்த 
வளே? மோட்சம்‌ நல்கும்‌ (புகலிடம்‌ அறிந்து கொண்டேன்‌). 

நீ மூவுலகிற்கும்‌ ஈசுவரி. முகவழகினால்‌ சந்திரனை வென்ற 
வள்‌. திருவொற்றியூரில்‌ கோயில்‌ கொண்டவள்‌. பொன்னாடை 
யணிந்தவள்‌. நம்பினோர்க்கு அவரவர்‌ விரும்பும்‌ வரங்களை 
யருளி எளியோரைக்‌ காப்பவள்‌. பிரமன்‌, இந்திரன்‌, சனந்த 
னர்‌, தும்புரு, நாரதர்‌ முதலிய அனைவரும்‌ உன்‌ பொன்னடியை 
நாடி நித்தியானந்தக்‌ கடலில்‌ மிதந்து கொண்டிருக்கையில்‌ 
(புகலிடம்‌ அறிந்துகொண்டேன்‌.) 

பெருஞ்செல்வங்களை வழங்கி, பழவினையாகிய காட்டை 
யழித்துக்‌ காப்பாற்று, தாயே! முருகனுக்கும்‌, கணபதிக்கும்‌ 
அன்னையே! அன்றே மலர்ந்த செந்தாமரையொத்த விழியாளே! 
யோகியரின்‌ உள்ளத்துறைபவளே! இமவானின்‌ செல்வியே/ 
அபாரமான உன்‌ அதிசய மகிமையால்‌ இப்புவியில்‌ முனிவர்‌ 
குழாங்கள்‌ இயற்கையின்‌ பற்றையறுத்துப்‌ பேரானந்தமடையும்‌ 
(புகலிடம்‌ அறிந்து கொண்டேன்‌.) 

ஒளிவீசும்‌ மணிகளையணிந்தவளே! மதயானை போன்ற 
நடையுடையவளே! உலகிற்கு நலம்‌ புரிபவளே! எச்சன்மத்‌ தின்‌ 
பயனாகவோ அசுரரின்‌ ராஜகுருவான சுக்கிரனின்‌ கிழமையன்று 
(வெள்ளிக்கிழமை) உன்‌ தரிசனம்‌ கண்டு மகிழ்ந்தேன்‌. பிறவி 
முதல்‌ பெரியோர்‌ தங்கள்‌ மனத்தில்‌ உன்‌ ஐபமே முக்திக்கு 
வழியென்பதை அறிவர்‌. பிறைசூடிய பரமசிவன்‌ நாயகியே! 
அம்பிகே! பராத்பரி! 


481 
கல்யாணி ஆதி” 
ப. சஸுந்த”ரி நீ தி”வ்யரூபமுநு 
ஜூட” தநகு தொ”ரிகெ௩ம்ம (ஸுந்‌) 
௮. மந்தக”மந நீ கடாக்ஷபலமோ 
முந்த”டி பூஜாப, லமோ த்ரிபுர ஸுந்‌) 


* இருவொற்றியூரைக்‌ குறித்த கீர்த்தனை. 


இரண்டாம்‌ பாகம்‌ 475 


ச. 1. புவிலோ 1வரமெள ஸ்ரீமதா“தி” 
புரமு5 நெலகொர்௩ நீ ஸொக”ஸு விநி 
ஸுவிவேகுலை௩ ப்‌”ரஹ்மாதி 
ஸுரலு கு”ம்பு கூடி” 
கவி வாஸரபு ஸேவ கநுங்கொ“௩ 
கலுகு'நா யநி கரகு'சு மதி£லோ 
தி'வி த”த்தரமு படு”சுநுண்ட'கா” 
தீ£௩ ஜநார்த்தி ஹாரிணி த்ரிபுர (ஸுந்‌) 
2. கலிலோ தீ”ஈரக்ஷகி யநி ஸப? ் 
கலிகி'ந தாவுந பொ”க”டு”து“ஈம்மா 
ஸலலித கு'ண கருணாஸாக”ரி நீ 
ஸாடி யெவரம்மா 
அலஸி வச்சிநந்து”கு நா மகஸு 
ஹாயி செந்து” நா யநி யுண்ட“க”மறி 
கல கலமநி ஸுரஸதுலு வருஸகா” 
கொலுசு சுக்ரவாரபு முத்‌”து” த்ரிபுர (ஸுந்‌) 
3. நந்து க”ந்நதல்லி நா ஜந்மமு ்‌ 
நாடு” ஸப, லமாயெ நம்மா இபுடு” 
க'ந தூரித்‌“ருநிகி பைகமுவெலெ 
க" நுல பண்டு”வுகா” 
வ௩நஜநய௩ யெண்டு” பைருலகு ஜலமு 
வலெ சுப,தா"யகி காம 
ஜுகுநி ஸோத”ரி ஸ்ரீத்யாக”- 
ராஜமநோஹரி கெள”ரி (ஸுந்‌) 


திரிபுரசுந்தரியன்னையே! உனது திவ்விய வடிவைக்‌ காண 
எனக்கு வாய்ப்புக்‌ கிடைத்ததம்மா! மென்னடையாளே! இது 
உன்‌ அருட்பார்வையின்‌ பலனோ? அல்லது நான்‌ முன்‌ செய்த 
பூசையின்‌ பயனோ? 

இப்புவியில்‌ சிறப்புற்ற ஆதிபுரமென்னும்‌ திருவொற்றி 
யூரில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ உன்‌ திருவழகைக்‌ கேள்வியுற்று 
விவேகம்‌ நிறைந்த பிரமன்‌ முதலிய தேவர்கள்‌ ஒன்றுகூடி. 


1 நாரமெள 


276 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


வெள்ளிக்கிழமையன்று உன்‌ தரிசனம்‌ கிடைக்குமாவென்று , 
ஏங்‌ மனங்கரைந்து வானுலகில்‌ பதறும்பொழுது, எளியவர்‌ ' 
துயர்‌ தீர்ப்பபளாகிய உன்‌ (வடிவைக்‌ காணும்‌ பாக்கியம்‌ 
எனக்குக்‌ கிடைத்தது.) 

இக்கலியுகத்தில்‌ எளியோரைக்‌ காப்பவள்‌ நீயே என்று 
சபை கூடுமிடங்களெல்லாம்‌ புகழ்வேன்‌. இனிய குணங்கள்‌ 
நிரம்பிய கருணைக்‌ கடலே! உனக்கு நிகர்‌ யார்‌? களைத்து வந்‌ 
இருக்கும்‌ என்‌ மனம்‌ நிம்மதியடையுமாவென்று நான்‌ இருக்கை 
யில்‌ கலகலவென்று தேவ ஸ்திரீகள்‌ வரிசையாக வந்து உன்னை 
வணங்கும்‌ இனிய இவ்வெள்ளிக்கழமை சேவை (எனக்குக்‌ 
கிடைத்தது.) 

என்னைப்பெற்ற தாயே! என்‌ சன்மமே இன்று தான்‌ பயனு 
டையதாக ஆயிற்று. இன்று பரம ஏழைக்குச்‌ செல்வம்‌ கிடைத்‌ 
தது போலவும்‌, என்‌ கண்கள்‌ பெற்றபேறு போலவும்‌, வாடிய 
பயிருக்கு நீர்‌ போலவும்‌ (உன்‌ தரிசனம்‌ கிடைத்தது.) தாமரைக்‌ 
சுண்ணியே! நன்மை புரிபவளே! மன்மதனைப்‌ பெற்ற திருமா 
லின்‌ சோதரி! தியாகராஜனின்‌ (சிவனின்‌) மனத்தை வசீகரித்‌ 
தவனே! கெளரி! 


ற்‌ 482 
ஸாரங்க” சாபு 
ப. *ஏஹி த்ரிஜக”தீ£ச௪ சம்போ, மாம்‌ 
பாஹி பஞ்சநதீ'ச (௭) 
௮. வாஹிநீச ரிபுநுத சிவஸாம்ப” 
தேஹி த்வதீ'ய கராப்‌'ஜாவலம்ப”ம்‌ (ஏ) 


ச. 1. கங்காதர தீர நிர்ஜர ரிபு 
புங்க"வ ஸம்ஹார 
மங்க”ளகர புரப)ங்க” வித்‌ ருத ஸாகு- 
ரங்கா”ப்த ஹ்ருத”யாப்‌'ஜ 
ப்‌, ரங்க” சுபாங்க” (ஏ) 
2. வாரணாஜிந சேல 1ப/வோத”தி* 
தாரண ஸுரபால 
க்ரூர லோகாப்‌'ர ஸமீரண சுப்‌;ர ௪- 
ரீர மாமகாக! க்‌ 
ஹர பராத்பர (ஏ). 


*இருவையாறு பஞ்சநதீசரைக்‌ குறித்த 8ர்த்தனை, 2 
1 படவநீரதி? 


இரண்டாம்‌ பாகம்‌ 377 
3. ராஜசேக ர கருணாஸாக”ர ௩௧” 
ராஜாத்மஜா ரமண 
ராஜ ராஜ பரிபூஜிதபத” த்யாக'- 
ராஜ ரூப வ்ருஷ- | 
ராஜாதி, ராஜ | (ஏ) 
மூவுலதிற்கும்‌ ஈசனே வருக! சம்போ! பஞ்சநதீசுவரனே! 
என்னைக்‌ காத்தருள்‌. (சமுத்திரத்தை ஆசமனம்‌ செய்த) அகஸ்‌ 
திய மகரிஷியால்‌ வணங்கப்பெறும்‌ சிவபெருமானே! உனது 
தாமரைக்‌ கையினால்‌ எனக்கு ஆதரவு அளிப்பாயாக, 

(நீ) கங்கையையணிந்தவன்‌, தீரன்‌. தேவ சத்துருக்களின்‌ . 
தலைவர்களை வதைத்தவன்‌. நன்மை புரிபவன்‌. முப்புரமெரித்த 
வன்‌. மானைக்‌ கையிலேந்தியவன்‌. பக்தரின்‌ இதயத்‌ தாமரையை 
வட்டமிடும்‌ வண்டு. சுப சரீரமுடையவன்‌. 

யானைத்‌ தோலை ஆடையாக அணிந்தவன்‌. உலகவாழ்க்சை 
யென்னும்‌ கடலைத்‌ தாண்டச்‌ செய்பவன்‌.. தேவரைக்‌ காப்ப 
பவன்‌. கொடிய மனிதர்களென்னும்‌ மேகங்களைச்‌ சிதற அடிக்‌ 
கும்‌ காற்று. தூய சரீரமுூடையவன்‌? எங்கள்‌ பாவங்களையகற்று 
பவன்‌. பரம்பொருள்‌. 

சந்திரசூடன்‌. கருணைக்‌ கடல்‌. மலையரசனான இமவானின்‌ 
புதல்வியின்‌ நாயகன்‌. குபேரன்‌ வணங்கும்‌ பாதன்‌. தியாகேச 
னின்‌ உருவமுடையவன்‌ நந்திகேசுவரனை வாகனமாக உடை 
யவன்‌. 


483 
கல்யாணி ஆதி” 
ப. '  *சிவே பாஹி மா மம்பி”கே 
ச்ரித ப,லதா”யகி (சி) 


அ. , கவேர ஜோத்தர தீரவாஸிநி 
காத்யாயநி த1ர்மஸம்வர்தநி (சி) 
ச, 1. ஸ்வபாரவமெள நீ ப்ரபா(வமு மஹா- 
நுபா”வுராலை௩ பா!ரதிகி பொூக"- 
ட“பாரமையுண்ட்‌' பா'வஜாரா- 
தி பாம நே நெந்த பா$க்‌“யதா”யகி (சி). 
2, கலார்த।மிதி” சசிகலாத ரீ யுப- i 
வலாரி மாயாவிலாஸிநி ஸ- 


* திருவையாறு தர்மஸம்வர்த்தனியம்மனைக்‌ குறித்த 8ர்த்தனை. 


378 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 
கலாக”மநுதே பலாரியஈ௩ சுப'- 
ப,லாலொஸகு” பரம லாலஈம்மு௩ (சி) 
3. சராசரமயீ கராரவிந்த”மு- 
௩ ராம சிலுகநு பி"ரா௩ பூ”நி 
பராகுக” ஜூட”ராதுஸ்ரீரகு- 
வராப்துட”கு” த்யாக'ராஜவிநுதே (சி) 
பார்வதி தேவியே! அம்பிகே! தஞ்சமடைந்தவர்களுக்குப்‌ 
பலன்களையளிப்பவளே! என்னைக்‌ காத்தருள்‌. காவேரி நதியின்‌ 
வட கரையில்‌ கோயில்‌ கொண்டவளே! காத்யாயனி! தர்மஸம்‌ 
வர்த்தனி! 
இயற்கையாக அமைந்துள்ள உன்‌ மகிமையைப்‌ புகழ்வது 
கலைமகளாகிய சரசுவதிக்கே பாரமாக : இருக்கையில்‌ நான்‌ 
எம்மாத்திரம்‌? மன்மதனை யெரித்த சிவபெருமானின்‌ நாயகியே! 
கலைகளின்‌ பொருள்‌ இதுவே. சந்திர கலையையணிந்தவளே! 
விஷ்ணு மாயையே உருவானவளே! சகல வேதங்களாலும்‌ துதிக்‌ 
கப்படுபவளே! “பலே! நன்று!” என்று புகழுமாறு ௬ப பலன்‌ 
களையளிப்பாயாக. பரம வாத்சல்யத்துடன்‌ (என்னைக்‌ காத்‌ 
தருள்‌.) 
சராசரங்களில்‌ நிறைந்தவளே! தாமரையொத்த உன்‌ 
கரத்தில்‌ இராம நாமத்தைச்‌ செப்பும்‌ கிளியை எப்பொழுதும்‌ 
ஏந்தியும்‌, என்னிடம்‌ நீ பராமுகம்‌ காட்டலாகாது. இராம 
பிரானுக்கு ஆப்தனான தியாகராஜனால்‌ துதிக்கப்பெறுபவளே! 


484 ; 
கல்யாணி ரூபகம்‌ 
ய. *நம்மி வச்சிஈ நந்நு 

நயமுக” ப்‌*ரோவவே நிநு (ஈம்‌) 
அ. கொம்மநி வரமுல கொஸகே” 
கோவூரி ஸுந்த”ரேச (௩ம்‌) 


௪.  வேத'புராணாக'ம சாஸ்த்ராது”லு கு'மிகூ£டி" 
பாத”முலநு க”ஈஜாலக ப”திமாலி வேட” 
காத”ரூப “ஸ்ரீ ஸெளந்த”ர்யராயகீபதே பேத” 


* கோரைக்‌ குறித்த ஐந்து கருஇகளுள்‌ ஓன்று: 
2 ளெளந்தர்ய நாயபே மதபே$த 


இரண்டாம்‌ பாகம்‌ 379 


, உன்னையே நம்பி வந்தடைந்த என்னை அன்பு கூர்ந்து 
காத்தருள்‌. **இதோ பெற்றுக்கொள்‌”? என்று வரங்களை 
அருளும்‌ கோவூர்வாழ்‌ சுந்தரேசப்‌ பெருமானே! 

ம்‌ வேதம்‌, புராணங்கள்‌, ஆகமங்கள்‌, சாத்திரங்கள்‌ முதலியன 
ஒன்றுகூடி (தேடியும்‌) உன்‌ சரணாரவிந்தங்களைக்‌ காண முடியா 
மல்‌ உன்னைக்‌ கெஞ்சி இரந்தன. நாதமே உருவானவனே! 
செளந்தரிய நாயகியம்மனின்‌ கேள்வனே! மத வேறுபாட்டை 
அடிப்படையாகக்‌ கொண்ட, வாதங்களுக்குப்‌ புறம்பான வனே! 
தியாகராஜனுக்கு வரமளிப்பவனே! சுந்தரேச! 


485 
கல்யாணி ரூபகம்‌ 
ய. “ஈ௪ பாஹிமாம்‌ ஜக” (தீ) 
௮. ஆசரக”ண மத“ஹரண பி”- 
லேசயபூ)ஷ ஸப்தரு (ஷீ) 


ச. 1.ஸ்ரீநாத, கரார்ச்சித தொ”ரிகேநால்புல கீத”ர்ச௩ 
மேகாடி. தப:ப, லமோ நீ நாமமு.தொ”ரிகெ ட்‌ 
ஸ்ரீ நாரத“கா”நப்ரிய தீ“நார்தி நிவாரண பர- 
மாநந்தா”ர்ணவ 1தே”வ ய௩ாப ஜக ஸப்தரு (ஷீ) 
2, வ்யாஸார்ச்சித பாலித நிஜதா”ஸ பூலோக கை- 
லாஸம்ப”நு பல்குலு நிஜமே ஸாரெகு க”ண்டி. 
நீ ஸாடி யெவரய்யா நீ ஸாக்ஷ£த்காரமு௩ 
வேஸடீ லெல்ல தொ”லகெ” நேடே”ஜந்மமு ஸாப,ல்யமு (ஈ) 
3. ஸாமாதி” நிக”ம ஸஞ்சார.ஸோமாக்‌"நி தரணி லோசந 
காமாதி” க,ண்ட“ந ஸுத்ராமார்ச்சித பாத” 
ஹேமாசலசாப நிநுவிநா மரெவரு முநிமநோ 
தாம த்யாக”ராஜ ப்ரேமாவதார ஜக” (தீ) 


ஐகதீசனே! அரக்கர்‌ கூட்டத்தின்‌ மதத்தையடக்குபவனே! 
சர்ப்பத்தையணிந்தவனே! ௪ப்தரிஷீசுவரனே! என்னைக்‌ 
காப்பாற்று. 


* லால்குடியில்‌ எழுந்தருவியிருக்கும்‌ சப்தரிஷீசுவரரைக்‌ குறித்த 
கீர்த்தனை. 
72 தேோவயாநாப, தேோவயநாத। 


380 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


விஷ்ணுவினால்‌ அருச்சிக்கப்பெறுபவனே! அற்பர்களுக்கு 
இத்தரிசனம்‌ கிடைக்குமா? எந்நாள்‌ புரிந்த தவத்தின்‌ 
பலனாகவோ உன்‌ திருநாமம்‌ (எனக்குக்‌) கிடைத்தது. நாரத 
கானத்தில்‌ விருப்பமுள்ளவனே! எளியவர்‌ துயர்‌ களைபவனே! 
பரமானந்தக்‌ கடலே! 1அக்கினிக்குத்‌ தந்தையானவனே! 

வியாச மகரிஷியால்‌ போற்றப்பெறுபவனே! அடியார்களைப்‌ 
பாலித்தருள்பவனே! இது (லால்குடி) - பூலோக கைலாசம்‌ 
என்பது முற்றிலும்‌ உண்மையே என்பதை நான்‌ அடிக்கடி கண்டு 
கொண்டேன்‌. உனக்கிணை யாருளர்‌? உன்‌ சந்நிதியில்‌ (மாந்தரின்‌) 
துயர்கள்‌ அனைத்தும்‌ விலகிப்‌ போகும்‌. இன்றே என்‌ சன்மம்‌ 
பலனுடைத்தாயிற்று. ( 

சாமம்‌ முதலிய வேதங்களால்‌ துதிக்கப்‌ பெறுபவனே! 
சந்திரன்‌, அக்கினி, சூரியன்‌ ஆகிய முக்கண்களையுடையவனே! 
காமம்‌ முதலியவற்றை ஓழிப்பவனே! இந்திரன்‌ தொழும்‌ 
பாதனே! மேரு பர்வதத்தை வில்லாக உடையவனே! உன்னை 
யன்றி (எனக்கு) யாருளர்‌? முனிவர்‌ மனத்துறைபவனே! 
தியாகராஜனுக்கு ௮ன்புருவானவனே! 


486 
யமுநாகல்யாணி ரூபகம்‌ 
ப. *விதி' சக்ராது”லகு தொ”ரகுகா இடுவண்டி ஸ்ந்‌- 
நிதி! வேடு”க ஜூதாமு ராரெ (வி) 
௮. ஸுதீ;ஜு ரக்ஷகி தர்மாம்‌- 
பு”“திாசாயி ஸேவ ஜூட” (வி) 


ச. 1. உடு ப லெல்ல வருஸகா” பிருது'லநு பூட்‌ 
முகு, ௬ ருது லநு ப ட்டி 
நி'க*டு' கு ஜய ஐய மநகா” யாவேல்புல வெல 

அ கு பு 

படு“சுலு நிஜகாட்யமாட”கா” ஸமயம்பு”ந ப- 

ஸிடி” ஸுமவர்ஷமு கு”ரியக” வடி.” வடி”காமரகோடுலு 

ட” பட” பூ"மிநி த£ண்ட”மு லிட“கா” ஸந்‌- 

த்‌ ரி மு 
தோஷமுநநு கட”கண்டிநி ஜூசு ஸொக'ஸு (வி) 
பள்‌ 1. இங்கு. வரும்‌ “*யநாப ஐநக'” என்பதற்கு ““அக்கினிக்காத்‌ 
தந்தையானவனே?” என்று கல்லூரி வீரபத்திர சாஸ்திரியவர்கள்‌ 
பொருள்‌ கூறுகிறார்‌. *"அநாப'” என்பதற்கு **அக்கினி? என்ற அர்த்தம்‌ 
எங்கும்‌ காணப்படவில்லை. **தேவயாநாப ஐநக?' என்று வைத்துக்‌ 
கொண்டால்‌ **தேவயானையின்‌ நாதனான சுப்பிரமணியக்‌ கடவுளின்‌ 
தத்தை” என்று பொருள்‌ கூறலாம்‌. இது ஸ்ரீப(விஷ்ணு), வைதேஹீப 
(இராமன்‌) ளெளந்தர்ப நாயபே (ஸுந்தரேசர்‌) என்பதை யொக்கும்‌. 
“*தேவயநாத ஐநக”” என்ற பாடத்தை அனுசரித்து “தேவனே! 
அநாதைகளுக்குத்‌ தந்தைபோன்றவனே'!” என்று பமிடிபாடி. காமேசு 
வரராவ்‌ உரையெழுதியிருக்கிறார்‌. 

* இருவையாற்றைக்‌ குறித்த கீர்த்தனை 


இரண்டாம்‌ பாகம்‌ 381 


2. ஸ்ரீரமணிரி ஜூசி ப”ல்கக”நவரத்நால 
ஹாரபு ஸருலல்லாட”க” ஆமொலக நகபு 
கெள”ரவ மந்தடநு மெறயக” நாவேள ஸ௩க 
நாரதா”து”“லெல்ல பொ”க”ட”கா” கீரமுநநு 
பூரி ஸரிக” சீரகாந்தி மெறயகா” ச்ருங்‌- 
காரி கொலுவுண்டு” சுக்ரவாரபு ஸொக”ஸெல்ல்‌ஜூட” (வி) 


3. தருணாருண வத”௩ கமலிநி அத்யந்தமைந 
கருணாரஸ பூர்ண நேத்ரிநி ஸ்ரீ பஞ்சநத” 
புரமு5 நெலகொந்௩ தல்லிநி ஸ்ரீ த்யா- 
கராஜ பரிபாலிநி ஸர்வரூபிணி 
சரணாக”த வத்ஸலிநி வரமணுலு தக" த'க"யநி 
மெறயு கங்கணயுதகர பரதே"விரி ஸேவிம்ப (வி) 


பிரமன்‌, இந்திரன்‌ முதலியோருக்கும்‌ கிடைக்குமா 
இவ்விதமான சந்நிதி சேவை? காண்போம்‌ வாரீர்‌! அறிஞரைக்‌ 
காப்பவளும்‌, தர்மமென்னும்‌ கடலில்‌ துயில்பவளுமான 
இவ்வன்னையின்‌ சேவையைக்‌ காண பிரமன்‌ முதலியோருக்கும்‌ 
கிடைக்குமா?) 


மதியை நிகர்த்த முகமுடைய மாதர்‌ வரிசையாக நின்று 
அம்பிகையின்‌ விருதுகளைக்‌ கையிலேந்தி அடிக்கு அடி **ஜய ஐய?” 
வென்று முழங்க, தேவலோகத்து நாட்டியக்‌ கணிகையர்‌ அழகுற 
நர்த்தனம்‌ செய்ய, அத்தருணம்‌ பொன்‌ மலர்‌ மழையெனப்‌ 
பெய்ய, விரைவுடன்‌ தேவர்‌ குழாங்கள்‌ தடதடவென்று பூமி 
மீது விழுந்து வணங்க, சந்தோஷத்துடன்‌ (அம்பிகை) கடைக்‌ 
கண்ணால்‌ (அனைவரையும்‌) பார்க்கும்‌ அழகு (பிரமன்‌ முதலி 
யோருக்கும்‌ கிடைக்குமா? 


ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நோக்கி (அம்பாள்‌) ஏதோ கூறவும்‌, 
நவரத்தினங்கள்‌ பதித்த மாலைகள்‌ அசைந்தாடவும்‌, (அம்பிகை 
யின்‌) முல்லைச்‌ சிரிப்பின்‌ அழகினால்‌ சபை முழுதும்‌ ஒளி வீச, 
அச்சமயம்‌ சனகர்‌, நாரதர்‌ முதலியோர்‌ போற்றவும்‌, கரத்தில்‌ 
கிளியை ஏந்தி, சரிகைப்‌ பட்டாடையின்‌ பிரகாசம்‌ கண்களைப்‌ 
பறிக்க, லாவண்யவதியாகிய பராசக்தி கொலுவீற்றிருக்கும்‌ 
வெள்ளிக்கிழமை சேவையைக்‌ காண (பிரமன்‌ முதலியோருக்கும்‌ 
கிடைக்குமா?) 


அன்றே மலர்ந்த தாமரையொத்த முகத்‌ தவளும்‌, 
எல்லையற்ற கருணா ரசம்‌ ததும்பும்‌ விழியாளும்‌, திருவையாற்றில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ தேவியும்‌, தியாகராஜனை இரட்சிப்பவளும்‌, 
எங்கும்‌ நிறைந்தவளும்‌, அடைக்கலம்‌ புகுந்தவரைக்‌ காப்பவளும்‌, 


282 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌. 


விலையில்லா ரத்தினங்கள்‌ பளபளவென்று . பிரகாசிக்கும்‌ 
கங்கணங்களையணிந்த கரங்களை யுடையவளுமான இப்பரதேவதை 
யைச்‌ சேவிக்க (பிரமன்‌ முதலியோருக்கும்‌ கிடைக்குமா?) 


487 
*ஆந்தோ”ளிக (மே. 22) தே சாதி 
ப.  ராக'ஸுஈதா! ரஸபா௩மு சேஸி 
ராஜில்லவெ ஓ மநஸா } (ரா) 
௮. யாக” யோக” த்யாக” போக" ப,ல மொஸங்கே” (ரா) 
ச. ஸதாசிவ மயமகு” நாதோ”ங்கார ஸ்வர- 
விது'லு ஜீவந்முக்துலநி த்யாக”ராஜு தெலியு (ரா) 
மனமே! ராகம்‌ எனப்படும்‌ அமுத ரசத்தைப்‌ பருகி 
மலர்ச்சி பெறுவாயாக. அது யாகம்‌, யோகம்‌, தியாகம்‌, 


போகம்‌ இவற்றின்‌ பலன்களைத்‌ தர வல்லது. ஸதாசிவ (சுத்த 
சைதன்ய) ஸ்வரூபமான நாத்ம்‌, பிரணவம்‌, ஸ்வரம்‌ இவற்றை 
யறிந்தவர்களே ஜீவன்‌ . மூக்தரென்று . இத்தியாகரா ஜன்‌ 
அறிவன்‌. 


* மநுரத்‌வநி 


இரண்டாம்‌ பாகம்‌ முற்றிற்று, 


ர 


ஸ்ரீ 
தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 
மூன்றாம்‌ பாகம்‌ 


திவ்ய நாம ஸங்கீர்த்தனை 


488 
தோடி” ரூபகம்‌- 
ப, ரே மாநஸ சிந்தய ஸ்ரீராமம்‌ (ரே). 
ச. 1. ஸாகேதநக”ரநாது,நி ஸமாஈரஹித மாவருநி (ரே) 
2. க'தகாம ஜ௩ஹ்ருத”யார்ணவ கலாத;ருநி இளாதி/ புரி (ரே) 
3. ப*க்தாக' பயோத)ர ப்ரபஞ்ஜநுநி நிரஞ்ஜநுகி (ரே) 


4. விநதா த௩யார்த்தி தமோ விபா'கருநி சுபா,கருநி (ரே) 
5, தே'வேச ஸமாராத்‌;யுநி தி£க"ம்ப*ருநி சித'ம்ப'ருி (ரே) 
6, வந்தா£ரு ப்‌“ருந்தா”ரக வராப*யது”நி ராக; வுநி (ரே) 
7. வர த்யாக”ராஜார்ச்சித பதா”ம்பு"ஜுநிஸதா”ஹிதுநி (ரே) 


மனமே! இரா மனையே (என்றும்‌) நினைப்பாயாக. ஸாகேத 
நகரத்தின்‌ (அயோத்தியின்‌) அதிபதியும்‌, இணையற்ற திருமகள்‌ 
நாயகனும்‌, காமம்‌ முதலியவையற்ற சாதுக்களின்‌ இதய 
மென்னும்‌ கடலுக்குச்‌ சந்திரன்‌ போன்றவனும்‌, “பூமிதேவியின்‌ 
கணவனும்‌, பக்தரின்‌ பாவங்களெனும்‌ மேகங்களுக்குக்‌ காற்றை 
யொத்தவனும்‌, மாசற்றவனும, கருடனின்‌ துயராகிய 
இருட்டை யகற்றும்‌ சூரியனும்‌, நலம்‌ புரிபவனும்‌, இந்திரனால்‌ 
ஆரா திக்கப்படுபவனும்‌, திசைகளை ஆடையாக உடையவனும்‌, 
சைதன்யமே ஆவரணமாக உடையவனும்‌, அடிபணியும்‌ தேவர்‌ 
களுக்கு வரங்களையும்‌ அபயத்தையும்‌ அளிக்கும்‌ இராகவனும்‌, 


384 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி இர்த்தனைகள்‌ 


இயாகராஜனால்‌ அருச்சிக்கப்‌ பெறும்‌ தாமரைப்‌ பாதனும்‌, 
எப்பொழுதும்‌ இதம்‌ தருபவனுமாகிய (இராமனை நினைப்பாயாக) 


489 

தோடி” ஆதி” 
ப. ஹரி யநுவாரி ஸரி யெவ்வரே (ஹ) 
ச. 1. பலுவிதமுல தலபுல ரோஸி 

நிலவரமகு' பரக்தியு ஜேஸி 

மலயநி மதபே'த' மு கோ”ஸி (ஹ) 

2. கரகு சு மதி'லோ கா”மிஞ்சி ஹரி 
சரணமுலநு ஹ்ருத"யமுறுஞ்சி 
வர சுகமுக, தரநமநி யெஞ்சி (ஹ) 


3. ஈ ஸுக_மெறுக”நி ஜநசெலிமி 
வாஸுகி விஸமே மறிகொலிமி நிஜ 
தா“ஸுல ஸம்பா' ஷண ப”லிமிந்‌ (ஹ) 


4, டீ ஜபமு௩ ஹ்ருத”யமு வேக" 
ராஜில்லநு ஜேஸி௩ த்யாக'- 
ராஜநுதுநி பேருல பாக” (ஹ) 


“ஹரி”? யென்று நாவினால்‌ உரைப்பவர்களுக்கு நிகர்‌ 
யாருளர்‌? (மனத்தின்‌) பல வகைப்பட்ட எண்ணங்களை வெறுத்து; 
ஸ்திரமான பக்தியை மேற்கொண்டு, வீணான மத வேறுபாடுகளை 
அறுத்து, உள்ளமுருகி, மனத்தில்‌ ஆசை கொண்டு, ஹரியின்‌ 
இருவடிகளை இதயத்தில்‌ அமர்த்தி, ஸ்ரீசுகப்பிரம்மத்தின்‌ 
மொழிகளே செல்வமெனக்‌ கருதி (ஹரியென்று உரைப்பவர்‌ 
களுக்கு நிகர்‌ யார்‌?) 

இல்வின்பத்தை அறியாத மாந்தரின்‌ நட்பு வாசுகி யென்ற 
பாம்பின்‌ விஷமெனவும்‌, துருத்தியினால்‌ ஊதப்படும்‌ உலையென 
வும்‌ கருதி, மெய்யடியார்களுடன்‌ சம்பாஷணை பூரிவதே வலிமை 
யென்று துணிந்து, ஜபம்‌ செய்வதன்‌ மூலம்‌ இதயத்தை விரைவில்‌, 
மலரச்‌ செய்யும்‌ (இயாகராஜன்‌ துடிக்கும்‌) பகவானின்‌ பல 
இருநாமங்களை நன்றாகச்‌ சுவைத்து ' (ஹரியென்று கூவுகின்றவர்‌ 


களுக்கு இணை யாருளர்‌?) 


மூன்றாம்‌ பாகம்‌ 385 


490 
உ தியது! த்ரிச்ரலகு;வு 
ய. நமோ நமோ ராக'வாய அநிசம்‌ ட்‌ 
நமோ நமோ ராக;வாய 3 (௩) 
ச. 1. சுகநுதாய தீ£நப£ந்தவே ்‌ 
ஸகலலோக த'யாஸிந்த'வே (௩) 
2. ச்ரித து”ரிததமோ ப£ஹுரவயே 
ஸதத பாலிதாத்‌"பு£த கவயே (௩) 
3. நிஜூஸேவக கல்பக தரவே 
அஜ ருத்‌”ராத்‌“யமர ஸுகு”ரவே (5) 
4. தீ'நமாநவ க'ணபதயே 
தா”நவாந்தகாய ஸுமதயே ்‌ (௩) 
5, ஆயுராரோக்‌”ய தா“யிநே 
வாயுபோ'ஜி போ'கி“சாயிநே (௩) 
6. நூத்ந நவநீத ப)க்ஷ்£ணே 
பூ;தலாதி” ஸர்வஸாக்ஷிணே (5) 
7. வரக”ஜ கரதுலித பா”“ஹவே 
சரஜித தா'௩வ ஸுபா“ஹவே (௩) 


8. நாக'ராஜ பாலநாய 
த்யாக'ராஜ ஸேவிதாய (௩) 
அனவர ம்‌ இராகவனுக்கு (எமது) நமஸ்காரம்‌” (அவன்‌)' 
ட மதல்‌ ட்ட 2 தீனபந்து. உலகமனைத்திலு 
முள்ள கருணையின்‌ கடல்‌ போன்றவன்‌. . தஞ்சமடைந்தவரின்‌ 
பாவங்களென்னும்‌ இருட்டையகற்றுவதில்‌ பல _ குரியர்களை 
நிகர்த்தவன்‌. அற்புதக்‌ கவிகளைச்‌ சதா பாலிப்பவன்‌. மெய்யடி. 
யார்க்கு கற்பகத்தருவை யொத்தவன்‌. உருத்திரன்‌ . முதலி 
யோரின்‌ றெப்புற்ற குரு. எளியவர்களான சாதுக்களின்‌ பிரபு. 
அரக்கரை மாய்ப்பவன்‌.. சிறந்த அறிவாளி. ஆயுள்‌, ஆரோக்‌ 
இயம்‌ முதலியவற்றை யருள்பவன்‌. காற்றைப்‌ புசிக்கும்‌ 
ஆதிசேடன்‌ மீது பள்ளி கொண்டவன்‌. புதிதாகக்‌ கடைந்‌ 
தெடுத்த வெண்ணெயுண்பவன்‌. பூவுலகம்‌ முதலிய உலகங்‌ 
களுக்குச்‌ சாட்சியானவன்‌. சிறந்த யானையின்‌ துதிக்கை யொத்த 


* ஸ்ரீதியாகராஜ ஸ்வாமி இயற்றிய முதல்‌ கீர்த்தனை இதுவே 
"யென்று சில சரித்திரங்கவில்‌ காணப்பெறுகறது. 


இ-25 


386 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


கரமுடையவன்‌. சுபாகுவென்னும்‌ அரக்கனைக்‌ கணையினால்‌ 
வென்றவன்‌. ஆதிசேடனைப்‌ பாலித்தவன்‌. தியாகராஜனால்‌- 
சேவிக்கப்பெறுபவன்‌. 


491 
புந்நாக”வராளி (மே. 8) சாபு. 
ப. பாஹி கல்யாணஸுந்தர ராம மாம்‌ 
பாஹி கல்யாணஸுந்த”ர ராம (பா) 
ச. 1. சதி”வி௩வாட”நு கா”நு ராம 
இதி” பு*த்‌'த்‌'யநுசு தெ”லியலேநு (பா) 
2. பூஜியிஞ்சுடகு பு”த்‌“திலேக ராம 
ப”திமாலி திரிகி”திந்தா”க (பா) 
3. தி”ந திந முத£ரமு கொறகை ராம 
த,நிகுல கா”சிதீவறகை ்‌ (பா) 
4. ஆலு ஸுதுலபைநி ப்ரேம நீ ப- ்‌ 
தால நுஞ்சநைதி ராம (பா) 
5. ஸம்ஸார ஸுக மு ஸதமநி நாம 
ஸார மெறுக” மறசிதிநி (பா). 
6. விஷய ஸாகா, து£ல ரோயலேக 
விர்ரவீகி' மோஸமாய (பா) 
7. நேரமெந்தோ சேஸிநாநு ஏமி 
நேரமநுசு வேடிநா நு (பா) 
8, சுகஸந்நுத நந்நு க"ந்ந தண்ட்‌”ரி 
யொகபாரி சரண நுகொந்ந (பா): 
9. தம்மிகந்நுல ரகு'வீர நிநு 
நம்மிதி நந்நேலுகோரா ்‌ (பா) 
10. கிறு நம்முவாரிதே” மேலு ராம 
நீ பா" தஸேவ வேயிவேலு (பா) 


11. ஸாகேதராம நாமீத” ப்ரேம 
லேகுண்டு"டகு மரியாதா” (யா): 


மூன்றாம்‌ பாகம்‌ 387 


12. சரண்ய கோஸலராஜ ராம 
பரிபாலித த்யாக“ராஜ, 5 ௮ கர ட (பா) 


கல்யாணசுந்தர வடிவனான இராம! என்னைக்‌: காத்தருள்‌. 
நான்‌ கற்றவன்‌ அல்லன்‌. எது நற்புத்தி யென்பதை அறியா 
தவன்‌. உன்‌ பஜனையைச்‌ செய்ய புத்தியில்லாமல்‌ பிறரை 
இரந்து இதுவரையில்‌ திரிந்தேன்‌. தினந்தோறும்‌ வயிற்றுப்‌ 
பிழைப்பிற்காக தனிகர்களை நாடினேன்‌. மனைவி, : மக்கள்‌ மீது 
கொண்ட ஆசையை உன்‌ திருவடிகளில்‌ செலுத்த முடியாதவ 
னானேன்‌. இல்வாழ்க்கையின்‌. இன்பமே நிலையானதென்று 
எண்ணி உன்‌. திருநாம சாரத்தை அறிவதை மறந்தேன்‌: 
சிற்றின்பத்தை வெறுக்க முடியாமல்‌ கர்வத்தினால்‌ மோசம்‌ 
போனேன்‌. எத்தனையோ பிழைகள்‌ புரிந்தும்‌ மன்னிக்குமாறு 
உன்னை வேண்டினேன்‌. சுகர்‌ வணங்கும்‌ என்‌ தந்தையே! *“நீயே 
சரண்‌? என்று முறையிட்டேன்‌. தாமரைக்‌ கண்ணனான இரகுவீர ! 
உன்னையே நம்பிய என்னை ஏற்றுக்கொள்‌. உன்னை நம்பியவரின்‌ 
வாய்ப்பே சிறப்புற்றது. உன்‌ திருவடி சேவை பத்து 
லட்சத்திற்கு ஈடாகும்‌. ஸாகேத ராம! என்‌ மீது அன்பு 
காட்டாமலிருப்பது நியாயமல்ல. சரண்யனே! கோசலராம! 
இயாகராஜனைக்‌ காப்பவனே! 


, 492 
புந்நாக“வராளி ஆதி” 
ப. தவ தா”ஸோஹம்‌ தவ தா£ஸோஹம்‌ [ 

தவ தா£ஸோஹும்‌ தா'சரதே, (த) 
ச. 1. வரம்ருது'பா;ஷ விரஹிததோ”ஷ 
நரவரவேஷ தா”சரதே, (த) 
2. ஸரஸிஜநேத்ர பரமபவித்ர 
ஸுரபதிமித்ர தா” சரதே, . (த) 
3. நிந்நுகோரிதிரா நிருபமசூர 
நந்நேலுகோரா தா"சரதே, (த) 


4. ம௩விநி விநுமா மறவ ஸமயமா 
இ௩குல தமா தா'சரதே, (த) 


5. க'நஸமநீல முநிஜகபால 
கநகது'கூல தா'சரதே, (த) 


288 ஸ்ரீ இயாகராஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


6. தர நீவண்டி தை”வமு லேத£ண்டி. 
சரணநுகொண்டி தா'சரதே, (த) 


7. ஆக”மவிநுத ராக'விரஹித 
த்யாக'ராஜநுத தா”சரதே, (த) 


தயரதன்‌ மைந்த! நான்‌ உனது தாசன்‌. உன்னடிமை2 
இனிய பேச்சுடையவனே! (நீ) களங்கமற்றவன்‌. சிறந்த மானிட 


அவதாரம்‌ எடுத்தவன்‌. தாமரைக்‌ கண்ணன்‌. தூய்மை வாய்ந்‌ 
தவன்‌. இந்திரனின்‌ தோழன்‌. இணையற்ற சூரன்‌. நான்‌ உன்னையே 
வேண்டி நின்றேன்‌. என்னை ஏற்றுக்கொள்‌. என்‌ விண்ணப்பத்‌ 
தைக்‌ கேள்‌ என்னை மறக்க இதுவா தருணம்‌? சூரியகுலச்‌ 
செல்வமே! மேக வண்ணனே! முனிவரைக்‌ காப்பவனே! 
பீதாம்பரமணிந்தவனே! இப்புவியில்‌ உன்னைப்‌ போன்ற 
தெய்வங்கள்‌ எவருமிலர்‌. நான்‌ உன்னையே சரணடைந்தேன்‌. 
மறைகளால்‌ பேோற்றப்படுபவ னே! பற்றில்லாதவனே! 
தியாகராஜன்‌ வணங்கும்‌ தாசர்‌ த! 


493 
புந்நக”வராளி சாபு 
ய. எவரு தெலிய பொ”ய்யேரு 
விவரமுலேநி பூஜலு ஜேஸேரு (௭) 
ச. 1. முத முக ப'ருல ரூகலகு பூர 
ஸுத”துல காசிஞ்சி தா கூ”டு“டகு 
உத”ரமு நிம்புடகொறகு சால 
ஊரநூர திரிகே” ராவரகு (௭) 
2, கொந்க தொத்துல மாட மீரலேக 
அந்௩ த'ம்முல தல்லித£ண்ட்‌'௬ல நேர- 
மெந்நுடே பநிகா”நி ஸாரமை௩ 
பந்நக”சயா நீ பத“மு ஈம்மேரா (௭) 
3. ஆலு பி”ட்‌”ட'லநு நம்மேரு வாரி 
காசிஞ்சி பருல கொம்பல முஞ்சேரு 
காலுநிவல்ல நிண்டா£ரு ராம 
கஷ்டமு ஜெந்தி" பு;விநி பு"ட்டேரு (௭) 


மூன்றாம்‌ பாகம்‌ 389 
4, பெத்‌”த”லதோ க”ல்லலாடி” ராம 
பு”த்‌“தி/லேரநி த'நிகுல தா” வேடி” 
வத்‌”த”௩ வாரிதோ மோடி.” இட்லு 
பொத்‌”து” போவுடகா”நி பதிதுல கூடி” (எ) 
5, ஈஸுந மரியாத” லேது” நிண்டு” 
காஸு க”ல்கி”நவாநி கந்நிட வாது” 
ஆஸ நீயெட” க”ல்க”போ”து” நிஜ 
தா”ஸுலு எவரோக௩ சேதகா”து” (எ) 
6. பந்நுக” ம௩கே சக்தியநி 
ட்‌ கல்லல நுசுநு தொங்க” பக்தி 
அந்ந இதே”டி விரக்தி ராம 
கந்ந தண்ட்‌“ரி இதா” பேத'யுக்தி (௭) 
7. யோகு”லு மேநெறுங்க'லேக தம- 
கே க'தியநி த்‌)யாநிந்துருகா“க 
போ'கி"சய௩ ஏலுகோக ராம 
த்யாக'ராஜுநிபை நீ கிங்க பராகா (௭) 
(சாமானிய மக்கள்‌) விவரம்‌ அறியாமல்‌ ஏதோ பூசை 
செய்வார்களே தவிர,. உன்னை அறிந்துகொள்ளத்தக்கவரல்லர்‌. 
இன்பமாகப்‌ பிறர்‌ பணத்தையும்‌, பிறர்‌ பெண்டிரையும்‌ விரும்பி 
அவர்களையடையவும்‌, வயிற்றை நிரப்பவும்‌ இறுதிவரையில்‌ 
திரிவார்களே தவிர (உன்னை அறியார்‌). 
விலைக்கு வாங்கிய பெண்டிரின்‌ ' துர்ப்போதனையை மீற 
முடியாமல்‌ அண்ணன்‌, தம்பி, தாய்‌, தந்தை முதலியோரின்‌ 
குற்றங்களை நினைப்பதே இவர்களுக்குப்‌ பணியே தவிர, 
ஆதிசேடன்‌ மீது துயிலும்‌ உன்‌ திருப்பாதங்களை நம்புவார்களா? 
மனைவி, மக்கள்‌ மீது மோகங்‌ கொண்டு அவ்வாசையினால்‌ 
பிறர்‌ குடியைக்‌ கெடுக்க முற்படுபவர்‌. இராம! காலன்‌ புரியும்‌ 
யமயாதனையால்‌ கஷ்டப்பட்டுத்‌ திரும்பவும்‌ இப்புவியில்‌ பிறக்‌ 
கின்றனர்‌. 
பெரியோரிடம்‌ பொய்‌ பேசி, விவேகமற்ற தனிகரைத்‌ 
தேடித்‌ திரிந்து, உதவி புரியாவிடில்‌ அவர்கள்‌ மீது கோப்ங்‌ 
கொண்டு, பதிதருடன்‌ கூடிக்‌ காலம்‌ கழிப்பர்‌. 
பொறாமையுள்ள இடத்தில்‌ மரியாதை இராது. பெருஞ்‌ 
செல்வம்‌ படைத்தவனுக்கும்‌ இறுதியில்‌ அபதீர்த்தியே 
உண்டாகும்‌. ஆயினும்‌, உன்னிடம்‌ (அம்மாந்தர்‌) பக்தி 
செலுத்துவதில்லை. உண்மையான பக்தர்களை அறிந்துகொள்ள 
வும்‌ இவர்களால்‌ முடியாது. 


290 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


தங்கள்‌ பலமே மெய்யென்றும்‌, மற்றவை பொய்யென்றும்‌ 


கூறி மனிதர்‌ கள்ள பக்தி புரிகின்றனர்‌. இதுவா வைராக்கியம்‌? 
இராம! என்னப்பனே! இது ஒரு யுக்தியா? 

உண்மையான யோகியர்‌ ' மெய்ம்மறந்து வேறு கதியில்லை 
யென்று உணர்ந்து உன்னையே தியானிப்பர்‌:; . பாம்பின்‌ மீது 


சாபு 


துயில்பவனே! என்னை ஏற்றுக்கொள்ளாமல்‌ இன்னும்‌ பரா 
முகமா? 
494 
புந்நாக”வராளி 
ப. மாநஸ ஸஞ்சர ரே ராமே 


ச. 1. 


10. 


வரமுநி ப'க்தலோக சயார்யே 
பரமபாவ௩ நிர்ஜரவர்யே முக'ஜித பா$ர்யே 


. ஸ்வரஜித கரவ மாது'ர்யே 
ஸுரவைரி நிசய தமஸ்ஸூர்யே நிருபம்‌ செளர்யே 
.. விகஸித ஸரஸீருஹநேத்ரே ்‌ 
மகராங்க கோடி ஸந்நிப' கா”த்ரே கெளசிகமித்ரே 
. சுகமுக, விநுத ஸுசாரித்ரே i 


அகளங்க ஸீதா ஸுகளத்ரே கருணாபாத்ரே 


. அக'ணித லோக க'ணாதா;ரே 


ந5”வைரி ரிபு ஜலத”ஸ.ரே து"ர்ஜதூ"ரே 


. விக*ளித மத” ஹ்ருத”யாகா”ரே 


நிக”மாக”ம ஸஞ்சாரே ஹரிபரிவாரே 


. கமலாஸ௩ நுத கு”ணச்‌“ராமே 


கமலாரி சேக,ர ப்ரியராமே வாரித*ச்யாமே 


, கமலா ஹ்ருதய குமுத” ஸோமே 


அமலசித்த ஜநரிபு பீ£மே கோ“பிகாகாமே 


. வாகீசேந்த்‌'ர ருத்‌ ராதீ'சே 


ராக'லோப” மத”விநாசே ஸகலாதீ'சே 
டம்த்‌ 2 . 


ராஜராஜபூஜித ரமேசே 
த்யாக”ராஜ ஹ்ருத”யநிவேசே ஸாகேதபுரீசே 


(மா) 
(மா) 
(மா) 
(மா) 
(மா) 
(மா) 
(மா) 
(மா) 
(மா) 


(மா) 


(மா) 


மூன்றாம்‌ பாகம்‌ 897 


மனமே! ஸரீராமனிடம்‌ நிலைபெறுவாயாக: (அவன்‌) 
உத்தமரான முனிவர்‌, பக்தர்‌ குழாங்களினால்‌ பூசிக்கப்‌ 
பெறுபவன்‌. தூயவர்களான தேவர்களுக்குத்‌ தலைவன்‌. (நட்சத்‌ 
திர நாயகனான) சந்திரனை முகவழகினால்‌ வென்றவன்‌. குரலினி 
மையால்‌ மேக முழக்கத்தை ஐயித்தவன்‌. அரக்கர்‌ கூட்ட 
மென்னும்‌ . இருட்டைப்‌ பிளக்கும்‌ சூரியன்‌. இணையற்ற 
பராக்ரெமசாலி. மலர்ந்த தாமரையொத்த கண்ணன்‌. கோடி. 
மன்மதரை நிகர்த்த வடிவழகன்‌.. விசுவாமித்திரனுக்கு இதற்‌ 
தந்தவன்‌. ஸ்ரீ சுகப்பிரம்மத்தால்‌ (போற்றப்பட்ட நற்சரிதை 
யுடையவன்‌. களங்கமற்ற சீதா பிராட்டியின்‌. நாயகன்‌. கருணைக்‌ 
. கடல்‌. கணக்கில்லாத உலகங்களுக்கு ஆதாரமானவன்‌. 
பர்வதங்களுக்கு எதிரியான இந்திரனின்‌ விரோதிகளான அரக்க 
ரெனும்‌ மேகங்களைச்‌ சிதறவடிக்கும்‌ காற்று. துர்ச்சனர்களை 
விலக்குபவன்‌. மதத்தை யொழித்தவர்களின்‌ இதயத்தை 
இருப்பிடமாகக்‌ கொண்டவன்‌. வேத சாத்திரங்களில்‌ சஞ்சரிப்‌ 
யவன்‌. வானரங்களைப்‌ பரிவாரமாக உடையவன்‌. பிரமனால்‌ 
போற்றப்படும்‌ திவ்விய குணங்களையுடையவன்‌. பிறைசூடிய 
பெருமானின்‌ உயிர்த்‌ தோழன்‌. முகில்வண்ணன்‌. இலக்குமி 
யின்‌ உள்ளமெனும்‌ ஆம்பலை மலர்விக்கும்‌ சந்திரன்‌. நிர்மலசித்த 
முடையவர்களின்‌ எதிரிகளுக்கு அச்சம்‌ விளைவிப்பவன்‌. கோபி 
யரின்‌ (ஞானியரின்‌) விருப்பமே உருவானவன்‌. பிரமன்‌, 
இந்திரன்‌, உருத்திரன்‌ ஆகியோரின்‌ தலைவன்‌. ஆசை, உலோபம்‌, 
மதம்‌ ஆகியவற்றை ஓழிப்பவன்‌. அனைவருக்கும்‌ ஈசன்‌. குபேரன்‌ 
வணங்கும்‌ லக்ஷ்மிபதி. தியாகராஜன்‌ உள்ளத்துறைபவன்‌. 
அயோத்தி மன்னன்‌. 


495 
கண்ட ஜம்ப 
ப. ராம ராம ராமசந்த்‌”ர ஸ்ரீ 
ராம ராம கு“ணஸாந்த”ர (ரா) 
ச. 1. கல்லு கில்லு நீ கரமு பட்டி க்ரீ- 
க”ந்நுல க£ண்டே முந்நதி”தரமு (ரா) 
2. நாஜூபு நீஜூபு ஸரிகா” ஜேஸிதே ஜேயு 
நா ஸு, கமு எவரிகி யெறுக (ரா) 
3. இதி்‌ பு*த்‌தி/யநுசு யாகதிய்ய வேறே 
வேல்பு லேடிகி த”நகு ராமய்ய (ரா) 
4, செட்டப”ட்டநி நா பீதி ராம 
பொட்டு க'ட்டநி கந்யகரீதி (ரா) 


5. எவரிகி த£கு'நே பா”க” ராஜூ- 
புவலெ ராம த்யாக”ராஜ பரிபால (ரா) 


392 ஸ்ரீ இியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


இராமசந்திர! நற்குணங்கள்‌ நிரம்பியவனே! **கல்‌ 
கல்‌''லென்று (கங்கணங்கள்‌ ஒலிக்கும்‌) உன்‌ கரத்தை நான்‌ 
பற்றவும்‌, நீ கடைக்கண்ணால்‌ பார்ப்பதை விட வேறு எனக்கு. 
என்ன வேண்டும்‌? எனது நோக்கும்‌ உனது நோக்கும்‌. 
(கண்ணொடு கண்ணிணை) ஒன்றிவிடும்பொழுது நான்‌ பெறும்‌ 
இன்பத்தை யாரே அறியவல்லார்‌? இதுவே நற்புத்தியென்று 
நீ கட்டளையிடும்பொழுது எனக்கு இதர தெய்வங்கள்‌ எதற்கு? 
நீ என்னைக்‌ கைப்பிடிக்காவிடில்‌, மணமாகாத கன்னிபோல்‌ 
எனக்கு அச்சம்‌ ஏற்படுகிறது. உனது இராஜ பார்வை வேறு: 
யாருக்குப்‌ பொருந்தும்‌ ஐயனே! 


496 
அஸாவேரி ஆதி” 
ப. த”சரத, நந்த” ௩ தா”௩வமர்த”ந 
த”யயா மாம்‌ பாஹி (த) 
௪. 1, சாலுநு மாயாஜாலமு சேய 
ஜாலநு தோயஜாலயா ராய (த), 
2. ம௩ஸு௩ நாரீமணுலநு கோ”ரி 
ஜநுலதோ ஜேரி ஜெப்ப நீதா”ரி (தூ) 
3. தநிகுநி நெஞ்சி தநுவுநு பெஞ்சி 
வநிதல கா”ஞ்சி வத”ருது”பொ”ஞ்சி (த) 
4. நே பரதே”சி நேர்ப்புந கா”ஸி 
பா”பவே டாஸி பாவநு ஜேஸி (த்‌) 
5. ஸர்வமு நீவு ஸாரெகு ராவு 
க”ர்வமுலு லேவு க்‌”ரக்கு ப்‌"ரோவு (த) 
6. வலசிதி நீலவர்ண ஸுசீல 
சலமிக நேல ஸ்வாமி நே தாள (த்‌) 
7. ஸாகர சய ஸாரஸ௩யந 
த்யாக"ராஜாவ௩ தாரக ஸுகு”ண (த்‌) 
தயரதன்‌ மைந்த! அரக்கரை மாய்ப்பவனே! தயவுடன்‌ 
என்னைக்‌ காப்பாயாக. உனது மாயா ஜாலங்களெல்லாம்‌ 
போதும்‌. நான்‌ தாளமாட்டேன்‌. இதயத்‌ தாமரையில்‌ 


வசிக்கும்‌ பிரபுவே! என்‌ மனத்தில்‌ மாதரைக்‌ காமுற்றதால்‌ 
நான்‌ மாந்தருடன்‌ கூடி உனது பக்தி மார்க்கத்தை விளக்கு 
முடியா தவனானேன்‌. தனிகரை நாடி, இவ்வுடலை வளர்த்துப்‌ 


பெண்கள்‌ மீது காமம்‌ கொண்டு பிதற்றித்‌ திரிந்தேன்‌: 
பரதேசி. என்‌ துயரையறிந்து, அதையகற்றி, 
வந்து 
இருந்தும்‌ 
இல்லை. 


மூன்றாம்‌ பாகம்‌ 


இக்கணமே என்னைக்‌ காத்தருள்‌. 


393° 


என்னருகில்‌ 
என்னைத்‌ தூயவனாக்குவாயாக, அனைத்தும்‌ நீயாக. 
கருணை காட்டாயோ? எனக்கு இறுமாப்புச்‌ சிறிதும்‌. 
நீல வண்ணனே! 


'சீலமுடையோனே! சுவாமி! என்மீது கோபம்‌ ஏன்‌? நான்‌ 


பொறுக்கேன்‌. அலைகடல்‌ துயில்பவனே! தாமரைக்‌ கண்ண! 
தாரக நாமமுடைய சுகுணனே! 


497 


த;ந்யாஸி 


ப. 


ஸ்ரீராம தா”ஸதா”ஸோஹம்‌ அந 
நீரஜநேத்ர நீகேல ஸந்தே”ஹம்‌ 


. கட்டு கா“ஈராநி கு”ண்டா-ராம 


பட்டுகோ தா“ட நீபேரு தெப்பண்ட 


. சலசித்தமநு நலலகுநு ராம 


செலகு” நீ வாமஹஸ்தமு வைரியகு”நு 


. காமாது”லநு நக்ரபா”தா; தீர்ப்ப 


ராமய்ய நீ சேதி சக்ரமு லேதா” 


. அஹமநு ஜட”த்வமணசி ப்‌“ரோவ 


ஸஹஜமெள நீ சேதி சரமுலு லேவ 


. து'ஷ்கர்மமநு கொண்ட” லெக”ய ராம 


நிஷ்கல்மஷ பவநஜுடு”ண்ட” ஸத”ய 
ஜந௩ மரணமநு ஸுடி"நி நில்ப 
க'நமைந௩ நீயாஜ்ஞ கா”த”நு வடி'நி 


. ஜாதி கொகரு கூ£டி“நாரம்‌ ப்ரீதி 


சேத தெலிஸிகொண்டிமி நாமஸாரம்‌ 


1, v.v Ver" 
. பந்நுக” ப£வமதிகோ”ரம்‌ ராம 


நிந்நு விநாந்ய தை”வமுல நு கோரம்‌ 


. மத” மத்ஸரமுலநு க"ஜமுலகு நீ 


பத” கமலாங்குச ரேக, அங்குசமு 


சாபு, 


394 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனை கள்‌ 


10. சோகாது"லநு பர்வதமுலகு 


நீ கராங்கித வஜ்ரரேக, வஜ்ரமு (ஸ்ரீ 
1 1. வரகுண ராஜாதி;ராஜ ராம 
பரமபாவ௩ பாலித த்யாக”ராஜ (ரீ). 


ஸ்ரீராம! உனது தாசர்களுக்கு நான்‌ தாசன்‌ (தாசானு 
தாசன்‌) என்றால்‌ உனக்கேன்‌ சந்தேகம்‌? (சம்சாரமாகிய) கரை 
தெரியாத கடலைக்‌ கடக்க உன்‌ திருநாமமே தெப்பமாகும்‌. 
சித்தத்தில்‌ தோன்றும்‌ சஞ்சலங்களென்றும்‌ அலைகளுக்கு (அபய 
மளிக்கும்‌) உனது இடது கையே எதிரியாகும்‌. காமம்‌ போன்ற 
முதலைகள்‌ புரியும்‌ இடர்களை யொழிக்க உனது கையில்‌ 
சக்கராயுதம்‌ இல்லையா??? “நான்‌” என்ற சடத்‌ தன்மையை 
யகற்றி என்னைக்‌ காக்க உன்‌ கரத்தில்‌ அம்புகள்‌ இல்லையா? 
கொடிய வினைகளெனும்‌ மலைகளைத்‌ தாண்டச்செய்வதற்குக்‌ 
களங்கமற்ற வாயு குமாரன்‌ உளனன்றோ? தயை நிரம்‌ பியவனே! 
பிறப்பு, இறப்பெனும்‌ பெருங்‌ காற்றுடன்‌ கூடிய வெள்ளத்தின்‌ 
வேகத்தை நிறுத்த உனது ஆக்ஞையே போதும்‌. ஒரே சாதியைச்‌ 
சேர்ந்த நாங்கள்‌ (பக்தர்கள்‌) ஒன்றுகூடி பக்தி பரவசத்தினால்‌ 
உனது இருநாமத்தின்‌ சாரத்தை யறிந்துகொண்டோம்‌. 
சம்சாரம்‌ மிகக்‌ கொடியது. ஆகவே, உன்னையன்றி இதர 
தெய்வங்களை நாங்கள்‌ அடிபணியோம்‌. மதம்‌, பொருமை 
ஆகிய யானைகளுக்கு உன்‌ தாமரைப்‌ பாதத்தின்‌ அடையாளமே 
அங்குசம்‌ (யானைத்‌ தோட்டி). துயரம்‌ முதலிய மலைகளைப்‌ 
பிளக்க உன்‌ பொற்கையின்‌ இரேகைகளே வச்சிராயுதம்‌. 
உயரிய குணங்களுடைய இராஜாதி ராஜனே! பரமபாவந! 
தியாகராஜனைப்‌ பாலிப்பவனே! 


498 

பூபாலம்‌ (மே. 8) சாபு 
ப. *தி'நஜநாவ௩ ஸ்ரீராம தா” ௩வஹரண ஸ்ரீராம 

வீநவிமாந ஸ்ரீராம மீஈசரீர ஸ்ரீராம (தீ) 
ச, 1. நிர்மல ஹ்ருதய ஸ்ரீராம கார்முக பா£ண ஸ்ரீராம 

சர்ம ப லப்ரத” ஸ்ரீராம கூர்மாவதார ஸ்ரீராம (த) 

2. ஸ்ரீகர ஸுகு”ண ஸ்ரீராம ஸ்ரீ கரலாலித ஸ்ரீராம 
ஸ்ரீ கருணார்ணவ ஸ்ரீராம ஸூகரரூப ஸ்ரீராம (தீ) 


* ஸ்ரீ ஜயதேவ ஸ்வாமிகளின்‌ “*ப்ரளய பயோதி! ஜலே'” என்ற 
அஷ்டபதியைப்‌ போலவும்‌, ஸ்ரீ வேதாந்த தேசிகனின்‌ தசாவதார 
ல்தோத்‌்இரத்தைப்‌ போலவும்‌ அமைக்கப்பட்டுள்ளது இவ்வினிய தசாவ 
தார இவ்விய நாம£ர்த்தனை. பத்து அவதாரங்களையும்‌ எடுத்த பகவான்‌ 
ஜீ இிருஷ்ணன்‌ என்று ஜயதேவர்‌ கூறுவதுபோல்‌ தியாகராஜர்‌ அந்த 
பகவான்‌ ஸ்ரீராமனே என்று இந்த 8ர்த்தனத்தில்‌ அறுதியிடுகறோர்‌ 


மூன்றாம்‌ பாகம்‌ : 395 


3. ஸரஸிஜ ௩ய௩ ஸ்ரீராம ஸுரபதி விநுத ஸ்ரீராம 


நரவரவேஷ ஸ்ரீராம நரஹரிரூப ஸ்ரீராம (தீ) 
4. காமிதப லத” ஸ்ரீராம பாமரதூ”ர ஸ்ரீராம 
ஸாமஜவரத” ஸ்ரீராம வாம௩ரூப ஸ்ரீராம (தீ) 
5. அக[திமிராதி"த்ய ஸ்ரீராம வீக*ளித மோஹ ஸ்ரீராம 
.... ரகு,குலதிலக ஸ்ரீராம ப்‌,ருகு'ஸுதரூப ஸ்ரீராம (த) 
6. குசலவஜ௩க ஸ்ரீராம குசலத*சதுர ஸ்ரீராம . 
த'சமுக,மர்த“௩ ஸ்ரீராம த'சரத நந்த'ந ஸ்ரீராம (தீ) 
7. கலிமலஹரண ஸ்ரீராம ஜலஜப;வார்ச்சித ஸ்ரீராம 
ஸலலிதவசந ஸ்ரீராம ஹலத'ரரூப ஸ்ரீராம (தீ) 


8. ஸித்‌“த'ஜ௩ப்ரிய ஸ்ரீராம ப்ரஸித்‌'த,சரித்ர ஸ்ரீராம 


ப£த்‌த! ஸுவஸூ ஸ்ரீராம பு”த்‌“தா$வதார ஸ்ரீராம - தீ) 


9, ஜயகரநாம ஸ்ரீராம விஜயரத, ஸாரதே, ஸ்ரீராம 

பயநாச௩ ஹரே ஸ்ரீராம ஹயமுக ரூப ஸ்ரீராம (தீ) 
10. பா'க'வதப்ரிய ஸ்ரீராம ஆகமமூல ஸ்ரீராம்‌ 

நாக'ஸுசயர ஸ்ரீராம த்யாக”ராஜார்ச்சித ஸ்ரீராம (தீ") 


எளியோரைக்‌ காப்பவனே! ஸ்ரீராம! (நீ) அசுரரை மாய்ப்‌ 
வன்‌. கருட வாகன்ன்‌.' மச்சாவதாரம்‌ எடுத்தவன்‌. நிர்மல 
இதயமுடையவன்‌. கோதண்டமும்‌ பாணமும்‌ ஏந்தியவன்‌. 
இனிய பலனளிப்பவன்‌. ஆமையுருவானவன்‌. திருவளிக்கும்‌ 
அகுணன்‌. : இலக்குமியால்‌ அடிவருடப்பெறுபவன்‌. கருணைக்‌ 
கடல்‌. வராக அவதாரங்‌ கொண்டவன்‌. தாமரைக்‌ கண்ணன்‌. 
இந்திரனால்‌ தொழப்பெறுபவன்‌. மானிட உருவம்‌ பூண்டவன்‌” 
நரசிம்மாவதாரம்‌ எடுத்தவன்‌. விரும்பிய பலளிப்பவன்‌. பாமர 
சனங்களை விலக்குபவன்‌. கஜேந்திரனைக்‌ காத்தவன்‌. வாமன 
உருவங்கொண்டவன்‌. பாவங்களென்னும்‌ இருட்டைப்‌ பிளக்கும்‌ 
சூரியன்‌. மோகமற்றவன்‌. இரகு குலத்தின்‌ திலகம்‌. பரசு 
ராமனாக அவதரித்தவன்‌. குச, லவர்களின்‌ தந்தை. மங்களம்‌ 
புரிவதில்‌ நிபுணன்‌. இராவணனைச்‌ சங்கரித்தவன்‌. தசரதன்‌ 
செல்வன்‌. கலியின்‌ கொடுமைகளைப்‌ போக்குபவன்‌. நான்‌ 
முகனால்‌ துதிக்கப்பெறுபவன்‌. இனிய பேச்சுடையவன்‌'. கலப்‌ 
பையை ஆயுதமாகவுடைய பலராம அவதாரமெடுத்தவன்‌ 
சித்தர்களுக்கு (பவுத்த சன்னியாசிகளுக்கு) பிரியன்‌. பிரசித்தி 
பெற்ற சரிதையுடையவன்‌. நல்லாடையணிந்தவன்‌. புத்தாவ 
தாரம்‌ எடுத்தவன்‌. வெற்றிதரும்‌ திருநாமமுடையவன்‌ . 


296 ஸ்ரீ தியாகராஜஸ்வர்மி கீர்த்தனைகள்‌ 


அருச்சுனனின்‌ தேர்ப்பாகன்‌. அச்சத்தை யகற்றும்‌ ஹரி. 
குதிரை முகமுள்ள கல்கி அவதார ரூபன்‌. பாகவதரை நேசிப்‌- 


பவன்‌. வேதங்களுக்கு மூலமானவன்‌. ஆதிசேடன்‌ மீது 
துயில்பவன்‌. 
499 
ஸாவேரி ஆதி” 
ப. ஸ்ரீராம ராம ராம 
ஸீதா ஹ்ருஜ்ஜலதி* ஸோம (ஸீ) 
ச. 1. நீ பாத”முல பூக்தி நிண்டா”ரகா” கொஸகி” 
காபாடு” நாபாப மேபாடி ராம (ஸரீ 
2. பலிகி கொக்காள்ளிபுடு” பலுககுண்டே விடு” துகா 
குலமர்மமுலகெல்ல த”லசி நநு ப்‌*ரோவவய்யா (ஸரீ) 
3. பலுமாரு நிநு பா”டி பாடி” வேடு'கொந்நாநு 
கலகலமநி நாதோ ப”லுக வேமய்யா இபுடு” (ஸ்ரீ; 
4. லோகுல நெரநம்முகோக நீ பாத”முலிந்‌- 
தா”கநு மதி நுஞ்ச க்ரீ கண்ட ஜூட“வேமி (ஸ்ரீ) 
5. ராஜசேக,ர தே"வராஜ ராஜீவப)வ 
பூஜார்ஹ ஸ்ரீ த்யாக”ராஜுநி மொறாலகிஞ்சு (ஸ்ரீ) 


ஸ்ரீராம ராம! சீதையின்‌ இதயமெனும்‌ கடலுக்குச்‌ 
சந்திரனே! உனது திருப்பாதங்களின்‌ மீது பக்தி செலுத்தும்‌ 
வாய்ப்பை எனக்குப்‌ பரிபூரணமாக அருளி என்னைக்‌ காப்பாற்று- 
என்‌ பாவங்கள்‌ (உனக்கு) எம்மாத்திரம்‌? 

சில காலம்‌ நீயாகவே என்னுடன்‌ பேசிக்கொண்டிருந்த.- 
பின்னர்‌ இப்பொழுது பேசாமலிருந்தால்‌ விடுவேனா? உன்‌ குல 
மரபை நினைத்துப்‌ பார்த்து என்னை இரட்சிப்பாயாக. பன்முறை 
உன்னைப்‌ பாடிப்‌ பாடித்‌ துதித்து வேண்டினேன்‌. கலகலவென்று 
என்னுடன்‌ இச்சமயம்‌ பேசமாட்டாயோ? உலகோரை நம்பாமல்‌ 
நான்‌ இதுவரையில்‌ உனது இருவடிகளையே என்னுள்ளத்தில்‌: 
வைத்தும்‌ நீ கடைக்கண்ணாலும்‌ பாராயோ? சிவன்‌, தேவேந்‌ 
இரன்‌, பிரமன்‌ ஆகயோராலும்‌ பூசிக்கத்‌ தகுதியுள்ளவனே. 
இத்நியாகராஜனின்‌ முறையீட்டைக்‌ கேட்டு (இரட்சித்தருள்‌)! 


500 
ஸாவேரி சாபு 
ப. ஐய ஐய ஸீதாராம்‌ ஜய ஜய ரகுராம்‌ 
ஜய ஜய கல்யாணஸாுந்த”ர காருண்யராம்‌ (ஐ) 


மூன்றாம்‌ பாகம்‌ 397 


4. 1. சரணாக'த வத்ஸலாக”மஸார 


பரமபுருஷ ஈம்மிதிநி மகஸார (ஐ) 
2. பரிபூர்ண காருண்ய பாராவார 
ஸுர முநிஜஈ யோகி“க“ண பரிவார (ஐ) 


3. நீ மர்மமெறுக” ப்‌“ரஹ்மாது”ல வசமா 

ராமசந்த்‌“ர நிஜதா”ஸ ஸ்வவசமா (ஐ) 
4, நிசிசரஹரண தராதி'ப ராகா 

சசிமுக , நாபை நீகிந்த பராகா (ஐ) 
5. காவவே ஈநு ஸச்சிதா”நந்த£க;நமா 

நாவண்டி தீ” நுநி ப்‌”ரோசுட க'நமா (ஐ) 
6. நீவெ தை”வமகி நெற ஈம்மிநாநு 

தேவ நீது” நாமமே நம்மிநாநு (ஐ) 
7. அஜமுக பால நித்யாக“ராஜாத்‌- 

மஜ பதிநுத பாலித த்யாக"ராஜ (ஐ) 


ஜய ஜய கல்யாண சுந்தர காருண்ய ராம! தஞ்சமடைந்த 
வரைக்‌ காப்பவனே! மறைகளின்‌ சாரமே! பரமபுருஷ[ உன்னை 
மனமார நம்பினேன்‌. நிறைவு கொண்டவனே! கருணைக்‌ 
கடலே! தேவர்‌, முனிவர்‌, யோகியர்‌ ஆகியோரைச்‌ சுற்றமாகக்‌ 
கொண்டவனே! உன்‌ மர்மங்களை யறிய பிரமன்‌ முதலியோரா லும்‌ 
சாத்தியமா? இராமசந்திர! மெய்யடியார்க்கு வசமானவனே! 
அசுரரையழிப்பவனே! உலகாளும்‌ மன்னனே! முழுமதிவதனனே! 
என்‌ மீது உனக்கு ஏன்‌ இப்பராமுகம்‌? சச்சிதாநந்த சொரூ 
யனே! என்னைக்‌ காப்பாற்று. என்‌ போன்ற ஏழையைக்‌ காப்பது 
உனக்கு பாரமா? நீயே தெய்வமென்று நம்பினேன்‌. உன்‌ 
திருநாமத்தையும்‌ நம்பினேன்‌. பிரமன்‌ முதலியோரைக்‌ 
வ நித்தியனே! மலைமகள்‌ கணவனால்‌ தொழப்பெறு 
யவனே! 


501 
ஸாவேரி சாபு 
ய. இந்தகந்ந தெ”ல்பதரமா ஜக”- 
தீ'ச்வர நே நீகிதரமா நீதோ (இந்‌) 


ச. 1. நீடிலோநி ராஜீவமுரா ராம 
நிநு நம்மி ப்‌'ரதுகு ஜீவமுரா (இந்‌) 


398 ஸ்ரீ தியா கரா ஜஸ்வா மி &ீர்த்‌ தனைகள்‌ 


2. நீலே தந கிஹபரமு ராம i 
நிந்நு நம்மிந காபுரமு ட்‌ (இந்‌) 


3. க*முநு கோ”ரு சாதகமு ரீதி 

கா"சிதி தக ஹ்ருத்பாதகமு (இற்‌) 
4. ரஜநீசு ஜூசு குமுத”முரீதி 

ராஜில்லு நிநு ஜூட” முத”மு (இந்‌) 
3 நீ கருணே ராஜயோ'கமு மாகு 

நீ மாயமெ ராஜபோக”மு (இந்‌) 
6. ராகவ சுப'கர மூர்த்தே த்யாக”- 

ராஜு நீவாட'கி கீர்த்தே . (இற்‌), 


இதை விட (அதிகமாக) நான்‌ உன்னிடம்‌ கூறுவது 
சாத்தியமா? ஐகதீசுவரா! நான்‌ உன்னிடமிருந்து வேறுபட்ட 
வனா? உன்னை நம்பி வாழும்‌ வாழ்க்கை நீரில்‌ மலரும்‌ தாமரையை 
ஓக்கும்‌. உன்னை நம்பி இவ்வுலகில்‌ வாழ்ந்தால்‌ நீயே இக, பர 
சுகங்களை அளிப்பாய்‌. மேகத்தை (மழையை) விரும்பி நிற்கும்‌ 
சாதகப்‌ பறவைபோல்‌ என்‌ இதயத்‌ தாபம்‌ உன்னை எதிர்நோக்கு. 
இறது. சந்திரனைக்‌ கண்டு மலரும்‌ அல்லியைப்போல்‌ உன்னைக்‌ 
காண என்‌ மகிழ்ச்‌ பொங்குகிறது. உன்‌ கருணையே எனக்கு 
ராஜயோகம்‌. உனது மாயா விலாசமே எனக்கு ராஜபோகம்‌. 
இராகவ! சுபந்தரும்‌ மூர்த்தயே! தியாகராஜன்‌ உன்னைச்‌ 
சேர்ந்தவன்‌ என்பதே எனது புகழ்‌. 


502 

ஸாவேரி ஆதி” 
ப. ஸ்ரீராமசந்த்‌'ர ராக; வ ஸகல லோகா- 

தார த்வமேவ மாமவ (ஸ்ரீ 
௪. 1. கண்டி கெது”ருகா” ராரா ஸ்ரீ ராம நீ- 

வண்டி. தை”வமு கா”நரா (ஸ்ரீ) 

2. விண்டே யேட“கு போ”து”ரா ஸ்ரீராம நாபே- 
ரண்டே நீ கெந்த வாத”ரா (ஸ்ரீ) 


3. வேஸட தோசதா”யெகே நா மாட பரி- 

ஹாஸகமுக” போ”“யெகா (ஸ்ரீ) 
4, பதி கோபிஞ்சிதே மாஈவதியைந நிஜ- 
ஸதி ரீதி நடு"சுகோநா (ஸ்ரீ) 


மூன்றாம்‌ பாகம்‌ 399° 


5. *தல்லி கொ”ட்டிதே ஸரகு'௩ பா“லுடு” பத” 


பல்லவமுல விடு“ சுகா (ஸ்ரீ). 
6. அகலங்க கு£ணஸாந்த்‌'ர நாபை கபட மெஞ்‌- . 

சகு மய்ய. ராமசந்த்‌”ர ்‌ (ஸ்ரீ, 
7. பதி நீவு பரமபாவ௩ ஸ்ரீராம ஸத்‌”- 

கதி” நீவு ஸுந்த“ராக௩ (ஸ்ரீ, 
8. சாபத7ர ப'ரோவ யோசநா நிஜபூக்த 

பாப திமிர விமோசநா (ஸீ): 
9. தாஸுடெள” த்யாக”ராஜ ரக்ஷக சித்‌” 9- 

லாஸ ஸாகேதராஜ (ஸீ) 


ஸ்ரீராமசந்திர! இராகவ! சகல லோகங்களுக்கும்‌ ஆதாரமே! 
நீயே என்னை இரட்சிக்க - வேண்டும்‌. என்‌ கண்ணிற்கெதிரே 
வருக. உன்‌ போன்ற கடவளை எங்கும்‌ காணேன்‌. என்னைப்‌ 
பற்றிக்‌ கேள்வியுறும்பொழுதே நீ எங்கு போய்விடுகிறாய்‌? என்‌ 
பெயரைக்‌ கேட்டதும்‌ உனக்கேன்‌ பிடிவாதம்‌? என்‌ கஷ்டம்‌ 
உனக்குத்‌ தோன்றவில்லையா? என்‌ பேச்சும்‌ பரிகாசத்திற்‌: 
திடமானதா? கணவன்‌ கோபிக்கும்பொழுது மானவதியான 
பதிவிரதை நடந்துகொள்வதைப்போல்‌ நான்‌ நடக்கமாட்டேனா?' 
தாய்‌ அடித்தால்‌ மகன்‌ அவளுடைய தளிர்‌ போன்ற 
பாதங்களை அணைப்பதை விட்டுவிடுவானா? களங்கமற்ற குண 
நிதியே! என்னிடம்‌ வஞ்சனை செய்யாதே. எனக்கு நாயகனும்‌ 
கதியும்‌ நீயே. வில்‌ வீரனே! என்னைக்‌ காக்க யோசனையா? 
அடியார்களின்‌ பாவங்களென்னும்‌ இருளை யகற்றுபவனே? தாச 
னாகிய தியாகராஜனைக்‌ காக்கும்‌ சித்விலாஸ! ஸாகேதராஜ! 


503 
ஸாவேரி ரூபகம்‌ 
ப. ப“லமு குலமுயேல ராமப) க்தி காரணமு 
வெலயு ஸகல ஸித்‌“து'லெல்ல 
வெண்ட வச்சுகா”நி மேநு (பூ) 


* “ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தநந்த/யோ?”” 
ந ஜாது மாதுச்சரணெள ஜிஹாஸதி 
(ஆளவந்தாரின்‌ ஸ்தோத்ர ரத்நம்‌) 
(கோபத்தினால்‌ தாய்‌ வெறுத்துத்‌ தள்ளினும்‌) 
பால்‌ அருந்தும்‌ குழந்தை தாயின்‌ பாதங்களை விடுமா?) 
“அரிசினத்தால்‌ ஈன்ற தாய்‌ அகற்றிடினும்‌ மற்றவள்‌ தன்‌ 
அருள்‌ நினைந்தே யழும்‌ குழவி யதுவே போன்றிருந்தேனே”” 
்‌ (குலசேகராழ்வார்‌) 


400 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ச. 1. நீடகாகி மீநு முநுக” நிரத முத"ய ஸ்காஈமா 
தேடகநுலு கொங்க” கூ”ர்ச்ச தேவதேவ த்‌;யாநமா (ப£) 
2. பத்ரமுலநு மேயுமேக ப"லமை௩ யுபாஸ.மா 
சித்ரப்கஷூலெக”ய ஸூர்ய சந்த்‌” ருலகுஸாம்யமா (ப) 
3. கு'ஹல வேஷ கொடுலுண்டே கு£ணமு க”ல்கு” மெளநுலா 
க'ஹந௩முநநு கோதுலுண்டே க;நமெள வ௩வாஸமா (ப) 
4. ஜங்க'மமுலு ப“லுககுண்டே ஸங்க”திகா”“மெளநுலா 
அங்க”மு முய்யநி பா”லுரு யபுடு”தி“க”ம்ப'ருலா (ப) 
5, வலசு த்யாக'ராஜ வரது” வர ப*க்துலு ஸேயுப;க்தி 
செலகு” ஸகல ஜநுலகெல்ல செல்லி காஸெளநுகா” (ப') 


உடல்‌ வலிமையும்‌ நற்குலப்‌ பிறப்பும்‌ எதற்கு? இராம 
பக்தியே அனைத்திற்கும்‌ காரணம்‌. (அது இருந்தால்‌) சகல 
இத்திகளும்‌ தாமாகவே பின்‌ தொடர்ந்து வரும்‌. 


காக்கையும்‌ மீனும்‌ தனமும்‌ தண்ணீரில்‌ மூழ்கினால்‌ அது 
உதய ஸ்நானமாகுமா? கண்களை மூடியவண்ணம்‌ கொக்கு 
அமர்ந்திருந்தால்‌ ௮து கடவுள்‌ தியானமாகுமா? ஆடு இலை 
இன்றால்‌ அது உபவாசமாகுமா? மின்மினிப்‌ பூச்சிகள்‌ வானில்‌ 
பறந்தால்‌ அவை சூரிய சந்திரருக்கு நிகராகுமா? குகைகளில்‌ 
வேஷதாரிகள்‌ வசித்தால்‌ ரிஷிகள்‌ ஆகிவிடுவார்களா? காடுகளில்‌ 
குரங்குகள்‌ வசித்தால்‌ அது வனவாசமாகிவிடுமா? (துறவி 
வேடம்‌ பூண்ட) ஜங்கமர்‌ (என்ற வகுப்பினர்‌) பேசாமலிருந்தால்‌ 
௮து மெளனமா? உடலை மூடிக்கொள்ளா த பச்சிளம்‌ குழந்தைகள்‌ 
இகம்பரராவாரா? பக்தனாகிய தியாகராஜனுக்கு வரமளிக்கும்‌ 
தெய்வத்தின்‌ மீது அடியார்கள்‌ செலுத்தும்‌ பக்தியே சகல 
ஜனங்களுக்கும்‌ செலாவணியாகும்‌ நாணயமாகும்‌. 


504 
ஸாவேரி 2 சாபு 
ப. ஸ்ரீராம ராமாச்ரிதுலமு கா”மா 
நேரமா ப்‌“ரோவ பாரமா (ஸ்ரீ 


ச, 1. ம௩ஸா நா மாட விரி ஸாரெகு 
முக்தி க”நுமீ மஞ்சித”நுமீ (ஸ்ரீ) 
2. பலுவித) கர்மம்பு”லயந்து”மர்மமு 
தெலிஸிகோ ஹரிநி கலுஸுகோ (ஸ்ரீ) 


.மூன்றாம்‌.பாகம்‌ . :. ்‌ 408 

3. லோகுலு தம த்ரோவ யேகமந்து”ரு ஒப்பு -, : , : 
{ ்‌ கோகவே மோஸபோ”கவே . : ஸரீ 
4, மாடி மாடிகி நூநெ ரோடியெத்து”லு திருகு” 


தா.டிரா மத மேபாடிரா ' (ஸ்ரீ) 
5, ஆ மதமுலயந்து” நேமமு ஸத்யமு 
யேமரபோ“கு பாமர - ட (ஸ்ரீ) 
ட, க/த்யந்தரமு லேது” ப்ரத்யேகமு௩ ஜூடு* டி 
நித்யுநி க்ருத க்ருத்யுகி (ஸ்ரீ) 
7.. தொலி பூவ நாடகமுல ஜேயு பாபமூ எட்‌ 
தொலகு”நு ஸுகமு கலுகு”நு பல்க ஸ்ரீ) 
:8. நா த£லபுலநுண்டு” ஸ்ரீது“நி ம௩ஸெந்து” 
மீத'நோ எவரி போ“த,கோ (ஸ்ரீ 
9. ஜாட“தெ”லுஸுகொநி வேடு'கொர்௩ நந்நு 
ஜூட“டு” மாடாடடு” (ஸ்ரீ) 
10. க்ரோத'லோப'முலதோ பா"தி,ஞ்சி௩ யா- 
ராத;நோ லேக சோத,நோ (ஸ்ரீ) 
11. ஸதயுநி சிறுகவ்வு வத”நுநி பத பக்தி 
வத”லநு எந்து” கதாலநு  ' (ரீ) 
- 42. நேமமுக” தொலி நோமுக தொ”ரிகிக 
ராமுறி ஜிதகாமுநி த்‌ (ஸீ) 
13. சீலுநி ஸத்‌“கு£ணசாலிகி ஜூசுடே 
சாலுநு அந்யமேலநு ஸரீ) 
14, வலராஜ ஜ௩குறி வலசுது”நநி பேர 
கொ”லுதுநு யமுநி கெ”லுதுநு (ரீ) 
15. நா ஜயமுநு த்யாக'ராஜுநி ராஜாதி, 
ராஜுநகு கூ£ர்து ராஜிரி (ஸீ 


ஸ்ரீராம! நாங்கள்‌ உன்னையே தஞ்சமடைந்தவர்களல்லவா? 
ஏதேனும்‌ பிழை புரிந்தோமா? அல்லது எங்களைக்‌ காப்பது 
உனக்கு பாரமா? மனமே! என்‌ பேச்சைக்‌ கேட்டு எப்பொழுதும்‌ 
முக்தியையே தேடு, அதுவே இறந்தது. 
26 


4 


402 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


நீ புரியும்‌ பல செயல்களின்‌ மர்மத்தை யறிந்துகொள்: 
ஹரியைக்‌ கலந்துகொள்‌. மாந்தர்‌ தாம்‌ பின்பற்றும்‌: வழி 
யொன்றே சிறந்ததென்பர்‌. அதை ஒப்புக்கொண்டு மோசம்‌. 
போகாதே. செக்கில்‌ பூட்டிய மாடுகளைப்போல்‌ திரும்பத்‌. 
திரும்பச்‌ சுழன்று திரியும்‌ வழியும்‌ அது. 

மதம்‌ எம்மாத்திரம்‌? மதங்களிலுள்ள நியமங்களையும்‌. 
உண்மைகளையும்‌ அறியாமல்‌ ஏமாறாதே. பாமர மனமே 
சாசுவதனும்‌, நிறைவேறிய பணிகளையுடையவனும்‌, தனித்‌. 
தெய்வமுமாகிய இராமனைக்‌ கண்டுகொள்‌. வேறு கதியில்லை. 
முற்பிறப்புக்களில்‌ நீ செய்த பாவங்கள்‌ அகன்று போய்‌ சுகம்‌, 
கிடைக்கும்‌. 

என்‌ நினைவில்‌ சதா நிற்கும்‌ அவன்‌ மனம்‌ எங்கு; 
சென்றதோ? இது யார்‌ போதனையோ? அவனைத்‌ தரிசிக்கத்‌ 
தெரிந்தகொண்டு அவனை இரக்கும்‌ என்னை அவன்‌ பார்ப்பா 
தில்லை. பேசுவதுமில்லை. நான்‌ புரியும்‌ ஆராதனை குரோதம்‌, 
உலோபம்‌ முதலியவற்றுடன்‌ கூடியதா? அல்லது இது அவன்‌ 
செய்யும்‌ சோதனையோ? 

தயையும்‌, புன்சிரிப்பும்‌ கூடிய அவன்‌ பாத பக்தியை நான்‌ 
என்றும்‌ விடேன்‌. சிறிதும்‌ அசையமாட்டேன்‌. நியமத்துடன்‌: 
கூடிய பழைய நோன்பின்‌ பயனாகக்‌ கிடைத்த இராமனை, 
காமமற்றவனை, சீலனை, நற்குணசாலியைப்‌ பார்ப்பதே. 
மேலானது. மற்றவை எதற்கு? மன்மதன்‌ தந்தையாகிய 
அவனைக்‌ காமுற்று, அவன்‌ நாமத்தை ஜபம்‌ செய்து யமனையும்‌ 
வெல்வேன்‌. அந்த வெற்றியையும்‌ எனது பிரபுவாகிய ஸ்ரீராம 
னுக்கே அர்ப்பணம்‌ செய்வேன்‌: 


505 
நாத"நாமக்ரிய ஆதி” 
ய, கருனணாஜலதே; தா”சரதே, 
கமநீயாநந ஸுகு"ணநிதே* (க): 
ச. 1. நீ மயமேகா” நிலநு 
ஏமநி நே தூ'ருது'நு . (க), 
2. நிஜதா“ஸுல யநுப'வமொகடி 
நிறு தெ”லியரி ஜு மத மொகடி (௧) 


3. வலசுசு நாமமு ஸேயுத”ரே 

தூலசுசு பொத்‌”“து” போகொ”“ட்டு து'ரே (க) 
4. ஸாக்ருதமு லொப்பகி”ந்துரே நீ 

ப்ரக்ருதிநி தெ”லிஸேகி“ந்துரே (௧) 


மூன்றாம்‌ பாகம்‌ 402 


5 ம௩ஸாரக” பூ”ஜிந்துரே 


மாடி. மாடிகி யோஜிந்துரே (௧) 
6. நிநு க£நுலநு ௧”௩ கோருது”ரே ௩வ- 

நிநு,லப்‌“பி£௩ ஸுக, முநு கோரரே (௧) 
7. தமலோ மெலகு”சு நுந்து'ரே 

தாரகரூபுநி க“ந்து“ரே | (4 
8. நீவந்நிடயநி ப£ல்குதுரே 

நீவே தாநறி குலுகுது”ரே (௧) 
9. பா;க”வத ப்ரஹ்லாத ஹித ராம 

பா'வுக த்யாக”ராஜநுத (௧) 


கருணைக்‌ கடலே! தாசரதி! முகவழகனே! நற்குண நிதியே! 
இவ்வுலகமே உன்‌ மயமானது. (ஆகவே) இதை நான்‌ எவ்வாறு 
நிந்தனை செய்வேன்‌? உனது பக்தர்களின்‌ அனுபவம்‌ வேறு. 
உன்னையறியாத மாந்தரின்‌ மதம்‌ வேறு. (பக்தர்கள்‌) உன்னையே 
விரும்பி, உன்‌ பெயரையே ஜபம்‌ செய்து, அனவரதமும்‌ 
தியானித்து, நற்செயல்களை உனக்கே அர்ப்பணம்‌ செய்து, உன்‌ 
இயற்கையை உணர்ந்து, மனமாரப்‌ பூசித்து, சதா உன்‌ 
மகிமையை எண்ணிக்‌ காலம்‌ கழிப்பர்‌. கண்ணார உன்னைக்‌ காண 
விரும்பி, நவநிதிகள்‌ அளிக்கும்‌ சுகத்தையும்‌ வேண்டாமல்‌, 
அடியார்கள்‌ நடுவில்‌ மகிழ்ச்சியுற்று, தாரகரூபனை தரிசித்து, 
நீயே அனைத்தும்‌ என்று கூவி, **நீயே தாங்கள்‌'* என்று பெருமித 
மடைந்து: மகிழ்வர்‌. (இது பாகவத தர்மம்‌). இப்படிப்பட்ட 
பிரஹ்லாதன்‌ முதலிய பாகவதர்களுக்கு இதந்தரும்‌ இராம! 


506 

ஸெளராஸஷ்ட்ரம்‌ ஆதி” 
ய. மேலு மேலு ராம நாம ஸுக, 

மீ த/ரலோ ம௩ஸா 

பா ,லலோசஈ௩ வால்மீகாதி” 

பா”லா நிலஜாது“லு ஸாக்ஷிக” (மே) 
ச. 1. நிண்டு” தா£ஹமு கொ”ந்௩ஈ மநுஜுலகு 

நீரு த்‌'ராகி'௩ ஸுக,ம்பு“கண்டே 

சண்ட” தா'ரித்‌'ர மநுஜுலகு த,௩ 

பா”ண்ட”மப்‌“பி“ந ஸுக,ம்பு'கண்டே (மே) 


£04 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


2. தாபமு ஸைரிஞ்சநி ஐநுலகம்ருத 

வாபி யப்‌”பி“ந ஸுக ம்புகண்டே : 

தா“புலேக ப்‌யமந்து” வேளல்‌ 

தைர்யமு கல்கு” ஸுக ம்புகண்டே (மே) 
3. ஆகலி வேளல பஞ்சப/க்ஷ்ய பர- 

மாக்க மப்‌'பி"௩ ஸுக,ம்புகண்டே 

ஸ்ரீகருடெள” ஸ்ரீராமுகி மஸ 

சிந்திஞ்சு ஸுக, ம்பு" கண்டே (மே) 
4, ஸாரஹீநமெள க்ரோத, ஸமயமு௩ 

சாந்தமு க”ல்கு“ஸுக,ம்பு”கண்டே . 

நேரடி மூடு, லகு ஸகல வித்யா 

பாரமு தெ”லியு ஸுக, ம்பு"கண்டே ்‌ (மே) 
5. ராமுநிபை நிஜப£க்தி கலிகி" கா” 

ரஸமு தெ”லிஸிக ஸுக,ம்பு“கண்டே 

பாமர செலிமி ஸேயநி வாரி 

பா”வமு லோகி ஸு,கம்பு*கண்டே (மே) 
6. சேயத"கு” வேதா”ந்த விசாரண 

சேயக” க”ல்கு” ஸுக,ம்பு“கண்டே 

பா”யக நிர்குண பாவமுக'ல பரப்‌“ரஹ்‌- 

மா நுப£வஸுக,ம்பு"கண்டே (மே) 
7. ராஜஸ தாமஸ கு£ணமுலு லேறி 

பூஜலு க"ல்கு” ஸுக,ம்பு“கண்டே 

ராஜசிகா ,மணியை௩ த்யாக”- 

ராஜு கொஸங்கு” ஸுக,ம்பு"கண்டே (மே) 

மனமே! நெற்றிக்‌ கண்ணனாயெ சிவன்‌, வால்மீகி முதலி 


யோர்‌, பார்வதி, அனுமன்‌ ஆகியோர்‌ சாட்சியாக, இராம நாம 
சுகமே இப்புவியில்‌ சாலச்‌ இறந்தது. இ 

மிகுந்த தாகம்‌ கொண்ட மாந்தர்க்குத்‌ தண்ணீர்‌ பருகும்‌ 
சுகத்தைக்‌ காட்டிலும்‌, ப்ரம்‌ ஏழைக்குப்‌ பணக்‌ குவியல்‌ 
இடைத்த இன்பத்தைக்‌ காட்டிலும்‌, தாபம்‌ பொறுக்க முடியா த 
மனிதருக்கு அமுதம்‌ நிறைந்த குளம்‌ கிடைத்த மூழ்ச்சியை* 


மூன்றாம்‌ பாகம்‌ : 405 


காட்டிலும்‌, புகலின்றி அச்சம்‌. விளைந்த சமயம்‌ தைரியம்‌ ஏற்‌ 
பட்ட அமைதியைக்‌ காட்டிலும்‌ (இராம நாம சுகம்‌ சாலச்‌ 
சிறந்தது). 1 தம்‌ 

பசி மிகுந்த சமயம்‌ பஞ்ச பக்ஷ்ய பரமான்னம்‌ கிடைத்த 
சுகத்தைக்‌ காட்டிலும்‌, திருவளிக்கும்‌ ஸ்ரீராமனை உள்ளத்தில்‌ 
நினைக்கும்‌ பேரானந்தத்தைக்‌ காட்டிலும்‌, : சாரமற்ற கோபம்‌ 
ஏற்படும்‌ சமயம்‌ சாந்தம்‌ நிலவிய மகிழ்ச்சியைக்‌ காட்டிலும்‌, 
ஒன்றுமறியா மூடருக்கு சகல வித்தைகளின்‌: எல்லை.கை கூடிய 
ஆனந்தத்தைக்‌ காட்டிலும்‌ (இராம நாமத்தின்‌. இன்பம்‌ மிகச்‌ 
சிறந்தது). 

இராமபிரானின்‌ மீது நிஜபக்தி பிறந்து கானரசம்‌ அறியும்‌ 
சுகத்தைக்‌ காட்டிலும்‌, பாமர மக்களின்‌ உறவை நாடாதவரின்‌ 
உள்ளத்தில்‌ தோன்றும்‌ மகிழ்ச்சியைக்‌ காட்டிலும்‌, உசிதமான 
வேதாந்த விசாரணை செய்வதாலேற்படும்‌ நிம்மதியைக்‌ காட்‌ 
டிலும்‌, இடைவிடாமல்‌ நிர்க்குண பாவத்துடன்‌ கூடிய பரப்‌ 
பிரம்ம அனுபவத்தின்‌ இன்பத்தைக்‌ காட்டிலும்‌ (இராம நாம . 
சுகம்‌ சாலச்‌ சிறந்தது). . 


507 
கெள”ரீ (மே. 15) . ஆதி” 
ப. ஜய ஜய ஸ்ரீரகு,ராம ஸஜ்‌- ்‌ 
்‌... ஜ௩ஹ்ருத£யார்ணவ ஸோம ்‌ (ஐ) 
ச. 1. ஸம்மதமு௩ நா மேநு நீ 
ஸொம்மநி வேடு'கொர்நாநு பட்டத்‌ (ஐ) 
2. க'திஹீ நுடை” யலஸி வச்‌- ! ்‌ 
சிதி நீவே கா”வலஸி . . (ஜ) 
3. அந்யுல நே கோரிதிநா ரா- , 
ஜந்ய நிந்நு தூ”ரிதிரா (ஐ) 
4, நிந்ரே நாமதி” கோர ராம 
நந்நலயிஞ்சுட மேர (ஐ) 
5. நநு மறவகு சுபகரமா நிந்‌- 
நநுஸரிஞ்ச நா தரமா (ஐ) 
6. மாகிக நெவ்வரு லேரு ஜூட்‌ : 
நீகிக ந்யாயமு கா”து” லி , ்‌ (ஐ) 
7. ஆத”ரிஞ்சநு பராகா ஈ ச்ம்‌ 
கே,த'மு லிக நெந்தா'க.. "௫ 


* மங்கள கைசிகியிலும்‌ பாடப்பெறுகின்றது. ந 


406 


14. 


20. 


21. 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


, விபரீதமு லெஞ்சிதிரோ ஏ- 


யபராத;மு ஜேஸிதிநோ 


, வாஸி லேத”நுசு சலமோ நே 


ஜேஸிக பூஜாப, லமோ 


. நீ ஸரி வேல்புலு லேரு ராம 


நா ஸரி தீ*நுலு லேரு 


_ தெலுபநு எவ்வரு லேதா” நா 


கலவரமுலு விஈராதா” 


. பாத“முலகு வந்த”நமு நா 


மீத” நேல த”ந்த”நமு 


. தாளஜால யீ ரட்டு ராம 


ஜாலமேல செயி பட்டு 
நரவரு லீ த$ரலோ௩ நீ 
கருண லேத"௩க"வலெநா 


. நேர மெஞ்சுடகு போக ஸரி 


வாரல நவ்வக”நீக 


௨ மாநமு நீதே" ஸும்மீ அபி; 


மா௩மு நேலு கொம்மீ 


. பாத”முலே க"தியண்டி கலி 


பாத; தரமு கா"தண்டி . 


. சக்கநி நீ ரூபமுநு க”நி 


ஸொக்கிதி நா ஹ்ருத”யமுந 


கட கட பாவு நாம ம௩- 


ஸிடு திருக”நி ஸ்ரீராம 
ஆஸிஞ்சிக நாபைநி நீ 

காசு நிண்ட” த£ய ராநி 

நா பாக்ய”மு நீதே”ரா பத்‌'ம- 
நாபா மர பரிவார 


(ஐ) 
(ஐ) 
(2) 
(8) 
(ஐ) 
(ஐ) 
(8) 
(9) 
(ஐ) 
(ஐ) 
(ஐ) 
(ஐ) 
(ஐ) 


(ஐ) 


மூன்றாம்‌ பாகம்‌ 407 


28. சாலு சாலு ரகு!வீரா ஈந்‌- 


நேலுகோர ம௩ஸார (ஜ) 
23. ராஜித ௩வமணிபூ1ஷ த்யாக”- 
ராஜவிநுத ம்ருது“பாஷ (ஐ) 


ஸ்ரீரகுராம! நீ வெற்றி பெறுக! நல்லோர்‌ இதயமெனும்‌ 
கடலுக்குச்‌ சந்திரனே! சம்மதத்துடன்‌ இவ்வுடல்‌ உனது சொத்‌ 
தென்று அர்ப்பணம்‌ செய்தேன்‌. வேறு சுதியின்றி உடல்‌ 
சார்ந்து உன்னையே வேண்டி வந்தடைந்தேன்‌. பிறரை விரும்‌ 
பினேனா? க்ஷத்திரிய வீரனே! உன்னைத்‌ திட்டினேனா? என்‌ மனம்‌ 

சுபமளிப்பவனே! என்னை மறந்துவிடாதே. உன்னைப்‌ பின்‌ 
யற்ற என்னாலாகுமா? எனக்கு வேறு ஒருவருமிலர்‌. என்னை நீ 
வேடிக்கை பார்ப்பது நியாயமல்ல. என்னைக்‌ காக்கப்‌ பராமுகமா? 
இத்துயரம்‌ இனி எத்தனை நாள்‌? விபரீதமாக ஏதாவது நினைத்‌ 
(தேனா? அல்லது அபராதம்‌ ஏதாவது புரிந்தேனா? நம்மிரு 
வருக்கும்‌ வாசியில்ல்யேன்று கோபமா? இது நான்‌ செய்த 
பூசையின்‌ பயனோ? . உன்னையொத்த : தெய்வங்களும்‌ என்னைப்‌ 
போன்ற அகதிகளும்‌ இலர்‌. 

இதை உன்னிடம்‌ தெரிவிக்க யாருமிலரா? என்‌ கவலைகளைக்‌ 
கேட்கலாகா? உன்னையே அடிபணிந்தேன்‌, என்னிடம்‌ ஏன்‌ இந்த 
ஜாலம்‌? இந்நிந்தையைத்‌ தாளமாட்டேன்‌. கபடமின்றி என்னைக்‌ 
கைப்பற்று: இவ்வுலகில்‌ நல்லோர்‌ உனக்குக்‌ கருணையில்லை 
யென்று கூறவேண்டுமா? பிழைகளைப்‌ பொருட்படுத்தாதே. மற்‌ 
றோர்‌ நகைக்க இடமளிக்காதே. இவ்விஷயத்தில்‌ மானம்‌ உன்னு 
டையதே. என்‌ மீதுள்ள அபிமானத்தைப்‌ பாதுகாப்பாயாக. 

உன்‌ பாதமே கதியென்றேன்‌. கலியின்‌ கொடுமையைத்‌ தாள 

மாட்டேனென்றேன்‌. உனது திவ்விய வடிவத்தைத்‌ தரிசித்து 
மதிமயங்கனேன்‌. அந்தோ! பாவன நாமத்தாய்‌! உன்‌ மனம்‌ 
இங்கு திரும்பட்டும்‌. உன்னைக்‌ காதலிக்கும்‌ என்மீது உனது 
தயை பரிபூரணமாக வரட்டும்‌. எனது பாக்கியம்‌ நீயே. பதும 
நாப! தேவரால்‌ சூழப்பெறுபவனே! இது போதும்‌. மனமார 
என்னை ஏற்றுக்கொள்‌. ஒளி வீசும்‌ புதிய மணிகளையணிந்தவனே! 
இனிய பேச்சுடையவனே! 


508 
'ஸெளராஷ்ட்ரம்‌ ரூபகம்‌ 
ப.  . பாஹிமாம்‌ ஹரே மஹாநுபா;வ ராக;வ (பா) 
ச. 1. பாஹி ராம யநுசு ரேயு பக'லு கொ”லிசிதி 
பாஹி ராம நீவநுசு ஸம்பத”நு வலசிதி (பா) 


2. பாஹி ராம யநுசு பாறி பாறி கோரிதி 
பாஹி ராம நாம முக்தாப,லமு லேரிதி (பா) 


408 ஸ்ரீ இயாகராஜ்ஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


3. பாஹி ராம யநுசு பு)விறி பாக” பு£ட்டிதி 


பாஹி ராம யநுசு க”ட்டி பட்டு ப”ட்டிதி ' (பா 
4. பாஹி ராம யநுசு நீது! பத”மு ஈம்மிதி . 

பாஹி ராம யநுசு மநஸு பா”கு”க்‌”ரம்மிதி (பா) 
5. பாஹி ராம யநுசு நீது” ப'தமு பா'டி“தி 

பாஹி ரரம யநுசு பரமபத”மு வேடி"தி : (பயா) 
6. பாஹி ராம யநுசு த்‌”யா௩பருட” நைதிநி . 

பாஹி த்யாக”ராஜ விநுத பக்துடை”திநி . (பா), 


ஹரே! மகானுபாவ! .இராகவ! என்னைக்‌ காத்தருள்‌. நான்‌ 
இரவு பகலாக உன்னையே சேவித்தேன்‌. செல்வமனைத்தும்‌ நீயே 
யென்று கருதி உன்னை விரும்பினேன்‌. திரும்பத்‌ திரும்ப உன்‌ 
னைக்‌ கோரினேன்‌. உனது திரு நாமம்‌ நல்முத்தைவிடச்‌. சிறந்‌ 
தது. நான்‌ இப்புவியில்‌ நற்பிறப்பெடுத்து உனது மந்திரத்தைக்‌ 
கெட்டியாகப்‌ பற்றினேன்‌. உனது திருப்பாதத்தை நம்பிய 
என்‌ மனம்‌ உன்‌ மயமாகிவிட்டது. உன்மீது பதங்கள்‌ (பாக்கள்‌) 
பாடி நான்‌ பரமபதத்தை வேண்டினேன்‌. உனது தியானத்‌ 
தையே மேற்கொண்டு உன்‌ பக்தனானேன்‌, 
௮ 509 

ஸெளராஷ்ட்ரம்‌ சாப 
ப. விநயமுநநு கெளசிகுநி வெண்ட சநிநாங்க்‌,௬- 

லநு ஜூசேதெ'ந்கடிகோ அந்து” 

வெறுக ராதிநி நாதி ஜேஸி௩ சரணமு- 

லநு ஜூசே தெ ந்டிகோ 

௧;நமை௩ சிவுநி சாபமுநு த்‌ ருஞ்சிக பாத”- 

முநு ஜூசே தெ ந்டிகோ 

ஐஜநகராஜு பால க”டிகி”ந யாகாள்‌- ்‌ ்‌ 

ளநு ஜூசே தெ”ந்நடிகோ (வி 
ச. 1. சநுவுந ஸீதநு பொட்டு கட்டி கரஃ 

முநு ஐூசே தெந்கடிகோ கோப-' 

முக ப்‌'ருகு'ஸுது சாபப”ல மந்துகொக்ஈ பா”- 

ஹுநு ஜூசே தெந்மிகோ 


2: 


மூன்றாம்‌ பாகம்‌ 
வ௩மு௩ ஐநி விராது”நி ஜம்பி௩ சேது- 
லநு ஜூசே தெ”ந்நடிகோ அல்லஃ" 
முரி ஜநுலநு க'நி யப'யமிச்சி௩ ஹஸ்த- . * 
முநு ஜூசே தெந்டிகோ -' 
தகு தா“நே காகாஸுருநி காசி'௩ சர- 
முநு ஜூசே தெ'ந்டிகோ க்ஷண- 2 
மு௩ ப£ஹுரத, முல்‌ பொடி" ஜேஸி௩யஸ்த்ர- 
முநு ஜூசே தெ”ந்௩டிகோ 
கந ப'லுடை'௩ வாலிநி ஜம்பி௩ பாண- 
முநு ஜூசே தெ”ந்௩டிகோ ஆ- 
வாரிதி” மத”க”ர்வ மணசிக ஸாயக- 
முநு ஜூசே தெ'ந்கடிகோ 


, கநிகரமு௩ விபீ'ஷணுநி ஜூசி௩ கந்நு- 


லநு ஜூசே தெ”ந்௩டிகோ ராவ- 


. ணுநி கொட்டி பேத” கபுலு லேவ ஜூசு த்‌ ௬ுஷ்‌- 


டிநி ஜூசே தெ'ந்கடிகோ 


்‌ வநசராதி'புநி ஜல்லக”ஜூசிக நேத்ர- 


முநு ஜூசே தெ”ந்௩டிகோ அநு- 

தி*நமு லங்க வர்தி”ல்லநு ஜூசுலோச௩- 
முநு ஜூசே தெந்கடிகோ 

க'நமைந புஷ்பகமு௩ ராஜில்லிந ஸொக- 
ஸுநு ஜூசே தெ”ந்நடிகோ ப)ர- 

துநி க'நி செயி பூ£ட்டுகொநி வச்சி௩ வேடு”- 
கநு ஜூசே தெந்நடிகோ :. 

௧௩௧ ஸிம்ஹாஸ௩மு௩ நெல்கொக்நடீ ,- 

விரி ஜூசே தெ”ந்ஈடிகோ வர- 

முநுலு ராஜுலு கூடி" ஸேயு நலங்கார 


. முநு ஜூசே தெந்டிகோ 
 ஆகமவிநுதிநி யாநந்த”கந்து”நி 


பாக” ஜூசே தெ”ந்நடோ” பரம்‌” . 


409 


(வி), 


(வி) 


(வி); 


-410 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


பாக) வதப்ரியுநி நிர்விகாருநி 
ராக” ஜூசே தெ”ந்௩டோ” 
ஸாக”ரசயநுநி கருணாஜலதி'நி 
வேக" ஜூசை தெ”ந்௩டோ”வர 
த்யாக”ராஜாதி”தே”வதலு பொக”டு”கொந்ந 
லாகு” ஜூசை தெொந்நடோ” (வி) 
வினயத்துடன்‌ விசுவாமித்திர முனிவரின்‌ பின்‌ நடந்த 
கால்களை, பின்னர்‌ கல்லை ஒரு பெண்ணாக (அகலிகையாக) மாற்‌ 
றிய திருவடிகளை, சிவனின்‌ பருத்தவில்லை ஒடித்த பாதங்களை, 
னக மகாராஜன்‌ பால்‌ பெய்து அலம்பிய பொன்னடிகளை நான்‌ 
காண்பது எந்நாளோ? 
அழகுடன்‌ சீதைக்குத்‌ திருமங்கலியம்‌ (தாலி) அணிவித்த 
கரத்தை, கோபத்துடன்‌ பரசுராமனின்‌ வில்‌ வலிமையைப்‌ 
பறித்த இருக்கையை, காட்டிற்குச்‌ சென்று விராதனை வதைத்த 
புயங்களை, முனிவர்களைக்‌ கண்டு தஞ்சைமளித்த அபய கரத்தை 
நான்‌ காண்பது எந்நாளோ? F 
காகாசுரனை(க்‌ கொல்வதற்கு மாறாக) தானாகவே காத்தரு 
ளிய அம்யை, ஓரே கணத்தில்‌ பல ரதங்களைப்‌ பொடியாக்கிய 
அஸ்திரத்தை, மிக்க வலியவனான வாலியைக்‌ கொன்ற 
பாணத்தை, சமுத்திர ராஜனின்‌ கர்வத்தையடக்கிய கணையை 
நான்‌ காண்பது எந்நாளோ? 
பரிவுடன்‌ விபீஷணனைக்‌ கடாட்சித்த கண்களை, இராவண 
னை வதைத்த பின்னர்‌ (போர்க்களத்தில்‌ இறந்த) எளிய குரங்‌ 
குகள்‌ உயிர்‌ பெற்றெழ நோக்கிய பார்வையை, சுக்ரீவனைக்‌ 
குளிர நோக்கிய விழிகளை, அனுதினமும்‌ இலங்கை வளம்பெற்று 
விளங்கப்‌ பார்க்கும்‌ நயனங்களை நான்‌ காண்பது எந்நாளோ? 
உயர்மிகு புஷ்பக விமானத்தில்‌ எழுந்தருளிய சொகசை 
யும்‌, பரதனைச்‌ சந்தித்து அவன்‌ கையைப்பற்றி நடந்த காட்சி 
யையும்‌, பொன்‌ மயமான க னத்தின்‌ மீது அமர்ந்த ஒய்யா 
ரத்தையும்‌, முனி சிரேஷ்டர்களும்‌, மன்னர்களும்‌ ஒன்றுகூடிச்‌ 
செய்த அலங்காரத்தையும்‌ நான்‌ காண்பது எந்நாளோ? 
ஆகமங்களால்‌ துதிக்கப்பெறுபவனும்‌, ஆனந்தமளிப்பவ 
னும்‌, பரம பாகவதர்களின்‌ அன்பனும்‌, நிர்விகாரனும்‌, அலை 
கடல்‌ துயில்பவனும்‌, கருணைக்கடலுமான பரமனை நான்‌ விரை 
“வில்‌ காண்பது என்றோ? தியாகராஜன்‌ (சிவன்‌) முதலிய தேவர்‌ 
புகழும்‌ காட்சியைக்‌ காண்பதும்‌ என்றோ? 


510 
“ஸெளராஸஷ்ட்ரம்‌ ஜ,ம்ப 
ய. பாஹி பாஹி தீ”நப£ந்தோ”மாம்‌ 
பாஹி பராநந்த” ஸிந்தோ! (பா) 


மூன்றாம்‌ பாகம்‌ 411 


ச. 1. தாரகாஸார வைரிநுதராம 
தாரக சுப,கர சரித (பா) 
2. ப்ரஹ்ம ருத்‌”ராதி” ஸபே'சாரீப" 
ஸிம்ஹா௩௩ ஜிதபே,ச (பா) 
3. சக்ராரிஜுக ஸம்ஹரண சங்க, 
சக்ராதி”த?ராச்ரித சரண (பா) 
4, ராக'வாந்வய ஸுப்ரதீ“ப ஸுக- 
ராக'வ௩ குடா ,ரரூப (பா) 
5, சர சரதா”தார அகிலா 
சர சரதா”சுக” தீர (பா) 
6. குவலய த”ள ஸம நேத்ர பாலித 
குவலய த”ளிதாமித்ர (பா) 
7. கமலாஹித கு"ணப/*ரித ராம 
கமலாஹிதத,ர விநுத (பா) 
8. த்யாக”ராஜநுத சரண நித்‌- 
யாக'ராஜத,ர ஸுகு£ண। (பா) 
தனபந்து! என்னைக்‌ காப்பாற்று. பிரம்மானந்தக்‌ கடலே! 
தாரகாசுரனின்‌ எதிரியான சிவனால்‌ வணங்கப்பெறுபவனே! தாரக 
சுப சரிதனே! பிரமன்‌, உருத்திரன்‌ முதலியோரின்‌ சபைத்‌ 
தலைவனே! விரோ திகளெனும்‌ யானைகளை வதைக்கும்‌ சிங்கமே! 
முகவழகினால்‌ சந்திரனை வென்றவனே! 

(நீ) இந்திரசித்தனின்‌ தந்தையான இராவணனைக்‌ கொன்ற 
வன்‌. சங்கு, சக்கரங்களை யணிந்தவன்‌. (உலகிற்குத்‌) தஞ்சமளிக்‌ 
கும்‌ திருவடிகளை யடையவன்‌. இரகு குலத்தை ஒளிபெறச்‌ 
செய்யும்‌ விளக்கு. பக்தருக்கு சுலபன்‌, பாவமெனும்‌ காட்டை 
யழிக்கும்‌ கோடரி உருவானவன்‌. புல்லையும்‌ அஸ்திரமாக ஏவக்‌ 
கூடியவன்‌. அண்டத்திற்கு ஆதாரவான வன்‌. .அரக்கரெனும்‌ 
மேகங்களைச்‌ சிதறச்‌ செய்யும்‌ காற்று. தீரன்‌, நீலோத்பல 
மலரையொத்த கண்ணன்‌. புவியைக்‌ காப்பவன்‌. எதிரிகளை 
நடுங்கச்‌ செய்பவன்‌. 

்‌ திருமகளுக்கு இதந்தரும்‌ குணங்களையுடையவன்‌. பிறை 
யணிந்த சிவனால்‌ வணங்கப்‌ பெருபவன்‌. ததத இற்ற வணங்‌ 
கப்பெறும்‌ சரண்யன்‌-நித்தியன்‌. மலைகளைத்‌ தாங்கியவன்‌, நற்‌ 
குணநிதி. 


412 ஸ்ரீ தியாகராஜஸ்வா.மி 8ர்‌த்தனைகள்‌ 
511 
கெள”ளிபந்து 
ப. ராமராம க்ருஷ்ணாயஈரே : 
ராத்ரி பக£லு மா ஸீதா 
ச. 1. இதர மார்க” ஸெளக்‌,யமுலகு 
அதகி ஹ்ருத£யமே ஸாக்ஷியு 
2. காநிபநுலு கோரி கோரி 
கரகு“சுண்டே” மாகவுலு 
3. குத்ஸிதபு மாடலகு 
குத்துகோ பொரலேடி ஜநுலு 
4. சால சாஸ்த்ரமந்நி ஜதி"வி 
ஆச தா”ஸுலயிகவாரு 
5. எதுடி பச்ச ஜூட”லேக 
ஹிதபு மாடலாடே” ஐநுலு 
6. சல்லநி வாக்குலு பல்கி 
'ஸ்வாந்த மநலமைநவாரு 
7. பலுக நேர்ச்சி யடு'க" போதே 
தெலிவிகி ஹாநியைநவாரு 
8. ஜாதி ஹீநுலைகவாரு 
ஜாணலைநா ரதே” ஸாக்ஷி 
9. பாமு பந்தி” க”ஜ பிசாச 
பாதகாக்‌“ரே ஸருலே ஸாக்ஷி 
10. த்யாக'ராஜு தெலிஸிகொந்ந 


தாரக மிஹபர ஸாத'௩மு 


(ரா) 
() 
(ரா) 
(ர) 
(ரா) 
| (ரா). 
(ரா) 
(ரா) 


இரவு பகலாக ““ஸீதாராம்‌! இராம! கிருஷ்ண? என்று 
கூவுங்கள்‌. மற்ற வழிகளைப்‌ பின்பற்றுவதால்‌ ஏற்படும்‌ சுகத்‌: 


திற்கு அவரவர்‌ இதயமே சாட்சி (அல்லது 


. பகவானின்‌ உள்‌ 


மே சாட்சி). கைகூடாத காரியங்களுக்கு ஆசைப்பட்டு உருகு 
பவர்களும்‌, இழிவான பேச்சுக்களைப்‌ பேசி (ஒருவரோடொருவர்ர்‌ 
குத்திக்கொண்டு உழல்பவர்களும்‌, சாத்திரங்களை நன்கு பயின்‌ 


றும்‌ ஆசைக்கு அடிமையானவர்களும்‌. 


பிறர்‌ செல்வத்தைச்‌ 


கண்டு பொறாமை கொண்டும்‌ நாவினால்‌ இதம்‌ பேசுபவர்களும்‌, 
குளிர்ந்த மொழிகளை உரைத்தபோதினும்‌ உள்ளத்தில்‌ நெருப்பை 


மூன்றாம்‌, பாகம்‌. ்‌ 413 


யொத்தவர்களும்‌,.: யாரேனும்‌ அதைக்‌: துக்‌ - கேட்டால்‌ 
டப்லட்‌ அறிவை விற்கக்‌ வட்டுல? கிருஷ்ண 
வென்று' கூவுங்கள்‌). - சாதியில்‌ தாழ்ந்தவர்களும்‌ இன்று சமர்த்‌ 
தராக விளங்குவதே (இதற்கு) சாட்சி. (நாம 'சங்கீர்த்தனத்தி 
னால்‌-உயர்ந்த) பாம்பு.(அஜகரன்‌), பன்றி (மூகாசுரன்‌),, யானை 
(கஜேந்திரன்‌), பேய்‌ . (உருவான துந்துமாரன்‌) '.. ஆகியோரும்‌ 
சாட்சி. தியாகராஜன்‌. அறிந்து கொண்ட தாரக நரமம்‌ இகம்‌, 
பரம்‌ ஆகிய்‌ இரண்டிலும்‌ இன்பளிக்கும்‌ சாதனம்‌ ஆகும்‌. 


512 
ஸெளராஷ்ட்ரம்‌ ஆதி” 
ய. ராம ராம கோவிந்த” ரக்ஷிஞ்சு முகுந்த”. ர) 
ச. 1. கலியுக” மநுஜாலு நீகு மாஹாத்ம்யமு 
க”லது”“லேத”ே காலமாயெகா” (ரா) 
2. காமுநி தா“ஸுலு நா பலுகுல விநி 
காவலஸிநடுல நாட” நாயெக”த” (ரா) 
3. பாமருலநு க”நி.ஸிக்‌”கு” படு”சு மறி 
மோமு மறுகு” ஜேஸி திருக“நாயெநு (ரா) 
4. க்ரொவ்வுக'ல ௩ருல கொ”நியாட“க”ஜிறு- 
நவ்வுலதோ நநு ஜூட”“நாயெ கத” (ரா) 
5. மதிஹீநுலு ஸ்ரீபதி தா£ஸாுல கீ 
கதி ராராத*நி ப£ல்க நாயெ க£த” (ரா) 
6. நம்மிநாட'நே பேருகைந நீ 
தம்முநிதோநை௩ ப”ல்கநைதிவி (ரா) 
7. கார்யா கார்யமு ஸமமாயெநு நீ 
செளர்ய மெந்து” தா“சுகொண்டி வய்யோ (ரா) 
8. ராக” ராக” ப்‌'ரதுகிட்லாயெறு ஸ்ரீ 
்‌ தயாக”ராஜநுத தருணமுகா'து" (ரா) 


இராம! கோவிந்த! முருந்த! என்னைக்‌ காத்தருள்‌. கலியுக 
மாந்தர்‌ (பகவானாகிய) உனக்கு மகிமை உண்டா இல்லையா 
என்றே கேட்கும்‌ காலம்‌ வந்த தல்லவா? காமத்திற்கு அடிமை 
களான மனிதர்‌ என்‌ பேச்சைக்‌ கேட்டால்‌ அவரவர்‌ இஷ்டம்‌ 
போல்‌ என்னை நிந்திக்கன்றனரல்லவா? பாமர சனங்களைக்‌ 
காணும்பொழுதெல்லாம்‌ நானே வெட்கமடைந்து முகத்தை 
மறைத்துக்கொண்டு திரிகிறேன்‌. மதங்கொண்ட மாந்தரை 


414 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்‌.த்தனைகள்‌ 


நான்‌ புகழ்ந்தால்‌ அவர்கள்‌ புன்சிரிப்புடன்‌ என்னை (ஏளனமா க)ப்‌. 
பார்க்கின்றனர்‌. மதியற்ற மாந்தர்‌ **ஹரிதாசனான இத்தியாக. 
ராஜனுக்கு இக்கதி வரலாகா”*தென்று கூறலாயினர்‌. நான்‌: 
உன்னை நம்பியவனென்று பேருக்காகவாவது நீ உன்‌ தம்பியிடம்‌. 
(இலட்சமணனிடம்‌) கூறுவதில்லை. நற்‌ செயல்களும்‌ இச்‌ 
செயல்களும்‌ சமமாயின. வரவர என்‌ பிழைப்பு இப்படி. 
யாயிற்று. என்னை வருத்த இது தருணமல்ல. 


518 
பைரவி ஆதி” 
ப. ராம கோத”ண்ட”ராம 
ராம கல்யாண ராம (ரா): 
௪. 1. ராம ஸீதாபதி ராம நீவே க”தி 
ராம நீகு ம்ரொக்கிதி ராம நீசே ஜிக்கிதி (ரா). 
2. ராம நீ கெவரு ஜோடு” ராம க்ரீக'ண்டஜூடு" 
ராம நேநு நீவாடு” ராம நாதோ மாடாடு” (ரா) 
3. ராம நாமமே மேலு ராம சிந்தநே சாலு 
ராம நீவு நந்நேலு ராமராயடே” சாலு (ரா) 
4. ராமநீகொக மாட ராம நாகொக மூட 
. ராம நீ பாடே பாட ராம நீ பா£டே பா£ட (ரா), 
5. ராவ நேநெந்தைநநு ராம வேரெஞ்சலே நு 
ராம யெந்கடை“நநு ராம பா“யக”லேநு (ரா) 
9. ராம வீராஜராஜ ராம முக, ஜிதராஜ 
ராம பக்தஸமாஜரக்ஷித த்யாக”ராஜ (ரா), 
இராம! கோதண்டராம! கல்யாணராம! சீதாபதி! நீயே 
கதி. உன்னை வணங்கினேன்‌. உன்‌ வசப்பட்டவன்‌ நான்‌. 
உனக்‌ணை யார்‌? என்னைக்‌ கடைக்கண்‌ பார்‌. நான்‌ உன்னைச்‌: 
சேர்ந்தவன்‌: என்னுடன்‌ பேசு. உனது திருப்பெயரும்‌ 


சிந்தனையுமே சிறந்தன. என்னை ஏற்றுக்கொள்‌: நீயே எனக்குப்‌: 
போதும்‌. நீ ஒரு பேச்சுப்‌ பேசினால்‌ அது எனக்கு ஒரு மூட்டை 
யாகும்‌. உன்‌ புகழைப்‌ பாடுவதே இசை. உன்னைப்‌ பின்பற்று 
வதே நல்வழி. நான்‌ எங்கு சென்றாலும்‌ எனக்கு வேறு நினைவு 
இராது. உன்னை நான்‌ என்றும்‌ விடேன்‌. கருடனின்‌ அதிபதியே! 
சந்திரனை வென்ற முகவழகனே! பக்தரால்‌ சூழப்பெறுபவனே? 


மூன்றாம்‌ பாகம்‌ 


514 
பைரவி 
ப. நாத, ப்‌”ரோவவே ரகுநாத, ப்‌“ரோவவே 
ச. 1. ஸலலிதுட”நி முநு ப“லிகிந வால்மீ- 
குல வாக்குலு கல்லலாயகா ரகு; 
2. ப$யலுக”ல முநிசயமுல ஜூசி ஹ்ரு- 
தயமு கரக”க” நப)ய மொஸகி”நரகு; 
3. வரமகு”நுது”டி முங்கு“ருலநு தொ”லகி'ஞ்சி 
கருணநு நிஜப*க்த வருலநு ஜூசே ரகு; 
4. அக"ணித ரிபுலகு வக'லொரரிஞ்சி ஸ்வ- 
௩க”ரமு நேல வச்சே ஸொக'ஸுநு ஜூபு ரகு, 
5, கலகலமநு முக,கள க”நி புரபா,- 
மலு வலசக”நு தல்லுலவலெ ஜூசே ரகு, 
6. ப”ரதுநி க”நி மதி” கரகு”சுவாநி 
யுரமுக ஜேர்ச்சி கரமுநு ஜூபு ரகு, 
7. நிருபம நிர்கு£ண ஸரஸிஜ லோச௩ 


மறவக த்யாக”ராஜ்‌ வரத” ஸ்ரீராம ரகு, 


(ஸு. 
(ற). 


(நா) 


நாதனே! இரகுநாதனே! என்னைக்‌ கார்‌: நீ மதுர குணம்‌: 
படைத்தவனென்று கூறும்‌ வால்மீகி முதலியோரின்‌ வாக்குப்‌ 


பொய்யாகி விட்டதா? 


கண்டு 


நெற்றியின்மீது புரளூ 
காதவண்ணம்‌) ஒதுக்கி 


அச்சமடைந்த முனிவர்‌ கூட்டத்தைக்‌ 


மனமிளகி நீ அபயமளிக்க வில்லையா? *அழகிய உனது: 


ம்‌ முன்னுச்சி மயிரை (கண்களை மறைக்‌ 
விட்டுக்‌ கருணையுடன்‌ மெய்யடியார்களைக்‌ 


குளிர நோக்குகிறாய்‌. எண்ணற்ற எதிரிகளுக்குத்‌ துயர்‌ விளை 
உனது நகரத்தை ஆளுவதற்கு வரும்பொழுது சொகசுடன்‌ 
எழுந்தருளுகிறாய்‌. தளதளவென்று மின்னும்‌ உன்‌ முகத்தின்‌ 


வித்து, 


கனியைக்‌ கண்டு (அயோத்தியா) பட்டணத்தின்‌ 


மாதர்‌ 


உன்னைக்‌ காதலிக்கவும்‌, அவர்களைத்‌ தாய்மாராகக்‌ கருதிய 
தர்மமூர்த்தி நீ. பரதனைக்‌ கண்டு மனங்‌ கரைந்து அவனை 
மார்புறத்‌ தழுவி உனது பரிவைக்‌ காட்டியருளினாய்‌. இணையற்ற 


வனே! நிர்க்குண சொரூபனே! 


மறவாதே. 


தாமரைக்‌ கண்ணனே! என்னை: 


* இயாகராஜ ஸ்வாமியின்‌ கவியுள்ளத்தில்‌ தோன்றிய அழகிய- 
கற்பனைகளுள்‌ இது ஒன்று: 


416 ஸ்ரீ இயாகராஜஸ்வாமி 8ர்‌த்தனைகள்‌ 
515 
ஈரீதிகெள”ள - ஆதி! 
ய. அபரிபாலய பரிபாலய பரிபாலய ரகுநாத, , (ப) 
ச. 1. 1தநுவே நீகநுவை௩ ஸத”௩மெளரா ரகுநாத, ' (ப) 
2, ஸ்தி,ரசித்தமு வர சாமீகர பீட,மு ரகு;நாத, ்‌ (ய) 
3. ஸுபத”த்‌)யாகமு (ஸுர) கங்கா” ஜலமெளரா 
ரகு, நாத, (ப) 
4. இபூபாலக யபிமா௩மு சுப,சேலமு ரகுநாத, (ப) 
5, க*நகீர்த்திநி ப'ல்கே வாஸ௩ க”ந்த,மு ரகுநாத), : (ப) 
6. ஹரிகாம ஸ்மரணம்பு”லு விருலெளரா ரகு, நாத, (ப) 
7. தொலி து'ஷ்க்ருத ப,லமெல்ல கு”க்‌“குலு தூ,பமு 
ரகுநாத (ப) 
8. 8 பாத'ப'க்தே ப்ரொத்‌”து”நு தீ'பம்ப'கு ரகுநாத, (ப) 
9. கே ஜேயு ஸுபூஜாப,லமு போ, ஜ௩மவு ரகுநாத, (ப) 
10. நிநு ஜூசுடே ௧'௩ தீ'பாரத;௩ மெளரா ரகுநாத, (ப) 
11. எட"பா'யரி நாயெட” க'ல்கு' ஸுக,மு 
விடெ”மெளரா ரகு;நாத, (ப) 
12. பூஜா விதிநைஜ த்யாக'ராஜ க்ருதமு ரகு;நாத, (ப) 


இரகுநாதனே! என்னைப்‌ பரிபாலித்தருள்‌. எனது தேகமே 
உனக்குத்‌ தகுந்த கோயிலாகும்‌. உறுதி கொண்ட என்‌ மனமே 
நீ அமரும்‌ பொற்பீடம்‌. உன்‌ பொன்னடி தியானமே வானுலக 
கங்கையின்‌ புனித தீர்த்தம்‌. யானை காத்தவனே! என்‌ அபி 
மானமே உனக்குச்‌ சுபமான நல்லாடை? உன்‌ புகழைப்‌ பாடும்‌ 
எனது வாக்கே நறுமணம்‌ கமழும்‌ வாசனைப்‌ பொருள்‌. நான்‌ 
புரியும்‌ ஹரிநாம ஸ்மரணங்களே நன்மலர்கள்‌. முன்பு நான்‌ 
செய்த இவினையின்‌ பயனே (நான்‌ எரிக்கும்‌) சாம்பிராணி 
.தூபம்‌. உன்‌ இருவடியின்மீது நான்‌ பூண்ட பக்தியே உனக்கு 
அனவரதமும்‌ ஒனி காட்டும்‌ விளக்கு. நான்‌ செய்துவரும்‌ 
பூசையின்‌ பலனே உனக்குச்‌ சிறந்த நைவேத்தியம்‌. நான்‌ 
கணந்தோறும்‌ உன்னைத்‌ தரிசிப்பதே உனக்கு அகண்ட 
தீபாராதனை. நிரந்தரமாக எனக்கு ஏற்படும்‌ ஆத்மானந்தமே 
உனக்குத்‌ தாம்பூலம்‌. இவையனைத்தும்‌ தியாகராஜன்‌ உனக்கு 
இயற்கையாகச்‌ செய்யும்‌ பூசையின்‌ நியமமாகும்‌. 

* இயாகராஜ ஸ்வாமி புரிந்து வந்த மானஸ ஆராதனையை விவரிக்‌ 
அம்‌ அற்புத இருதி: ர்‌ 

1, ஈதோஹோ தேவாலய: ப்ரோக்த :'? 


மூன்றாம்‌ பாகம்‌ 417 


516 
ளரீதிகெள“ள சாபு 
“த ஸீதா௩ாயக ச்ரிதஜ௩ போஷக 
்ரீரகு,குலதிலக ஓராம (ஸீ) 
ச. 1, நிருபேத” ப)க்துல கரிகோத ப"£ட"லேக 
கிரிபை நெக்குகொண்டிவோ (ஸீ) 
2. அங்க”லார்ப்பு ஜூசி ரங்க”புரமு௩ செ- ள்‌ 
லங்க“க” பண்டி”திவோ (ஸ்‌) 
3. காசிந பத்துல ஜூசியாப£லிநே 
யாசிஞ்சி வெட”லிதிவோ (ஸீ) 
4, ஆஸமிஞ்சி நிந்நாசு ஜேரேரநி 
கீசுல ஜேரிதிவோ - (ஸீ) 
5. ஜாலிதோ வச்சு குசேலுநி க'நி கோ“பீ 
சேலமு லெத்திதிவோ (ஸீ) 
6. இங்கித மெறிகி” யுப்பொங்கு'சு ப்‌”ரோசே 
ப“ங்கா“ரு தொ”ரவைதிவோ (ஸீ) 
7. நீ கு'ணமுல கு”ட்டு பா”கு”£க” தெ”லிலெநு 
த்யாக'ராஜவிநுத (ஸீ) 


சதாநாயக! தஞ்சமடைந்தோரைக்‌ காப்பவனே! இரகுகுல 
இலக! பிறவி முதல்‌ ஏழைகளான பக்தர்களின்‌ தொந்தரவு 
பொறுக்க முடியாமல்‌ (பத்திராசலம்‌ அல்லது திருப்பதி) மலைமீது 
ஏறி அமர்ந்து கொண்டாயோ? அல்லது அவர்களின்‌ அங்கலாய்ப்‌ 
பைக்‌ கண்டு (பேசாமல்‌) ஸ்ரீரங்க கோத்திரத்தில்‌ பள்ளி 
கொண்டனை யோ? காத்திருக்கும்‌ பச்தர்களைக்‌ கண்டு திரும்பவும்‌ 
யாசகம்‌ செய்வதற்கு பலிச்சக்கரவர்த்தியை தேடிச்‌ சென்‌ 
றனையோ? ஆசை மீறி உன்னைப்‌ பின்தொடர்வரென்று 
எண்ணிக்‌ குரங்குகளைச்‌ சென்றடைந்தாயோ? துக்கத்துடன்‌ 
வரும்‌ குசேலனை எதிர்நோக்கி (முன்னதாகவே) கோபியரின்‌ 
ஆடைகளைக்‌ சுவர்ந்தாயோ? அனைவரின்‌ இங்கிதமறிந்து 
மதிழ்வுடன்‌ காக்கும்‌ தங்கமான தெய்வமானாம்‌.. உன்‌ குணங்‌ 
களின்‌ குட்டை (இரகசியத்தை) நான்‌ நன்கு தெரிந்து 
கொண்டேன்‌. 

இ 27 


418 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


517 
ஆநந்த ைபரவி ஆதி” 
ப. ராம ராம நீவாரமு கா”மா ராம ஸீதா 
ராம ராம ஸாது'ஐ௩ ப்ரேம ராரா (ரா) 
ச. 1. மெறுகு” ஜேலமு க”ட்டுகோ மெல்ல ராரா ராம 
கறகு ப”ங்கா”ரு ஸொம்முலு கத”ல ராரா (ரா). 
2. வரமைடட்டி பக்தாபீ,ஷ்ட வரத” ராரா ராம 
ம்றுகு” ஜேஸி கொநேத”ட்டி. மஹிம ராரா (ரா): 
3. மெண்டை'5 கோதண்ட” காந்தி மெறய ராரா கநுல 
பண்டு" வக” யுண்டு” உத்‌”த”ண்ட” ராரா (ரா) 
4, சிறுகவ்வுக£ல மோமு ஜூப ராரா ராம 
கருணதோ ஈக்கெல்லப்புடு” கா£வ ராரா (ரா) 
5. கந்த'ர்ப்ப ஸுந்த”ராநந்த” கந்த”ராரா நகு 
வந்த*நமு ஜேஸெத” கோ”விந்த” ராரா (ரா) 
6. ஆத்‌”யந்த ரஹித வேத” வேத்‌”யா ராரா ப;வ 
வைத்‌'ய நே நீவாட“நைதி வேக” ராரா (ரா) 


7. ஸுப்ரஸந்ந ஸத்யரூப ஸுகு”“ண ராரா ராமா 
அப்ரமேய த்யாக”ராஜு நேல ராரா (ரா)- 


இராம! நாங்கள்‌ உன்னைச்‌ சேர்ந்தவர்களல்லவா? சீதா 
ராம! சாதுக்களிடம்‌ அன்பு பூண்டவனே! வருக. மின்னலை 
நிகர்த்த ஆடைகளை யணிந்து, பத்தரை மாற்றுப்‌ பொன்னணி 
கன்‌ குலுங்கி அசைய மெல்ல வருக. சிறந்த பக்தர்களின்‌ மன: 
விருப்பங்களை நல்கும்‌ வரதனே! பாதுகாக்கத்தகுந்த மகிமை: 
யுள்ளவனே! பிரம்மாண்டமான கோதண்டத்தின்‌ ஒளி வீசக்‌ 
கண்ணிற்கினிய நெடியோனே வருக! புன்னகை தவழும்‌ உன்‌ திரு. 
முகத்தைக்‌ காட்டியருளிக்‌ கருணையுடன்‌ என்னை எப்பொழுதும்‌ 
காக்க வாராய்‌! மதனனை நிகர்த்த அழக! ஆனந்தந்தரும்‌ 
கோவிந்த! உன்னை வணங்குகிறேன்‌. ஆதியும்‌ முடிவும்‌ அற்ற: 
வனே! மறைகளால்‌ அதியப்படுபவனே! சம்சாரப்‌ பிணியைத்‌ 
இர்க்கும்‌ வைத்தியனே! நான்‌ உன்னைச்‌ சேர்ந்தவன்‌, விரைந்து 
வருக. மெச்ச தரும்‌ தோற்றமுடையவனே! சத்தியமே 
உருவானவனே! குணசீலனே! பிரமாணங்களுக்குப்‌ புறம்பான 
வனே! 


மூன்றாம்‌ பாகம்‌ 410 


518 
க,ரஹரப்ரிய த்ரிச்ரல்கு'வு 
ப. பாஹி ராம ராம யநுசு பஜூந ஸேயவே ம்‌ (பா) 
ச. 1. கநிகரம்பு" கலிகி” ஸீத காந்துநி ககா” 
ம௩ஸு ரஞ்ஜில்ல பல்கெ மத'நஜநகுடு” (பா) 
2. வல்வலு தி”த்‌”தி” ஸெளமித்ரி வலசி நில்வகா” - 
கலுவ ரேகுலநு கே”ரு கநுல ஜூசெநு (பா) 
3. ப'ரதுடா"வேள க”ரகி” கரகி” நில்வகா” ்‌ 
க”ரமு பட்டி கெளக”லிஞ்செ வரது"ட“ப்புடு (பா) 
4. சண்ட” சத்ருக்‌, நுட£பு ட“, ண்ட” ப£க்திதோ 
நுண்ட” ஸந்தஸில்லெ கோத”ண்ட”ராமுடு” (பா) 
5. மநஸு தெ”லிஸி கலஸி ஹநுமந்துடு“ண்ட”கா” 
ச௩வு மாடலாடு” சுண்டெ” ஸார்வபெள;முடு” (பா) 
6. வீரி கருண க”லிகி' யெபுடு வெலஸி யுந்து“கோ 
ஸாரமைந௩ ப£க்தி'சே ஸந்நுதிந்து நோ (பா) 
7. தூர்மார்த, காம மோக்ஷ தா”ஈ மேலநே 
மர்ம மெறுக”3லநி இந்த்‌”ர சர்ம மேலநே (பா) 


8 பா£க” கருண ஜேஸி எபுடு” பவ்யமொஸகு”கோ 
த்யாக'ராஜு சேயி பூட்டே த"யநு ஜூதுநோ (பா) 


மனமே! **இராம! இராம! நீ காத்தருள்‌”? என்று பஜனை 
செய்வாயாக. (அவன்‌) கனிகரத்துடன்‌ சதை தன்‌ கணவனைப்‌ 
பார்க்கும்பொழுது அவள்‌ உள்ளம்‌ மகிழப்‌ பேசும்‌ மதனனின்‌ 
தந்தையாகிய பரம்பொருள்‌. ஆடைகளை வரிந்து கட்டிக்‌ 
கொண்டு இலக்குவன்‌ பக்தியுடன்‌ நிற்கவும்‌, செந்தாமரை 
யிதழையொத்த விழிகளால்‌ அவனை அன்புடன்‌ நோக்கியவன்‌. 
அச்சமயம்‌ பரதன்‌ உள்ளங்‌ கரைந்து, நிற்க, அவன்‌ கரத்தைப்‌ 
பற்றி மார்புறத்‌ தழுவிய இராமனாகிய வரதன்‌. பகைவரை 
ஒழிக்கும்‌ சத்துருக்கனன்‌ அகண்ட பக்தியுடன்‌ நிற்க, அவனைக்‌ 
கண்டு மகிழ்ந்த கோதண்டராமன்‌. (அவனுடைய) _இருவுள்‌ 
ளத்தையறிந்து, தொண்டு புரியும்‌ அனுமன்‌ காத்திருக்க, 
அளவற்ற அன்புடன்‌ அவனுடன்‌ உரையாடும்‌ தனிநாயகன்‌. 
இவ்வடியார்களின்‌ கருணைபெற்று நான்‌ எப்பொழுது உய்வேனோ? 
சாரமான பக்தியுடன்‌ (இராமனை) என்று தொழுவேனோ? 
(இப்பதவி கிடைத்தால்‌) அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடாகிய 


நான்கு வகை புருஷார்த்‌ தங்களும்‌ எம்மாத்திரம்‌? இந்த 


420 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


மர்மம்‌ தெரியாத இந்திர போகமும்‌ எதற்கு? மனமிரங்கி 
எப்பொழுது அவன்‌ நன்மை புரிவான்‌? இத்தியாகராஜனைக்‌ 
கைப்பிடிக்கும்‌ தயையை நான்‌ என்று காண்பேன்‌? 


519 
மத்யமாவதி. ஆதி” 
ப. - ராமநாமம்‌ பீஜரே மா£ஸ (ரா) 
ச. 1. தொ”ங்க”ரீதி திருக£ஙக” நேல ஸ்ரீ 
ரங்க”நி பத முல கெள”க”லிஞ்சுகொநி (ரா) 
2. தே”ஹமெக்தி ஸந்தே”“ஹபட”கவை- 
தே”“ஹி பா:க்யமா தேஹி தேஹி யறி (ரா) 
3. எககடை”௩ ஹரியொக்கட”நுசு மதி” 
சக்கத” ஈமு க'நிஸொக்கி ஸந்ததமு (ரா) 
4. எந்து“ போக ராகேந்து”முகு, நி நீ 
யந்து“ஜூசி ப,லமந்து” கோர ஸ்ரீ (ரா) 
5. ஸாது'ஸஜ்ஜநுல போ”த;சேத பவ 
பாத! மாநவலெ ஸாத'கம்முதோ (ரா) 
6. ராகரஹித ஜநபா*க”கே;யுநி வி- 
நா க£தி எவ்வரே த்யாக”ராஜநுத (ரா) 


ஓ மனமே! இராம நாமத்தை (சதா) பஜனை செய்வாயாக. 


இருடனைப்‌ போல்‌ நீ ஒளிந்து திரிவானேன்‌? ஸ்ரீரங்கனின்‌ 


திருவடிகளை அணைத்துக்கொள்‌. மானிட சன்மம்‌ கடைத்‌ 
இருப்பதால்‌, சிறிதும்‌ சந்தேகமின்றி வைதேகிநாயகனை 
*:(பக்தியைக்‌) கொடு, கொடு என்று வேண்டிக்கொள்‌. 


எங்றுந்தாலும்‌ (இருப்பது) ஹரி ஒருவனேயென்று துணிந்து 
அவன்‌ கருணையை எண்ணி மெய்ம்மறந்து (பஜனை செய்‌). 
வேறெங்கும்‌ போகாமல்‌, முழுமதி வதனனை உன்‌ இதயத்துள்‌ 
தமிசித்துப்‌ பயன்‌ பெறு. சாதுக்களின்‌ உபதேசத்தாலும்‌ உன்‌ 
சாதகத்தாலும்‌ இவ்வுலகின்‌ இடர்களைப்‌ போக்கிக்கொள். 
பற்றில்லாத துறவிகளின்‌ பேரதிர்ஷ்டமாகிய பகவானைத்‌ தவிர 
உனக்கு வேறு புகல்‌ ஏது? 


520 
ஹுஸேகி த்ரிச்ரலகு, 
ப ஸர்வலோக த”யாநிதே' ஸார்வபெள”ம தா“சரதே, (ஸ) 


ச. 1. பஞ்சபூ'தழுலகு நாது,ட”ஞ்சு நே தெ'லிஸிகொண்டி (ஸ) 


மூன்றாம்‌ பாகம்‌ 421 


2. பூ)ஸுதா கரமுநு ப£ட்டி பூமி வெலயுவாடு” நீவு (ஸ) 


3. நீரதி/பை பா“க யோக” நித்‌'ர ஸேயுவாடு” நீவு (ஸ) 
4. கமலப”ந்து, குலஜவருல க”ட*தேர்ச்சிநவாடு" நீவு (ஸ) 
5. பவமா௩ குமாருண்டு” ப£ண்டைநவாடு" நீவு (ஸ) 
6. அந்தரிக்ஷ கேசநுதா நந்த நாம ரூப ரஹித (ஸ) 
7. ஞாந வைராக்‌“ய பக்தி தா”௩மொஸகு”வாட”நீவு : (ஸ) 
8. ஆக”ம நிக”மாதீத த்யாக”ராஜ விநுத சரித (ஸ) 


உலகம்‌ அனைத்திலுமுள்ள தயையின்‌ கருவூலமே! ஒருவனைப்‌ 
பணியாது உலகாள்பவனே! பஞ்ச பூதங்களுச்கும்‌ நீயே 
தலைவன்‌ என்பதை யறிந்துகொண்டேன்‌. சீதா பிராட்டியைக்‌ 
கைப்பிடித்து இவ்வுலகில்‌ விளங்குபவன்‌ நீ. அலைகடல்மீது 
அழ்ந்த யோக நித்திரை புரிபவன்‌ நீ. சூரிய வமிசத்தில்‌ 
தோன்றிய மன்னர்களைக்‌ கடைத்தேற்றியவன்‌ நீ. வாயு 
குமாரனாகிய அனுமனைத்‌ தொண்டனாகப்‌ பெற்றவன்‌ நீ. 
வியோமகேசனென்று பெயர்கொண்ட சிவனால்‌ துதிக்கப்‌ 
பெறுபவன்‌. சர்வ வியாபி. பெயரும்‌ உருவமும்‌ அற்றவன்‌. 
ஞானம்‌, வைராக்கியம்‌, பச்தி ஆகியவற்றை அருள்பவன்‌. 
வேத சாத்திரங்களுக்கு எட்டாதவன்‌. தியாகராஜன்‌ துதிக்கும்‌ 
சரிதையுடையவன்‌. 


521 

ஹுஸேரி ஆதி” 

ப. பூஜ ராமம்‌ ஸததம்‌ மா௩ஸ (ப$) 

ச. 1. அமித சுபா;கரம்‌ பாப திமிர விபா;கரம்‌ (ப) 
2 தமக நீக கீதம்‌ ஸகலாச்ரித பாரிஜாதம்‌ (ப 
3. டட லோகக'ணம்‌ பரம கபாலி விநுத ஸாகு£ணம்‌ (ப) 
4, ஸரோஜ வரநா பரம்‌ யமபுராராதி லாபம்‌. (ப 
5. வராநந்தகந்த"ம்‌ நத ஸுராதி” முநி ப்‌”ருந்த”ம்‌ (ப). 
6. கமரீய சரீரம்‌ தீ'ரம்‌ மம ஜீவாதா,ரம்‌ (ப) 
1. ட சரசாபம்‌ ராமம்‌ ப£ரிதகு“ணகலாபம்‌ (பூ) 
8. பவஜலநிதி: போதம்‌ ஸாரஸப/வமுக, நிஜதாதம்‌ (ப்‌ 
9, வாதாத்மஜ ஸுலப,ம்‌ வர ஸீதாவல்லபம்‌ (ப) 


10. ராஜரவிநேத்ரம்‌ த்யாக“ராஜ வரமித்ரம்‌ (பூ) 


422 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


மனமே! இராமனை சதா பஜனை செய்வாயாக. (அவன்‌) 
அளவற்ற நன்மைகளுக்குச்‌ சுரங்கம்‌ போன்றவன்‌. பாவங்க 
ளென்னும்‌ இருளையகற்றும்‌ சூரியன்‌, நூறு தலை இராவணனால்‌ 
வணங்கப்பெற்ற சிவனால்‌ போற்றப்படுபவன்‌. தஞ்சமடைந் 
தார்க்கு கற்பகத்தரு. உலகோரைக்‌ காப்பவன்‌. கபாலி 
யாகிய சிவனால்‌ துதிக்கப்பெறும்‌ குணசீலன்‌. உந்திக்‌ கமலத்‌ 
தோன்‌. காலனையும்‌ முப்புரங்களையும்‌ வென்ற சிவனுக்கு 
பாக்கிெயமானவன்‌. பிரம்மானந்தம்‌ தருபவன்‌. தேவராலும்‌ 


முனிவராலும்‌ வணங்கப்பெறுபவன்‌. வடிவழகன்‌. தீரன்‌. 
இத்‌ இயாகராஜனின்‌ ஜீவாதாரம்‌. வில்லையும்‌ கணைகளையும்‌ 
ஏந்தியவன்‌. நற்குணங்கள்‌ நிரம்பியவன்‌. சம்சாரக்‌ கடலைக்‌ 


கடக்க உதவும்‌ நாவாய்‌. பிரமன்‌ முதலியோர்க்குத்‌ தந்தை. 
அனுமனின்‌ அன்பன்‌. சிறப்புற்ற சீதையின்‌ நாதன்‌. சந்திர 
சூரியரைக்‌ கண்களாக உடையவன்‌. தியாகராஜனின்‌ பரம 
மித்திரன்‌. 


2 
ஹ-ஸேகி ்‌ ரூபகம்‌ 
ப, ராம ராம ராம ஸீதாரமண பாபஹரண (ரா) 
ச. 1. செந்தராக யுண்டு'டெவரி செலிமோ நிண்டு” கலிமோ (ரா) 
2. மந மேசேமநுசு இந்த மத”மா காமத”மா (ரா) 


3. நநு விநா க'தியெவ்வரநுசு ௩௧”வோ லேக பி'குூவோ (ரா) 
4. கருண ஜூதுகநுசு பலுகு கரவா ப்‌”ரோாவ ப£ருவா (ரா) 


5. இல ரக்ஷண ஸேயலேநி குலமா வ்யாகுலமா (ரா) 
6. ராமாயநி மொறலிட” மதி” ராயா தே”வராயா (ரா) 
7. இந்கி விந்கபமுலகு மதி” இநுமா மாட விநுமா (ரா) 
8. சசிமுக, ஈந்நேசேதி” யசமா காது” வசமா (ரா) 


9. பளி பளி த௩ கர்மமெந்த பலமோ லேக சலமோ (ரா) 

10. வலசி பாடி” இந்த ப£ல்கவலெரா தாளக"ல௩ா (ரா) 

11. லேமி தெ”ல்ப பெத்‌'த'லெவரு லேரோ நீதுபோரோ (ரா) 
12. உண்டி'நநு நிந்நு போ"லியுந்து'ரே யாடு” கொந்து”ரே (ரா) 
13. வசமுகா”து” த்யாக"ராஜ வரத” குந்த*ஸஈுரத” (ரா) 
இராம! சீதாரமண! பாவத்தையகற்றுபவனே! நீ 
என்னருகில்‌ வராமலிருப்பது சகவாச தோஷமா? அல்லது 
செல்வச்‌ செருக்கா? பிறரை வருத்த முடியுமென்ற கர்வமா? 
விருப்பங்களையளிப்பவனே! **என்னைத்‌ தவிர வேறு யார்‌ கதி?!” 
யென்ற நகைப்பா? அல்லது பிகுவா? கருணை காட்டுவேனென்று 
கூறவும்‌ வார்த்தைகளுக்குப்‌ பஞ்சமா? என்னைக்‌ காப்பது 


மூன்றாம்‌ பாகம்‌ 423 


பாரமா? அல்லது ஒருவரையும்‌ காக்க யாத குலத்தைச்‌ 
சேர்ந்தவனா நீ? ஏதேனும்‌ வருத்தமா! ரர ன்று 
கதறினாலும்‌ உன்‌ மனம்‌ கல்லா? தேவராஜனே! இத்தனை 
விண்ணப்பங்களையும்‌ கேட்டும்‌ உன்‌ மனம்‌ இரும்பா? என்‌ 
பேச்சைக்‌ கேள்‌. சந்திரவதனனே! என்னை வருத்துதல்‌ உனக்குப்‌ 
புகழ்‌ தருமா? என்னால்‌ தாளமுடியுமா? : பலே! என்‌ வினை 
எத்தனை வலியதோ? அல்லது உனக்குக்‌ கோபமோ? உன்னையே 
விரும்பிய நான்‌ இசைபாடி இவ்வளவு பேசவேண்டுமா? என்னால்‌ 
பொறுக்க முடியுமா? என்‌ வறுமையை எடுத்துரைக்கப்‌ 
பெரியோர்கள்‌ எவரும்‌ இலரா? அல்லது உன்னுடன்‌ (அவர்‌ 
களுக்குச்‌) சண்டையா? அவர்களும்‌ உன்னைப்‌ போன்றவர்களோ! 
அல்லது விளையாடுகிறார்களோ? இனி நான்‌ பொறுக்கேன்‌. 
வரதனே! முல்லைப்‌ பற்களையுடையவனே! 


523 
காபி சாபு 
ய. எந்நாள்ளு நீ தோ”வஜூது ராம , 
ஏமநி நே ப்ரொத்‌”து” தரோது (௭) 
ச, 1. நீகே ம௩ஸிச்சி நேநு ராம 
நீ மேநநி பெஞ்சிநாநு (௭) 
2. த'ரநு கர்மமுலநு கோ”ரி யுண்டி 
, த£லசு கொக்நதி” வேரேதா'ரி (௭) 
3. அந்த” றிவலெ நே நீ பு;விலோ பொ”ம்ம- 
லாட லாடு”“து“கா”நி மதி'லோ (௭) 
4. ராமய்ய ஈலுகு'ரிலோ௩ நா- 
லோ மர்மழலு தெ'லுபவலெகா (௭) 
௨. 5, ரஸிகுலகே ஸரிபோ”நு வட்டி 
தஸாகுலகெ ஹாஸ்யமெளநு (௭) 
6. தொலி ப*க்துலவத்‌“த” கொலுவோ ராவு 
கலுகு' த'நமுலகு ஸெலவோ (௭) 
7. எந்து“கு இந்த பராகு ராம 
இகநு த”ப்புலு பெட்டபோ"“கு (௭) 


8. எந்தநி ரால்து கந்ரீரு ஜாலி 
எவரிதோ தெ”லிபிதே தீறு, (௭) 


424 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


9. த௩கே புட்டி௩யில்லு நீவு 


தப்பக நீ க்ருப செல்லு (எ) 
10. ஆஸிஞ்சிநதே” தப்பா நீ 

கா பு”த்‌”தி* வத”து” மாயப்பா (௭) 
11. கலி மர்மமு தெலியலேநி நா 

வலெ தீ”நுடி”லலோது க”லடா (எ) 
12. பலுமாறு நிநு தூ" றுகொண்டி ஆ 

ப,லமு நநுப” விஞ்சுகொண்டி. (எ). 


13. தொலி கர்மமு ராக போ”நா பக்தி 

வெலுகு'சே தீ'ரகபோ“௩ா (௭). 
14. பூலம்மி ப்‌”ரதிகிகவாரு ராம 

புல்லலம்ம பில்வ ராரு (எ). 
15. ஆ சுலக நீகு கா”தா” ராம 

ஏசுபு”த்‌"தி, விட£ராதா” (௭) 
16. ஓ ஜக”தி'ச க,ராரே த்யாக”- 

ராஜு கீவாட'நி பேரே (எ). 


இராம! எத்தனை காலம்‌ நீ வரும்‌ வழியை நான்‌ 
பார்த்துக்கொண்டிருப்பேன்‌? என்னவென்று எண்ணிக்‌ காலம்‌. 
கழிப்பேன்‌? என்‌ மனத்தை உன்னிடமே ஒப்படைத்து இவ்வுடலை 
உனதென்றே வளர்த்தேன்‌. இப்புவியில்‌ ஏதோ செயல்களைப்‌ 
புரிந்தாலும்‌ என்‌ மனம்‌ வேறு வழியை நாடுகிறது. எல்லோ 
ரையும்‌ போல்‌ நான்‌ இவ்வுலகில்‌ பொம்மலாட்டம்‌ (பதுமை: 
யாட்டம்‌) ஆடுகிறேனே தவிர, என்னுள்ளத்தில்‌ (நீயே 
வசிக்றொய்‌). இராமய்ய! என்‌ அந்தரங்க மர்மங்களை நான்கு. 
பேருக்‌ கதிரில்‌ அம்பலமாக்கவேண்டுமா? ரசிகர்கள்‌ என்று 
பெருமை கொள்வோருக்கும்‌ எனக்கும்‌ பொருந்தாது. கபடம்‌ 
நிறைந்தவர்‌ என்னைக்‌ கண்டு நகைப்பர்‌. பழம்பெரும்‌ பக்தர்‌ 
களிடையே நீகொலு அமர்ந்துவிட்டாயோ? அல்லது என்னிடம்‌ 
வந்தால்‌ உன்‌ பொருள்‌ செலவாகி விடுமோ? ஏன்‌ இப்‌ பரா முகம்‌? 
என்மீது பழி சுமத்தாதே. எவ்வளவென்று கண்ணீர்‌ வடிப்பேன்‌. 
என்‌ துயரை யாரிடம்‌ சொன்னால்‌ தீரும்‌? எனக்குப்‌ பிறந்த வீடு 
நீயே. உன்‌ கருணை தவறாது செல்லுபடியாகும்‌. நான்‌ உன்மீது 
ஆசை கொண்டதே தவறா? அப்பனே! உனக்கு இப்‌ புத்தி 
வேண்டாம்‌. என்னைப்‌ போல்‌ கலியுகத்தின்‌ இரகசியம்‌ அறியா த 
எளியவன்‌ இவ்வுலகில்‌ வேறு உளனா? பன்முறை உன்னை நிந்தனை 
செய்தேன்‌. அதன்‌ பயனை இப்பொழுது அனுபவிக்கிறேன்‌. என்‌ 


மூன்றாம்‌ பாகம்‌ 425 


பழவினை பலிக்காமல்‌ போகுமா? பக்தியெனும்‌ 
விலகாமல்‌ போய்விடுமா? ர்‌ ரத்‌ பல்‌ ற்கு 
விற்க அழைத்தால்‌ வாரார்‌. இது உன்‌ புகழுக்கே குறைவல்லவா? 
என்னை வருத்தும்‌ புத்தியை, நீ விடலாகா? ஐகதீசனே! கரனை 
வதைத்த வீரனே! இத்‌ தியாகராஜன்‌ உன்னைச்‌ சேர்ந்தவ 
னென்பது பெயரளவில்‌ தானா? 


524 
காபி சாபு 
ப்‌. ராம பாஹி மேக”ச்யாம பாஹி'குண 
தா'ம மாம்‌ பாஹி ஓராம (ரா) 
ச. 1. மூடு£லோகமுலலோ ஈடு“6லேத”நி நிந்நு 
வேடு”கொண்டிநி நேநு ஓராம (ரா) 
2. லோகுல நெற நம்முகோகநே நீகே 
லோகுவநேநஙைதிநி ஓராம (ரா). 
3, ஏவேள நாபாலி தே”வாதி”தே”“வுடு” 
நீவே யநுகொண்டிநி ஓராம (ரா) 
4. அந்நி கல்லலநி நிந்நே நிஜமநு 
கொந்நவாட'நைதிநி ஓராம (ரா) 
5. தலசிநந்தநே மேநு புலகரிஞ்சக”நீபை 
வலசி நீ வாட”நைதிறி ஓராம்‌ ்‌ (ரா) 
6. து'ர்ஜு க'ணமுல வர்ஜிஞ்சுடகு காம 
க”ர்ஜ௩ க"தியண் டிநி ஓராம (ரா) 
7. ம௩ஸுந நித்ய நூதநமைந சக்ககி 
த௩முநு க”நு கொ”ண்டி.நி ஓராம (ரா) 
8. அவநிஸுதாத*வ ப;வமு௩ எவ்வரி ்‌ 
கெவரு லேத”நு கொண்டிநி ஓராம (ரா) 
9. மஞ்சி க்ருத்யமுலு £ கஞ்சு இச்சிதிகா 
பஞ்சபூ'தமு ஸாக்ஷிகா” ஓராம (ரா) 


10. வ௩ஜநயந௩ நா வச௩முலெல்ல ஸத்ய 
மநுசு யாலகிஞ்சுமீ ஓராம (ரா), 


-426 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


11. இகறைக சங்கரஸக, ப்ரஹ்மாநந்த" 


ஸுக,ஸாக” ரப்‌'ரோவும்‌ ஓராம (ரா) 
12. ஆஜாநுபா“ஹ ஸரோஜாகக௩ த்யாக” 
ராஜ ஸந்நுத சரித ஓராம (ரா) 


இராம! முநில்வண்ண! நற்குணங்களின்‌ இருப்பிடமே! 
என்னைக்‌ காப்பாயாக, இம்மூவுலகிலும்‌ உனக்கிணை எவருமில 
ரென்று உன்னையே வேண்டினேன்‌. பிற மனிதரை நம்பமுடியா 
மல்‌ உன்னுள்‌ ௮டங்கியவனாக ஆனேன்‌. எப்பொழுதும்‌ என்னைப்‌ 
பாலிக்கும்‌ தேவோ திதேவன்‌ நீயேயென்று துணிந்தேன்‌. அனைத்‌ 
தும்‌ பொய்யென்றும்‌ நீ ஒருவனே சத்தியமென்றும்‌ நம்பினேன்‌. 
உன்னை நினைத்தவுடனேயே என்னுடல்‌ புல்லரிக்க, உன்மீது 
மையல்‌ கொண்டு உன்னவனானேன்‌. துர்ச்சனர்களை விலக்க 
உனது திருநாமத்தை கர்ஜனை செய்வதே வழியாகும்‌. கணந்‌ 
தோறும்‌ புதுப்பொலிவு பெற்று விளங்கும்‌ உன்னுருவத்தைக்‌ 
கண்டுகொண்டேன்‌. சீதையின்‌ நாயகனே! இவ்வுலகில்‌ ஒரு 
வருக்கொருவர்‌ உறவல்லரென்று அறிந்தேன்‌. என்‌ பஞ்சபூத 
சாட்சியாக நான்‌ புரியும்‌ நற்‌ செயல்களை உனக்கே அர்ப்பணம்‌ 
செய்தேன்‌. தாமரைக்‌ கண்ணனே! நான்‌ கூறுவதனைத்தும்‌ 
சத்தியமென்று கருதி நீ செவி சாய்க்கவேண்டும்‌. சிவபெருமா 
னின்‌ தோழனே! பிரம்மானந்த இன்பக்‌ கடலே! இப்பொழு 
தாவது காப்பாற்று. நீண்ட கைகளையுடையவனே! செந்தாமரை 
யொத்த முகவழகனே! தியாகராஜன்‌ போற்றும்‌ சரிதனே! 


525 
காபி ஜ,ம்ப 
ப. பாஹி மாம்‌ ஸ்ரீராமசந்த்‌”ர (பா) 
ச. 1. அக்கரதோ பா”த”முலகு 
ம்ரொக்கிதி ஏல பராகு (பா) 


2. தி”க்கு நீவையுண்ட“கா” நு 

க்‌'ரக்குந, வேடு”கொக்கநாநு (பா) 
a மக்குவதோ ராம நீவு 

யெக்குவ ஜேஸி நநுப்‌”ரோவு (பா) 
4, சக்கநி நீ முத்‌'து'மோமு 

நொக்க ஸாரி கநுபிம்புமு (பா) 
5. அந்நிடநு நெலகொக்௩ 

நிந்நு மிஞ்சிந வாரெவரந்௩ (பா) 


மூன்றாம்‌ பாகம்‌ 427 


6, பந்நக” பூ/ஷணுடு” சால 


நிந்நு கொ”“நியாடு” நேவேள (பா) 
7. சிந்நாடே” யநுஸரிஞ்சு 

கொக்கவாட”நு நநு பா*லிஞ்சு (பா) 
8. மந்நக ஜேஸேலவய்யா- 

பந்க ரகக ராமய்ய (பா) 
9. பந்நுக” ஸ்ரீ த்யாக'ராஜ i 

ஸந்நுத பாஸ்கரதேஜ (பா) 


இராமசந்திர! என்னைக்‌ காத்தருள்‌. சிரத்தையுடன்‌ உனது 
.யாதங்களில்‌ வணங்கினேன்‌. ஏன்‌ பராமுகம்‌? நீ ஒருவனே 
கதியாதலால்‌ விரைவில்‌ உன்னை வேண்டினேன்‌. பரிவுடன்‌ நீ 
என்னைப்‌ பாராட்டிக்‌ காப்பாயாக. அழகிய உன்‌ திருமுகத்தை 
ஒரு முறையேனும்‌ காட்டியருள்‌. அனைத்திலும்‌ நிறைந்துள்ள 
உன்னைவிடச்‌ சிறந்தவர்‌ யாவர்‌? பரமசிவனால்‌ அனவரதமும்‌ 
போற்றப்பெறுபவன்‌ நீ. சிறு வயது முதல்‌ உன்னையே பின்‌ 
பற்றும்‌ என்னைக்‌ கைவிடாதே. என்னைக்‌ கவுரவித்து நீ காக்க 
வேண்டும்‌. ஆபத்துக்களைத்‌ தவிர்க்கும்‌ இராமய்ய! சூரியனை 
நிகர்த்த ஒளி பொருந்தியவனே! 


526 
காபி ஆதி” 
ய. ஸுந்தர தசரத நந்த "ந 
வந்த”ந மொகரிஞ்செத”ரா (ஸு) 
ச. 1. பங்கஜலோச௩ த;ரஜ 
ம்‌ யங்கமு௩ வெலுங்க”க” க”நி (ஸு) 
2. பரமத”யாகர சுப;கர 
கி'ரிச மநோஹர சங்கர (ஸு) 
3. கரமு௩ கொ“டு”கி"டு“கொரி ஸோ- 
தரு ப£ரதுடு“கரக”க” க”நி (ஸு) 


4. ஸுகு"ணு ட*நில தநயுடு* க£வ- 
ய க*வாக்ஷுலு கொ”லுவக” க'நி (ஸு) 


428 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


5. க*டஜ வஸிஷ்ட, ம்ருகண்டு"ஜ 
v v பச 
கெள”தமாது”லு பொ”க”ட” க”நி (ஸு) 
6. அகளங்கமுக, தயாக”ராஜுநு ப்‌'ரோசி௩ 
அவ்யாஜ கருணாஸாக”ர (ஸு), 
வடிவழகனே) தயரதன்‌ மைந்த! உனக்கு நமஸ்காரம்‌, 
தாமரைக்‌ கண்ண! பரம தயாநிதி! சுபகரனே! சிவபெருமான்‌ 
உள்ளங்கவர்ந்தவனே! நலம்‌ புரிபவனே! சீதாதேவி உனது: 
மடியில்‌ அமர்ந்திருப்பதையும்‌, கரத்தில்‌ குடையை ஏந்திக்‌ 
கொண்டு தம்பி பரதன்‌ மனமுருகுவதையும்‌, குணசலனாகிய அனு: 
மனும்‌, கவயன்‌, கவாக்ஷன்‌ முதலிய வாநர சிரேஷ்டர்கள்‌ அடி. 
பணிவதையும்‌, ௮கஸ்தியர்‌, வசிஷ்டர்‌, மார்க்கண்டேயர்‌, 
கெளதமர்‌ முதலிய மகரிஷிகள்‌ துதப்பதையும்‌ கண்டு (உன்னை 
வணங்கினேன்‌). மாசற்ற முகத்தவனே! தியாகராஜனை ஏது: 
வின்றிக்‌ காக்கும்‌ கருணைக்‌ கடலே! 


527 
தூர்பா”ரு சாபு, 
ய. ராமாபி'ராம ரமணீயகாம 
ஸாமஜரிபுபீ£ம ஸாகேததா*ம (ரா): 
ச. 1. வ௩ஜலோசந௩ 18வு வலஸி யலஸிதி நீ 
ம௩ஸுந த”யலேது” மல்லாடி” ப, லமேமி (ரா): 
2. ம௩ஸநு செலி நீகே மருலுகொந்நதி” கா”நி 
சநவு௩ ஜெயிப”ட்டி 2ஸம்ரக்ஷிஞ்சவு (ரா) 
3. கோரி கோரி நிந்நு கொ”லுவக” 3நீகு 
தா”ரி வேறேயநி தா$த வ்ராதேமோ (ரா) 
4. கமநீயமகு” பாந்பு கா”விஞ்சிதி நந்து” 
ரமி.பிம்பக ஈந்நு ரச்ச ஜேஸேவு (ரா) 
5. தி£க்குநீவநி நேநு தி"நதி"நமுநு ஈம்ம 
எக்கு தக்குவலந்து” எ௩ஸெ கு“ ணமேமோ (ரா) 


6. நீகே த”யபு”ட்டி நீவு ப்‌*ரோவவலெ 
ராகேந்து' முக, த்யாக”ராஜ “ரக்ஷக ஸ்ரீ (ரா) 


1 நீவலந யலஸிதி 2 மமு ரகிம்புமு 
3 நீதா”றி வேரைநதி! 4 வரத! 


மூன்றாம்‌ பாகம்‌ 429 


இராம! மனத்துக்கினியவனே! இனிய பெயருடையவனே! 
யானையின்‌ எதிரியாகிய சிங்கத்தை னின்‌ வலிய அருத்த ன்‌ 
அயோத்தியில்‌ வாழ்பவனே! செந்தாமரைக்‌ கண்ணனே! உன்‌ 
னையே நாடி உடல்‌ களைத்தேன்‌. உனக்கு தயவு பிறக்கவில்லை. 
உன்னுடன்‌ வாது செய்து என்ன பயன்‌? என்‌ மனமென்னும்‌ 
தோழி உன்மீதே காதல்‌ கொண்டிருப்பதால்‌ பரிவுடன்‌ கைப்‌ 
பிடித்துக்‌ காக்கமாட்டாயோ? நான்‌ உன்னையே கோரிப்‌ பணி 
விடை செய்ய உன்‌ வழி மாறியது என்‌ தலையில்‌ பிரமன்‌ எழுதிய 
விதியோ? நான்‌ உன்‌ பொருட்டு எழில்‌ மிகுந்த படுக்கை 
அமைத்‌ திருக்கையில்‌. நீ என்னுடன்‌ இரக்கமில்லாமல்‌ வாது 
செய்வாயோ? புகல்‌ நீயேயென்று நான்‌ உன்னை அனவரதமும்‌ 
நம்பியிருக்க (மாந்தருள்‌) உயர்வு, தாழ்வுகளை எண்ணும்‌ குணம்‌ 
உனக்கு ஏன்‌ வந்தது? (ஆகவே) உனக்கே தயை பிறந்து நீயே 
என்னைக்‌ காக்கவேண்டும்‌. பெளர்ணமி சந்திரனையொத்த முக 
வழகனே! 


528 
முகாரி சாபு 
ய. இந்து£கா யீ தநுவுநு பெ'ஞ்சிக (தி'௩்‌) 
4. 1 நீ ஸேவகு லேக நீது” கெந்தகு ராக 
ஆஸ தா“ஸுடை” யடு இடு திரிகே” (டங்‌) 
2, நிரதமு நீ த்‌'ருஷ்டி நே "நார்ஜிஞ்சக 
ஒருல பா$மலநு ஓர ஜூபுலு ஜூசே (டங்‌) 
3. ஸாரெகு நாம 2ஸ்மரணமு ஸேயக 
ஊரி மாடலெல்ல நூறக வத”ரே (டக்‌) 
4, கரமுலதோ பூஜ கா”விம்பக டா“சி 
த'ரலோ௩ லேரி து”ர்தா"நமுலகு ஜூசே (டந்‌) 
5, வாரமு ந க்ஷேத்ரவரமுல ஜுட்டக 
3பூ£ரிகி முக்து“க பாரி பாரி திரிகே” (ட்‌) 
6. ரீவாட”நு பேரு நிந்து” வஹிஞ்சக 
நாவாட'நி யமுடு” நவ்வுசு பா”திஞ்சே ்‌ (டந்‌) 
7. ராவய்ய ஸ்ரீ த்யாக'ராஜவிநுத நிந்நு 
பா£விஞ்சக பொத்‌”து” பார கொட்டுகொநே  (டற்‌) 


இதற்காகவா இவ்வுடலை வளர்த்தேன்‌? உனக்குச்‌ சேவை 
புரியாமல்‌ உன்‌ அருகைச்‌ சேராமல்‌, ஆசைக்கு அடிமையாகி 
இங்குமங்கும்‌ திரிவதற்கா? சதா உன்‌ திவ்விய தரிசனத்தை விரும்‌ 


1 யார்ஜிஞ்சக 2 ஸ்மரண 3 ஊரி 


430 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


பாமல்‌, பிற ஸ்திரீகளை ஓரப்பார்வை பார்ப்பதற்கா? இடை 
விடாமல்‌ உனது திருநாமத்தை ஜபம்‌ செய்யாமல்‌, ஊர்‌ வம்மை 
வீணாகப்‌ பிதற்றுவதற்கா? கரங்களால்‌ உன்‌ பூசையைச்‌ செய்யா 
மல்‌, இவ்வுலகில்‌ கழ்த்தரப்பட்ட தானங்களை வாங்குவ தற்கா? 
பலமுறை உனது க்ஷேத்திரங்களைப்‌ பிரதட்சிணம்‌ செய்யாமல்‌, 
பூரி தட்சணை பெற முந்துவதற்கா? **உன்னைச்‌ சேர்ந்தவன்‌”? 
(இராம பக்தன்‌) என்ற பெயர்‌ படைக்காமல்‌, “இவன்‌ என்னைச்‌ 
சேர்ந்தவன்‌?” என்று யமன்‌ பெருநகைப்புடன்‌ என்னைத்‌ துன்‌: 
யுறுத்தவா? உன்னை சதா தியானம்‌ செய்யாமல்‌ பொழுதை. 
வீணாக்கவா இவ்வுடலை வளர்த்தேன்‌? 


529 
ஸ்ரீரஞ்ஜநி ஆதி” 
ய. ப்‌“ரோசே வாரெவரே ரகு'பதீ (ப்ரோ). 
ச. 1. நிநுவிகா (ப்‌*ரோ) 
2. ஸ்ரீராமா நெரு (ப்ரோ) 
3. ஸகல லோக நாயக (ப்ரோ) 
4. நரவர நீஸரி (ப்ரோ) 
5. தே”வேந்த்‌”ராது”லு மெச்சுடகு லங்க 
த*யதோ தா”ஈமொஸங்கி” ஸதா” (ப்ரோ) 
6. முரி ஸவம்பு” ஜூட” வெண்ட ஜநி க,ல 
மாரீசாது”ல ஹதம்பு” ஜேஸி (பரோ). 
7. வாலி நொக்க கோல நேஸி ரவி- 
பா“லுநி ராஜுக” கா'விஞ்சி ஜூசி (ப்ரோ). 


8. பவாப்‌“தி) தரணோபாயமு நேரநி 
த்யாக”ராஜுநி கரம்பி'டி" (பரோ): 


இரகுபதி! என்னை அன்புடன்‌ காப்பவர்‌ உன்னைத்‌ தவிர 
வேறு யார்‌ உளர்‌? சகல லோகநாயக! நரசிரேஷ்டனே! தேவேந்‌ 
முதலியோரும்‌ புகமும்வண்ணம்‌ தயையுடன்‌ (விபீஷணனுக்கு) 
இலங்கையை தானம்‌ வழங்கிக்‌ காப்பவர்‌ யார்‌? முனிவரின்‌ 
யாகத்தைக்‌ காண அவர்‌ பின்‌ சென்று, துஷ்டரான மாரீசன்‌ 
முதலியோரைக்‌ கொன்று ஒழித்துக்‌ (காப்பவர்‌ யார்‌?) வாலியை 
ஒரு கணை எய்து (கொன்று) நீ சூரிய புத்திரனான சுக்ரீவனை dl 
சனாக்கியதுபோல்‌ (காப்பவர்‌ யார்‌?) சம்சாரக்‌ கடலைக்‌ கடக 
அபாயமறியாத தியாகராஜனைக்‌ கைப்பிடித்துக்‌ (காப்பவர்‌ 
உன்னையன்றி யாருளர்‌?) 


மூன்றாம்‌ பாகம்‌ 431° 


530 
ஆந்தா”ளி (மே. 28) சாபு. 
ப. அபி;மாநமு லேதே”மீ நீ- 
வபி'நய வசநமுலாடே”தே”மி (அ). 


ச, 1. மாலிமிஞ்சுகைந லேதா" தந்நு 
மாலி௩ த£ர்மமு க“லதா” வ௩- 
மாலி நாபை த”யராத” பாலு- 
மாலி குண மிகநைந போ”தா” (அ). 
2. கலிமியுண்டே பெ”ட்டுகோரா க்ருப- 
கலுகு”நநுசு வேடி” நாரா நா 
கலுவரமுலு விநி ராரா போ- 
கலு நீகு கலத”நி கே நெறுங்க"லேரா (அ) 
3. ராஜு நீவநி நம்மிகாநு க£ஜ- 
ராஜுந்ந விதமு விந்நாநு ரதி 
ராஜதா”ஸுல வேட”லேநு த்யாக”- 
ராஜு நீ வாட”நி பேருகொக்கா நு (அ)- 
என்னிடம்‌ உனக்குச்‌' சிறிதும்‌ அபிமானம்‌ இல்லையா? 
வெறும்‌ நடிப்பு வார்த்தைகளை மாத்திரம்‌ பேசுவாய்‌ போலும்‌! 
உனக்குப்‌ பொறுமை சிறிதும்‌ இல்லையா? தன்னை மிஞ்சிய 
தருமம்‌ உளதா? (உன்னை நாடிய என்னை மறந்து மற்றக்‌ காரி 
யங்களைக்‌ கவனிப்பதும்‌ நியாயமா?) வனமாலையணிந்‌் தவனே! 
என்மீது கருணை வராதா! உனது சோம்பர்க்குணம்‌ இப்பொழு 
தாவது அகலா தா? 
உனது செவ்வங்களை நீயே வைத்துக்கொள்‌. நான்‌ வேண்டு 
வது உனது கிருபையை. நான்‌ கலவரப்படுவதைக்‌ கேட்டேனும்‌ 
வருக. உன்‌ பலவிதப்‌ போக்குகளை (நடத்தைகளை) நான்‌ அறி 
வேனா? (காக்கும்‌) பிரபு நீயேயென்று நம்பினேன்‌. கஜேந்திர 
னின்‌ வரலாற்றைக்‌ கேட்டிருக்கிறேன்‌. காமத்திற்கு அடிமை 
யானவர்களை இரக்கமாட்டேன்‌. ““இராமபக்தன்‌'” என்று புகழ்‌ 
பெற்றவன்‌ நான்‌. 

531 / 
செஞ்சுருட்டி ரூபகம்‌ 
ப. ராம ராம ராம ராம ராரா ஸீதாராம (ரா) 
ச. 1. ஸந்ததம்பு” பத”முல நர்ச்சிந்து ஏ- 

காந்தமுநநு நிந்நாராதி,ந்து ஸீதா (ரா) 


4392 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


2. தநிவி தீ£ர நிந்நு கெள”கலிந்து நாது" 


தா“ஹமெல்ல தீ”ர்ச்சி ஸேவிந்து ஸீதா (ரா) 
3 கநுலு சல்லகா”நு நிந்நு கந்து" நாது” 
தநுவு புலகரிஞ்ச மெச்சுகொந்து” ஸீதா (ரா) 
4. அடு“க”டு"கு”கு மடு“புல ஈந்தி*த்து நிந்‌- 
நநுஸரிஞ்சி மெல்ல ப”ல்கநித்து ஸீதா (ரா) 
5. கந்நுல ஜாட'லநு தெ”லிஸி ௩டு”து ராம 
கட”“ம ஜாலி தூ”ரமு௩நு விடு*து ஸீதா (ரா) 
6. பாமர விஷயாது”ல நே மறது ராம 
நீ மாஸுந ஜெலிமி ஜேஸி கரது ஸீதா - (ரா) 
7. கொஸரி கொஸரி ஸந்நிதி'நெ கொலுது ராம 
கோரி ஸுரடிசே விஸுருசு பி£லுது ஸீதா (ரா) 
8. தொட”ரி மேகொஸங்கி” தொட ”ல நநுது நிந்‌- 
கெட“பா”யக பாவமுநநு தூலது ஸீதா (ரா) 
9. ஸம்மதமு௩ நித்துநு செயி வ்ராலு ராம 
கம்மநி விடெ”மிம்மநி கந்கேலு ஸீதா (ரா) 
10. இட்லு தொ”ரகுகா ப்‌"ரஹ்மகை௩ நே- 
நிலநு வெலஸி நீவே நேரகை ஸீதா (ரா) 
1 1. நிக்கமுகா” தா£ளஜால ரட்டு ராம 
எக்குவகா” காது” செட்ட பட்டு ஸீதா (ரா) 
12 ஜாட”ல விந்நபமு தெலுஸுகோரா நீ- 
வாடு“கா”க த்யாக'ராஜு வேறா ஸீதா (ரா) 


இராம! ஸீதாராம! என்றென்றும்‌ நான்‌ உனது பொன்‌ 
னடிகளையே அர்ச்சிப்பேன்‌. ஏகாந்தத்தில்‌ (தனிமையாக) உன்னை 
ஆராதனை செய்வேன்‌. திருப்தி அடையும்‌ வரையில்‌ உன்னைத்‌ 
தழுவி, என்‌ வேட்கை தரச்‌ சேவிப்பேன்‌. கண்‌ குளிரத்‌ தரிசித்து 
மெய்சிலிர்க்க உன்னைப்‌ புகழ்வேன்‌. அடிக்கடி உனக்குத்‌ தாம்‌ 
பூலமலித்து, நீ மிருதுவாகப்‌ பேசும்பொழுது பின்‌ தொடர்‌ 
வேன்‌. உன்‌ கண்‌ ஜாடையைப்‌ புரிந்துகொண்டு நடந்து மற்ற 
என்‌ துயர்களை நீக்குவேன்‌. சிற்றின்பங்களை அறவே மறந்து, 
உன்னுள்ளத்துடன்‌ உறவாடி பக்தி புரிவேன்‌. கோரிக்‌ கோரி 
உன்‌ சந்நிதியடைந்து விசிறிகொண்டு வீசி உன்னையழைப்பேன்‌. 
நானாகவே இவ்வுடலை உனக்கு அர்ப்பணம்‌ செய்து, உனது 
தொடைகளை வருடி இடைவிடாமல்‌ உன்னை என்‌ சித்தத்தில்‌ 


மூன்றாம்‌ பாகம்‌ : - 433: 


'இருத்துவேன்‌.. என்‌ சம்மதத்தை எழுத்துமுலம்‌ வேண்டுமாயி 
னும்‌ அளிக்கிறேன்‌. இனிய தாம்பூலம்‌ அளிக்குமாறு னன்‌ நீ 
கட்டளையிடவேண்டும்‌. இவ்வுலகில்‌ நானும்‌ நீயும்‌ ஒன்றாகி 
விட்டால்‌, இவ்வித பாக்கியம்‌ பிரமனுக்கும்‌ கிடைக்குமா? 
கண்டிப்பாக நிந்தனையை இனி நான்‌ தாளமாட்டேன்‌. நீ என்‌ 
னைக்‌ கைப்பிடித்துக்‌ காக்கவேண்டும்‌. இத்தனை ஜாடைகள்‌ 
செய்து நான்‌ செய்யும்‌ விண்ணப்பத்தை அறிந்துகொள்‌. நான்‌ 
உன்னவனேயன்றி வேற்று மனிதனா? 


252. 
கேகதா“ரகெள”ள ஆதி” 
ப. ராமுநி மறவகவே ஓ ம௩ஸா (ரா) 
ஏ. .1. ராமுறி யாக“மு காசி பாப வி- ்‌ 
ராமுநி ஸத்‌”கு”ண தா'முநி ஸீதா (ரா) 
2. தீ.ருநி தை த்ய விதா”ருநி லோகா- 
தா£ருநி வம்சோத்‌ தா'ருநி ஸீதா (ரா) 
3. த்‌'யேயுநி முநிஜக கே”யுநி ௧) நநிப: 
காயுநி தே”வராயுநி ஸீதா (ரா) 
4, வாஸவ ஹ்ருத”ய நிவாஸுநி ப”ஹுரவி 
பா'ஸுநி சுப;கரவேஸுநி ஸீதா (ரா) 
5. கீ'தப்ரியுமி விதா தநுதுகி கஞ்‌- 
ஜாதப“ந்து,குல ஜாதுநி ஸீதா (ரா) 
6. ஈ ஜகதிநி அவ்யாஜமுந நாப்த ஸ- 
மாஜமு௩நு ப்‌'ரோசு ஜக”த்பதிநி ஸீதா (ரா) 
7. தா“ ஈவஹரு நீசாந விநுதுநி ஸு 
தா” நரோத்தமுல மாநரக்ஷகுநி (ரா) 
8. சோப*நது”நி கிரிஜா பா”ஹுநி து”ரி- 
தேபஹருநி பஹு ப்ரபாவு;நி ஸதா” (ரா) 
9. சீலிநி ஸத்‌”கு“ணசாலிநி க'நுநி ௧- 
பாலிநுதுநி வ௩மாலிநி ஸீதா (ரா) 
10. ஸ்ரீ கு. ௬ சரணமுலே க”தியநிஈ ஸ- 
தா'க'திஜ ஹிதுநி த்யாக'ராஜ நுதுநி (ரா) 


இ—28 


434 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


மனமே! இராமனை ( ஒருநாளும்‌) மறவாதே. (அவன்‌) 
வேள்வி காப்பவன்‌. பாவங்களையகற்றுபவன்‌. நற்குணங்களின்‌ 
இருப்பிடம்‌. தீரன்‌. இராக்கதரை வதைப்பவன்‌ உலகத்தின்‌ 
ஆதாரம்‌. இரகு வம்சத்தை உத்தாரணம்‌ செய்தவன்‌. தியா 
னிக்கத்‌ தகுந்தவன்‌. முனிவரால்‌ துதிபாடல்‌ பெற்றவன்‌. 
மேகத்தை நிகர்த்த நீலவண்ணன்‌. தேவராஜன்‌. இந்திரனின்‌ 
இதயத்தில்‌ வசிப்பவன்‌. பல சூரியன்‌ ஒளியுடையவன்‌. சுப 
மளிக்கும்‌ உருவத்தவன்‌. ஸங்கீதப்‌ பிரியன்‌. பிரமனால்‌ வணங்‌ 
கப்பெறுபவன்‌. சூரிய குலத்தில்‌ பிறந்தவன்‌. இவ்வுலகில்‌ பக்தர்‌ 
குழாங்களைக்‌ கபடமின்றிக்‌ காப்பவன்‌. அரக்கரைக்‌ ஒழிப்பவன்‌. 
சிவனால்‌ வணங்கப்பெறுபவன்‌. மாந்தருள்‌ சிறந்தோரின்‌ மானங்‌ 
காப்பவன்‌. நன்மை தருபவன்‌. பாவமெனும்‌ யானைக்குச்‌ 
சிங்கம்‌ போன்றவன்‌. மகிமை மிகுந்தவன்‌. தன்மையுடையவன்‌. 
குணசாலி. பெருமை வாய்ந்தவன்‌. பரமசிவனால்‌ போற்றப்பெறு 
பவன்‌. வனமாலையணிபவன்‌, திருவடிகளைப்‌ பற்றிய அனும. 
னுக்கு இதம்‌ புரிபவன்‌. 


533 
கேதா”ரகெள”ள ஜ.ம்ப. 
ப. தூர்மாத்ம நந்நிபுடு” தூய ஜூட”வே ய௩ 
மர்மமுக ப£லுகுநதி” மஞ்சிதோ” (த). 
ச. 1. பதித பாவநுட”நி பா”க” பேரை நீகு 3 தி 
மதிலேக யுண்டு*தி” மஞ்சிதோ” (த) 
2. க”திலேநி நநு நீவு கா£வவே யண்டி ஸம்‌- 
மதிலேக யுண்டு”நதி” மஞ்சிதோ” (க): 
3. நிநு ஜூட” பதி”வேல கநுலு காவலெ ஈண்டி. 
மநுபக யுண்டு“நதி” மஞ்சிதோ” (த). 
4. ஏமி நேரமு பாத”மே மிகு”ல க”தியண்டி. 
நாமீத” நெபமெஞ்சுட மஞ்சிதோ” (தா) 
5. நாடி வசநமுலெல்ல ஈயமு சேயவெஈண்டி 
மாடலாட” குண்டு“நதி” மஞ்சிதோ” (த்‌) 
6. நீது" மாயலசேத நிஷ்டூ ,ரமேல மம்‌- 
மாது” கோகநு யுண்ட” மஞ்சிதோ” (த)) 


7. ராஜநுத ஸ்ரீ த்யாக”ராஜரக்ஷக ச்ரித ஸ. 
மாஜ நநு மறசிஈதி” மஞ்சிதோ” ராம (தூ) 


மூன்றாம்‌ பாகம்‌ 435 


534 

கேதா”ரகெள”ள ரூபகம்‌ 
ப. ரகு, நந்த“ந ரகு நந்த“ந ரகு'நந்த'ந ராம (ர) 
௮, பாடுது” நிநு வேடு”து” கொநியாடு”து” ஸ்ரீராம (ர) 
ச. 1. கோரிதி நிநு ஜேநிதி நநு தூ”ரகுமீ ராம (ர) 
2. ஏமோயநி நீ ம௩ஸுந ஏமரகே ராம (ர) 

3. க”திலேத”நி பதி நீவநி மதி நே சரணண்டி (ர) 

4, ஜாலமு நீ கேலநுநே தா”ளநு ரீ லோல (ர) 

5. க£ட்டிக” நிநு ப'ட்டி5 த௩ கிட்டி வெதலேல (ர) 

6. நீகே தூய நீகே தம நீ கெவரே ஸாடி. (ர) 

7. நிநு தெலிஸி௩ க;நுலநு நே தி*௩ தி"நமுநு த'லது (ர) 

8. முல்லோகமு லல்லாடி.”ந இட்லே கூதி கா”நி (ர) 

9. இல நந்தட க”ல வாகு ஜலதே! கதி கா”நி (ர) 

10. கு£ணமுலலோ ௩ணி கு£ண்டே கு'ணியே க”திகா"நி (ர) 
11. எந்நி விதமு லுக்காநு நிந்நே சேரவலெ (ர) 
12. ச்ரிதமாநவ ஹிதகரபாலித த்யாக”ராஜ (ர) 


ரகுநந்தன? உன்னைக்‌ குறித்துப்‌ பாடியும்‌, வேண்டியும்‌, 
றும்‌ இருக்கிறேன்‌. உன்னை விரும்பி உன்னையே 
சேர்ந்துள்ளேன்‌. என்னைத்திட்டி அனுப்பிவிடாதே. உன்‌ மனதி 
தில்‌ ஏதோ எண்ணிக்கொண்டு என்னை அலட்சியம்‌ செய்யாதே. 
எனக்கு வேறு கதியில்லையென்றும்‌ நாதன்‌ நீயேயென்றும்‌ புத்தி 
பூர்வமாக நான்‌ உன்னைச்‌ சரணடைந்தேன்‌, திடமாக உன்னையே 


436 ஸ்ரீ]தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


பற்றிய எனக்கு ஏன்‌ இத்துயரம்‌? தயையிலும்‌ பொறுமையிலும்‌ 
உனக்கு நிகர்‌ ஏது? உன்னையறிந்த பெரியோர்களை நான்‌ தினந்‌ 
தோறும்‌ ஸ்மரிக்கிறேன்‌. மூவலிலும்‌ நான்‌ அல்லாடும்பொழுது 
எனக்கு இதுவே கதியல்லவா? இப்புவியில்‌ பெய்யும்‌ மழைநீர்‌ 
அனைத்திற்கும்‌ கடலே: கதியல்லவா? இந்திரிய விஷயங்களில்‌ 
முழுஇயிருப்பவனுக்கு மறுபிறப்பே கிடைக்கும்‌. (முக்தி கிட்‌ 
டாது) எத்தனை வழிகளிருப்பினும்‌ இறுதியில்‌ அடையத்‌ தகுந்‌ 


தவன்‌ நீயே, சரண்புகுந்தவருக்கு நலம்‌ புரிபவனே! 


535 
நாராயணகெள”ள ஆதி” 
ப. இங்கா தூய ராகுண்டே 
எந்தநி ஸைரிந்துரா (இங்‌) 
ச. 1. ஆசிஞ்சிக ஈந்நேல அடு”க”டு“கு”கு ராவேல ்‌ 
வாஸிக” ஸீதாலோல வரதே”சிக பரிபால (இங்‌) 


2. எந்தரி தாளுகொந்து'ரா இகறைநு ராகுந்து”ரா 
இந்தடிகிரி பா”க”ந்து"ரா எவரகி வேடு“கொந்து”ரா (இங்‌) 
3. நிர்ஜரவரு லிகலேரா நீ ஸரி தநகய்யேரா 


து'ர்ஜா ஜலத” ஸமீர தொ”ர நீவநி யுந்காரா (இங்‌) 
4. நயந நிந்தி'த ஸரோஜ ௩௧”த)ர ஸ்ரீரகு,ராஜ 
ப£யஹர பக்தஸமாஜ பாலித த்யாக”ராஜ (இங்‌) 


இன்னும்‌ உனது தயை வராவிடில்‌ நான்‌ எப்படிப்‌ பொறுப்‌ 
பேன்‌? உன்மீது ஆசைகொண்ட என்னைக்காக்கப்‌ பெரிய மனம்‌ 
வைத்து வாராயோ? சதை மணாளனே! உத்தம குருவாக வந்து 
பாலிப்பவனே;! எவ்வளவெள்று சகப்பேன்‌? இன்னும்‌ வாரா 
மலேயிருப்பாயோ? இவையனைத்தும்‌ சரியென்று மாந்தர்‌ 
கூறுவரா? நான்‌ வேறு யாரை இரப்பேன்‌? வேறு தெய்வங்கள்‌ 
இலரோ? (பலர்‌ உளர்‌.) (ஆயினும்‌) அவர்கள்‌ உன்‌ போன்றவர்‌ 
ஆவரோ? துஷ்டரென்னும்‌ மேகங்களைக்‌ கலைப்பதில்‌ காற்றை 
யொத்தவனே; சிறந்த தனித்‌ தெய்வம்‌ நீயே, தாமரையைப்‌ 
பழிக்கும்‌ கண்ணனே! கோவர்த்தன கிரியைத்‌ தாங்கியவனே! 
இரகுராஜ! அச்சந்தவிர்ந்த பக்தரால்‌ சூழப்பெறுபவனே! 


536 
யதுகுல காம்போ!ஜி த்ரிச்ரலகு, 
ய. பாஹி ராமசந்த்‌”ர ராக,வ ஹரே மாம்‌ 
பாஹி ராமசந்த்‌“ர ராக, வ (பா) 


மூன்றாம்‌ பாகம்‌ , ; ்‌ 437 


ச. 1. ஜுகஸுதாரமண காவவே கதி நீவு 


௧”நுக நந்நு வேக” ப்‌”ரோவவே ்‌ (பா 
2. எந்த வேடு'கொர்௩ நீகு நாயந்து” யிஸு. 

மந்த த*யலேக யுண்ட“கா (பா) 
3. கஷ்டமுலநு தீ'ர்ப்பமண்டிநி நீவு நா- 

கிஷ்ட தை”வ மநுகொண்டிநி (பா) 
4, சோ தநலகு நேநு பா”த்ரமா ராம ய- 

சோ த,நுலகு நுதிபாத்ரமா (பா) 
5. ஆடலநுசு தோ”சியுக்நதோ” லேக நா ல- 

லாட. லிகி, த மர்ம மெட்டிதோ” (பா) 
6. அம்பு”ஜாக்ஷ வேக” ஜூட”ரா நீ கடா- 

க்ஷம்பு"லேநி ஜ௩்மமேலரா (பா) 
7. நீவு நந்நு ஜூட”வேளரா நீ கந்நகந்ந 

தாவுல நே வேட“ஜாலரா (பா) 
8. நந்நு ப்‌'ரோசுவாரு லேருரா ராம நீ 

கந்க தை”வமெந்து” லேது”ரா (பா) 
9. ராஜராஜ பூஜித ப்ரபோ! ஹரே த்‌”யாக”- 

ராஜ ராஜ ராகவ ப்ரபோ; (பா) 


இராமசந்திர! இராகவ! ஹரி! என்னைக்‌ காப்பாயாக. 
ஜானகி நாயகனே! நீயே கதியாதலால்‌ விரைவில்‌ என்னைக்‌ காத்‌ 
தருள்‌. நான்‌ எவ்வளவு கெஞ்சியும்‌ என்மீது உனக்குச்‌ சிறிதும்‌ 
தயை இல்லாதிருக்கலாமா? என்‌ கஷ்டங்களைத்‌ தீர்க்குமாறு 
வேண்டினேன்‌. நீயே எனது இஷ்ட தெய்வம்‌. உன்‌. சோதனை 
களுக்கு நான்தானா பாத்திரம்‌? புகழையே செல்வமாக உடைய. 
வர்களால்‌ போற்றத்தக்கவனே!: இதெல்லாம்‌ விளையா ட்டென்று 
தோன்றுகிறதா? அல்லது என்‌ தலையெழுத்தின்‌ மர்மம்‌ எப்ப 
டியோ? செந்தாமரை விழியோனே! விரைந்து வருக. உனது 
கடாட்சம்‌ இட்டாத சன்மம்‌ எதற்கு? நீ என்னைக்‌ கண்‌ பார்க்க 
இதுவே தருணம்‌. கண்ட கண்ட: இடங்சளில்‌ சென்று நான்‌ 
இரக்கமாட்டேன்‌. என்னைக்‌ காப்பவர்‌ யாருமிலர்‌. உன்னையன்றி 
வேறு தெய்வமும்‌ எங்குமில்லை. சக்கரவர்த்திகளும்‌ தொழும்‌ 
பிரபுவே! - 


438 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


537 
யதுகுல காம்போஜி ஜ,ம்ப 
ப. ஸ்ரீராம ஜயராம ச்ருங்கா”ர ராம யநி 
சிந்திம்பராதெ” ஓ மநஸா (ஸ்ரீ) 
ச. 1. தளுகு ஜெக்குல முத்‌”'து” பெட்டு கெளஸல்ய முநு 
தபமேமி ஜேஸெகோ தெலிய (ஸ்ரீ) 
2. த'சரது,டு” ஸ்ரீராம ராரயநி பி”லுவ முநு 
தபமேமி ஜேஸெநோ தெலிய (ஸ்ரீ 
3. தநிவார ப”ரிசர்ய ஸேய ஸெளமித்ரி முநு 
தபமேமி ஜேஸெநோ தெலிய (ஸ்ரீ) 
4, தநவெண்ட ஜ௩ ஜூசி யுப்பொங்க” கெளசிகுடு” 
தபமேமி ஜேஸெகோ தெலிய (ஸ்ரீ) 
5. தாபம்ப*ணகி" ரூபவதியெளட கஹல்ய 
தபமேமி ஜேஸெ நோ தெலிய (ஸ்ரீ) 
6. த'ர்மாத்ம சரணம்பு” ஸோக சிவசாபமுநு 
தபமேமி ஜேஸெரோ தெலிய - (ஸ்ரீ) 
7. தந தய கொஸகி” கநுலார ௧'௩ ஜ௩குண்டு” 
தபமேமி ஜேஸெநோ தெலிய (ஸீ) 
8. தூஹரம்பு” கருக” கரமுநு ப£ட்ட ஜா௩கி 
தபமேமி ஜேஸெநோ தெலிய (ஸ்ரீ) 
9. த்யாக”ராஜாப்த யநி பொ”க”ட” நாரத” மெளநி 
தபமேமி ஜேஸெநோ தெலிய (ஸ்ரீ) 


மனமே! ஸ்ரீராம, ஜயராம, சிருங்கார ராமவென்று நீ சிந்‌ 
இக்கலாகாதா? மின்னும்‌ (அவனுடைய) கன்னத்தில்‌ முத்தமிட 
அன்னை கோசலை என்ன தவம்‌ செய்தாளோ அறியேன்‌? தசரத 
மகாராஜன்‌ “ஸ்ரீராம! வாடா?” என்று அழைப்பதற்கும்‌, 
திருப்‌தியாகும்‌ வரையில்‌ தொண்டு புரிய இலக்ஷ்மணனும்‌, தன்‌ 
பின்னால்‌ (இராமன்‌) நடந்து வந்ததைக்‌ கண்டு உள்ளம்‌ பூரித்த 
விசுவா மித்திரனும்‌, மனத்துயரம்‌ நீங்கித்‌ திரும்பவும்‌ அழகியாக 
மாறியதற்கு அகலிகையும்‌, தர்மாத்மாவாகிய (சக்கரவர்த்தித்‌ 
திருமகனின்‌) திருவடியுடன்‌ உறவாடிய சிவதனுசும்‌, தன்‌ 
அருமை மகளை மணம்‌ செய்வித்துக்‌ கண்ணாரக்‌ கண்டு களித்த 
ப ப 0 வித ப பபப பவத தத்தத்‌ 

1 ரகுராம 


மூன்றாம்‌ பாகம்‌ 439. 


ஜனக மகாராஜனும்‌, உள்ளம்‌ (இதய . ஆகாசம்‌) ழையுமா 
(இரா கவனைக்‌) கைப்பிடித்த ஸீதா தேவியும்‌, யகர தண 
ஆப்தனே என்று புகழ நாரத முனிவரும்‌ முன்பு என்ன தவம்‌ 
'செய்தார்களோ? 
538 

ப்‌லஹம்ஸ ஆதி” 
ய. ராம ஸீதாராமா ராம 

ராஜத௩ய ராம தசரத, 

ராம ஸீதாராம ராம 


ரகு, குலாப்‌"தி, ஸோம (ரர) 
ச. 1. உரக”முலு பெஈகி”ஈட்லுந்நதி” நா ம௩ஸு 

கருணஜேஸி கண்ட ஜூசி கரமு ப“ட்டு ராம (ரா) 
2. கல்பபூ;ஜமுந தீ£க” கட்டுரீதி ம௩ஸு 

கல்பமு லெந்நைந விடி“சி கத”லது” ஸ்ரீராம (ரா) 
3. ஸத்ஸதி பதிஸேவ ஸேயு சந்தா" நா மநஸு 

உத்ஸவமுலு ஸேயுட குப்பொங்கீ“நி ராம (ரா) 
4. அத்‌”வைத ஸாம்ராஜ்யமுலு அப்‌”பி“நட்டு ராம 

ஸத்‌”வைராக்‌”யமு நிதி'யு ஸாயுஜ்யமே ராம (ராம) 


5. ஆக”ம நிக”மமுலகு அர்த, மிதி” ராம 
த்யாக”ராஜுசே 2ஜேயிஞ்சி போ;க"மொந்து* ராம (ரா) 


இராம! சக்கரவர்த்தித்‌ திருமகனே! தசரதராம! இரகுகுல 
மென்னும்‌ கடலில்‌ உதித்தெழுந்த சந்திரனே! என்‌ மனம்‌ 
யாம்புகளால்‌ பிணைக்கப்பட்டதுபோல்‌ உள்ளது. கருணையுடன்‌ 
என்னை நோக்கிக்‌ கை கொடுப்பாயாக. (விரும்பியதைத்‌ தரும்‌) 
கற்பகத்தருவைக்‌ கொடிகள்‌ சுற்றிக்கொண்டு மறைப்பதுபோல்‌ 
என்‌ மனத்தைப்‌ (பலவித எண்ணங்கள்‌) மறைக்கின்றன. எத்தனை 
யுகங்கள்‌ கடந்தாலும்‌ அவை அகலமாட்டா. பதிவிரதை தன்‌ 
கணவனுக்குப்‌ பணிவிடை புரிய விரும்புவதுபோல்‌, என்‌ மனம்‌ 
உனது உத்ஸவ கைங்கமியத்தை மேற்கொள்ள முற்படுகிறது] 
அத்துவைத சாம்ராஜ்யத்தை யடைந்ததுபோல்‌, இதுவே 
வைராக்கியமென்னும்‌ நிதியும்‌, சாயுஜ்யமென்னும்‌ முக்தியும்‌ 
ஆகும்‌. வேத சாத்திரங்களின்‌ சாரம்‌ இதுவே. இக்கைங்கரி 
யத்தை நீ இத்தியாகராஜனைக்கொண்டு நடப்பித்து பிரம்மா 
அந்தம்‌ அடைவாயாக. 


1 நிறியு 2 ஐயிஞ்சி 


440 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி சீர்த்தனை கள்‌ 


539 
ப£லஹம்ஸ ரூபகம்‌. 
ப. ராம ஏவ தை”வதம்‌ ரகு*குலதிலகோ மே (ரா); 
ச. 1. விக”த காம 1மோஹமதோ" 
விமல ஹ்ருதய £சுப)ப,ல£தா” (ரா), 
2, ஜித கெள”தமக்ருதசாபோ 
நத வரத” ஸீதாபோ ச (ரா) 
3. பக்த சித்த தாபஹரோ 
பா“வுக தா“ சதுரோ (ரா) 
4. ஸுர தாரகக”ண சந்த்‌"ரோ ்‌ 
முர நரகேப” ம்ருகே”ந்த்‌“ரோ (ரா): 


5. ஹரி பத்‌"மஜ சர்வேசோ 
ஹரித”ச்வ ஸுஸங்காசோ (ரா) 


6. த்யாக”ராஜ ஹ்ருத்ஸத”கோ 
காக”ராஜவரசயகோ (ரா): 


இரகுகுல தஇிலகனாகிய இராமனே : எனக்கு தெய்வம்‌. 
(அவன்‌) காமம்‌, மோகம்‌, கர்வம்‌ முதலியவையற்றவன்‌. நிர்மல: 
இதயமுள்ளவர்க்கு நற்பயன்களை நல்குபவன்‌. கெளதம ரிஷி 
யால்‌ (அகலிகைக்கு நேர்ந்த) சாபத்தை நீக்கியவன்‌. வணங்கு 
வர்க்கு வரமளிக்கும்‌ தாதேவியின்‌ நாயகன்‌. பக்தரின்‌ துயர்‌ 
தீர்ப்பவன்‌. நன்மை புரிவதில்‌ நிபுணன்‌. தேவரெனும்‌ நட்சத்‌ 
திரக்‌ கூட்டத்திற்கு சந்திரனைப்‌ போன்றவன்‌. முரன்‌, நரகா 
சுரன்‌ ஆய யானைகளை வதைத்த கேசரி. விஷ்ணு, . பிரம்மா, 
சிவன்‌ ஆியொர்க்கும்‌ மேலான தெய்வம்‌. சூரியனை யொத்த 
ஓளி பொருந்தியவன்‌. தியாகராஜனின்‌ சித்தமிசை குடிகொண்ட 
வன்‌. ஆதிசேடன்‌ மீது பள்ளிகொண்டவன்‌. 


40-2 
நாடகுரஞ்ஜி ஆதி: 
ப. குவலயத”ள ௩ய௩ ப்‌“ரோவவே 
குந்த” குட்மல ரத*௩ (கு) 


1, 3 மதோ", ப,லதோ”* என்று ஓகாரத்துடன்‌ முடிவுறும்‌ வார்த்தை 
களைச்‌ சாதாரணமாக மத: பலத்‌": என்று உச்சரிக்கவேண்டும்‌ - 


மூன்றாம்‌ பாகம்‌ , 441! 


ச. 1. மமத மிஞ்சி நீது“பைநி 


மருலுகொந்௩ நே நெந்து“போ”து” (கு) 
2. கமநீயாநநமுநு த”லசி நே ்‌ 

க"ரகி” நில்வ ஜூட”வேடி கு“ணமு (கு) 
3. ம௩ஸுதெ”லிஸி நீவு நந்நு - 

மறசி மறவநட்லுந்நாவு (கு): 
4. மஹிலோ க”லிபயமோ ராவு 

மஹிமலேநி தை“வமா நீவு (கு) 
5. தேவ சிரோமணி நீ வநுசுநு 

ஏவேள மதி”நி பாடு" சுண்டி (கு) 
6. அந்யமதமு லெறுக” ஸ்ரீரா- 

ஜந்ய ப;ஜ௩ ஜேஸிதி மதி”கரக” (கு): 
7. நேநு புவிறி மாநி நீவு க்‌, ருண- 

ஹீநுட“நுசு பேரு ராதோ”யநி (கு). 
8. பு'த்‌தி'நொஸகி” த்யாக“ராஜுநி 

- வத்‌'த” நிலிசி பூஜ கொ”நுமு பா'க” (கு 


நீலோற்பல இதழையொத்த கண்ணனே! முல்லை மொட்டு: 
களை நிகர்த்த பற்களையுடையவனே! அகம்பாவம்‌, மேலிட்டு உன்‌ 
மீது மையல்‌ கொண்ட நான்‌ எங்கே போவேன்‌? அழகிய உன்‌ 
திருமுகத்தை எண்ணி நான்‌ அகங்‌ கரைந்து நிற்க, என்னைக்‌ 
கண்ணெடுத்தும்‌ நீ பாராமலிருப்பது என்ன குணமோ? என்‌ 
னுள்ளமறிந்து நீ என்னை மறந்தும்‌ மறவாததுபோல்‌ இருக்‌ 
கிறாய்‌. இவ்வுலகின்‌ கலி பயத்தைக்‌ கண்டு நீ வராமல்‌ நின்று 
விடுவாயோ? அல்லது நீ மதிமையற்ற ஒரு தெய்வமா? தெய்வங்‌: 
களுள்‌ நீயே தலை சிறந்தவனென்று துணிந்து உன்னையே சதா 
புகழ்‌ பாடிக்கொண்டிருக்கிறேன்‌. வேறு மதங்களை நான்‌ அறி 
யேன்‌. க்ஷத்திரிய வீரனே! உள்ளமுருகி உன்னையே பஜனை. செய்‌ 
தேன்‌. என்னைக்‌ காப்பாற்றாவிடில்‌ நீ இரக்கமற்றவன்‌ என்ற 
அபக8ர்த்தி வராதா? இத்தியாகரா ஜனுக்கு ஞானம்‌ அளித்து 
அருகிலேயே நின்று நான்‌ புரியும்‌ பூசையை ஏற்றுக்கொள்‌. 


541 
சஹாந ஆதி” 
ப. ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீமகோஹரமா ' (ஸ்ரீ) 
ச. 1. ஏலரா நீ த£ய இந்தைநஈராத யா (ஸ்ரீ) 


-442 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


2. சாலதா” ஸத”ய ஸாமி தாளதய” (ஸீ 
3. இப்புடே' லேத”ட இகநுப்‌”ரோதுவட ஸ்ரீ 
4. இங்க ஈ கர்மமா இதி” நீகு தர்மமா (ஸ்ரீ) 
5. எப்புடோ” கடகட இக த”யாளுவட (ஸீ 
6. பங்கஜ வத”நமா பா“கு“கா”ஜூடு”மா (ஸ்ரீ) 
7. ஏஜந்ம பாபமோ எவ்வரி சாபமோ (ஸ்ரீ) 
8. ஏநாடி கோபமோ நெரிய நா பாபமோ (ஸ்ரீ) 
9. எந்நாள்ளீ தீத இதி" நீகு யோக்‌"யதா (ஸ்ரீ) 
10. பலிகி பொ”ங்கவட பரம சாந்துட “வட (ஸ்ரீ 
11. பக்த காந்துட'டா பத்‌”ம நேத்ருட£ட (ஸ்ரீ) 
12. ஸர்வமு நீவடா ஸத்ய ரூபுட“டா (ஸ்ரீ) 
13. ராக”விரஹித த்யாக”ராஜநுத (ஸ்ரீ) 


ஸ்ரீராம! திருமகள்‌ மனங்கவர்வோனே! உனது தயை 
சிறிதும்‌ வராதா? அது போதாமல்‌ போய்விட்டதோ? நான்‌ தாள 
மாட்டேன்‌. சுவாமி! இப்பொழுது காப்பாற்றாவிடில்‌ நீ இனி: 
என்று காப்பாயோ? இன்னும்‌ என்‌ தீவினை பின்தொடர வேண்‌ 
டுமா? இது உனக்கு தர்மமா? எப்பொழுது காத்தருள்வாய்‌? 
அந்தோ! நீ இரக்கம்‌ மிகுந்தவன்‌ என்கிறார்களே! செந்தாமரை 
யொத்த முகத்தவனே! என்னைக்‌ கண்‌ பார்‌. இது நான்‌ எந்த 
சன்மத்தில்‌ புரிந்த பாவமோ? அல்லது யாரிட்ட சாபமோ? 
எத்தனை காலமாக உனக்குக்‌ கோபமோ? நான்‌ செய்த கர்மமோ? 
இந்த எளிய நிலைமை எனக்கு இன்னும்‌ எத்தனை காலம்‌? இது 
உனக்கு கவுரவமா? நீ கொடுத்த வாக்கை மீறாதவன்‌, சாந்த 
ஸ்வரூபன்‌. பக்தர்களின்‌ நாயகன்‌, தாமரைக்‌ சுண்ணன்‌, சர்வ 
வியாபி, சத்தியமே உருவானவன்‌ என்கிறார்களே! 


542 
“மோஹந சாபு 
ப. ராம ராம ராம ராமா யநிநந்த 
ராஜபு ஜூபேலரா ஓ ராம (ரா) 
ச. 1. ஏடி ஜந்மமிதி”ஏடிகி ப்‌“ரதுகு ராம 
ஏமெஞ்சு கொக்காவோ ஓ ராம (ரா) 


2. ஆடலை நாத” பாடல விநுசு 
மாடலாட” வெந்து”கோ ஓ ராம (ரா) 


மூன்றாம்‌ பாகம்‌ 443 


3. ஸரிவாரிலோ நந்நு க'ருணஜூசி நாது” 


கரமு பூ£ட்டவெந்து“கோ ஓ ராம (ரா) 
௪. ஆஸகொந்ந நாது” கா“ஸி தீர்ப்பலேக 
வாஸி ஏமி கல்கெ”கோ ஓ ராம (ரா) 
9. த'யதோ நநு சேஷசயந இந்த” றிலோ௩ 
நயமு ஸேய த”க்குவா ஓ ராம (ரா) 
“6. ப்திதபாவந௩ நீகு ஹிதுலைகவாரி 
ஜத கூ“ட”க போ”திரா ஓ ராம (ரா) 
7. நாடி ப£க்துலு நீகேடி வாவுலோ கொஞ்ச- 
பாடி லேக போயநா ஓ ராம (ரா) 
8. அலநாடு” நீவாரு கொ”லிசி ௩டுல நாது” 
தலபு கா“க போ”யெநா ஓ ராம (ரா) 
'9. ப்‌”ரோசி ப்‌“ரோவகநு ஜூசி ஜூட”கநு 
ஏசுடகே தோ”செநா ஓ ராம (ரா) 
10. ஓ ஜக”த”வ௩ ஸரோஜநய௩ த்யாக”- 
ராஜரக்ஷ்க ஸாகு£ண ஓ ராம (ரா) 


நான்‌ இராம இராமவென்று அழைத்தவுடனேயே நீ ராஜ 
பார்வை பார்ப்பதேன்‌? என்‌ ஜன்மம்‌ எதற்கு? இது என்ன 
விழைப்பு? என்னைப்‌ பற்றி நீ என்ன நினைத்துக்கொண்டாயோ? 
நான்‌ ஆடினாலும்‌ பாடினாலும்‌ நீ கேட்டு ஒரு வார்த்தையும்‌ 
'பேசாமலிருப்பதேன்‌? எனக்கு நிகரானவர்களிடையே. நீ 
என்னைக்‌ கருணையுடன்‌ நோக்கிக்‌ கைப்பிடிக்காத காரணம்‌ 
என்ன? உன்மீது ஆசைகொண்ட என்‌ துயரத்தை நீக்காதிருந்‌ 
,தால்‌ உனக்குப்‌ புகழ்‌ ஏதாவது கிடைக்குமா? சேஷசயன! மற்ற 
வர்க்கிடையே என்‌ மீது தயை புரிந்தால்‌ உன்‌ மரியாதை 
குறைந்துவிடுமோ? எளியோரைப்‌ புனிதமாக்குபவனே? உனக்கு 
அன்பர்களான தொண்டர்களுடன்‌ நான்‌ சேராமல்‌ இருந்து 
விடுவேனா? முற்காலத்து பக்தர்களுக்கும்‌ உனக்கும்‌ இருந்த 
சம்பந்தத்தில்‌ சிறிதேனும்‌ நம்மிருவருக்குமிடையே இல்லையா? 
அன்று அவர்கள்‌ உன்னைச்‌ சேவித்ததுபோல்‌ நானும்‌ சேவிக்க 
மாட்டேனா? காத்தும்‌ காப்பாற்றாதது போலவும்‌, கண்டும்‌ காணா 
தது போலவும்‌ இருந்து என்னை வருத்த வேண்டுமென்று 
உனக்குத்‌ தோன்றிற்று? உலகைக்‌ காப்பவனே! தாமரைக்‌ 
-கண்ணனே! குணசீலனே! 


444 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


543 
மோஹ ந ்‌ சாபு 
ப. எவருரா நிநுவிநா க”திமாகு (௭) 
௮. 1ஸவரக்ஷக நித்யோத்ஸவ ஸீதாபதி (௭) 


ச. 1. ராதா”நாது”பை நீத”ய விந- 

ராதா” முரவைரி காதா” த”ய பல்க 

ராதா”யிதி” மரியாதா” நாதோ 

வாத”மா நே பே$த”மா மாகு (எ) 
2. ராக நந்நேச ந்யாயமா ப- 

ராகா நேண்டே ஹேயமா ராமா 

ராகா சசிமுக, நீ காஸிஞ்சிதி 

ஸாகுமா புண்ய ச்லோகமா மாகு (எ) 
3. ஸ்ரீசாரி க£ணாராதிவி நா- 

தாசா தெ”லியக போ” திவி ஆப- 

கே சார்ச்சித பாலிதேசா 25வ 

காசமா ஸ்வப்ரகாசமா மாகு (௭) 


4. ராஜா பிகு” நீ கேலரா த்யாக”- 
ராஜார்ச்சித தாளஜாலரா 
ஈ ஜாலமு ஸேய ராஜா ப்‌”ரோவ ஸங்‌- 
கோசமா ஸுரபூ'ஜமா மாகு (௭) 
எங்களுக்கு உன்னையன்றி வேறு யார்‌ கதி? யாகங்களைக்‌ 
காப்பவனே! சதா உற்சவ வைபவத்துடன்‌ விளங்குபவனே! 
£தாபதி! என்‌ மீது கருணை வராதா? என்‌ முறையைக்‌ 
கேளாயோ? நீ மூராசுரனை மாய்த்தவனல்லவா? பரிவுடன்‌ என்‌ 
னுடன்‌ பேசலாசாதா? இது மரியாதையா? என்னுடன்‌ வாதா? 
நான்‌ வேற்று மனிதனா? 
தரிசனம்‌ அளிக்காமல்‌ நீ என்னை வருத்துவது நியாயமா? 
என்னிடம்‌ பராமுகமா? என்னைக்‌ கண்டால்‌ வெறுப்பா? பூர்ண 


1 ஸவநரக்ஷ்க, வேநரக்ூஷ்க (ஸவநம்‌ என்றாலும்‌ யாகம்‌ என்று 
பொருள்‌. “வேநரக? என்றால்‌ வேநன்‌ என்ற மகாபாபி ஒருவனையும்‌ 
காப்பாற்றியவன்‌ என்று பொருள்‌). 

2 நா ப்ரகாசமா 


மூன்றாம்‌ பாகம்‌ 445 


சந்திர வ.தனனே! நான்‌ உன்னையே விரும்பினேன்‌. புண்ணி 
யாத்துமாக்களால்‌ போற்றப்‌ படுபவனே! காப்பாற்று. 

. ஸ்ரீபதி! எதிரிகளை ஓழிப்பவனே! என்‌ ஆசையை நீ அறிய 
வில்லை. பரமசிவனால்‌ வணங்கப்‌ பெறுபவனே! ஈசர்களையும்‌ 
காத்தருள்பவனே! உனக்கு அவகாசமில்லையோ? சுயம்‌ 
பிரகாசனே! 

ராஜ! உனக்கேன்‌ இந்த பிகு? நான்‌ இனித்‌ தரியேன்‌] 
ஜாலம்‌ வேண்டாம்‌. என்னைக்‌ காக்க உனக்கு சங்கோசமா? 
கற்பகத்தருவை நிகர்த்தவனே! 


544 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ய. ரமாரமண ராரா ஓ -, (ரா) 
ச. 1. ஸமாநமெவரு விநுமா நா ம௩விரி 
1தமாமு பொக"ட*“த"ரமா ஹிபதிகிநி (7) 
2. பு'தா'த்‌”யவ௩ த'சரதா,ர்ப/க மகோ- 
ரத,ம்‌ பொ”ஸகு” ஸுமரதா.ர்ஹ ஸத்‌'கு'ண (ர) 
3. கலார்தரதபூ)ஷ ஸகலார்த,சசக;ர 
கலாத$ரநுத விகலார்த்தி ஸம்ஹர (ர) 
4, ரணாதி”சூர சரணாக”தாத்ம ச- 
ரணம்பு” 'ப£வதாரணம்பு' சேஸுநு (ர) 
5. முகா,ப்‌'ஜமுநு சதமுகா,ரி ஜூபு ஸ- 
முகா ௩ கொ”லுது து£ர்முகா, ஸுர - ஹரண (ர) 
6. பி£ராந ப்‌“ரோவக”ராத” ஸ்ரீமத'- 
க”ராஜத*ர த்யாக£ராஜ ஸந்நுத (ர) 


t 

இலக்ஷ்மி நாயகனே! வருக. உனக்கு நிகர்‌ யாருளர்‌? என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேள்‌. உன்னை முற்றிலும்‌ துதிக்க (ஆயிரம்‌ 
நாவு படைத்த) ஆதிசேடனாலும்‌ முடியுமா? அறிஞரைக்‌ 
காப்பவனே! தயரதன்‌ அருமை மகனே! என்‌ விருப்பங்களை 
அளிப்பாயாக. புஷ்பக விமானத்தில்‌ அமரத்‌ தகுதி வாய்ந்த 
வனே! குணவானே! சகல அர்த்தங்களும்‌ உருவானவனே! சந்திர 
கலை சூடிய சிவனால்‌ துதிக்கப்பெறுபவனே! எளியவர்‌ துயர்‌ 
நீக்குபவனே! போர்க்களத்தில்‌ வீரனே! தஞ்சமடைந்தோர்க்கு 
DR i A SE ECCS LER A டப மட கட்டட பல 
1 தமாஸு 2 சரணாகத த்வத்‌ 3 வால்மீகியல்லாத வேறு சில 
இராமாயணங்களில்‌ இராவணனுக்கு நூறு தலைகள்‌ இருந்தனவென்று 
கூறப்பட்டுள்ளது. 


446 


சம்சாரமாகிய கடலைக்‌ கடக்க உனது பா 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


தங்கள்‌ உதவுகின்றன. 


நூறு தலை இராவணனின்‌ பகைவனே! தாமரையொத்த உன்‌ 
முகத்தை நோக்கிக்கொண்டே உன்‌ சமுகத்தில்‌ சேவை புரி 
வேன்‌. துர்முகன்‌ என்னும்‌ அரக்கனை வதைத்தவனே! விரைவில்‌ 
வந்து காக்கலாகாதா? ஒளி வீசும்‌ (கோவர்த்தன) கிரியைத்‌ 
தாங்கியவனே! 


545 


சங்கராபரணம்‌ 


ப. 


ராம நிநு விநா நநு 

ரக்ஷிம்ப நொருல கா” 

தல்லி தூண்ட்‌”ரி யந்ந த”ம்முலு 
தை”வமு நீவநி 

யுல்லமுநது யந்நிட நிநு 
ஜல்லக” பா'கு'க" ஜூசெத” 


ண v 
 பாவ௩ நீ பக்தி ஸதா 


பாலிஞ்சுநு மோகூமொலகு” 
மாவர நீ ஸந்நிதி'நி ப்ர- 
மாணமு ஜேஸி ப£ல்கெத” 
ஸத்வ கு"ணம்பு"௩நு யுபா- 

ஸ௩ மொகரிஞ்சிரி பெத்‌'த”லு 
தத்வமு தெ”லிஸெநு இக ப'வ- 
தரணோபாயமு நீவநி 


 லோகுலு நிஐஜதா”ஸுல ௧க”நி 


லோபடு” து“ரஸூயலதோ 


ஸரீகர நிறு தூ'விஞ்சிக 
செடி”போலேருகா”“நி 


. கோரிந கோரிகலொஸகே” 


ஸ்ரீரமணா நிந்௩நிசமு 
சேரிதி சரணநுகொண்டிநி 


ஸ்ரீ த்யாக”ராஜ விநுத 


ரூபகம்‌. 


(ரா) 


(ரா) 


(ரா )) 


(ரா) 


(ரா) 


(ரா) 


மூன்றாம்‌ பாகம்‌ 14T 


. இராம! என்னைக்‌ காப்பவர்‌ உன்னையன்றி வேறு ஒருவரை 
யும்‌ காணேன்‌. தாய்‌, தந்தை, அண்ணன்‌, தம்பியர்‌, தெய்வம்‌ 
ஆகிய அனைத்தும்‌ நீயேயென்று உள்ளங்‌ குளிர நன்கு காண்‌ 
கிறேன்‌. துரயவனே! உன்மீது பக்தி பூண்டால்‌ அது என்றென்‌; 
றும்‌ ஒருவனைக்‌ காத்து மோட்சமளிக்கு மென்று உன்‌ சந்நிதியில்‌ : 
ஆணையிட்டு நான்‌ கூறுவேன்‌. பெரியோர்கள்‌ சத்துவகுணத்த 
வர்களாக உன்னை உபாசனை செய்வர்‌. சம்சாரக்‌ கடலைக்‌ கடக்க 
உதவும்‌ சாதனம்‌ நீயேயென்னும்‌ தத்துவத்தை நான்‌ அறிந்‌ 
தேன்‌. திருவளிப்பவனே! உன்னடியார்களைக்‌ கண்டு பொறாமை 
கொண்டு உலகோர்‌ உன்னை நிந்தனை செய்தாலும்‌ (ச த்துவகுண 
மிருந்தால்‌) அவர்கள்‌ கெடுவதில்லை. அடியார்களின்‌ கோரிக்கை 
களை நல்கும்‌ ஸ்ரீரமண! உன்‌ அருகைச்‌ சேர்ந்து **நீயே சரணம்‌””' 
என்று கூவினேன்‌. 


546 
சங்கராபரணம்‌ சாபு, 
ப. பரிபாலய தா”சரதே, ராம மாம்‌ 
பரிபாலய தா”சரதே, (ப) 
ச. 1. கபட நாடக ஸூத்ரதா'ர ௧௩- 
க படாவ்ருத லோகாதா;ர மாம்‌ ்‌ யூ 
2. அபரிமிதாநந்த” போத ராம 
அபஹ்ருத ச்ரித ப£வ பாத", (ம. 
3. மாரகோடி நிப; தே“ஹ ஸுகு- 
மார பாலித வைதே”ஹ மாம்‌ (ம. 
4. சரஜிதாசர ஸர்வஸ்வ ராம 
சரணாக'தாப்த ஸர்வஸ்வ (ப): 
5. பாமர ஜுக”ண தூர பூ;- 
பாமர நிசயாதா"ர மாம்‌ (ப): 
6. பவநஜ த்‌:ருத பாத*கமல ஹ்ருத்தா- 
ப வந குடா விநுத (ப) 
7. ராஜாதி'ராஜவேஷ த்யாக”- 
ராஜ பூஜித ம்ருது“பா,ஷ மாம்‌ (ய): 


தசரதராம! என்னைக்‌ காத்தருள்‌. இவ்வுலகின்‌ கபட 
நாடகத்தை ஆட்டிவைக்கும்‌ சூத்ரதாரியே! பொன்னாடை 
யணிந்தவனே! உலகின்‌ ஆதாரமே! (தீ) பிரம்மானந்தம க்கும்‌ 
ஞான ஸ்வரூபன்‌. அண்டியவரின்‌ சம்சாரப்‌ பிணியை நீக்கு. 


448 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


பவன்‌. கோடி மன்மதரை நிகர்த்த வடிவழகன்‌. இனிய சுபாவ 
முடையவன்‌. சீதையைக்‌ காத்தருள்பவன்‌. அம்புகளினால்‌ 
அரக்கரனைவரையும்‌ மாய்த்தவன்‌. சரண்‌ புகுந்த பக்தருக்கு 
அனைத்துமானவன்‌. பாமர மக்களைத்‌ தொலைவில்‌ நிறுத்துபவன்‌. 
சக்கரவர்த்தி. தேவர்‌ குழாங்களுக்கு ஆதாரமானவன்‌. 
அனுமன்‌ தாங்கும்‌ திருவடிகளை யுடையவன்‌. இதயதாபங்க 
னென்னும்‌ காட்டையழிக்கும்‌ கோடரி. மன்னர்‌ மன்னனாக அவ 
தரித்தவன்‌. இன்சொல்‌ பகர்பவன்‌. ்‌ 


547 
-சங்கராபரணம்‌ ரூபகம்‌ 
ய. ஸ்ரீ ரகு;வர தா”சரதே,ராம (ஸ்ரீ 
ச: 1: வந்தித ஸுரமுகி ப்‌'ருந்த” பராத்பர 
மந்த'ரத;ர ஸ்ரீ ஸுந்த“ரராம (ரீ) 
2. ஸ்ரீகரகோடி விபா'கர பாஸ ஸு- 
தாகர வத'க க, ருணாகர ராம (ஸீ) 
3. ஸாராத்ஸார புராரிநுதாக; வி- 
தாரண ஸ்ரீ ரகு,வீர ஹரே ராம (ஸ்ரீ) 
4, பாலித ஸுஜந விசாலநய௩கோ”- 
பால வித்‌;ருத சரஜால ஹரே ராம (ஸீ) 
5. அக'ணித குண”க”ண விக'ளிதமோஹ விஃ 
ஹக”ராஜ வரதுரக” ஸ்ரீராம (ஸீ) 
6. காயஜஜநக விகாயகநுத வர- 
தா'யக ஸ்ரீ ரகுநாயக ராம (ஸ்ரீ) 
7. பா'வஜத'ம௩ விபா;வித த”நுஜ - 
பாவ மஹா நுபா£வ ஹரே ராம (ஸ்ரீ) 


8. ஸுகாதி”விநுத காகாம்ப£ரத)ர 

இநகுலதிலக ஜுகஸுதாராம (ஸ்ரீ) 
௮, ராக்ஷஸக”ண மத”சிக்ஷக தே”வாத்‌:- 

யக்ஷ ஸாரஸ த”ளாக்ஷ ஹரே ராம (ஸ்ரீ 


மூன்றாம்‌ பாகம்‌ 449 
10. சங்கரஸக, நிச்சங்க முக,ஜித ௪- 
சாங்க ஸுகு'ண ஸீதாங்க ஹரே ராம (ஸ்ரீ 
11. ராஜாநல தி'நராஜ ஸுநயந வி- 


ராஜித த்யாக“ராஜநுத ராம (ஸ்ரீ) 


இரகுவீரனே! தசரதராம! (நீ) சகல தேவராலும்‌ தொழப்‌ 
பெறுபவன்‌. பராத்பரன்‌. மந்தர கிரியைத்‌ தாங்கியவன்‌. 
சுந்தரராமன்‌. சகல செல்வங்களையுமளிப்பவன்‌. கோடி சூரிய 
பிரகாசன்‌. சந்திரவதனன்‌. தயாசீலன்‌. அனைத்திலும்‌ சார 
மானவன்‌. சிவனால்‌ வணங்கப்பெறுபவன்‌. பாவத்தையகற்று 
பவன்‌. நல்லோரைக்‌ காப்பவன்‌. அகன்ற திருக்‌ கண்களை 
யுடையவன்‌. ஆநிரை காப்பவன்‌. பல அஸ்திரங்களை ஏந்தியவன்‌. 
எண்ணற்ற நற்குணங்களுடையவன்‌. மோ கமற்றவன்‌. கருடனை 
வாகனமாகக்‌ கொண்டவன்‌. மன்மதன்‌ தந்தை, விநாயகனால்‌ 
வணங்குதற்குரிபவன்‌. வரமளிக்கும்‌ இரகுநாயகன்‌. மதனனை 
யடக்கிய பரமசிவனால்‌ தியானிக்கப்பெறுபவன்‌. மகானுபாவன்‌. 
சனகர்‌ முதலியோரால்‌ துதிக்கப்பெறுபவன்‌. பீதாம்பர 
மணிந்தவன்‌. சூரிய வமிச திலகன்‌: சீதாராமன்‌. அரக்கரின்‌ 
'கொழுப்பையடக்குபவன்‌. தேவர்களின்‌ தலைவன்‌. செந்தாம 
ரைக்‌ கண்ணன்‌. சிவபெருமானின்‌ தோழன்‌. சந்தேகமற்றவன்‌. 
சந்திரனை வென்ற முகவழகன்‌. குணசாலி. சதையை மடியில்‌ 
அமர்த்தியவன்‌. சந்திரன்‌, அக்கினி, சூரியன்‌ ஆகிய முக்கண்களை 
யுடைய தியாகராஜ னென்னும்‌ சிவனால்‌ போற்றப்பெறும்‌ 
இராமன்‌. 


548 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ய. பாஹி ராமசந்த”ர பாலித ஸுரேந்த்‌”“ர 
பரமபாவ௩ ஸத்‌”கு”“ணக”ண ஸாக்த்‌”ர (பா) 
௪. 1. நீரத£நீல முநீந்த்‌“ரஹ்ருத”ய 
நாரத”£ஸேவித ஸாரஸ௩ய௩ (பா) 
2. ஸ்ரீகரரூப ஸுதா*கரவத*௩ 
சோகநிவாரண ஸுந்த"ரரத”௩ (பா) 


3. நிர்மலரூப நிந்திதமத"ந 
சர்மத” ஸகலேசார்ணவ ஸத”௩ (பா) 
4, ராஜராஜநுத ராகவ த்யாக'- 


ராஜ ஹ்ருதா”லய ரக்ஷிதநாக” (பா) 
தி--29 


450 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனை கள்‌ 


இராமசந்திர! தேவேந்திரனைக்‌ காத்தவனே! பரமபாவன! 
நற்குணக்கடலே! என்னைக்‌ கார்‌. (நீ) மேகத்தையொத்த நீல 
சரீரன்‌. முனிவர்‌ உள்ளத்துறைபவன்‌. நாரதரால்‌ சேவிக்கப்‌' 
பெறுபவன்‌. தாமரைக்‌ கண்ணன்‌. மங்களம்‌ தரும்‌ உருவ 
முடையவன்‌. சந்திரவதனன்‌. துயர்‌ தீர்ப்பவன்‌. அழகிய 
பற்களுடையவன்‌. நிர்மல சொரூபன்‌. மதனனைப்‌ பழிக்கும்‌ 
அழகன்‌. சுகமலிப்பவன்‌. சகலேசுவரன்‌. அலைகடலில்‌ வசிப்‌ 
பவன்‌. குபேரனால்‌ வணங்கப்பெறுபவன்‌. யானை காத்தவன்‌. 


549 
சங்கராபரணம்‌ ரூபகம்‌. 
ப. க*தமோஹாச்ரித பாலாத்‌”பு,த ஸீதாரமண (௧). 
ச. 1. பவ ர பவ மாநஸபூவநா மரவிநுத (௧) 
2. பவதாரக ஸவபால௩ ப/வதா”சர ஹரண (௧) 
3. விநதாஜக”ம௩ ராக;வ முநிபூஜித சரண (௧) 
4, சதகோடிசரித மாநவ மதபே;தக த'ம௩ (௧5) 
5, கரசோபி!தசர பாபதிமிரபா'ஸ்கர ஸுகு”ண (௧”), 
6. சரஜா௩௩ கருணாகர வரவாரண சரண (௧5). 
7. நதமாகஸ ஹிதகர பாலித த்யாக'ராஜ (௧), 


மோகமற்றவனே! தஞ்சம்‌ புகுந்தவரைக்‌ காப்பவனே! 


பவன்‌. வேள்வி காப்பவன்‌. பிறப்பெனும்‌ அசுரனை ஓழிப்பவன்‌. 
வினதை மைந்தனான கருடனை ஊர்தியாக வுடையவன்‌. முனிவர்‌ 


வணங்கும்‌ பாதன்‌. நூறு கோடி (சுலோகங்கள்‌ கொண்ட) 


சரிதையுடையவன்‌. மாந்தரிடையே மத வேறுபாடுகளை 
நீக்குபவன்‌. ஒளி வீசும்‌ பாணங்களைக்‌ கையிற்பிடித்தவன்‌- 
பாவமென்னும்‌ இருளையகற்றும்‌ பரிதி. தாமரையொத்த 


முகத்தவன்‌. கருனூகரன்‌.. சஐராஜனைக்‌ காத்தவன்‌. . க்‌ 
வரின்‌ உள்ளத்திற்கு இதந்தருபவன்‌. தியாகராஜனைப்‌ பரிபா லி 
பவன்‌. 


550 
்‌] v ௪ v 
சங்கராபரணம்‌ ஆதி 
ய. ராம ஸீதாராம ராம ராம ஸீதாராம ராம 
ராம ஸீதாராம ராம ராம ஸீதாராம ராம (ரா) 


மூன்றாம்‌ பாகம்‌ 


உ தப்பு லெந்க போ”தே மாகு 


கொ௭ூப்பதநமு ராநு'மா 

யப்ப த£யசேஸி கண்ட்‌"ல 
க"ப்புகொநி பாலிம்பவே 
தா”புலேக நேநு நீது” 

ப்ராபு கோ”ரிகொண்டி. கா”நி 
ரேபு மாபநுசு தோூவ 

ஜூபக ராத*ய்ய ப்‌'ரோவ 


௨. நீலவர்ண பாபமுல 


காலயமைதிநி நாது” 
ஜாலி தீ”ர்ச்சி ப/யமு நீஃ 
கேல யநி யாது”“கோவே 


௨ வாலாயமுக” க்ருபால- 


வால ரக்ஷிஞ்சு ௧௩௧ 

சேல யிந்த'ரிலோ நாது” 

செயி லாகி'ய்ய ஸமயமு 
இதருலந்து” ம௩ஸுபோ”து” 
வெதலு நீகு தெ”லியராது” 
க“தியு மும்மாடிகி லேது” 

க்ஷிதி நெவ்வரிநி வேட“போ” து” 


ராம ராம நித்யசத்ரு- 
பீம பீ£மநுத கீத 
காம காம வைரிநுத 
நாம நா மதி“நி ராவே 


தே”வதே"வார்ச்சித ஸர்வ 
ஜீவ ஜீவந மஹாநு- 


v v 
பாவ பா'வஜரூப்‌ ஸ்ரீ 
பாவ பாவ௩ ராகவ 


457 
(ரா) 
(ரா) 
(ரா) 
(ரா) 
(ரா) 
(ஸ்‌ 


(ரா) 


452 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


8. மாய மாயெட” வத்‌”து”ரா 
த்‌'யேய தூயேய விஷயாலேல 
ரோயரோ எப்புடு” தோவ- 
ராம ராம யீ தோஹமு (ரா) 

9. ராஜ ராஜ வந்தித வி- 
ராஜ ராஜ ஹரே தி” ௩- 
ராஜ ராஜ நயந த்யாக”- 


ராஜ ராஜ த'சரத, (ரா) 


இராம! தாராம! என்‌ பிழைகளைப்‌ பொருட்படுத்தினால்‌ 
உனக்குப்‌ பெருந்தன்மை வராதாசையால்‌ என்னப்பனே! தயவு 
செய்து உன்‌ கண்களை மூடிக்கொண்டு என்னைக்‌ காப்பாற்று. 


வேறு புகலின்றி நான்‌ உனது ஆதரவை நாடினேனாதலால்‌ 
நாலா, மறுநாள்‌ என்று கூறி எனக்கு வழி காட்டாமலிருந்து 
விடாதே. நீலவண்ண! பாவங்களுக்கு ஒரு நிலையமாக நான்‌ 
ஆகிவிட்டேன்‌. என்‌ துயரைத்‌ தீர்த்து “*உனக்கேன்‌ பயம்‌?” 
என்று கூறி ஆட்கொள்வாய்‌. 


கருணைக்‌ கடலே! தவறாமல்‌ நீ என்னைக்‌ காக்கவேண்டும்‌. 
பீதாம்பர மணிந்தவனே! இவ்வுலகில்‌ நீ என்னைக்‌ கைப்பிடிக்க 
இதுவே தருணம்‌. பிறரிடம்‌ என்‌ மனம்‌ செல்லாது. என்‌ துயர்‌ 
உனக்குத்‌ தெரிவதில்லை. எனக்கு ஒரு கதியுமில்லை. இவ்வுலகில்‌ 
நான்‌ வேறு ஒருவரையும்‌ வேண்டேன்‌. 


நித்திய சத்துருக்களாகிய காமம்‌ முதலியவற்றின்‌ வைரியே! 
இவனால்‌ வணங்கப்பெறுபவனே! விருப்பங்களற்றவனே! சிவன்‌ 
போற்றும்‌ திருநாமமுடையவனே! எனது நெஞ்சில்‌ புகுவாயாக. 
தேவரால்‌ அர்ச்சிக்கப்படுபவனே! உயிர்களனைத்திற்கும்‌ உயி 
ரானவனே! மதன ரூப்‌! எங்களிடம்‌ உன்‌ மாயையைக்‌ காட்‌ 
டாதே. தியானிக்கத்தகுந்தவனே! (மாந்தர்‌) புலனின்பத்தை 
விடமாட்டார்களா? அந்தோ இம்மானிட சன்மம்‌! குபேரன்‌ 
வணங்கும்‌ தெய்வமே! கருடனின்‌ நாயகனே! சூரிய சந்திரரைக 
கண்களாக உடையவனே! தசரதரா ம! 


551 
சங்கராபரணம்‌ த்ரிச்ரலகு'வு 
ப, வரலீல கா”நலோல ஸுரபால ஸுகு”“ணஜால 
பூரித 8ீலக”ள ஹ்ருதா”லய ச்ருதிமூல ஸு- 
கருணாலவால பாலயாசுமாம்‌. (வ) 


மூன்றாம்‌ பாகம்‌ 
. ஸுரவந்தி” தாப்த ப்‌“ருந்த* 

வர மந்த“ரத)ர ஸாந்த'ரகர குந்‌- 
தூரத” நேந்து“முக, ஸநந்த"நநுத 
நந்த” நந்த” நேந்தி"ராவர 


௨ (முறி) சிந்தநீய ஸ்வாந்த நரகாந்தக நிக"- 


மாந்தசரண ஸுகாந்த குசல- 

வாந்தர ஹித தா*ந்த குஜ வ- 

ஸந்த ஸந்ததாந்தக ஸ்துத 

. வர பூஷவம்சபூஷ நதபோஷண 

ம்ருது” பார ஷண ரிபுபீ'ஷண 

நரவேஷ ௩க"போஷண 

வர சேஷ பூ; ஷ தோஷிதாகக* 

ஸுகவீச ஹ்ருந்நிவேச ஐக”- 

தீ'ச குப/வபாச ரஹித ஸ்ரீச 

ஸுர க'ணேசஹிதஜலேசசய௩ 

கேசவா சமீச துர்லப” ட்‌ 

௨ ரணதீர; ஸர்வஸார ஸுகுமார 

பு'த, விஹார த'நுஜ நீரத;ர 

ஸமீரண கருணாரஸ பரிபூர்ண 

ஜார சோர பாஹி மாம்‌ 

. நர ரக்ஷக நீரஜாக்ஷ வரராக்ஷஸ 
மத”சிக்ஷக ஸுர யக்ஷ ஸ௩- 

்‌ க ருக்ஷபதி நுதாகூஹரண 
பக்ஷ த”க்ஷ சிக்ஷக ப்ரிய 

௨ ரகு) ராஜ த்யாக'ராஜநுத 

ராஜ தி£வஸராஜ நயந போ;- 

ஐக"த“வநாஜ ஜ௩கராஜஸுதா வி- 

ராஜராஜ ராஜபூஜித 


453: 


(வ) 


(வ) 


(வ) 


(வ) 


(வ) 


454 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


சிறந்த லீலகளையுடையவனே! ஸங்கத லோலனே! தேவ 
ரைக்‌ காப்பவனே! நற்குணங்கள்‌ நிறைந்தவனே! நீல கண்ட 
சிய சிவனின்‌ இதயத்தில்‌ வாழ்பவனே! வேதங்களின்‌ மூலமே! 
கருணைக்கு நிலையம்‌ போன்றவனே! சீக்கிரமாக என்னைக்‌ 
காப்பாற்று. 

(நீ) தேவரால்‌ வணங்கப்பெறும்‌ ஆப்தர்களையுடையவன்‌. 
மந்தர கிரியைத்‌ தாங்கியவன்‌. அழகிய கைகளையும்‌, முல்லைப்‌ 
பற்களையுமுடையவன்‌. மதி வதனன்‌. ஸனந்தனரால்‌ வணங்கப்‌ 
பெறுபவன்‌. நந்தனின்‌ அருமை மகன்‌. இலக்ஷ்மி நாயகன்‌. 

முனிவர்‌ தொழும்‌ ௮ந்தரங்கமுடையவன்‌. நரகாசுரனை 
வதைத்தவன்‌. வேதாந்தங்களில்‌ திளைப்பவன்‌. உத்தம 
நாயகன்‌.  குசலவர்களுக்கு அந்தரங்கத்தில்‌ இதம்‌ புரிபவன்‌. 
புலனடக்கிய யோகியரெனும்‌ மரங்களுக்கு (அவற்றைத்‌ தளிர்‌ 
விடச்செய்யும்‌) வசந்தருதுவை யொத்தவன்‌. நித்தியன்‌. 
யமனால்‌ துதி பெற்றவன்‌. 

சூரிய வமிசத்திற்கு ௮ணிகலன்‌. பக்தரை போஷிப்பவன்‌. 
இனிய பேச்சுடையவன்‌. எதிரிகளுக்கு பயங்கரம்‌ விளைவிப்பவன்‌. 
மானிட அவதார மெடுத்தவன்‌. (ஏழு மரா) மரங்களைப்‌ பொடி 
யாக்கியவன்‌. பாம்பணிந்த சிவனால்‌ துதி பெறுபவன்‌. பாவ 
மற்றவன்‌. 

சிறந்த கவிகளின்‌ உள்ளத்துறைபவன்‌. ஜகதீசன்‌. கொடிய 

சம்சார பந்தம்‌ அற்றவன்‌. ஸ்ரீபதி. தேவர்‌ தலைவனான 
இந்திரனுக்கு இதமளிப்பவன்‌. பாற்கடல்‌ பள்ளிகொண்டவன்‌. 
கசவன்‌. முனி ௪ரேஷ்டர்களுக்கும்‌ எளிதிற்‌ கிட்டா தவன்‌. 


சாத்தி தரன்‌. அனைத்திற்கும்‌ சாரமானவன்‌. 
சுகுமாரன்‌. ஞானியருடன்‌ உறவாடுபவன்‌. அரக்கரெனும்‌ 
மேகத்திற்குக்‌ காற்றை யொத்தவன்‌. கருணை நிரம்பியவன்‌. 
(கோபியரை) மயக்குபவன்‌. (வெண்ணெய்‌) திருடுபவன்‌. 


மாந்தரைக்‌ காக்கும்‌ தெய்வம்‌. தாமரைக்‌ கண்ணன்‌. 
மதங்கொண்ட அரக்கரை யடக்குபவன்‌. தேவர்‌, யக்ஷர்‌, 
ஸனகர்‌, ஜாம்பவான்‌ ஆகியோரால்‌ வணங்கப்பெறுபவன்‌, 
அட்ச தமாரனை வதைத்த அனுமனின்‌ அன்பன்‌. தக்ஷனை 
சிட்சை பண்ட்‌ சிவனின்‌ தோழன்‌. தியாகராஜன்‌ வணங்கும்‌ 
இரகுராஜன்‌. கதம்‌ சூரியர்களைக்‌ பட்டத்து உடையவன்‌. 
பவனம்‌  ப்பவன்‌ ன்‌. பிறப்பற்றவ ன்‌. சீதா தவியுடன்‌ கூடு 


விளங்குபவன்‌. கு பேரால்‌ த அதது 


552 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ப. ஸீதாபதி காவவய்ய (ஸீ) 
ச. 1. நதாக£ஹரண விதநாஸுத க”ம௩ 

க்ருதாபராதி! ஸுக்ருதம்‌ பெ”றுக”கே 


மூன்றாம்‌ பாகம்‌ 455 


2. ஸதா'க'திஐ ஹித ஸதா”சிவப்ரிய 


முதா* மநுபுமு தா”நவஹரா (ஸீ) 
3. த,ராவர துரந்த ராஜ ப/வஸா- 
க”ரார்த்திஹர த்யாக'ராஜவிநுத (ஸீ) 


சீதை நாயகனே! காப்பாற்றுவாய்‌ ஐயனே! அரண்‌ புகுந்த 
வரின்‌ பாவங்களை யகற்றுபவனே! நான்‌ அபராதங்கள்‌ புரிந்த 
வன்‌. நற்செயல்களை அறியா தவன்‌. அனுமனின்‌ அன்பனே! 
சிவபெருமானின்‌ தோழனே! மகிழ்வுடன்‌ என்னைச்‌ காத்தருள்‌. 
அரக்கரைக்‌ கொன்றவனே! இராஜ சிரேஷ்டனே! பிறப்பில்லாத 
வனே! சம்சாரக்‌ கடலின்‌ இடர்களை நீக்குபவனே! 


553 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ய. ஏவிதமுல நைஈகா”நி நந்‌- 
நேலுகோ ம௩ஸு ராதா“ராம (ஏ) 


௮. பா; விஞ்சி ஜூசுபட்ல நீவே 
ப்‌“ரோவவலெநு கா”நி வேறெவரு (ஏ) 
ஏ. 1. பாவரரூப பராத்பர நீ பத” 
ஸேவநு கோரிதி யே பூ'ஸுருலநு 
நீவலெ க”ருணாநிதி'யை ப்‌“ரோசி௩ 
தேவத லெவ்வருரா ராம (ஏ) 
2. தீ£௩ த”யாபர மூர்த்திவி நீவநி 
நே நெற ஈம்மிதிரா அதி”கா“கநு 
தா“நவ கர்வ விதாரண நேநு ஸ- 
தா” நிநு வேடி”திரா ராம (ஏ) 
3. ஸாக்ஷாத்காரமு நீவே நீது”க- 
டாக்ஷமு லேகெவரு ப்‌”ரதிகிரி ஜகத்‌- 
ஸாக்ஷியைஈ ஜீவநஜ த”ளாய- - 
தாக்ஷ த்யாக”ராஜபக்ஷ இபு (டே) 
எவ்விதத்திலேனும்‌ என்னை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனம்‌ 
வராதா? இராம! நான்‌ நன்கு யோசித்துப்‌ பார்த்ததில்‌ “நீயே 
காக்க வேண்டுமே தவிர வேறு ஒருவருக்கும்‌ அதிகாரமில்லை! * 
யென்று துணிந்தேன்‌. 


456 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி &ீர்த்‌ தனைகள்‌ 


நிர்மல சொரூபனே! பராத்பர! உன்‌ பொன்னடி சேவை 
யையே விரும்பினேன்‌. உன்னைப்போல்‌ கருணை காட்டி அந்தண 
ரைக்‌ காத்த தெய்வங்கள்‌ வேறு யாருளர்‌? 

எளியோரைக்‌ காக்கும்‌ கடவுள்‌ நீயேயென்று முற்றிலும்‌ 
நம்பினேன்‌. அசுரர்‌ கர்வத்தையடக்குபவனே! நான்‌ உன்னையே 
வேண்டி நின்றேன்‌. 

பிரத்தியட்ச தெய்வமாகிய உன்‌ கடாட்சமின்றி யார்‌ 
பிழைக்க முடியும்‌? உலகிற்கே சாட்சியாக விளங்கும்‌ தாமரைக்‌. 
கண்ணனே! இப்பொழுது (எப்படியேனும்‌ ஏற்றுக்கொள்‌). 


554 
கேதாரம்‌ ஆதி* 
ப. ஒ ரமா ரமண ராம ராம நே 
நோர்வஜால ரகு” ராம (ஓ) 
ச. 1. ஸாரஸாக்ஷ ம௩ஸார நம்மிதிநி 
சேரராநி யுபசார மாயெக” (ஓ) 
2. அங்க”லார்ப்பு கி பொங்கு'கா'நி ஸ்ரீ- 
ரங்க'நி மதி” கரக”ந்க” லேது”கா” (ஓ 
3. சுட்டி சுட்டி நாகு"ட்டு நங்க”டி"நி 
பெ“ட்டஜேஸி செயி ப”ட்டகுண்டி”திவி (ஓ) 
4. மேடியெள பலகு போ"டிபதிகி நே 
நாடி க்ரோத'மோ தோடி“வாநிலோ (ஓ) 
5. தீருட*நுசு நிநு கோ”ருகொந்த நீ- 
வார லீவெஸூ வார்தி' நீதி"ரா (ஓ). 
6. நிந்து ஈம்மி நே கி, நநுடைதெயா- 
பந்ந ஈருலகே முந்ந தீ தரிநி (ஓ) 
7. மாநரக்ஷக புரா ஸஜ்ஜந நி- ! 
தா”நுட”ஞ்சு நிநு தா"நமடி"கிதிநி (ஓ) 
8. கா”ந நீகு ஸரி கா" நலோல இக 
கா'நராரு பெத்‌”தா”ஈ பெ”ட்டுது”நு (ஓ) 


9. யோக” ஸித்‌ "துலகு நே க"தோ யநுசு 
வேக" தோசதா” த்யாக”ராஜநுத (ஓ) 


மூன்றாம்‌ பாகம்‌ 457 


ஸ்ரீநாயக! இராம! நான்‌ இனித்‌ தாளமாட்டேன்‌. தாம 
ரைக்‌ கண்ணனே! நான்‌ உன்னை மனமாற நம்பியும்‌ நீ என்னரு. 
கில்‌ வராமலே ஏதோ உபசார வார்த்தைகள்‌ பேசுகிறாய்‌. என்‌ 
அங்கலாய்ப்பைக்‌ கண்டு ஸ்ரீரங்கனாயெ உனது மனம்‌ பொங்கு 
கிறதோ என்னவோ அறியேன்‌. ஆயினும்‌ அது இளகவில்லை. 
சுற்றிச்‌ சுற்றி என்‌ கவுரவத்தைக்‌ கடையில்‌ விற்கச்‌ செய்து 
எனக்கு அபயம்‌ அளிக்காமலே இருந்துவிட்டாய்‌. சிறப்புற்ற 
கலைமகள்‌ (சரசுவதி) நாயகனாகிய பிரமனுக்கு என்மீது என்ன 
கோபமோ? தீரனாகிய உன்னையே வேண்டும்‌ உனது பக்தர்கள்‌ 
துயரக்‌ கடலில்‌ சதா நீந்த வேண்டுமா? உன்னை நம்பிய நானே 
துயரத்தில்‌ ஆழ்ந்தால்‌, ஆபத்திலிருக்கும்‌ மற்றவர்களுக்கு வேறு 
கதி ஏது? மானங்‌ காப்பவனே! முற்காலத்தில்‌ நீ நல்லோ 
ரிடையே இருப்பிடங்கொண்டவனென்று எண்ணி உனது 
தயையை தானம்‌ கேட்டேன்‌. ஸங்கீத லோலனே! உனக்கணை 
யாருமிலர்‌. நீயே காக்காவிடில்‌ நான்‌ ஆணையிட்டுக்‌ கூற 
வேண்டுமா? யோக சித்தி பெற்றவர்க்கேனும்‌ எக்கதி கடைக்கு: 
மென்பது உனக்குத்‌ தோன்ற வில்லையா? 


1212) 
பூர்ணசந்த்‌”ரிக ஜம்ப்‌. 
ப. ஸ்ரீராம ராம ஜக”தா”தம ராம 
ஸ்ரீராம ரகு,ராம பாஹி பரமாத்ம (ஸ்ரீ) 
ச. 1. ஜ்யோதிர்ம யாக,ண்ட“ரூப ராம 
பூ,தேச விநுகாபஹ்ருத ப;க்ததாப (ஸீ) 
2. ஸர்வ க்‌”ரஹாதா”ரபூ'த ராம 
கீ'ர்வாண முநிவந்த'ய ஸுஜரேஷ்டதா”த (ஸ்ரீ). 
3, யோகி”ஜந ஹ்ருத”யாப்‌”ஜமித்ர ரரம 
போ”கி”சாயி க்‌'ருணாரஸ பூர்ணநேத்ர (ஸ்ரீ) 
4, ஸ்ரீ தா”ந்த சாந்த நிர்வாண ப,லத” 
வேதா“ந்த வேத்‌'யாவநீஸார த்ராண (ஸ்ரீ) 
5. த்வாம்‌ விநா நாந்யத்ர ஜாநே ராம 
த்வாம்‌ விநா கோ கதிர்‌ ஜாநகீஜாநே (ஸ்ரீ) 
6. தீர ப/வஸாக'ரோத்தரணா ராம 
ளாரதர ஸ்ரீ த்யாக'ராஜநுத சரண (ஸ்ரீ) 


i திற்‌ ற்‌ i பானைக்‌ 
கத்திற்கே ஆத்மாவாகிய இராம! பரமாத்மா! என்னைக்‌ 
தக்‌ ஓளியே உருவானவனே! அனைத்திலும்‌ நிறைந்‌. 


258 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


திருப்பவனே! பூத கணங்களின்‌ ஈசனாயெ சிவபெரு மானால்‌ 
வணங்கப்பெறுபவனே! பக்தர்களின்‌ தாபங்களை யகற்றுபவனே! 


(நீ கிரகங்கள்‌ அனைத்திற்கும்‌ ஆதாரமானவன்‌. தேவ 
ராலும்‌ முனிவராலும்‌ வணங்கப்பெறுபவன்‌. நல்லோர்களின்‌ 
விருப்பங்களை நல்குபவன்‌. யோகியரின்‌ உள்ளத்தாமரைகளை 
மலர்விக்கும்‌ சூரியன்‌. சேஷசயனன்‌. கருணா ரசம்‌ நிறைந்த 
கண்களையுடையவன்‌. புலன்களையடக்கியவர்களுக்கு மோட்ச 
பலனையளிப்பவன்‌. வேதாந்தங்களினால்‌ அறியப்படுபவன. 
அத்தணரைக்‌ காப்பவன்‌. உன்னைத்‌ தவிர வேறு ஓரிடத்தையும்‌ 
நான்‌ அறியேன்‌. ஸீதா காந்தனே! உன்னையன்றி வேறு கதி 
ஏது? தரனே! சம்சார சாகரத்தைக்‌ கடக்கச்செய்பவனே! 
சாரம்‌ நிறைந்தவனே! 


556 
ஆரபி, ஆதி” 
u. ஓராமா ஒராமா ஓங்காரதா'ம 
ஒராமா ஒராம 1ஒகரிஞ்சு ப்ரேம (ஓ) 
ச. 1. நாமேலு நந்த” று நவ்வுடகாயா 
ஏமநி தாளுது” நிக தே வராயா (ஓ) 
2, நந்நேசி நந்து'கு ஈயமேமி க”லிகெ” 
நிந்நே நெரநம்மிதி நீவே நா ஸலிகெ” (ஓ) 
3. நீகே தகி யுந்நாநு நிஜமு காமாட 
ஸாகேத ராமா ரகஷணஸேய பூட (ஓ) 
4. தூரலோந 2ரக்ஷகர்த்தலு லேரு தேவ 
மறசிதே வெறசிதே மாகேமி தோ“வ (ஓ) 
5. ஈ ஜந்ம மெந்து”கு எவரு தநகேலா 
ராஜீவநேத்ர த“யராகிதி” மேலா (ஓ) 
6. ஹ்ருத'யமு சலுவைதே முத”மு நீபாலு 
ஸுத”யாளோ வேடை”தே ஸுக மு.ரீ3வலு (ஓ) 


7. ஆத்மகை யொகடை௩ ஆஸிஞ்சலேது”பர- 

மாத்ம 8ீகரி பல்க மநஸேல ராது” (ஓ) 
8 நீரை பாலை நீகே யநுகொண்டி 

தீரைந சக்கநி தேவ கநுகொண்டி (ஓ) 


ha 
13 


ஒநமிந்து 2; ரகாகுறு 3. ஸ-த*யாளுட(வைதே 


மூன்றாம்‌ பாகம்‌ 459 


9. நீகாஸிஞ்சிதி கா'நி நிமிஷமு மாந 


ஏகமை நந்நேலு கோகுண்டே யா௩ (இ) 
10. நீகண்டே தொ"ரகுநா நிருபம கா“த்ர ப- 
ராகேல ஸ்ரீ த்யாக'ராஜுநி மித்ர (ஓ) 


இராம! பிரணவத்தை இருப்பிடங்கொண்டவனே! என்மீது 
அன்பு செலுத்துவாயாக. (உனது சேவையினால்‌) நான்‌ அடைந்த 
உயர்வைக்‌ கண்டு அனைவரும்‌ நகைக்கின்றனர்‌. இதை நான்‌ 
எப்படிச்‌ சகிப்பேன்‌? அமரர்‌ தலைவனே! என்னை வருத்துவதால்‌ 
உனக்கென்ன மேன்மை கிடைக்கும்‌? உன்னையே நம்பியுள்ளவன்‌ 
நான்‌. நீயே எனக்குப்‌ புகல்‌. நான்‌ உனக்குத்‌ தகுதியான 
தாசன்‌. என்‌ பேச்சு முற்றிலும்‌ உண்மை. அயோத்தி ராமனே! 
என்னைக்‌ காப்பதற்கு நீயே ஆதாரம்‌. இவ்வுலகில்‌ என்னைக்‌ 
காக்கும்‌ திறன்‌ படைத்தவர்‌ எவருமிலர்‌. நீ எங்களை மறந்தா 
௮ம்‌ எம்மைக்‌ கண்டு பயந்தாலும்‌, எமக்கு வேறு வழியில்லை. 
(உன்‌ தயவு கிடைக்காத) இச்சன்மம்‌ எதற்கு? மற்றவரால்‌ 
எனக்‌ கென்ன பயன்‌? தாமரைக்‌ கண்ணனே! உன்‌ கருணை 
வராதது எனக்கு மேன்மையா? என்னுள்ளம்‌ குளிர்ந்தால்‌ என்‌ 
மகிழ்ச்சியின்‌ பங்கை உனக்களிக்கிறேன்‌. தயாசலனே! என்‌ 
மனம்‌ கொதித்தால்‌ அதையும்‌ நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
எனக்காக நான்‌ ஒன்றையும்‌ விரும்பவில்லை. பரமாத்மா! 
இதையாவது என்னிடம்‌ கூற உனக்கேன்‌ மனமில்லை? நீ எனக்கு 
நீர்‌ பெய்தாலும்‌, பால்‌ வார்த்தாலும்‌ அதை உனக்கே அர்ப்‌ 
பணம்‌ செய்தேன்‌. என்‌ அழயெ இஷ்ட தெய்வத்தைக்‌ கண்டு 
கொண்டேன்‌. உன்னையே காமுற்று உன்னை ஒரு கணமும்‌ 
விடேன்‌. என்னுடன்‌ ஐக்கியமாகி என்னைக்‌ காக்காவிடில்‌ 
“உன்‌ மீது ஆணை”. இணையற்ற சரீரனே! உன்னைவிடச்‌ சிறந்த 
தெய்வம்‌ எனக்குக்‌ கிடைக்குமா? ஏன்‌ இப்பராமுகம்‌? தியாக 
ராஜனின்‌ அன்பனே! 


லர்‌ 
'தே'வகா”“ந்தா'ரி ஆதி” 
ய. பாலய ஸ்ீரகு'வீர ஸாக்ரு- 
பாலய ராஜகுமார மாம்‌ (பா) 
அ. 1. தாராதீ;ச வத”ந ராம 
தாராதீ”ச தமா மாம்‌ (பா) 
2. ஹிமகர கோடி நிபா'ங்க"” ஏ- 
ஹி மகரஹரண நிஸ்ஸங்க” மாம்‌ (பா) 


3, ராக்ஷஸ ஜநக“ண தூ”ர மக- 
ராக்ஷ ஸமரஹர சூர மாம்‌ (பா) 


460 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


4. ஸ்ரீ த'சரத,குல சரண ராம 


ஸ்ரீத” சரதி, மத£ஹரண மாம்‌ (பா): 
5. குமநோ ஐஜ௩க”ணபீ'ம ராம 

ஸுமநோ வாரிதி” ஸோம மாம்‌ (பா) 
6. ஜய விஜயாக' விராம ரவி 

ஐ யமலாலித நாம மாம்‌ (பா). 
7. த்யாக'ராஜநுத சரண நி- 

த்யாக”ராஜத;ர ஸுகுண மாம்‌ (பா): 


ஸ்ரீ ரகுவீரனே! ருயைக்கு நிலையம்‌ போன்றவனே! சக்கர 
வர்த்தித்‌ திருமகனே! என்னைப்‌ பாலித்தருள்‌. நட்சத்திரங்‌ 
களுக்குத்‌ தலைவனான சந்திரனையொத்த வதனனே! தாரையின்‌ 
நாயகனான வாலியைக்‌ கொவறவனே! 
கோடி சந்திரருக்கு நிகரான ஒளியுடையவனே! வருக. (நீ) - 
கஜேந்திரனக்‌ காக்கும்‌ பொருட்டு முதலையைக்‌ கொன்றவன்‌. 
பிறர்‌ சேர்க்கையை ஓழித்தவன்‌. அரக்கரைப்‌ போன்ற மாந்‌ 
தருக்கு எட்டாதவன்‌. மகராட்சனென்னும்‌ அசுரனைப்‌ போரில்‌ 
மாய்த்த சூரன்‌. ஸ்ரீ தசரதனின்‌ குலத்திற்கே சரண்யன்‌. 
/'ருவளிப்பவன்‌. சமூததிர ராஜனின்‌ கர்வத்தை யடக்கியவன்‌. 
தீய எண்ணங்களுடையவருக்கு அச்சம்‌ விளைவிப்பவன்‌. தேவர்‌ 
களெனும்‌ கடலில்‌ உதித்த சந்திரன்‌. ஐயன்‌, விஜயன்‌ ஆகி 
யோரின்‌ (வைகுந்த துவாரபாலகரின்‌) பாவங்களை யகற்றியவன்‌. 
சூரிய புத்திரனான ஈயமனால்‌ துதி பெறும்‌ திவ்விய நாமமுடை 
யோன்‌. தியாசராஜன்‌ வணங்கும்‌ பா தன்‌. நித்தியன்‌. மலையரச 
னாகிய மந்தர கிறியைத்‌ தாங்கியவன்‌. குணசாலி. 


558 
ஆரபி, த்ரிச்ரலகு'வு 
u பலுகவேமி பதிதபாவ௩ கருண 
ஜில்கவேமி ஸுஜநஜீவ௩ (ப) 


ச. 1. ஓர்ச்சிஈ தாபமார்ச்சி௩ அங்க”- 
லார்ச்சி௩ எந்த நேர்ச்சிந (ப) 


* யமன்‌ பாடிய சுலோகம்‌: 
**கமலநயந வாஸுதே*வ விஷ்ணோ ‘ 
தரணி த[ராச்யுத சங்க, சக்ரபாணே | 
பவ சரணமிதீரயந்தி யே வை 


த்யஐ பீட தூ”ரதரேண தாந்‌ அபாபாந்‌ |?” 


மூன்றாம்‌ பாகம்‌ . 461 


2 தூலசிக நிந்நு கொ”லிசிஈ யெந்த 


வலசி பாக” பிலிசி௩ (ப) 
3. தெ”லிபிந மநஸு நிலிபிந பூஜ 
ஸலிபிஈ மதமு கலிபிஈ (ப) 
4, கா”ஞ்சிந நிநு ப£ஜிஞ்சிந மத”மு 
வஞ்சி யுரமு5 நுஞ்சிக (ப) 
5. பட்டி யெந்த திட்டி௩ நிந்நு 
ஜூட்டி5 பத”மு பூட்டிந (ப) 
6. ஆடி”ஈ நிந்நு பாடி”ந யெந்த 
வேடி"௩ கொ”நியாடி௩ (ய) 
7. கோரி௩ மறுகு” ஜேரிந நிந்நு 
தூ”ரிஈ யெந்த போரி௩ (ப) 
8. தெலிஸிக5 புத்தி! க£லஸிஈ ஜூசி 
ஸொலஸி௩ பேரு தெ”லிஸிந (ப) 
9. ம்ரொக்கிந நீகே ஜி”க்கிந யெந்தோ 
ஸொக்கி௩ நீகே த”க்கிந - (ய) 
10. நாக”ராஜ சய௩ வேக”ரா ஸ்ரீ 
த்யாக”ராஜநுத க்‌,ருணாஸாக'ர (ய) 


பதிதபாவன! நல்லோருக்கு வாழ்வளிப்பவனே! நீ என்‌ 
னுடன்‌ உரையாடமாட்டாயா? உனது கருணையை என்மீது 
தெளிக்க மாட்டாயா? 

(நான்‌) பொறுத்துப்‌ பார்த்தேன்‌. என்‌ தாபத்தை ஆற்றிக்‌ 
கொண்டேன்‌. அங்கலாய்த்தேன்‌. எவ்வளவோ புரிந்தகொண் 
டேன்‌. உன்னையே தியானித்து, வணங்கி, அன்பு செலுத்திப்‌ 
பரிவுடன்‌ அழைத்தேன்‌. (என்‌ நிலைமையைத்‌) தெரிவித்தேன்‌. 
மனத்தை உன்னிடம்‌ நிறுத்தி உன்னைப்‌ பூசித்து உன்‌ வழியைப்‌ 
பின்பற்றினேன்‌. 

உன்னைக்‌ தரிசித்தேன்‌. பஜனை செய்தேன்‌. என்‌ கர்வத்தை 
அடக்கிக்‌ கொண்டேன்‌. என்‌ நெஞ்சில்‌ உன்னை நிறுத்தினேன்‌. 
அன்னையே பற்றினேன்‌. (சில சமயம்‌) எவ்வளவோ திட்டினேன்‌. 
உன்னையே சுற்றி வந்து திரும்பவும்‌ உனது பாதங்களையே பற்றி 
னேன்‌. ஆடிப்பாடி உன்னை எத்தனையோ வேண்டிப்‌ புகழ்ந்‌ 
“தேன்‌. 

உன்னையே கோரி மறைவாக உன்னுடன்‌ சேர்ந்தேன்‌ (பின்‌ 
ணர்‌) உன்னை நிந்தனை செய்து உன்னுடன்‌ போர்‌ புரிந்தேன்‌. 


462 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


(பிறகு) அறிவு பிறந்து சித்‌ தத்தை உன்‌ மீது நிறுத்து உன்னைக்‌ 
கண்டு பரவசமடைந்து உன்‌ திருநாம மகிமையை அறிந்து 
- கொண்டேன்‌. ம்‌ 


உன்னையே வணங்கி உன்னிடம்‌ அகப்பட்டு மெய்ம்மறந்து 
(சொக்கி) உன்‌ வசமானேன்‌. (இவ்வளவு செய்தும்‌ நீ பேசமாட்‌. 
டாயோ?) சேஷசயன! கருணைக்கடலே! விரைந்து வருக! 


559 
தே”வகா”ந்தா”ரி ஆதி” 
பட மறவகரா நவ மந்மத, ரூபுகி (ம). 
௪. 1. நீடோ மெல்லநி மாடோ கந்நுல 
தேடோ மறி வலெவாடோ ம௩ஸா (ம) 
2. குலுகோ பாவல கி'லுகோ கபுரபு 
பூ£லுகோ செக்குல தளுகோ மநஸா (ம) 
3. வில்லோ க'ண்டல கல்லோ ஸுமமுல 
இல்லோ ஸேவபு கொள்ளோ மநஸா (ம) 
4. கேலோ உங்க'ராலா பங்கா”ருய்‌- 
யாலோ செந்த நில்லாலோ மநஸா (ம) 
5 சரமோ கநகாம்ப”ரமோ ஸ்ரீகர 


யுரமோ ப்‌"ரோசே து'ரமோ ம௩ஸா (ம) 
6. ஆஜம்மமு ஹ்ருத்‌"ராஜீவமுதோ 
பூஜிந்துர த்யாக”ராஜநுதுநி மகஸா (ம) 


நெஞ்சமே! அபிநவ மன்மத ரூபனை மறவாதே. அவனு 
டைய ஓய்யாரமும்‌, மென்மை பொருந்திய பேச்சும்‌, ஷவின்‌ 
ளின்‌ தெளிவும்‌, அழிய உத்தரியமும்‌, சொகசும்‌, காற்‌. சலங்கை 
களின்‌ ஒலியும்‌, கருப்பூரத்தின்‌ நறுமணம்‌ வீசும்‌ பேச்சும்‌, 
கன்னங்களின்‌ பிரகாசமும்‌, பருத்த வில்லும்‌, அதில்‌ கட்டிய 
மணிகளின்‌ ஓசையும்‌, கொடி வீடும்‌; பணிவிடையாளரின்‌ ட்ப 
சாரமும்‌, நீண்ட கைகளும்‌, விரல்களில்‌ மோதிரமும்‌, மன 
மயமான ஊஞ்சலும்‌, பக்கத்தில்‌ தேவியும்‌, திருமார்பும்‌, பிற 
ரைக்‌ காப்பதில்‌ வேகமும்‌ மறக்கக்கூடியவையல்ல தியாக 
ராஜன்‌ வணங்கும்‌ அக்கடவுளை நீ.பிறந்த நாள்முதல்‌ இதய 
மெனும்‌ தாமரை மலர்கொண்டு பூசிப்பாயாக., 


மூன்றாம்‌ பாகம்‌ 463: 


560 

' தேோவகா'ந்தா'ரி ஆதி” 
ப்ட்‌ ஸ்ரீதுலசம்ம மாயிண்ட நெலகொநவம்ம 

ஈமஹிநி நீ ஸமா௩மெவரம்ம்‌ பூ£ங்கா”ரு பொம்ம (ஸ்ரீ) 


ச. 1. கறகு ஸுவர்ணபு ஸொம்முலு பெட்டி 
ஸரிக”சீர முத்‌ து” குரியக” க'ட்டி 
கருண ஐூசி ஸிருலது ஓடி'க"ட்டி 
வரது”நி க'ரமுநநு பட்டி (ஸ்ரீ). 
2. உரமு௩ முத்யபு ஸருலஸியாட” ' 
ஸுர தருணுலு நிந்து க'நி கொநியாட” 
வர. முநுலஷ்ட்‌ தி”கீ*சுலு வேட” 
வரது”“டு” நிநு ப்‌“ரேம ஜூட” (ஸ்ரீ) 
3. மருவக பாரிஜாத ஸரோஜ 
குருவக வகுள ஸுக”ந்த£ராஜ 
வர ஸுமமுலசே த்யாக”ராஜ 
வரத” நிநு பூ£ஐ ஸேது (ஸீ 
ஸ்ரீ துளசி அன்னையே! நீ எனது வீட்டில்‌ நிலைபெற்று 
விளங்கவேண்டும்‌, தங்கப்பதுமை போன்றவளே! இவ்வுலகில்‌ 
உனக்கு நிகர்‌ யார்‌? பத்தரை மாற்றுப்‌ பொன்னாலான நகைகளை 
யணிந்துகொண்டு, சரிகை ஆடைகளை அழகு ததும்ப உடுத்து 
கருணையுடன்‌ (அனைவரையும்‌) நோக்கி, சகல ஐசுவரியங்களும்‌ 
உன்‌ திருமேனியில்‌ அடங்க, மகாவிஷ்ணுவைப்‌ சைப்பிடித்து 
(என்‌ அகத்தில்‌ விளங்குவாயாக). திருமார்பில்‌ முத்து மாலைகள்‌ 
அசைந்தாட, வானுலக மங்கையர்‌ உன்னைத்‌ தரிசித்துப்‌ போற்ற, 
முனிசிரேஷ்டர்களும்‌, அஷ்டதிக்‌-பாலகர்களும்‌ உன்னை வேண்ட, 
திருமால்‌ உன்னை அன்புடன்‌ காண, மரு, பாரிஜாதம்‌, தாமரை, 
முட்குறிஞ்சி, மகிழ மலர்‌, நீலோற்பலம்‌ முதலிய மலர்கொண்டு 
நான்‌ உன்னைப்‌ பூசிக்குமாறு (எனது இல்லத்தில்‌ எழுந்தருள்க). 
561 
அடா,ண ஆதி” 
ப. ராரா ரகு,வீர வெண்ட ராரா தோடு” (ரா) 
ச. 1. அநுதி'ஈமுநு நிறு மநஸுந க”நுகொ“நி 
ஆநந்த*மாயெ தூயாளோ (ரா) 


464 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


2. ஸகல ஸுஜநுலு கொ”லுசு ஸந்நிதி' க*நி 


சல்லகாயே த*யாளோ (ரா) 
3. பலுவித; செடு” து”ர்விஷய சயமு லெட” 

பா“யநாயெ த'யாளோ (ரா) 
-4. தொட”ரி யடு“க”டு*கு” கிதி” பு”த்‌“த்‌*யநி ஸந்‌- 

தோஸமாயெ த£யாளோ (ரா) 
5, ஸுமுக,முநநு திலகமு செலக”க” க“நி 

ஸொக்கநாயெ த”யாளோ (ரா)_ 


6. கவகொ”நி ப£வமுந பொ”ரலக நீதே” 

கார்யமாயெ த“யாளோ (ரா) 
7. தூசரத,த௩ய சுபசரித பாலிதஈ 

த்யாக”ராஜ த*யாளோ (ரா) 


இரகுவீரனே! நீ என்‌ பின்னர்‌ எனக்குத்‌. துணையாக வருக. 
தயாளனே/அ௮னுதினமும்‌ உன்னை என்னுள்ளத்தில்‌ கண்டு பரமா 
னந்தம்‌ அடைந்தேன்‌. நல்லோர்‌ அனைவரும்‌ சேவிக்கும்‌ உன்‌ 
சந்நிதி கண்டு என்‌ மனம்‌ குளிர்ந்தது. பலவகையான தீயகருத்‌ 
துக்கள்‌ தாமாகவே விலகிப்‌ போயின. உற்சாகத்துடன்‌ கணந்‌ 
தோறும்‌ “*இதுமே நல்லறிவு?” என்ற பெருமகிழ்ச்சி ஏற்பட்‌ 
டது. உனது திருமுகத்தில்‌ விளங்கும்‌ திலகத்தைக்‌ கண்டு என்‌ 
மனம்‌ சொக்குகிறது. ஒன்றுகூடி சம்சாரத்தில்‌ உழலாமல்‌ உன்‌ 
பணியை நிறைவேற்ற உற்சாக மேற்பட்டது. தயரதன்‌ மைந்த! 
சுபசரிதனே! தியாகராஜனைக்‌ காத்தருளும்‌ தயாளனே! 


562 
வராளி ஆதி 
ய. பாஹி பரமாத்ம ஸததம்‌ மாம்‌ (பா) 
ச, 1. ராம ஸகல ரிபுபீ;ம முநி மநோத்‌”- 
தாம த்ரிஜக”த”பி'ராம (பா) 
2. பா;க்‌'யதா”ய காரோக்‌”யகர ஸுவை- 
ராக்‌”ய ப'க்தஜக யோக்‌"ய (பா) 
3. ராமசந்த்‌”ர நீ நாமமந்து” நிஜ 
ப்ரேமலேநி ப்‌”ரதுகேமி (பா) 


-4. ஸந்ததம்பு” தநயந்தரம்பு"௩ நீ 
சிந்தலேநி வாடெ”ந்த (பா) 


மூன்றாம்‌ பாகம்‌ 465 


5. தொ”ரகராநி நீ சரணபக்தி யே- 


மறி௩ மாநவுட“ஸாருடெ* (பா) 
6. ஆறு சத்ருலநு தூ£ருசேஸி நநு 

கா"ரவிஞ்சு வாருலேரு (பா) 
7. மநஸுந கொகடி வசநமுந வேறை 

விநயமு லாடு“சொறிநாநா (பா) 
8. பா“கு“கா“நு ஸ்ரீ த்யாக”ராஜநுத 

நாக”ரீக நநு வேக” (பா), 


பரமாத்ம! நீ என்னை என்றென்றும்‌ காப்பாயாக இராம! 
சகல எதிரிகளையும்‌ ஓழிப்பவனே! ' முனிவர்‌ உள்ளங்களை இருப்‌ 
பிடங்கொண்டவனே! மூவுலகத்தோரின்‌ மனங்கவர்வோனே! 
பாக்கியங்களையும்‌ ஆரோக்கியத்தையும்‌ அளிப்பவனே! சிறந்த 
வைராக்கியமுள்ள பக்தரின்‌ அன்பனே! இராமச்சந்திர! உனது 
திருநாமத்தின்‌ மீது உண்மையான அன்பில்லாத பிழைப்பு 
எதற்கு? சதா தன்னுள்ளத்தில்‌ உனது தியானம்‌ இல்லாதவன்‌ 
அரக்கனே. (காமம்‌ முதலிய) ஆறு பகைகளை விரட்டி எனக்கு 
சுவுரவமளிப்பவர்‌ ஒருவருமிலர்‌. மனத்தில்‌ ஒன்று நினைத்துப்‌ 
பேச்சில்‌ வினயமாக மற்றொன்றை உரைத்தேனா? ஆகவே, நாக 
ரீகமாக நீ விரைவில்‌ என்னைக்‌ காப்பாயாக. 


563 
வராளி ஆதி” 
ய. பாஹி ரமாரமண மாம்‌ 
பாஹி ஸத்‌”கு“ணக”ண ஹரே ராம (பா) 
ச. 1. சிந்தமாந நீது” இஸுஃ. 
மந்த கருண ராது“ஹரே ராம (பா) 
2. எந்தறி ஸைரிந்து நே- 
நெந்தநி வேகி“ந்து ஹரே ராம (பா) 
3. அஹஹ சிலுக கூ௩ ப்‌“ரஹ்‌- 
மாஸ்த்ரமுககு த”கு”நா ஹரேராம (பா) 
4. சேதி மல்லெபூவு கு'ண்ட்‌'- 
ராதி கோர்வபோ”து” ஹரே ராம (பா) 


13 ஜாதி 
இி30 


466 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


5. தோ”ஸபண்டு” கெட்டு ராம 


தோசு நிநுப கட்டு ஹரே ராம (பா) 
6. தேவ தே”வ வெந்௩ கத்தி 

தெ”ப்‌'ப” கோர்ச்சுகொந்க ஹரே ராம (பா). 
7. தல்லி தூண்ட்ரி” ப்‌*ரோவகுண்டே 

தநயுநி கேத்‌”ரோவ ஹரே ராம (பா); 


8. ராஜவர்ய சரண த்யாக”- 


ராஜ விநுத சரண ஹரே ராம (பா) 
இரமாபதி! நற்குண நிதியே! என்னை இரட்‌சிப்பாயாக. 
உன்‌ தியானம்‌ எனக்கு என்றும்‌ அகலாது. (ஆயினும்‌) உன்‌ 
கருணை சிறிதும்‌ வரவில்லை: நான்‌ எவ்வளவென்று பொறுப்‌! 
பேன்‌? எத்தனை காலம்‌ பரிதபிப்பேன்‌? அந்தோ! கிளிப்பிள்ளை 
யின்மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவுவது தகுமா? ஜாதி மல்லிகை. 
யைக்‌ கருங்கல்லால்‌ நசுக்கினால்‌ அது தாளுமா? வெள்ளரிக்‌. 
காய்க்கு இரும்புக்‌ கட்டா? தேவதேவ! வெண்ணெயைக்‌. 
கத்தியால்‌ வெட்டலாமா? தாய்‌ தந்தையரே காக்காவிட்டால்‌: 
மகனுக்கு வேறு கதி ஏது? இராஜ சிரேஷ்டரால்‌ சரணடையம்‌ 
பெறுபவனே! 


564 

வராளி ஆதி” 
ப: ஸ்ரீராம ஸ்ரீராம ஜிதராம க'தகாம (ஸீ), 
ச. 1. தேவ ஏமி தோ”வ நந்நு ப்ரோவ வேக” ராவ (ஸ்ரீ) 
2. பா”ல பக்தபால ஸுகு“ணசீல தாளஜால (ஸ்ரீ; 

3. தீர ஸுசரீர நிர்விகார யேலுகோர (ஸ்ரீ). 

4, ஆத”ரிஞ்சராதா" நம்மலேதா” மரியாதா” (ஸ்ரீ): 

3. ஆரு ரிபுல போரு தீ'ர்ச்சுவாரு யெவருந்நாரு (ஸ்ரீ): 

6. ராய ம௩ஸாராய முநிகே” ய தாளதா*ய (ஸ்ரீ) 

7. வாது'காராது"இகமீது" க”திலேது” (ஸ்ரீ) 

8. சிந்த தீ£ர்ச்சுட கெந்த ஸேவிஞ்ச ஸ்ரீகாந்த (ஸீ) 

9. ஸ்ரீநாதா, வநி லோ௩ இட்லு கா”ஈ நிஜமே௩ (ஸீ 

10. பத்‌'து” தப்பவத்‌”து யேப்ரொத்‌”து” மரவவத்‌“து” (ஸ்ரீ) 
11. வி“ந்ந ப்‌“ரோவு ஈந்நு ப'ரோவகுந்க விட”நந்௩ (ஸ்ரீ) 


. ஸ்ரீஜாநகீராஜ த்யாக”ராஜ க்ருதபூஜ (ஸ்ரீ 


ஷ்ஷ்‌ 
ல 


மூன்றாம்‌ பாகம்‌ 467 


ஸ்ரீராம! பரசுராமனை வென்றவனே! காமத்தை ஒழித்த 
வனே! தேவ! எனக்கென்ன வழி? என்த கக்க வி 
வாராயோ? இளங்‌ குமரனே! பக்தரைக்‌ காப்பவனே! குண 
சீலனே! நான்‌ யொறுக்கேன்‌. தீரனே! வடிவழகனே! விகாரங்‌ 
களற்றவனே! என்னை ஏற்றுக்கொள்‌. என்னை ஆதரிக்கலா 
காதா? நான்‌ உன்னை தம்பவில்லையா? இது மரியாதையா? 
(காமம்‌ முதலிய) ஆறு பகைவருடன்‌ நான்‌ புரியும்‌ போரைத்‌ 
தீர்ப்பவர்‌ ஒருவருமிலரா? அரசே! உன்‌ மனம்‌ கல்லா? முனி 
வரால்‌ துதிக்கப்‌ பெறுபவனே! நான்‌ தாளேன்‌. என்னுடன்‌ நீ 
வாது செய்யலாகாது. இனி எனக்குக்‌ கதியில்லை. என்‌ கவலையை 
யகற்றிக்கொள்ள நான்‌ உன்னை எவ்வளவுதான்‌ சேவிக்க 
வேண்டும்‌? ஸ்ரீகாந்த! ஸ்ரீநாத! உலகில்‌ இவ்வித நிலைமையை 
எங்கும்‌ கண்டதில்லை. து உண்மைதானா? உன்‌ பிரதிக்கினையைத்‌ 
தவறாதே. ஒருபொழுதும்‌ என்னை மறவாதே. என்‌ முறை 
கேட்டு என்னைக்‌ காப்பாற்று. இல்லாவிடில்‌ நான்‌ உன்னை 
விடேன்‌: ஸ்ரீ ஜானகபெதி! தியாகராஜன்‌ பூசிக்கும்‌ தெய்வமே! 


565 
வராளி சாபு 
ய, ஸ்ரீராம ஜயராம ச்ரிதஜாரிபு பீ£ம 
ச்ருங்கா”ர குணதா'ம ஓராம (ஸ்ரீ) 
ச, 1. சூசிநவாரிகி ஜுலகநகா” தோச நந்‌- 
நேசுட கிக ந்யாயமா ஓராம (ஸ்ரீ) 
2. து£ர்ஜ௩பூ;யிஷ்ட முந தகி"லிஈ நே 
ஸஜ்ஜநு டெ ட்லெளது'நோ ஓராம (ஸ்ரீ) 
3. ஏதா”ரி போ”யிந நாவா'ரி கட்‌ட*மு 
வாதா“டெ”“த”ரு கா“நி ஓராம ்‌ (ஸரீ) 
4. கலிமா௩வுலு வெர்ரிசலமு௩ த”த்வமு 
தெலியலேரு ஸும்மீ ஓராம (ஸீ) 
5. தாமராகு நீரு வித;மு ப்ரபஞ்சமு 
தத்‌ வமு கா”து” ஸுமீ ஓராம (ஸ்ரீ) 
6. நே நொகடெஞ்சிந நீமமஸு வேறகு'ட- 
கே நேரமோ தெலிய ஓராம (ஸ்ரீ) 


7. க£ஜ்ஜமுண்ட்‌”ல மீத” த'கு'லுகொர்க பூட்ட 
ச்ரக்கு௩ தீ£யவசமா ஓராம (ஸ்ரீ 


468 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


8. ௮ச்சுக” ப£வமுந த'கு'லு கொக்க மதி” 


வச்சுகா நீ வத்‌”த”கு ஓராம (ஸ்ரீ) 
9. அஹிராஜசயந நீகநுசு ஜேஸிஈ ப நு- 

லஹிதமுக" தோ”செகா ஓராம (ஸ்ரீ) 
10. மஹிஜரீதி ஈந்நு மந்நிஞ்சிக நீது” 

மஹிம மி தக்குவ ஓராம ஸ்ரீ 
11. பா£கு'க ஸததமு நீ கு£ணமுலு ப”ல்கு 

த்டாக”ராஜவிநுத ஓராம (ஸ்ரீ 


ஸ்ரீராம! ஐயராம! பக்தர்களின்‌ எதிரிகளுக்கு அச்சம்‌ 
லவிளவிப்பவனே! சிருங்கார குணங்களின்‌ நிலையமே! காண்‌ 
பவர்கள்‌ என்னைத்‌ தாழ்வாக நினைக்கும்‌ வண்ணம்‌ நீ என்னை 
வருத்துவது இனி நியாயமா? துர்ச்சனர்களின்‌ நடுவில்‌ கிடந்‌ 
துழலும்‌ நான்‌ நல்லவனாக எப்படி ஆக முடியும்‌? நான்‌ எவ்வழி 
யில்‌ செல்ல விரும்பினாலும்‌ அ௮வ்வழியை மாந்தர்‌ மறைத்துக்‌ 
கொண்டு என்மீது பழி சுமத்துகின்றனர்‌. பித்தரான இக்கலியுக 
மனிதர்‌ பொறாமை முதலியவை காரணமாக உனது தத்துவத்தை 
அறியார்‌. இவ்வுலகின்‌ இயற்கையானது தாமரையிலைமீது 
தண்ணீர்போல்‌ (ஒட்டியும்‌ ஓட்டாததுபோல்‌ இருப்பது) அல்ல. 
நான்‌ ஒன்று நினைத்தால்‌ உன்‌ மனம்‌ வேறு விதமாக நினைப்‌ 
பதற்கு நான்‌ புரிந்த குற்றம்‌ என்னவோ? கழற்கொடி முட்‌ 
களில்‌ சிக்கிக்கொண்ட துணியைச்‌ சட்டென்று இழுக்க முடியுமா? 
(ஒரு வண்டிக்கு) அச்சு அமைத்ததுபோல்‌ (நிலையாக) சம்சாரத்‌ 
தில்‌ இக்கிக்கொண்ட மனம்‌ உன்‌ பக்கம்‌ திரும்புமா? சேஷ 
சயன! உன்பொருட்டு நான்‌ புரியும்‌ பணிகளெல்லாம்‌ உனக்கு 
இஷ்டமில்லாதவையாகத்‌ தோன்றுகின்றனவா? (இராவண 
வதத்திற்குப்‌ பிறகு) சீதா தேவியை நீ மன்னித்ததுபோல்‌ 
என்னையும்‌ மன்னித்தால்‌ உன்‌ மகமை குறைந்துவிடுமோ? 
அனவரதமும்‌ அழகாக உன்‌ குணங்களைப்‌ பாடும்‌ இத்தியாக 
ராஜன்‌ துதிக்கும்‌ தெய்வமே! 


566 
வராளி ஆதி” 
ப. த“ரநு நீஸரி தை”வமு கா“ஈரா ரகு'வர (த) 
ச, 1. ஸ்ரீதா'ஜவந்த”௩ ஸிந்து"ப"ந்த'ந 
ஸ்ரீத£சரத,நந்த*௩ ச்ரிதஹ்ருத்ஸ்பந்த“௩ (த) 


2. பாபவிமோ சந பங்கஜலோசந 
ப்ராபகு“டகு யோசந ப;க்தபால௩ (த) 


மூன்றாம்‌ பாகம்‌ 469 


3. ஸாலவிதா“ரண ஸர்வலோகாவ௩ 


பாலய சந்த்‌ “ரா௩௩ பதிதபாவ௩ (த) 
4. இந்தி”ரா பா”க்‌*யமா இ௩குலோத்தமா 

சந்த”மு கநுபிம்புமா ஸத்தாமாத்ரமா (த) 
5. பாதா”ரவிந்த”மு பா£வநகந்த"மு 

நீத*ய தருப்‌ருந்த*மு நித்யாநந்த*மு (த) 


6. வாகீசஸந்நுத த்யாக”ராஜார்ச்சித 
நாக”சய௩ பாலிதநத ஸுசரித (த்‌) 


இவ்வுலகில்‌ உனக்கிணையான தெய்வங்களை எங்கும்‌ 
காணேன்‌. இரகுவரனே! (நீ) செளபாக்யெமளிப்பவன்‌. பிர 
மனால்‌ வணங்கப்‌ பெறுபவன்‌. கடலுக்கு சேது அமைத்தவன்‌. 
ஸ்ரீ தயரதனின்‌ தவப்‌ புதல்வன்‌. தஞ்ச மடைந்தோரின்‌ 
இதயத்தை இரதமாகக்‌ கொண்டவன்‌. பாவங்களை யகற்றுபவன்‌. 
தாமரைக்‌ கண்ணன்‌. எனக்குப்‌ புகலாக நீ அமைவதற்கு 
யோசனையா? பக்தரைக்‌ காப்பவனே! (நீ) மராமரங்களைத்‌ 
துளத்தவன்‌. சகல புவனங்களையும்‌ பாலிப்பவன்‌. மதிவதனன்‌, 
எளியோரைப்‌ புனிதமாக்குபவன்‌. திருமகளின்‌ பேரதிர்ஷ்டம்‌. 
சூரியகுல திலகன்‌. உன்‌ திருவழகைக்‌ காட்டுவாய்‌. உண்மையே 
உருவானவனே! உனது பாதாரவிந்தமே எனது பாவனைகளின்‌ 
மூலம்‌. உன்‌ கருணையே எனக்குச்‌ செல்வமும்‌ நித்தியானந்தமும்‌ 
ஆகும்‌. நான்முகனால்‌ துதிபெறுபவனே! பாம்பணைப்‌ பள்ளி 
யானே! அடிபணிவோரைக்‌ காப்பவனே! நற்சரிதனே! 


567 
வஸந்தவராளி (மே. 40) ரூபகம்‌ 
ப. பாஹி ராமதூத ஜகத்‌- 
ப்ராண குமார மாம்‌ (பா) 
அ வாஹிநீசதரண த”ச- 
வத'௩ஸூநு தநுஹரண (பா) 


ச 1 கோ;ராஸுர வாராம்நிதி” 
கும்ப'த௩ய க்ருககார்ய 
பாரிஜாத தருநிவாஸ 
பவநதுல்யவேக” (யா) 


470 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 
2. பாத”விஜித து'ஷ்டக்‌"ரஹ 
பதிதலோக பாவ௩ 
வேத”சாஸ்த்ர நிபுணவர்ய 
விமலசித்த ஸததம்‌ மாம்‌ (பா) 
3. தருணாருண வத”நாப்‌“ஜ 
தப௩கோடி ஸங்காச 
"ரத ரகு/வர ஸுசரண 
கலிமலாப்‌*ர க'ந்த*'வஹ (பா) 


கரத்‌ 


4. கருணாரஸ பரிபூர்ண 
காஞ்சநாத்‌”ரி ஸமதே”ஹ 
பரம பா'கவதவரேண்ய 


வரத” த்யாக”ராஜநுத (பா) 
இராமதரதனே! உலூற்கே பிராணனான வாயுதேவனின்‌ 
புதல்வனே! என்னைக்‌ காத்தருள்‌. கடல்‌ தாவியவனே! 


இராவணன்‌ மகனான அட்சகுமாரனை வதைத்தவனே! (நீ) 
கோரமான அரக்கரென்னும்‌ கடலுக்கு (அதை ஆசமனம்‌ 
செய்த) அகஸ்திய முனிவரை நிகர்த்தவன்‌. காரியத்தில்‌ சூரன்‌. 
பாரிஜாத மரத்தில்‌ வசிப்பவன்‌. காற்றையொத்த வேக 
முடையவன்‌. பாத மகிமையால்‌ துஷ்ட கிரகங்களை யடக்‌ 
கியவன்‌, தாழ்ந்தவரைத்‌ தூய்மையாக்குபவன்‌. வேத சாத்‌ 
திரங்களில்‌ நிபுணன்‌. நிர்மல இதயமுடையவன்‌. உதய 
சூரியனைப்‌ போன்ற ஒளியுடைய தாமரை முகத்தவன்‌. கோடி 
கூரிய பிரகாசன்‌. இராமனின்‌ திருவடிகளைத்‌ தாங்கும்‌ கரங்களை 
யுடையவன்‌. கலி தோஷங்களென்னும்‌ மேகங்களைக்‌ கலைப்பதில்‌ 
காற்றையொத்தவன்‌. கருணை நிரம்பியவன்‌. பொன்மலையாயே 
மேருவை யொத்த தேக முடையவன்‌. பரம பாகவத 
சிரேஷ்டன்‌. வரந்தருபவன்‌. 


568 
பந்துவராளி சாபு 
ய. பரமபாவ௩ கு£ணசாலீ நந்நு 
பா'லிம்பவே வகமாலீ (ப) 


ச. 1. அந்கி நீவை யுண்ட”“லேதா” நீ- 
வகி ,லாண்ட”“முல ப்‌“ரோவலேதா (ப) 


மூன்றாம்‌ பாகம்‌ 471 


2. அநக நீதிக த*யராதா” நிந்‌- 


நநுஸரிஞ்சிக வாட” கா”தா” (ப) 
3. நீ வாட“நை யாரு தூ£ர ராம 

நீவு நந்நேசேதி” பேர (ப) 
4. பாவமுநநு நீவே ரா-மஹாநு- 

பாவ மாகிதருலையேரா (ய) 
5. தேவுடை'௩ யா பா;நுகுல 

திலகா நீ வாட”நு நேநு (ப) 
6. தை”வமுலநு வேட”லேநு நீகு 

த£கி'௩ட்டு லோகுவை நாநு (ப) 
7. வித்தமுலேல வெயிவேலு ராம 

ஸத்தமாத்ரமா நீவே சாலு (ப) 
8. பூக்துல கோஸமு நீவு ராம | 

சக்துட£வை வெலஸிநாவு (ப) 


9. ராஜஸபு ஜூபு ஸேயகுரா த்யாக'- 
ராஜ பூஜித மறவகுரா (ப) 


பரமபாவன! குணசாலி! வனமாலையணிந்தவனே! என்னைப்‌ 
யாலித்தருள்‌. அனைத்தும்‌ நீயாகவே விளங்கவில்லையா? ௪கல 
புவனங்களையும்‌ நீ காத்தருளவில்லையா? அண்ணலே! உனக்கு 
தயவு வராதா? நான்‌ உன்னைப்‌ பின்பற்றுபவனல்லவா? நான்‌ 
உன்னைச்‌ சேர்ந்தவனாக இருக்கையில்‌ நீ என்‌ குற்றங்களையே 
பாராட்டி என்னை வருத்துதல்‌ மரியாதையா? என்‌ மனத்தில்‌ 
நீயே குடிகொண்டுள்ளாய்‌. மகானுபாவனே! எனக்கு வேறு 
யாருளர்‌! சூரியகுல திலகனாயெ தேவனே! நான்‌ உன்‌ அடியவன்‌. 
பிற தெய்வங்களை நான்‌ வேண்டேன்‌. உன்னுள்‌ அடங்கியவனாக 
ஆனேன்‌. பத்து லட்சம்‌ பணம்‌ இருந்தும்‌ என்ன பயன்‌? ஸத்வ 
ூபனாகிய நீ இருந்தால்‌ போதுமே! பக்தர்களின்‌ பொருட்டு நீ 
சக்தி படைத்தவனாக விளங்கினாய்‌. இராசத குணம்‌ கொண்ட 
யார்வையை என்‌ மீது காட்டாதே. 


569 
கல்யாணி ஆதி” 
ய. ப,ஜரே ரகு,வீரம்‌ சர- 
பரித தசரத, குமாரம்‌ (ப) 


472 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


ச. 1. நீவு து£ராஸல ரோஸி பர- 


நிந்த“ல நெல்லநு பா”ஸி (பூ) 
2. பஞ்சேந்த்‌"ரியம்முல ஈணசு ப்ர- 

பஞ்ச ஸுக, மு விஸமநுசு (ப) 
3. காமாது”ல நேகிஞ்சி நீ 

கார்யமுலநு ஸாதி'ஞ்சி (ப) 
4. அர்நியு பரி கொதி'கே'நா இடு 

அடு திரிகி“ந தெலிஸெநா (பழ) 
5. வேறுபநுலகு போக கோ”முக, 

உயாக்‌7ரமு சர்த'மு கா'க - (பூ) 
6. தப்பு தண்டலநு மாநி பவ 

தரணமுகநு மதி" பூ“ி (ப) 
7. கர்மமு ஹரிகி நொஸங்கி' ஸத்‌- 

கார்மமுலந்‌ து”ப்டொஙகி* (ப) 
8. பக்தி மார்க'முநு தெலிஸி நிஜ 

பாக”வதுல ஜதக”லஸி (ப) 
9. மாயாரஹிதநி கொ”லிசி நீ- 

மநஸுந ராமுநி த”லசி (ப) 


10. ராஜாதி புகா" வெலஸி த்யாக"- 
ராஜ வரதுூட*நி தெலிஸி (பூ) 


மானிடனே! இரகுவீரனையே தொழுவாயாக. . அவன்‌ 
தெடுங்கணை வீரன்‌. தசரத குமாரன்‌. தகாத இச்சைகளை 
அப்‌ பிறரைத்‌ தூஷிப்பதை நிறுத்து. ஐம்புலன்களை 
!, உலக சுகம்‌ விஷமென்று கருது. காமம்‌ முதலிய 
வற்றை விரட்டி, உனது காரியங்களை சாதித்துக்‌ கொள்‌... நீ 
நினைப்பதனைத்தும்‌ உனது பணிக்கு ஏற்றவையா அல்லது இங்கு 
மங்கும்‌ (வீணில்‌) இரிந்தால்‌ அறிவு பிறந்துவிடுமா? இதர 
வழிகளில்‌ செல்லாதே, பசுத்தோல்‌ போர்த்த புலிபோல்‌ ஆக 
விடாதே. தப்புத்‌ தண்டாக்களை ஓழித்து, சம்சாரக்‌ ட்ப 
தாண்டுவதையே மனத்தில்‌ கொள்‌. கின்‌ பெல்லாம்‌ 
ஹரிக்கே அர்ப்பணம்‌ செய்து தற்செயல்‌ புறிந்து ர re 
பக்தி மார்க்கத்தையறிந்து பரம பாகவதருடன்‌ உறவ pi 
மாயையை ஒழித்த பகவானைச்‌ சேவித்து, உள்ளத்தில்‌ ௮ 


மூன்றாம்‌ பாகம்‌ 473° 
விராமனையே தியானம்‌ செம்‌. மன்னர்‌ மன்னனாக அவதரித்த 


பிரான்‌ தியாகராஜனுக்கு வரமளிக்கும்‌ தெய்வமென்‌ ; 
(இரகு வீரனையே தொழுவாயாக). ல்‌ ம்‌ கரித்து 


510 
கல்யாணி சாபு. 
ப. ராம ராம ராம நாபை நீத'ய 
ராகயுண்ட* வச்சுகா ஓராம (ரா). 
ச. 1. தாயுநி ஏஜாதியைந ப்‌*ரோவநி 
தல்லியு பு; விநி க'லதா” ஓராம (ரா). 
2. தகு தா”நு வஞ்ச சேஸுகொநு 
த;நவந்துடு” க'லடா” ஓராம (ரா) 
3. இலநு நிச்சயமுக” நீவுலேநி தா- 
வெந்தை”நநு க£லதா” ஓராம (ரா). 
4. ஸுதுநி மாடகு தல்லித“ண்ட்‌“ருலு ய- 
ஸூய ப£டு£ட க”லதா” ஓராம (ரா) 
5. ப்‌“ரஹ்ம நிஷ்டு,டை"௩ட்டி யா க'நுநிகி 
ப்ரப£ல வஞ்ச க*லதா” ஓராம (ரா) 
6. தொல்லி ஜேயு கர்மமநுப'விஞ்சகநு 
தோயுவாரு கலரா ஓராம (ரா) 
7. ௧௩௧ தருணுலாஸலேநி ஸம்ஸாருலு 
கலநைநநு க“லரா ஓராம (ரா). 
8. நிர்விகார ஸ்ரீ த்யாக”ராஜுநிகி 
நிந்நுவிநா கலரா ஓராம (ரா 
இராம! என்மீது உனது தயை வராமலிருக்கலாமா? 


மனிதர்‌, விலங்கு, பறவை, லிய) எந்த ஜாதியிலும்‌ பிள்ளை 
ப கல்‌ மில்லில்‌ உண்டா? தன்னைத்தானே 
மோசம்‌ செய்துகொள்ளும்‌ பணக்காரன்‌ எங்காகிலும்‌ இருப்‌ 
யானா? இவ்வுலகில்‌ நிச்சயமாக நீ இல்லாத இடம்‌ த்க்‌ 
உண்டா? புதல்வனின்‌ பேச்சைக்‌ கேட்டு அவன்‌ மீது பெற்றோ 
பொருமைபபடுவதுண் டா? பிரம்ம நிஷ்டனான ஞானியை 
அவமானம்‌ செய்ய முடியுமா? முன்‌ செய்த தீவினையின்‌ பயனை 
அனுபவிக்காமல்‌ யாராவது தப்ப முடியுமா? கவ்‌ 
பெண்ணாசையற்ற சம்சாரிகளைக்‌ கனவிலும்‌ காண Ce வல்‌ 
வேறுபா டற்றவனே! இத்தியாகராஜனுக்கு உன்னையன்றி வேறு 
யாரேனும்‌ உளரா? 


இல்‌ 44 


கரத ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


த | 
ஸாரங்க” ரூபகம்‌ 
ய. மாமவ ரகு'ராம மரகதமணி ச்யாம (மா) 
ச. 1. பாமரஜ௩ பீம பாலித ஸுத்ராம (மா) 
2. து”ரிதம்பு”லு போது” து'நும ம௩ஸு ராது” (மா) 
3. கல சாம்பு” தி'லோ௩ கருண கரகி” போயெநா (மா) 
4. விநு மறி ஸமரமு௩ விதி” சரமு விறிகெ௩ா (மா) 
5. கல ஸத்யமு ஸாகுண காமுக நிலிசெநா (மா) 
6. தி”வ்ய நராபக'5 தை”வத்வமு போ'யெநா (மா) 
7 ராஜாதி£ப த்யாக“ராஜ விநுத பாக" (மா) 


இரகுராமனே! என்னைக்‌ காத்தருள்‌. மரகதமணியை 
நிகர்த்த நீலவண்ணனே! பாமரருக்கு அச்சம்‌ விளைவிப்பவனே? 
இந்திரனை பரிபாலித்தவனே! - எனது பாவங்கள்‌ ஒழிவதாகத்‌ 
தோன்றவில்லை. அவற்றைப்‌ போக்கடிக்க உனக்கு மனம்‌ வர 
வில்லை. (உனது இருப்பிடமான) கடலில்‌ உன்‌ கருணை கரைந்து 
விட்டதோ? அல்லது (நீ புரிந்த போர்களில்‌) உனது பிரம்‌ 
மாஸ்திரம்‌ பிளந்து விட்டதோ? குணசலனே! உனது பழம்‌ 
பெரும்‌ சத்திய பிரதிக்கனே நீ காட்டில்‌ வசித்த பொழுது 
அங்கேயே தங்கிவிட்டதோ? திவ்விய செளந்தரியமுள்ள 
மானிட அவதார மெடுத்தவனே! (நீ மனிதனாகப்‌ பிறந்ததால்‌) 
உனது தெய்வத்தன்மையும்‌ அகன்று விட்டதோ? மன்னர்‌ 
மன்னனே! தியாகராஜன்‌ வணங்கும்‌ தெய்வமே! 


5T2 
யமுநா கல்யாணி ஆதி” 
ப.  *ராம ராம ராம மாம்‌ பாஹி ஸ்ரீ (ரா) 
ச. 1. வ௩ழுநஜநி முநிஜக க'ணமுநு ௧”நு 
கொ”நி நெரு௩ க'நமுந பா"லிஞ்சி௩ (ரா) 
2. வ௩ஜநயந நிநு மனஸா தி*ந தி'ந 
முநு க”நுகொ”க நநு நகு“நி ஸேயவே (ரா) 
3. ஸுர ஈரவர நுத சரண கமல யுக” 
கரத்‌:ருத கி'ரிவர யரமர ஸேயக (ரா) 


ணன ணன ணன னை ன க கன ன ன னை ணன கக ண அ அ அஆ வ 
* இக்‌ 8ீர்த்தனத்தின்‌ முழுப்பாடம்‌ என்னிடமிருக்கும்‌ ஒரு கைப்‌ 
ிரதியிலிருந்து கிடைத்தது. (டி. எஸ்‌. பா) 


மூன்றாம்‌ பாகம்‌ 475 


4. முர க,ர ஹர ஹரி பரிசர கருணா- 


கர க£ர தர நுத கரிவரத* வரத” (ரா) 
5. சரணநுகொநி நிரதமுநநு நிநு ஹ்ருத்‌- 

ஸரஸிஜமுநு விருலநு பூஜிந்துது (ரா) 
6. கலியுக“மு௩ நெலகொந்ந இதரலே விபு"- 

டு£ல ௧'நி நிநுகா” மதி"ரி ப" நிந்துநு (ரா) 
7. பஹு வசமு லெந்து'கு இக நீவே 

இஹ பரமுலு மரி நா ஸர்வஸ்வமு (ரா) 
8. ஸரஸிஐப/வ ஸுரபதி வந்தித பத? 

புரஹரநுத பாலித த்யாக'ராஜ (ரா) 


இராம! என்னைக்‌ காத்தருள்‌. நீ காட்டிற்குச்‌ சென்ற 
பொழுது அங்கிருந்த முனிவர்‌ கூட்டத்தைக்‌ கண்டு அன்புட 
னும்‌ பெருமையுடனும்‌ அவர்களைப்‌ பாலித்தனை. தாமரைக்‌ 
கண்ண! உன்னை தினந்தோறும்‌ மனத்தில்‌ தரிசிக்கும்‌ என்னைத்‌ 
_அரயவனாகச்‌ செய்வாய்‌. சிறந்த தேவராலும்‌ மனிதராலும்‌ 
.அதிக்கப்பெறும்‌ இரு பாதங்களையுடையவனே! சிறப்புற்ற 
மலையைத்‌ தாங்கியவனே! வித்தியாசம்‌ பாராட்டாதே! 
முரனையும்‌, கரனையும்‌ வதைத்தவனே! குரங்குகளைப்‌ பரிசனங்‌ 
களாக உடையவனே! கருணையின்‌ இருப்பிடமே! யானை காத்த 
வரதனே! 


உன்னைச்‌ சரணடைந்து அனவரதமும்‌ உன்னை இதய 
கமலத்தில்‌ வைத்து மலர்களால்‌ பூரிப்பேன்‌. இக்‌ கலியுகத்தில்‌ 
-விளங்கும்‌ சகல தெய்வங்களையும்‌ நீயாகவே பாவித்து உள்ளத்‌ 
தில்‌ பூசிப்பேன்‌. அதிகம்‌ சொல்வானேன்‌? இவ்வுலகில்‌ நீயே 
எனக்கு இக பரசாதனம்‌. அனைத்தும்‌ நீயே. பிரமன்‌, 
இந்திரன்‌ ஆகியோர்‌ வணங்கும்‌ பரதனே! முப்புரமெரித்த 
வனால்‌ வணங்கப்பெறுபவனே! தியாகராஜனைக்‌ காப்பவனே! 


573 
யமுநா கல்யாணி ஆதி” 
ப. நாராயண ஹரி நாராயண ஹரி 
நாராயண ஹரி நாராயண ஹரி (௩) 


௪. 1. நச்வரமைந த”நாச்வமுலநு நே 
விச்வஸிஞ்ச பூதேச்வர ஹரி ஹரி (நா) 


476 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தளைகள்‌ 
2: கோடீசுல க“நி ஸாடிலேரி பல்கு- 
போடி கொஸகி” மும்மாடிகி வேட“நு (நா) 
3. ஆசா பிசாசா வேசமு கலுகு” தூ- 
நேசுல காசே தேசமு நேலுது” (நா) 
4. நாலோநே நீசேலோ ஜிக்கிதி 
நீ லோப; மு விட*வேலோ தெலியநு (நா) 
5. பூரலோகமுலோ மேலோர்வரு விதி” 
வ்ராலோ நீ கெளசாலோ தெலியநு (நா) 
6. தூ”ரே பநுலகு தூ”ரேரு கட- 
தேரே பநுலநு 6: ரே ம௩ஸுகு ்‌ (நா) 
7. தொலி தா ஜேஸிந ப,லமே க“லத”நி 
இல நெஞ்சி மர்தயுல செலிமெந்து'கு (நா) 
8. தூ”ஷண ஹர பரதூ”ஷண ஜநக“ண 
பீஷண ஸுதூண ல பீ'ஷண ஸந்நுத (நா) 
9. நோரெப்புடு” நீ பேரே ப'ல்கநீ 
வேரே யெவருக்காரே ராகவ (நா) 
10. மித்ரகுலேச சரித்ர ரஸிகஜு 
மித்ரமு கோருது” வ்ருத்ராரி விநுத (நா) 
11, வீநவிமாந கவீக ஹ்ருதா”லய 
தீ“நஜாாவ௩ தா”ஈவஹர ஸ்ரீ (நா) 
12 கா ஜூபுலு மீ காஜூகுத௩மு 
நே ஐூ9_"$ தயாக”ராஜுல்ல மலரு (நா) 


நாராயண! ஹரி! சகல பூதங்களையும்‌ இயக்குபவனே! 
அழியக்கூடிய செல்வம்‌, குதிரை முதலியவற்றுக்கு நான்‌ 
ஆசைப்‌ படேன்‌. கோடீசுவரரை பேட்டி கண்டு இணையற்ற 
சரசுவதியை (கவிதையை) அவர்களுக்கு அர்ப்பணம்‌ செய்து 
இரப்பதை ஒருநாளும்‌ மேற்கொள்ளேன்‌. ஆசையெனும்‌ 
பேயின்‌ ஆவேசங்கொண்ட பணக்காரரைக்‌ கட்டனையிடும்‌ 
தேசத்தை ஆள்பவன்‌ நான்‌. (பகவானுடைய சன்னிதானத்தை?; 
சேர்ந்தவன்‌). என்னுள்ளம்‌ உன்‌ கையில்‌ அகுப்பட்டிருக்கை 1 
நீ உன்‌ உலோப குணத்தை ஏன்‌ விடுவதில்லையோ னம்‌ 
இவ்வுலகில்‌ பிறர்‌ மேன்மையைக்‌ கண்டு மாந்தர்‌ சசியா 
லிருப்பது, பிரமன்‌ எழுதிய எழுத்தோ அல்லது உன்‌ சாமர்தி 


மூன்றாம்‌ பாகம்‌ 477 


,தியமோ? பிறரைத்‌ தூற்றும்‌ பணியையே (மாந்தர்‌) மேற்‌ 
கொள்கிறார்களே தவிர தாங்கள்‌ கடைத்தேறும்‌ வழியை மனத்‌ 
தாலும்‌ நினைப்பதில்லை, முன்னர்‌ தாங்கள்‌ புரிந்த வினைகளின்‌ 
பயனை அனுபவித்தே தீரவேண்டுமென்பதை எண்ணாத மனி 
தரின்‌ நட்பு எனக்கெதற்கு? தோஷங்களை விலக்குபவனே! 
பிறரை நிந்தனை செய்யும்‌ மாந்தரின்‌ பகைவனே! குணவானே! 
விபீஷணனால்‌ வணங்கப்‌ பெறுபவனே! என்‌ நாவு சதா உன்‌ 
பெயரையே உரைக்கட்டும்‌. எனக்கு வேறு யாருளர்‌? சூரிய 
வமிசத்தின்‌ நாயகனே! திவ்விய சரித்திரங்களில்‌ ரசிகத்தன 
முள்ளவரின்‌ நட்பையே விரும்புவன்‌ நான்‌, இந்திரனால்‌ துதிக்கப்‌ 
பெறுபவனே! கருட வாகனனே! கவி சிரேஷ்டர்களின்‌ 
இதயத்தை இருப்பிடங்‌ கொண்டவனே! எளியோரைக்‌ காப்ப 
வனே! அரக்கரின்‌ பகைவனே! என்‌ கண்கள்‌ உன்‌ நாகுக்கை 
(அழகை)க்‌ காணட்டும்‌. அப்பொழுதுதான்‌ இத்தியாகராஜனின்‌ 
உள்ளம்‌ ஆனந்தமடையும்‌. 


மூன்றாம்‌ பாகம்‌ முற்றிற்று. 


ட்‌ 


ஸ்ரீ 
தியாகராஜ ஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


நான்காவது பாகம்‌ 


(உத்ஸவ ஸம்பிரதாய கீர்த்தனைகள்‌) 


சூர்ணிகை 


"ஜயது ஜயது ஸகல நிக'மாக'ம குசல கிந்நர கிம்புருஷ. 
ஸித்‌“த* வித்‌யாத'ர கீ*யமா௩ பஹு ஜக”து“த”ய ரக்ஷணலய 
ஹேதுபூ;த சதுரா௩௩ ஹரிஹர ப்ரப்‌,ருதி சிந்த்யமாந மணித்‌” 
வீபே--ஜித ஸாது'ஹருத்தாபே- ஸகல ஸுரமுநிநிகர ப க்தஜ௩. 
நிசய ஹ்ருத'யகாமித ஸந்தாஈ ஸெளபா”க்‌*ய து கக வாஹ: 
நாத்‌'யஷ்டைச்வர்யதா£யக சிந்தாமணிமய மஹா வைகுண்ட, 
நக'ரே-நேத்ராநந்த' கரே சண்ட" மார்த்தாண்ட” மண்டல வில. 
ஸித ஸப்த ஹேமப்ராகார சோபா,யமா௩ பா”“நுகோடிஸமாந வஜ்ர 
ஸ்தம்பா” யுத ஸஹித ஸுவர்ண மண்டபாந்தரே-சுப" தரே-- 
நவரத்ந க சித கககமய ஹம்ஸதூலிகா தல்பே-சரச்சந்த்‌"ர கோடி 
நிப' சேஷதல்பே--ஸுரநாயகாத்‌” யஷ்ட தி£க்பால மகுட மணி 
காண நீராஜித பதா”ரவிக்த":ஐக”தாநந்த*: அநந்த க”ருட"விஷ்வக்‌ 
ஸேகாதி” நித்யஸூரி ஜக ஸமேத மஹா ப்ரபா”வ ஸம்பந்ந:-- 
அகில ப;க்த ஜ௩ ப்ரஸக்ஈ:--உப*ய பார்ச்வோஜ்வலித கர்ண 
குண்ட*ல நிந்தி'த சந்த்‌“ரமண்ட"ல: ஸேவிதமுநிமண்ட*ல: பக்த ' 
த்ராணபராயண: ஸ்ரீமந்காராயண : லைக்ஷமீரமணோ ப*க”வாக்‌. 

1. ஜயதி ஐயதி 2. லக்ஷமீபநி: விலஸதி 


நான்சாம்‌ பாகம்‌ 479- 


ஸ்ரீமந்‌ நாராயணனும்‌ இலக்ஷ்மியுடன்‌ கூடிய பிரானு மாகிய 
பகவான்‌ வெற்றியுடன்‌ விளங்குக. சகல வேத சாத்திரங்களில்‌ 
சமர்த்தரான கின்னரர்‌, கிம்புருடர்‌, சித்தர்‌, வித்யாதரர்‌ 
ஆகியோரால்‌ துதிக்கப்‌ பெறுவதும்‌, அனேக புவனங்களின்‌ 
தோற்றம்‌, காத்தல்‌, அழித்தல்‌ இவற்றிற்குக்‌ காரண பூதரான- 
நான்முகன்‌, திருமால்‌, சிவபிரான்‌ ஆகியோரால்‌ சிந்திக்கப்படு 
வதுமான மணித்தீவில்‌-சாது ஜனங்களின்‌ இதய வெப்பத்தைத்‌ 
தணித்துக்கொண்டு தேவர்‌, முனிவர்‌, பக்தர்‌ முதலியோர்‌ 
மனத்தில்‌ விரும்பும்‌ மக்கட்பேறு, நல்வாழ்வு, செல்வம்‌, 
பொன்‌, ஊர்தி முதலிய எண்வகைச்‌ செல்வங்களை வழங்கும்‌ 
சிந்தாமணி நிறைந்த மகா வைகுந்த நகரில்‌-கண்களுக்கு 
ஆனந்தம்‌ தரும்‌ நகரத்தில்‌- உக்கிர மான சூரிய மண்டலத்தில்‌. 
விளங்கும்‌ ஏழு பொன்‌ மயமான பிராகாரங்களுடன்‌ பிரகாசிக்‌ 
கும்‌ கோடி சூரியர்களுக்கு நிகரான பதினாயிரம்‌ வைரத்‌ 
தூண்களுடன்‌ . கூடிய பொன்‌ மண்டபத்தில்‌-மங்களம்‌ தரும்‌ 
இடத்தில்‌-நவமணிகளிழைத்த பொன்மயமான ஹம்ஸதூலிகா 
மஞ்சத்தில்‌-கோடி. சரத்கால சந்திரர்களின்‌ ஒளியையுடைய 
. ஆதிசேடனாகிய படுக்கையின்‌ மீது-இந்திரன்‌ முதலிய எட்டு 
திக்பாலர்களின்‌ மகுடங்களில்‌ பதித்த இரத்தினக்‌ குவியல்‌- 
களால்‌ தீபாராதனை செய்யப்‌ பெற்ற திருவடித்‌ தாமரையை 
உடையவனும்‌ உலகிற்கு ஆனந்தமளிப்பவனும்‌, அனந்தன்‌, 
கருடன்‌, விஷ்வக்ஸேனர்‌ முதலிய திவ்விய சூரிகளுடன்‌ கூடி 
யிருக்கும்‌ மகிமையுடையவனும்‌, சகல பக்தர்‌ களுக்கும்‌ இன்பா 
தரிசனம்‌ அளிப்பவனும்‌, இருபுறமும்‌ பிரகாசிக்கும்‌ காதணி 
குண்டலங்களையுடையவனும்‌, முனிவர்‌ குழாங்களினால்‌: 
சேவிக்கப்‌ பெறுபவனும்‌, பக்தரைக்‌ கா ப்பதிலேயே கருத்‌. 
துடையவனும்‌, ஸ்ரீமந்‌ நாராயணனும்‌ திருவுடன்‌ கூடிப்‌ 
பொலிந்து நின்ற பிரானுமாகிய பகவான்‌ வெற்றியுடன்‌” 
விளங்கட்டும்‌. 


574 
யதுகுல காம்போ;ஜி 1(ஹெச்சரி£) ஜம்ப: 
ப. ஹெச்சரிககா”ரார ஹே ராமசந்த்‌ர 
ஹெச்சரிககா” ரார ஹே ஸுகு“ணஸாந்த்‌“ர (ஹெ) 
௮. பச்ச வில்துநி 2க"ந்ந 
பாலித ஸுரேந்த்‌”ர . (ஹெ). 


ச. 1. க௩கமயமெள மகுடகாந்தி மெறயக”நு 
ட 52 
க'நமை௩ குண்ட”லயுக”ம்பு” கத£லக”நு 
1. பகவானின்‌ திவ்விய மங்கள விக்ரெகத்திற்கு ஹானி ஏற்படா 


மல்‌ சாக்ரெதையாக எழுந்தருளுமாறு பக்தர்கள்‌ வேண்டுதல்‌, 
2. தண்ட்‌'ரி 


-480 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


௧ .௩மை௩ நூபுரயுக'ம்பு*(க'ல்‌) க£ல்லகக” 

ஸ௩காது” லெல்ல க”நி ஸந்தஸில்லக”நு (ஹெ) 
2. ஆணிமுத்யாலஸரு லல்லலாட*க*நு 

வாணிபதீந்த்‌'ரு லிருவருஸ பொ”கட*க“நு 

மாணிக்ய ஸோபாநமந்து” மெல்லக”நு 

வீண பலுகுல விநுசு வேட்‌“க செல்லக'நு (ஹெ) 
3. நிநு ஜூட”வச்சு ப*கி”ரி கரம்பு” சிலுக 

ம௩ஸு ரஞ்ஜில்ல நீ மஹிமலநு ப”லுக 

மிநுவாஸுலெல்ல பிருலநு சால ஜிலுக 


௧,௩ த்யாக'ராஜு கநு கொ£௩ முத்‌ து" குலுக (ஹெ) 

இராமசந்திரனே! நற்குணங்கள்‌ நிறைந்தவனே! நீ 
எச்சரிக்கையுடன்‌ (சாக்கரகையாக) எழுந்தருள்க. மன்மதன்‌: 
தந்தையே! இந்திரனைப்‌ பாலித்தவனே! 

பொன்‌ மயமான உனது மகுடத்தின்‌ ஒளி விளங்கவும்‌, 
அழகிய இரு குண்டலங்கள்‌ ௮சையவும்‌, இரு கால்களில்‌ 
சிலம்புகள்‌ கல்லென்று ஒலிக்கவும்‌, ஸனகர்‌ முதலிய முனிவர்‌ 
கண்டு களிக்குமாறும்‌, 

ஆணிமுத்துக்கள்‌ பொருந்திய மாலைகள்‌ (உனது திரு 
மார்பில்‌) அசைந்தாடவும்‌, பிரமன்‌, இந்திரன்‌ முதலியோர்‌ 
இரு புறமும்‌ துதிக்கவும்‌, மாணிக்கங்கள்‌ பதித்த படிகளில்‌ 
மெதுவாக (இறங்கி) வீணையின்‌ இன்னிசைக்குச்‌ செவிசாய்த்து 
குதூகலம்‌ பொங்குமாறு (எழுந்தருள்க). 

உன்னைக்‌ காண வரும்‌ உனது தங்கையின்‌ (பார்வ தியின்‌) 
கையில்‌ உள்ள கிளி உள்ளம்‌ மகிழ உனது மதமைகளைப்‌ பேச, 
வானோர்‌ அனைவரும்‌ மலர்களைப்‌ பொழிய, சிறப்புற்ற தியாக 
ராஜன்‌ கண்டுகொள்ளுமாறு அழகு ததும்ப (எழுந்தருள்க). 


575 
்‌. (கெள்‌ரீ கல்யாணமு) 
சங்கராபரணம்‌ க,ண்ட்‌லகு;வு 
ப. ஸீதா கல்யாண வைபோ”க”மே (ஸீ) 


(ராம கல்யாண வைபோ*க”மே) 
ச. 1, பவஈஜ ஸ்துதிபாத்ர பாவஈசரித்ர 
ர விஸோம வரநேத்ர ரமணீய கா”த்ர (ஸீ) 
1. குறிஞ்சி 


நான்காம்‌ பாகம்‌ 481 


2. பக்தஜு பரிபால பூரித சரஜால 


பு)க்தி முக்தித/லீல பூதே"வபால (ஸீ) 
3. பாமராஸுர பீ£ம பரிபூர்ணகாம ் 

ச்யாம ஜக”த”பிராம ஸாகேததா”ம (ஸீ) 
4, ஸர்வலோகாதா"ர ஸமரைக வீர (ஸீ) 

கர்வமாஈஸதூ”ர கநகாக”தீ“ர * (ஸீ) 
5. நிக£மாக”ம விஹார நிருபம சரீர 

நக”த$ராக* விதா“ர நதலோகாதா"ர (ஸீ) 
6. பரமேசநுதகீ*த பவஜலதி*போத 

தரணிகுல ஸஞ்ஜாத த்யாக”ராஜநுத (ஸீ) 


ஸீதா (ராம) நீகல்யாணத்தின்‌ வைபவமே வைபவம்‌. 
(இராமபிரான்‌) அனுமனால்‌ துதிக்கப்பெறுபவன்‌. புனிதமான 
சரிதமுடையவன்‌. சூரிய சந்திரரைச்‌ சிறந்த கண்களாக 
உடையவன்‌. வடிவழகன்‌. பக்தரைப்‌ பாலிப்பவன்‌. நிறைந்த 
அம்பறாத்தூணியுடையவன்‌. போகம்‌, மோட்சம்‌ ஆகியவற்றை 
லீலையாக நல்குபவன்‌. அந்தணரைக்‌ காப்பவன்‌. 

பாமரரான அரக்கருக்கு அச்சம்‌ விளைவிப்பவன்‌. நிறை 
வேறிய விருப்பங்களுடையவன்‌. நீலவண்ணன்‌. உலகிற்கு 
ஆனந்தமளிப்பவன்‌. அயோத்தியில்‌ உறைபவன்‌. சகல புவனங்‌ 
களுக்கும்‌ ஆதாரன்‌. போரில்‌ இணையற்ற _ வீரன்‌. கர்வமுள்ள 
மாந்தருக்கு எட்டா தவன்‌. மேரு. பர்வதத்தையொத்த தீரன்‌. 
வேத, ஆகமங்களில்‌ விளையாடுபவன்‌. நிகரற்ற சரீரம்‌ உடைய 
வன்‌. மலைகளை ஏந்தியவன்‌. பாவங்களை யகற்றுபவன்‌. வணங்கு 
பவருக்கு ஆதாரமானவன்‌. . பரமசிவனால்‌ துதி , பாடப்‌ 
பெற்றவன்‌. சம்சாரமென்னும்‌ கடலைத்‌ தாண்ட உதவும்‌ ஓடம்‌ 
போன்றவன்‌. சூரிய வமிசத்தில்‌ நற்பிறவி யெடுத்தவன்‌. 
தியாகராஜன்‌ வணங்கும்‌ தெய்வம்‌. 


576 
(3நலுகு” பாடலு) 


மத்யமாவதி ஆதி” 

ய. நகு'மோமு கலவாநி நா மநோஹருநி 
ஜக”மேலு சூருநி.ஜாநகீவருகி 

ச. 1. தேவாதி" தே வுநி திவ்ய ஸுந்த”ருநி 

ஸ்ரீவாஸுதே”வுநி ஸீதாராக,வுநி (௩) 

1. நலங்குப்‌.பாட்டுகள்‌ 


31 


(ந) 


482 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


2. ஸுஜ்ஞாநநிதி'நி ஸோம ஸூர்ய லோசநுகி 


அஜ்ஞா௩ தமமுநு அணசு பா'ஸ்கருநி (௬) 
3. நிர்மலாகாருநி நிகி, லாக* ஹருகி 

த)ர்மாதி” மோக்ஷம்பு” த"யசேயு க7நுநி (௩) 
4. போ”த[தோ பலுமாறு பூஜிஞ்சி நே நாஃ 

ராதி,ந்து ஸ்ரீ த்யாக'ராஜ ஸந்நுதுநி (ந, 


தகை தவழும்‌ முகத்தவனும்‌, என்னுள்ளம்‌ கவர்ந்தவனும்‌, 
உலகாளும்‌ சூரனும்‌, ஜானகி நாயகனும்‌, தேவா திதேவனும்‌, 
திவ்விய அழகனும்‌, வசுதேவன்‌ மைந்தனும்‌, சீதாராமனும்‌, 
ஞானத்தின்‌ நிதியும்‌, சந்திர சூரியரைக்‌ கண்களாக உடையவனும்‌ 
அஞ்ஞானமென்னும்‌ இருளையகற்றும்‌ சூரியனும்‌, நிர்மலமான: 
வடிவமுடையவனும்‌, சகல பாவங்களையும்‌ நீக்குபவனும்‌, அறம்‌ 
முதல்‌ வீடு (மோட்சம்‌) வரையில்‌ நான்கு புருஷார்த்தங்களையும்‌ 
அருளும்‌ பிரபுவும்‌, தியாகராஜனால்‌ வணங்கப்பெறும்‌ தெய்வமு. 
மாகிய இராமனை உணர்ச்சியுடன்‌ பன்முறை பூசித்து நான்‌ 
ஆராதனை செய்வேன்‌. 


577 
சங்கராபரணம்‌ . ்‌ ஆதி” 
ப. நாபாலி ஸ்ரீராம பூ£பாலகஸ்தோம 
காபாட” ஸமயமு நீ பாத"முலீர (நா): 
ச. 1. பளி பளி ப'க்துல பூஜாப,லமு நீவநுகொண்டி 
ஈளி௩லோச௩ நீகு நலுகு” பெ ட்டேரா (நா) 
2. கோடி மந்மது லைந ஸாடிகா” நீ ஸொக”ஸு 
நாடியுர்நதி” மதி"நி மேடி ஸ்ரீராம (நா). 
3. தொலி பூஜா ப,லமேமோ கலிகெ” நீபத”ஸேவ 
ஈலுவகைநநு நிந்து தெ”லியக” தரமா (நா) 
4. பதிதபாவந நீவு பாலிஞ்சகுண்டேநு 
கதி மாகெவரு மம்மு க்‌“ரக்கு௩ ப்‌“ரோவு (௩ா) 
5. கோரி நீ பத*ஸேவஸாரெகு ஸேயநு த'லசி 
மாரமண நாலோகே மருலுகொக்காநு (நா) 
6. நிருபேத” கப்‌'பி"௩ நிதிரரீதி தொ”ரிகிதிவி 
வர த்யாக”ராஜுநிகி வரத” ம்ரொக்கேரா (நா) 


———————— 


1 தவரோரஜ்‌ 


நான்காம்‌ பாகம்‌ 483 


ட என்னைக்‌ காத்தருளும்‌ ஸ்ரீராம! அரசர்‌ குழாத்‌ ல்‌ சூழப்‌ 
பெற்றவனே! என்னைக்‌ காக்க இதுவே தருணம்‌. ல இருவர்‌ 


உனக்கு நலங்கிட்டேன்‌. கொடி மன்மதரை நிகர்த்த உன்ன 
என்‌ மனத்தில்‌ நிலைபெற்றுள்ளது. உயர்மிகு ள்‌ ட்‌. 
பூர்வத்தில்‌ செய்த பூசையின்‌ பயனாக உனது பாத சேவை 
கிடைத்தது. நான்முகனால்‌ கூட உன்னை அறிந்துகொள்ள 
முடியுமா? இழிந்தவரைத்‌ துய்மைப்படுத்துபவனே! நீ காப்பாற்‌ 
மல்‌ இருந்துவிட்டால்‌ எங்களுக்கு வேறு யார்‌ கதி? விரைவில்‌ 
காப்பாற்றுவாயாக. திருமகள்‌ நாயக! உன்னையே விரும்பி உன்‌ 
பாத சேவையைத்‌ திரும்பத்திரும்ப செய்வத ற்கெண்ணி என்னுள்‌ 
ளத்தில்‌ காதல்கொண்டேன்‌. பரம ஏழைக்குப்‌ பெருஞ்‌ செல்வம்‌ 
கிடைத்ததுபோல்‌ (நீ எனக்குக்‌) கிடைத்துள்ளாய்‌. தியாக 
ராஜனுக்கு வரமளிப்பவனே! உன்னை வணங்கினேன்‌. 


578 
(*நலுகு” மங்க"எமுலு) 
கண்டா ஜம்ப 
ப. ஐய மங்களம்‌ நித்ய சுப” மங்க'ளம்‌ (ஐ) 


௪. 1. கருணாரஸாக்ஷ£ய காமாரிவிநுதாய 
தருணாருணாதி ஸுந்த”ரபதா“ய 
நிருபம சரீராய நிகி, லாக“மசராய 
ஸுரவிநுத சரிதாய ஸுவ்ரதாய .. (ஐ) 
2. குந்த'ஸமரத”நாய கும்ப*ஜஸுகே*யாய 
மந்த£ராக” த)ராய மாத'வாய 
கந்த”ர்ப்ப ஜநகாய காமித ஸுப, லதா£ய 
ப்‌'ருந்தா”ரகாராதி பீ*கராய (ஐ). 
3. ஸர்வலோக ஹிதாய ஸாகேத ஸத”நாய 
நிர்விகாராய மாநிதகு“ணாய 
ஸார்வபெள,மாய போஷித த்யாக”ராஜாய 
நிர்வாணப ,லதா”ய நிர்மலாய (ஐ) 
ஐய மங்களமும்‌ சதா சுப மங்களமும்‌ உண்டாகுக. அருள்‌ 
பெருகும்‌ சண்ணனும்‌, சிவனால்‌ துதிக்கப்‌ பெறுபவனும்‌, இளஞ்‌ 
சிவப்புள்ள அழகிய திருவடிகளை உடையவனும்‌, இணையற்ற 
வடிவழகனும்‌, சகல வேதங்களிலும்‌ சஞ்சரிப்பவனும்‌, தேவர்‌ 


1_நலங்கிட்டபின்னர்‌ பாடப்பெறும்‌ மங்களங்கள்‌. 


484 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


துதிக்கும்‌ சரிதனும்‌, கறந்த விரதங்களுடையவனும்‌, முல்லை 
யொத்த பற்களையுடையவனும்‌, அகத்திய முனிவரால்‌ துதி 
பாடப்பெற்றவனும்‌, மந்தரகிரியை எடுத்தவனும்‌, இலக்குமி 
நாயகனும்‌, மன்மதன்‌ தந்தையும்‌, விரும்பிய நற்பயன்களையளிப்‌ 
பவனும்‌, தேவரின்‌ பகைவரான அரக்கருக்கு அச்சம்‌ தருபவனும்‌ 
சகல புவனங்களுக்கும்‌ இதமளிப்பவனும்‌, அயோத்தியில்‌ உறை 
பவனும்‌ (விகாரங்களற்றவனும்‌, போற்றக்தகுந்த குணசாலியும்‌, 
மன்னர்‌ மன்னனும்‌, தியாகராஜனைக்‌ காப்பவனும்‌, மோட்ச 
பலனை அளிப்பவனும்‌, நிர்மலனுமாகிப்‌ பகவானுக்கு என்றென்‌... 
றும்‌ மங்களம்‌ உண்டாகுக. 


579 
காத”நாமக்ரிய ஆதி” 
ப. ஜய மங்க”ளம்‌ நித்ய சுப மங்க”ளம்‌ (ஐ) 
ச. 1. மங்கள மவநிஸுதா நாது நிகி 


மங்க”ள மரவிந்தா”க்ஷுநிகி 

மங்க”ள மத்‌”பு;த சாரித்ருநிகி 

மங்க”ள மாதி”தே”வுநிகி (ஐ) 
3. இ௩குலமுக வெலஸி௩ ராமுநிகி 

ஐ௩க வசந பரிபாலுநிகி 

ம௩ஸிஜ கோடி லாவண்யுநிகி 

க௩க ஸிம்ஹாஸக௩ நிலயுநிகி (ஐ) 
4, மந்தா”நில போஜ சயநுநிகி 

மந்தா”கிரீ வர ஜநகுநிகி 

மந்த£ஜ௩க சத ஸங்காசுநிகி 

மந்தார ரூபுநிகி ஹரிகி (ஐ) 
5. இந்த்‌“ராத்‌”யஷ்ட தி£க'ச நுதுநிகி 

சந்த்‌”ராதி” த்ய ஸுநயநுநிகி ௧'- 

ஜேந்த”ருநி ஸம்ரக்ஷிஞ்சிஈ ராம- 

சந்த்‌"ருநிகி ஐக'த்‌'ரூபுநிகி (ஐ) 
6, ராஜசேக ர ப்ரியுநிகி மெளநி 

ராஜ ராஜ பூஜிதுநிகி ச்யாக"- 

ராஜ விநுதுநிகி வர க”ஐ- 

ராஜாதி” பக்த வரது”நிகி (ஐ) 


நான்காம்‌ பாகம்‌ 485 


௮னவர கமும்‌ ஐய மங்களம்‌ உண்டாகுக. சதா தேவியின்‌ 
நாயகனும்‌, தாமரைக்‌ கண்ணனும்‌ வியக்கத்‌ தக்க ஒழுக்கமுடைய 
வனும்‌, ஆதிதேவனும்‌, அழகிய முகத்தவனும்‌, சிறந்த தேக 
முடையவனும்‌, தேவர்‌ கூட்டங்களினால்‌ வணங்கப்‌ பெறுபவ 
னும்‌, மந்தர கிரியைத்‌ தாங்கியவனும்‌, நமது திருமகளின்‌ கேள்‌ 
வனும்‌, நற்பயன்களையளிப்பவனும்‌, சூரிய வமிசத்தில்‌ தோன்‌ 
றிய இராமனும்‌, தந்தை சொல்‌ ' காத்தவனும்‌, கோடி மன்ம 
தரை நிகர்த்த அழகனும்‌, பொன்‌ மயமான சிங்காதனத்தில்‌ 
அமர்பவனும்‌, காற்றைப்‌ புசிக்கும்‌ சேடன்மீது துயில்பவனும்‌ 
கங்கையைம்‌ பிறப்பித்தவனும்‌, நூறு சூரியர்களின்‌ ஒளி பொருந் 
தியவனும்‌, சகற்பகத்தருவே உருவானவனும்‌, இந்திரன்‌ முதலிய 
அஷ்ட திக்பாலர்களால்‌ துதிக்கப்‌ பெறுபவனும்‌, சந்திர சூரிய, 
ரைக்‌ கண்களாக உடையவனும்‌, கஜேந்திரனைக்‌ காத்தருளிய 
இராமச்சந்திரனும்‌, உலகை வடிவாக உடையவனும்‌, சிவபெரு 
மானுக்கு இனியானும்‌, முனிவராலும்‌ சக்கரவர்த்திகளா லும்‌ பூசிக்‌ 
கப்படுபவனும்‌, கஜேந்திரன்‌ முதலிய பக்தருக்கு வரமளிப்பவனு 
மான ஹரிக்கு என்றென்றும்‌ மங்களம்‌ உண்டாகட்டும்‌. 


580 
(*சோப,௩ ஹாரதுலு) 
ரம, ஆதி” 
ப்‌. பதிகிஹாரதீரெ ஸீதா (ப) 
அ.  அதிம்ருது£தர ஸத்யபா/ஷணுநிகி 
அ,கிலாண்ட” நாது நிகி ஸீதா (ப, 


ச. 1. பூங்க'ரு ரங்கு” பு”ஐங்கு*நிபைநி செ- 
லங்கு”சுநு மரயுதாங்கு”டு” மெறுபு தெ- 
றங்கு“ந மெறலி த௩ யங்க*நதோ ப”லு- 
கங்க” ஜூசி யுப்பொங்கு'சு ஸீதா (ப) 
2. அக்கரதோ நிரு ப்ரக்கல நிலிசி த- 
ளுக்கநி மெறயக” சக்கநி மோமுந 
சுக்கல ராயநி மக்குவதோ ஸரி 
முக்கெர கத“லக" க்‌”ரக்கு௩ ஸீதா (ப) 
3. ராஜ விபா'கர ராஜத”ராமர 
ராஜ சுகாஜ விராஜுலு சூட"க" 
ராஜமாநமகு” கா”ஜுலு கல்ல 
ராஜித த்யாக”ராஜ நுதுநுகி ஸ்ரீ (ய) 
1 சோபன வாழ்த்துக்கூறி ஆரத்தி எடுப்பது. 


486 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி சர்த்தனைகள்‌ 


சீதாபதிக்கு ஆரத்தி (தீபாராதனை) காட்டுங்கள்‌. (அவன்‌) 
மிகவும்‌ மென்மையானதும்‌ உண்‌ மையானதுமான பேச்சுடைய 
வன்‌. உலகங்கள்‌ அனைத்திற்கும்‌ நாயகன்‌, பொன்னிறங்‌ 
கொண்ட பாம்பின்மீது மரகத வண்ணமுடைய அவன்‌ விளங்‌ 
கிக்கொண்டு மின்னற்கொடிபோல்‌ அமர்ந்த தனது பத்தினி 
யுடன்‌ உரையாடுவதைக்‌ கண்டு மகிழ்ந்து (ஆரத்தி காட்டுங்கள்‌). 

(பெண்மணிகள்‌) விருப்பத்துடன்‌ இரு புறத்திலும்‌ நின்று 
பொண்டு தளதளவென்று தமது அழகிய முகங்களில்‌ சந்திரனைப்‌ 
போல்‌ ஒளிவீசும்‌ புலாக்குகள்‌ அசைந்தாட, பக்தியுடன்‌ சதா 
பதிக்கு (ஆரத்தி காட்டுங்கள்‌.) 

சந்திரன்‌, சூரியன்‌, பரமசிவன்‌, தேவேந்திரன்‌, சுகர்‌, 
பிரமன்‌, கருடன்‌ முதலியோர்‌ காண (உங்கள்‌ கைகளில்‌) பிரகா 
சிக்கும்‌ வளைகள்‌ கல்லென்று ஒலிக்கத்‌ திருமகள்‌ நாயகனுக்கு 
(ஆரத்தி காட்டுங்கள்‌). 


581 
ஆரபி ஆதி” 
ப. பதிகி மங்கள ஹாரதீரெ 
பா மலார நேடு”“ஸாகேத (ப) 
அ. மதிகி ஸொம்பு கலுக” ஜேயு ஸத்‌”கு“ண 
ததிகி மாகவதிகி ஸ்ரீ ஸீதா (ப) 


ச. காமாதி” ரிபுவிதா”ரிகி ஹரிகி 
ஸாமாதி” திக”மசாரிகி ஸூர்ய 
ஸோமாக்ஷுநிகி த்யாக”ராஜ 
ப்ரேமாவதாருநிகி கோஸல (ப) 
பெண்மணிகளே!: அயோத்தியாபதியாகிய இராமனுக்கு 
இன்று மங்களாஆரத்தி எடுங்கள்‌. மனத்திற்கு ஆனந்தமளிக்கும்‌ 
தற்குணங்களின்‌ திரள்‌ போன்றவளும்‌ மானவதியுமான சீதை 
யின்‌ நாயகனுக்கு (ஆரத்தி எடுங்கள்‌.) காமம்‌ முதவிய பகை 
- வரை ஓழிப்பவனும்‌, மகாவிஷ்ணு சொரூபனும்‌, ஸாமம்‌ முத 
லிய வேதங்களில்‌ ௪ஞ்சரிப்பவனும்‌, சூரிய சந்திரரைக்‌ கண்க 
ளாக உடையவனும்‌, தியாகராஜனின்‌ அன்பே உருவானவனும்‌, 
கோசல இராஜ்யத்தின்‌ அதிபனுமான (இராமனுக்கு) மங்கள 
ஆரத்தி சுற்றுங்கள்‌. 
582 


(சோபா) 


பந்துவராளி த்ரிபுட 
ப. சோபா'நே (சோ) 


1 சோபனங்‌ கூறல்‌ 


நான்காம்‌ பாகம்‌ 487 


ச. 1. வத”நத்‌"யுதி ஜித ஸோம 
வஸுதா”மாநஸகாம 
மத”மாநவ க£ணபீம 
மாம்‌ பாஹி ஸ்ரீராம (சோ) 


2. ஜுகஸுதா ஹ்ருத்‌“ரமண 
ஜமத”க்‌"நிஐ மத“ஹரண 
ப்ரணதாகா நல வருண 
பாஹி மாம்‌ முநிசரண (சோ) 


3. விக'ளித மோஹபாச 
விது கோடி ஸங்காச 
பகவந்‌ ஸகலாதீ“௪ 
பாஹி பாபவிநா ச ்‌ (சோ) 


4. வர த்யாக“ராஜநுத 
வாரிஜ ஸம்ப'வ தாத 
பரம கல்யாணயுத 
பாஹி மாம்‌ சுப'சரித (சோ) 


நீ பல்லாண்டு வாழ்க. முகத்தின்‌ ஒளியால்‌ சந்திரனை 
வென்றவனே! பூதேவியின்‌ மனத்தினால்‌ விரும்பப்‌ பெறுபவனே! 
மதங்கொண்ட மாந்தருக்கு அச்சந்தருபவனே! இராமனே! 
என்னைக்‌ காத்தருள்‌. 

ஜானகியின்‌ உள்ளத்தை மதிழ்விப்பவனே! பரசுராமனின்‌ 
செருக்கையடைக்கியவனே! அடைக்கலம்‌ புகுந்தவரின்‌ பாவங்‌ 
களென்னும்‌ நெருப்பை யணைக்கும்‌ தண்ணீர்‌ போன்றவனே! 
முனிவருக்குத்‌ தஞ்சமானவனே! என்னைக்‌ காப்பாற்று. 

மோகம்‌, பாசம்‌ ஆகியவற்றை ஓழித்தவனே! கோடி சந்தி 
ருக்கு இணையான ஒளியுடையவனே! பகவானே! அனைத்திற்‌ 
கும்‌ ஈசனே! பாவங்களையழிப்பவனே! என்னைப்‌ பாலித்தருள்‌. 

தியாகராஜனால்‌ துதிக்கப்‌ பெறுபவனே! தாமரையானாகிய 
பிரமனின்‌ தந்தையே! மிக்க மங்களம்‌ பொருந்தியவனே! சுப 
சரிதனே! என்னைக்‌ காப்பாயாக. 


488 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


583 
(*பவ்வளிம்பு பாடலு) 


ஆஹிரி த்ரிச்ரலகு” 
ப. பூல பாந்புமீத” பா“க” பூர்ண பவ்வளிஞ்சு (பூ) 
௮. நீல க'௩ச்யாம ஹரே நிருபம ராமய்ய மல்லெ (பூ) 
ச. 1. மத'சர்ககர யாஈபா”லு மறி யாறகி”ஞ்சி 


விது'முக, கம்மநி விடெ”மு வேஸி நநு க"டாக்ஷிஞ்சி (பூ) 
2. பரிமள க"ந்த'ம்பு” மேக பா£கு'கா“நு பூ“ஸி 
மெறயக” ஸுமஹாரமுலநு மெட”“நிண்ட”“நு வேஸி (பூ) 
3. ஆக”மோக்தமை௫ சய்ய நங்கீ*கரிஞ்சி 
த்யாக”ராஜ க்ருதமு லெல்ல தத்‌ ,யமறி ஸந்தோஷிஞ்சி (பூ) 
அனைத்திலும்‌ பூர்ணமாக நிறைந்திருப்பவனே! (நான்‌ 
அமைத்துள்ள) மல்லிகை மலர்ப்படுக்கையின்‌ மீ து நன்கு கண்‌ 
வளராய்‌. நீல நிறத்து முகில்வண்ணனே! ஹரி! நிகரில்லாத 
இரா மய்ய! மதிமுகத்தவனே! தேன்‌, சர்க்கரை, சிவக்கக்‌ காய்ச்‌ 
சிய பால்‌ ஆகியவற்றை அமுது செய்து, இனிய தாம்பூலத்தை 
உண்டு, என்னைக்‌ கடைக்கண்‌ பார்த்து, வாசனைப்‌ பொருள்களைத்‌ 
திருமேனியில்‌ நன்கு பூசி, மலர்‌ மாலைகளைக்‌ கழுத்தில்‌ நிறைய 
அணிந்துகொண்டு, வேதங்களில்‌ கூறப்பட்டுள்ள திருப்பள்ளியை 
ஏற்றுக்கொண்டு, இத்தியாகராஜன்‌ செய்பவை. யாவும்‌ சத்தி 
யமேயென்று மகிழ்ந்து (கண்‌ வளர்க.) 
584 
ரீதிகெள”ள ஆதி” 
ப. பூட”லிக தீ£ர பவ்வளிஞ்சவே (பூ). 
அ. ஸடலநி து'ரிதமுலநு தெக” கோ'ஸி 
ஸார்வபெள?ம ஸாகேத ராம (ய) 
ச. பங்கஜாஸநுகி பரிதாபமு க*நி - 
பங்கஜாப்தகுல 2பதிவை வெலஸி 
பங்கஜாக்ஷிதோ வநமுந கேகி” 
ஜிங்கநு வதிரயிஞ்சி 
1 பகவானைக்‌ கண்‌ வளருமாறு வேண்டும்‌ பாட்டுகள்‌ 
2 பதியை 


நான்காம்‌ பாகம்‌ 489 


மங்கு ராவணுநி ம”தமு ந நணசி நிச்‌- 

சங்குடெள* விபீ*ஷணுநிகி பங்காரு 

லங்க கொஸகி” ஸுரல ப்‌'ரோசி௩ நிஷ்க- 

எங்க த்யாக“ராஜநுத ராம (ப்‌) 

ஸார்வபெளம! ஸாகேதராம! தீராத என்‌ பாவங்களை அறவே 

ஒழித்து, உன்‌ களைப்பு தீரப்பள்ளிகொள்வாயாக, பிரமனுடைய 
பரிதாபத்தைக்கண்டு (மனமிரங்கி), சூரிய குலத்தின்‌ நாயகனாக 
அவதரித்து, சதையுடன்‌ காட்டிற்குச்‌ சென்று, மாய மானைக்‌ 
கொன்று, மூர்க்கனாகிய இராவணனின்‌ மதத்தையடக்கி, ஐயமில்‌: 
லாத விபீஷணனுக்குப்‌ பொன்மயமான இலங்கா புரியை அளித்து 
தேவர்களைச்‌ காத்த (சோர்வு தீர) பள்ளிகொள்வாய்‌. களங்க 
மற்ற இராமனே! 


585 
("லாலி பாடலு) 
ஹரிகாம்போஜி ஆதி” 
ப. லாலி லாலீயநி யூசேரா வ௩- 
மாலி மாலிமிதோ ஜூசேரா (லா) 
ச. 1. தே”வதே”வயநி பி'லிசேரா மஹாநு- 
பாவ பா/வமுக த*லசேரா (லா) 
2. ராம ராமயநி ப”லிகேரா நிஷ்‌- 
காம காமரிபுநுத ராரா (லா) 
3. கோரி கோரி நிநு கொ”லிசேரா மாயா- 
தா*ரி தா”ரி ஸத்‌“ப'ஜநேரா (லா) 
4. ராஜராஜயநி போ”கடே”ரா த்யாக'- 
ராஜராஜயநி ம்ரொக்கேரா (லா) 


(ஊஞ்சலில்‌ உன்னை எழுந்தருளச்‌ செய்து) லாலி. லாலி 
யென்று (வாழ்த்துக்கூறி) ஆட்டுவேன்‌. வனமாலி! அன்புடன்‌ 
தரிசிப்பேன்‌. தேவ தேவனேயென்று அழைப்பேன்‌. மகானுபா 
வனே] உன்னை என்னுள்ளத்தில்‌ நினைப்பேன்‌. இராம இராம 
வென்று ஜபம்‌ செய்வேன்‌. விருப்பமற்றவனே/ சிவனால்‌ துதிக்கப்‌ 
பெறுபவனே! வாராய்‌! விருப்பமுடன்‌ உனக்குப்‌ பணிவிடை 
புரிவேன்‌. மாயையை ஒழிப்‌. பவனே! (மாந்தருக்கு) நல்வழி உன்‌ 
பஜனையேயாகும்‌. மன்னர்‌ மன்னனே யென்று புகழ்வேன்‌. தியா 
கராஜனின்‌ அரசே என்று வணங்குவேன்‌. 


1 ஊஞ்சல்‌ முதலியவற்றை ஆட்டும்பொழுது பாடப்பெறும்‌ 
பாட்டு, 


490 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 
586 
கேதார”கெள”ள ஜம்ப 
ப. லாலி லாலய்ய லாலி (லா) 
௮. லாலி கு£ணசாலி வ௩மாலி ஸுஹ்ருத”ய௩ 
லாலி ம்ருது'தர ஹம்ஸதூலிகா சய௩ (லா) 
ச. 1. இ௩வம்சமந்து” ஐநியிஞ்சிந க'நாப” 
கநகமயசேல தி”நகரகோடி சோப* 
வாஜ௩யகாக்ரூர வரதா"ப்‌"ஜநாப। 
ஸுகாதி”நுத ஸகல ஸத்‌”ப£க்த ஸுலப” (லா) 
2 கரகலித சரசாப க,ரசிரோஹரண 
அருணாப்‌"ஜரிப சரண அஸுரமத” ஹரண 
புரவைரிவிநுத ஸம்பூர்ண சசிவத“௩ 
கருணாரஸா க்ஷ க”தகாம முநிசரண (லா) 
3. புட£மிவரத" காது” பூஜ கை'கொநுமா 
கடு” ஈம்முவாரிண்ட கலுகு"ஸ்ரீகரமா 
கட“கண்டி சூபு நீகதி" சால க'௩மா 
எட பாய ஜால நந்நேலு குலத'நமா (லா) 
4. கோடி ஸூர்ய ப்ரபலகே”ரு மண்டபமு 
சாடுகா” நலங்கரிஞ்சிகதி"நெலகொ நுமு 
ஸாடி தொ”ரகநி ஸாது'ஜ௩ வந்த்‌ய விடெ”மு 
மாடி மாடிகி நொஸகி” மறவக கொ”லுதுமு (லா) 
5. அந்து" மத்‌)யம்பு” நநு அபரஞ்சிதோநு 
ஸுந்த”ரம்பை”ந மஞ்சமு வேஸிகா நு 
அந்து£பை ஜாஜுலநு அமரபரிசா நு 
அந்த”மெள நீ பாத”யக”மு ப“ட்டேநு : (லா) 
6. அஸமா௩ சூர முக்தாவளுலு மெரய 
அஸமாநகி'ரி மத்‌ ய குஸுமமுலு குரிய 
பி£'ஸருஹப; வாதி“ ஸுர ப்‌“ருந்த£கோட்லரய 
அஸலை௩ பி”ருது”லிடி” யூசெத”நு ஸத*ய (லா) 


நான்காம்‌ பாகம்‌ 497 


7. பா,க£வத ஸேவலோ ப”ட”லியுந்காவு 
ராக” விரஹித நந்து மறவக” பொ”ய்யேவு 
பா£கை"ந ஜ௩கஜா பா”க்யமா நீவு 
த்யாக”ராஜுநி நிண்டு” த“யசேஸி ப்‌“ரோவு (லா) 


அய்யனே! குணசீலனே! வனமாலையணிந்தவனே! நல்லோர்‌ 
இதயத்தில்‌ வசிப்பவனே! மென்மை பொருந்திய ஹம்ஸதூலிகா 
மஞ்சத்தில்‌ சயனித்திருப்பவனே] உனக்கு வாழ்த்துக்‌ கூறுகிறேன்‌. 

(நீ) சூரிய வமிசத்தில்‌ தோன்றிய கருமுகில்‌ வண்ணன்‌. 
பீதாம்பரதாரி. கோடி குரிய பிரகாசன்‌. தாமரைக்‌ கண்ணன்‌. 
அக்ரூரருக்கு வரமளித்தவன்‌. நாபியில்‌ தாமரையுடையவன்‌. 
முதலியோரால்‌ துதிக்கப்படுபவன்‌. மெய்யடியார்களுக்கு எளி 
தில்‌ கிடைப்பவன்‌. - 

கரத்தில்‌ வில்‌ அம்புகளை ஏந்தியவன்‌. கரனுடைய தலை 
யைக்‌ கொய்தவன்‌. சிவந்த தாமரையொத்த பாதன்‌. அரக்கரின்‌ 
செருக்கையடக்கியவன்‌. புரமெரித்‌ த சிவனால்‌ வணங்கப்‌ பெறுப 
வன்‌. முழுமதி வதனன்‌. கருணை பெருகும்‌ கண்களையுடையவன்‌. 
காமங்களைக்‌ கடந்தவன்‌. முனிவரின்‌ அடைக்கலம்‌. 

பூதேவிக்கு வரமளித்தவனே! என்‌ பூசையை ஏற்றுக்‌ 
கொள்‌. உன்னை முற்றிலும்‌ நம்புபவரின்‌ இல்லத்தில்‌ திரு விளங்‌ 
கச்‌ செய்பவன்‌ நீ. கடைக்கண்ணால்‌ என்னைப்‌ பார்ப்பது 
உனக்குப்‌ பாரமோ? என்னால்‌ உன்னை விட முடியுமா? என்‌ குல 
தனமே! என்னை ஏற்றுக்கொள்‌. 

கோடி சூரிய பிரகாசத்தைப்‌ பழிக்கும்‌ மண்டபம்‌ அழகாக 
அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதில்‌ நீ எழுந்தருள்‌. இணையற்ற 
வனே! சாதுக்களால்‌ வணங்கப்பெறுபவனே! அடிக்கடி. உனக்‌ 
குத்‌ தாம்பூலமளித்து உன்னை மறவாமல்‌ சேவிப்பேன்‌. 

மண்டபத்தின்‌ மத்தியில்‌ பொன்னாலான அழகிய கட்டிலை 
அமைத்து அதன்மீது ஜாதி மலர்களை நிறையப்‌ பரப்பினேன்‌. 
அந்தமான உன்‌ சரணங்களைப்‌ பற்றினேன்‌. 

இணையற்ற வீரனே! முத்து மாலைகள்‌ ஒளிவீச அஸ்மான 
கிரியின்‌ (விதானத்தின்‌) நடுவில்‌ புஷ்பங்கள்‌ மழையெனப்‌ 
பொழிய, பிரமன்‌ முதலிய தேவர்‌ குழாம்‌ வாழ்த்துக்கூற, உண்‌ 
மையான விருதுக்களைக்‌ கூவி (ஊஞ்சலை) ஆட்டுவேன்‌. தயை 
மிகுந்தவனே! 

பக்தர்களுக்கு சேவை புரிந்து நீ களைப்படைந்திருக்கிறாய்‌. 
பற்றில்லாதவனே! என்னை மறந்து விடப்போகிறாய்‌! சீர்‌ மிகுந்த 
சீதாதேவியின்‌ பாக்கியமே! தியாகராஜன்மீது மிகுந்த தயவு 
காட்டிக்‌ காப்பாற்று. 

587 

சங்கராபரணம்‌ ஆதி 
ப. ராம ஸ்ரீராம லாலீ ஊகு”சு ௧,௩- 


ச்யாம நநு ப்‌'ரோவு லாலீ (ரா) 


492 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனை கள்‌ 


ச. 1, சாலா பாலிந்து லாலீ மீக"ட"வெந்க 
- பாலு தாகி”ந்து லாலீ சய்யபைநி மல்லெ 
பூல ப”ரது லாலீ வரமை௫ வி- 
டே“ல நொஸகெ” லாலீ ஓ வ௩மாலீ (ரா) 
2. காசி ஸேவிந்து லாலீ சேஷதல்பமு 
நூசி பாடு”து” லாலீ ஏகாந்தமு௩ 
தாசி பூஜிந்து லாலீ ஆவேள நிந்நு 
ஜூசுசுப்பொங்கே” லாலீ ஓ வநமாலீ (ரா) 
3.. வேத"வேத்‌"யமா லாலீ கந்நுல ஜூட”- 
வே த”யாநிதி' லாலீ நாது'ரமு௩ நீ- 
பாத”முலுஞ்சு லாலீ ஸ்ரீ த்யாக”ராஜ 
மோத”ரூபமா லாலீ ஓ வ௩மாலீ (ரா) 


ஸ்ரீராம! கருமுகில்‌ வண்ணனே! (ஊஞ்சலில்‌) ஆடிக்‌ 
கொண்டே என்னைக்‌ காப்பாயாக. உன்னை நன்கு சீரா ட்டுவேன்‌. 
தயிர்‌, ஏடு, வெண்ணெய்‌, பால்‌ ஆகியவற்றை அளிப்பேன்‌. 
படுக்கையின்மீது மல்லிகை மலர்களைப்‌ பரப்புவேன்‌. தாம்பூல 
மளிப்பேன்‌. உன்னைப்‌ பாதுகாத்து சேவை புரிவேன்‌. பாம்பணை 
மீது அமர்த்தி ஆட்டிக்கொண்டே இசை பாடுவேன்‌. ஏகாந்த 
மாக (தனிமையில்‌) உன்னை மறைத்துப்‌ பூசை செய்வேன்‌. அச்‌ 
சமயம்‌ உன்னைக்‌ கண்டு உளம்‌ பொங்குவேன்‌. மறைகளால்‌ 
அறியப்பட்ட வனே! என்னைக்‌ கண்‌ பார்‌. கருணைக்‌ கடலே! என்‌ 
மார்பின்மீது உனது திருவடிகளை இருத்து. தியாகராஜனின்‌ 
ஆனந்தமே உருவானவனே! ஓ வனமாலி! 


588 
நீலாம்ப”ரி ஜம்ப 
ப. உய்யால லூக”வய்ய ஸ்ரீராம (௨) 
௮.  ஸய்யாட பாடலநு ஸத்ஸார்வபெள”ம (௨) 


ச. 1. கமலஜாத்‌"யகி,ல ஸுரலு நிநு கொ”ல்வ 
விமலுலைக முநீந்த்‌"௬லு த்‌ “யாநிம்ப 
கமநீய பா'கவதுலு கு'ணகீர்த்த- 
நமுந நாலாபம்பு”லு ஸேயக” (௨) 
2. நாரதா”து”லு மெறயுசு நுதியிம்ப 
ஸாரமுல பா”க” விநுசு நிநு ஈம்மு- 


நான்காம்‌ பாகம்‌ 493 


வாரல்‌ ஸதா” ப்‌”ரோசுசு வேத”- 
ஸார ஸப;லநு ஜூசுசு ஸ்ரீராம (௨) 
3. நவமோஹநாங்கு'லை௩ ஸுரஸதுலு 
விவரமுக” பா”ட”க” நா பா”க்‌“யமா 
நவரத்ந மண்டபமு௩ த்யாக”ரா- 
ஐ விநுதாக்ருதி பூ”நிஈ ஸ்ரீராம (௨) 
வினோதமான (பரஸ்பர) ஆடல்‌ பாடல்களுடன்‌ ஊஞ்சலில்‌ 
ஆடுக. ஸ்ரீராம! சார்வபெளம! பிரம்மா முதலிய சகல தேவர்‌ 
களும்‌ உன்னைச்‌ சேவிக்க, துரயவரான முனிவர்‌ தியானம்‌ செய்ய, 
பக்தியுள்ளம்‌ படைத்த பாகவதர்கள்‌ உன்‌ குணங்களைப்‌ பாடிப்‌ 
புகழ, தேசு பொருந்திய நாரதர்‌ முதலியோர்‌ வணங்க, உப 
நிஷத்‌ சாரங்களை நன்கு கேட்டுக்கொண்டு, உன்னை நம்புபவர்களை 
அனவர தமும்‌ காப்பாற்றி, ஞானிகளின்‌ சபைகளைக்‌ கடாட்சித்‌ 
துக்கொண்டு, வனப்பு மிகுந்த வானுலக மங்கையர்‌ விஸ்தார 
மாகப்‌ பாடக்‌ கேட்டு, நவர த்தினங்களிழைத்த மண்டபத்தில்‌ 
தியாகராஜன்‌ வணங்கும்‌ அர்ச்சா வடிவமாக எழுந்தருளி 
யிருந்து (ஊஞ்சலில்‌ ஆடுக). 
589 
நீலாம்ப”ரி ட்‌ i ரூபகம்‌ 
ப. லாலி யூக”6வே மாபாலி தை£வமா (லா) 
௮, லாலி யூக”வே நுநு கா”லி தி£ண்டி” பாந்புபைறி (லா) 
ச. பம்மி வேடு" கமீற தம்முலதோ நு 
கம்மநி விடெ”மொஸகு” யா ஐநகாத்மஜதோநு 
- பொம்ம தேவர தண்ட்‌”ரி பூ'மீசுலதோட"நு 
ஸம்மதமு௩ த்யாக”ராஜு ஸந்நுதி ஸேயக” ்‌ (லா) 
எங்களைக்‌ காக்கும்‌ தெய்வமே! நீ ஊஞ்சலில்‌ ஆடுக” ஆதி 
சேடனென்னும்‌ மெத்தென்ற படுக்கை மீதமர்ந்து ஆடுவாயாக. 
மிகுந்த சந்தோஷத்துடன்‌ உனது தம்பியருடனும்‌, இனிய 
தாம்பூலமளிக்கும்‌ ஜானகியுடனும்‌, அந்தணருடனும்‌ கூடி, 
சம்மதத்துடன்‌ தியாகராஜன்‌ துதி பாட, (நீ ஆடுக). பிரம 
தேவனின்‌ தந்தையே! 


590 
சஹா௩ சாபு 
ப. ராம ராம ராம லாலி ஸ்ரீராம ' 
ராம ராம லாவண்ய லாலி - (ரா) 


494 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


.. தொ”ரகராநி நிதி! ராரா தொ”ரகு 


தொ”ரவு நீவு தொட்லலோ ராரா 
வரமைநட்டி நா பட்டி ராரா வர 
ஸுருலகு அருதை'௩ ஸுந்த”ர ராரா 


.. தொலி ஜேஸிந நோமு ப,லமா ராம 


இலநு வெலயு இநகுலத*௩மா 


, கலகலமநி ராவு செந்த ஆ- 


கலி கொண்‌ டிவோ லேக கருணாஸ்வாந்த 
மத”க”ஜக”ம௩ நா ஸ்வாமி ஓ 
ஸத”யுட” நீலோநி ஜாலி தெல்புமி 


௨ ஸரிபா“லுலாட” ரம்மநிரி ஆடி” 


வரத” நீவு ராவத்‌”து” பொம்மநிரி 


. எவரு நிந்து ஏமநிரி ராகவ நீ- 


யெட” தப்புக'நி ராவத்‌”த”நிரி 


. கநுலு மூஸி யாடி ”நாரு கர- 


முக கணக”நி நேத்ரமநி கஸரெத”ரு 


. கலுவ ரேகுலநு போ”லு கநுலு 


கலக'நேல நந்து கந்நத'யாளோ 


- தேட கந்நுலநு மூஸெத'ரு நா- , 


தோடி” வாருலெல்ல போவத்‌”த”நெரு 


. நுது£டநு ச்ரமஜலமேல ஆ- 


க,யேமி தெ”லுபவே கருணாலவால 


௨ சிந்தசே தா”கு” த" வேறே மேநி 


காந்திசே த”கி"லிஈ கர்மமநேரே 


. முத்யால ஸருல சிக்கேமீ ஓ 


ஸத்யஸந்த; பாத“ஸருல நொக்கேமி 


. முத“முந நே பட்டுவேள நா 


பத”மு௩ வ்ராலெத”ரு பலுமாறாவேள 


(ரா) 
(ரா) 
(ரா) 
(ரா) 
(ரா) 
(ரா) 
(ரா) 
ஸா) 
(ரா) 
(ரா) 


(ரா) 


்‌ (ரா) 


(ரா) 


(ரா) 


நான்காம்‌ பாகம்‌ 495 


15. நிந்நேமநி பி£ல்சுகொநிரி ராம 


மந்நநதோ நேமநி யெஞ்சுகொநிரி (ரா) 
16. பாக" ஸாக்ஷி ரம்மநிரி வர 
த்யா"கராஜநுத தை“வமாயநிரி (ரா) 


“லாவண்ய ராம! உனக்கு லாலி! கிடைத்தற்கரிய செல்‌ 
வமே! வருக. பிரபுக்களுக்கும்‌ பிரபுவான நீ இத்தொட்டிலில்‌ 
அமர்ந்து வருக. சிறப்புற்ற என்‌ குழந்தாய்‌, நீ வருக. தேவ 
ருக்கும்‌ கிடைத்தற்கரிய அழகனே வருக. நான்‌ முன்‌ செய்த 
நோன்புகளின்‌ பயனே! இவ்வுலகில்‌ விளங்கும்‌ சூரிய வமிசத்தின்‌ 
செல்வமே! வாராய்‌. கல கலவென்று அருகில்‌ வரமாட்டாயா? 
கருணையுள்ளம்‌ படைத்தவனே! ஒருவேளை உனக்குப்‌ பசியோ? 
மதயானை போன்ற நடையுடையவனே! என்‌ சுவாமி! தயவு 
மிகுந்தவனே! உனக்கென்ன வருத்தம்‌? கூறுவாய்‌. 


சம வயதுச்‌ சிறுவர்கள்‌ “என்னை “விளையாட வா?” என்‌ 
றனர்‌. வந்த பின்னர்‌ “வரத! நீ வரவேண்டாம்‌ போ?” 
என்றனர்‌. 


இராகவ! யார்‌ உன்னை என்ன சொன்னார்கள்‌? உன்னிடம்‌. 
என்ன குற்றம்‌ கண்டு வரவேண்டாம்‌ என்றனர்‌. 

கண்ணாம்பூச்சி விளையாடினர்‌. என்‌ கண்கள்‌ அவர்கள்‌ 
கைகளுக்கடங்கவில்லையென்று என்னைத்‌ திட்டினர்‌. 

என்னைப்‌ பெற்ற செல்வமே! குவளையிதழ்களையொத்த 
உனது கண்கள்‌ கலங்கியிருப்பதேன்‌? 

ஒவ்வொருவராக அனைவரும்‌ என்‌ கண்களை மூட முயற்சி 
செய்த பின்னர்‌ **நீ வேண்டாம்‌, யோ?” என்றனர்‌. (அதனால்‌: 
என்‌ கண்கள்‌ கலங்கிவிட்டன). 

கருணையின்‌ தேக்கமே! உன்‌ நெற்றியின்மீது இவ்வளவு 
வியர்வை துளிப்பதேன்‌? அக்கதையைக்‌ கூறு. 

கவலையுடன்‌ நான்‌ எங்காவது சென்று ஒளிந்துகொள்ளலா 
மென்றால்‌ **உனது தேக காந்தி உன்னைக்‌ காட்டிக்‌ கெடுத்து 
விடுமாதலால்‌ நீ அகப்பட்டுக்கொள்வாய்‌. அதுவே உனது 
கர்மம்‌” என்றனர்‌. . 1 

(உனது மார்பில்‌) முத்து மாலைகளில்‌ முடிச்சுகளும்‌, உனது 
பாத சரங்களில்‌ காயங்களும்‌ ஏற்பட்டிருப்பது ஏன்‌? நீ உண்மை 
பேசுபவன்‌. ஆகவே உண்மையைக்‌ கூறு. . ப; 

குதூகலத்துடன்‌ நான்‌ அவர்களைக்‌ கட்டிப்‌ பிடிக்கும்‌ 
பொழுது அவர்கள்‌ என்‌ கால்களில்‌ பலமுறை வீழ்ந்தனர்‌. 
(ஆகவே, முத்து மாலைகள்‌ கலைந்து பாதசரங்கள்‌ ஊறுபட்டன]). 

இராம! அவர்கள்‌ உன்னை என்ன பெயரிட்டு அழைத்தனர்‌? 
உன்னைக்‌ குறித்து கவுரவமாக என்ன நினைத்தனர்‌? ்‌ 

“நீ அனைத்திற்கும்‌ சாட்சி” என்றும்‌, “தியாகராஜன்‌ 
வணங்கும்‌ தெய்வம்‌?” என்றும்‌ கூறினர்‌. 

a $ீதையாதிய இராமனுக்கும்‌ அன்னை கோசலைக்கும்‌ நிகழ்ந்த 
ரான்‌ வவ ல்‌ ம்ப தலுள்ன இந்த லாலி, 8ர்த்தனம்‌ 
தியாகராஜ ஸ்வாமியின்‌ சவியுள்ளத்தில்‌ தோன்றிய ஓர்‌ அற்புதக்‌ 
கற்பனையாகும்‌? 


496 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


591 

ஆரநந்த'பை'ரவி ஜம்ப 
ப. க்£ரஸாக"ரவிஹார அபரிமித 

கோ'ரபாதக விதா”ர 

க்ரூரஜுக'ண விதூ”ர நிக'ம ஸஞ்‌- 

சார ஸுந்தர சரீர (க்ஷி) 
ச. 1. சதமகா,ஹித விப*ங்க” ஸ்ரீராம 

சமநரிபு ஸந்நுதாங்க” 

ச்ரிதமாஈவாந்தரங்க” ஜ௩கஜா 

ச்ருங்கா“ர ஜலஜ ப்‌“ருங்க” “ (க்ஷி) 

2. ராஜாதி, ராஜவேஷ ஸ்ரீராம 

ரமணீயகர ஸுபூூஷ 

ராஜநுத லலிதபா' ஷ ஸ்ரீத்யாக”- 

ராஜாதி” ப,க்த போஷ (க்ஷி) 

பாற்கடலில்‌ விளையாடுபவனே! எல்லையற்ற கொடிய பாவங்‌ 

களை யறுப்பவனே! கொடூரமான மாந்தரைத்‌ தொலைவில்‌ வைப்ப 
வனே! மறைகளில்‌ சஞ்சரிக்கும்‌ வடிவழகனே! இந்திரனின்‌ 
எதிரிகளை யழிப்பவனே! சிவனால்‌ துதிக்கப்பெறுபவனே! அடைக்‌ 
கலம்‌ புகுந்தவர்க்கு அந்தரங்கமானவனே! ஜானகியின்‌ சிருங்கார 
மென்னும்‌ தாமரையை வட்டமிடும்‌ வண்டு போன்றவனே! 
மன்னர்‌ மன்னனாக வேடந்‌ தாங்கியவனே! கைகளில்‌ அழகிய 
அணிகளையுடையவனே! அரசரால்‌ துதிக்கப்பெறுபவனே! இன்‌ 


சொல்லுடையவனே! தியாகராஜன்‌ முதலிய பக்தரைக்‌ காப்ப 
வனே! 


592 
பைரவி ஆதி” 
ப. ரக்ஷ பெ”ட்டரெ தொ”ரகு 
ரக்ஷ பெட்டரெ (ர) 


அ. வக்ஷஸ்த'லமுக5 வெலயு 
லக்ஷ்மீரமணுநிகி ஸாய (ர) 


1 ஜய 


நான்காம்‌ பாகம்‌ 497 


௪. ! ஸீதாகரமுநு பட்டி செலகி'ந தொ”ரகு 
வாதாத்மஜுநிகி செயி வசமை௩ தொ”ரகு புரு- 
ஹூதாது”ல ரக்ஷிம்ப பா“ஹுஜுடை “ந தொ”ரகு ஸங்‌- 
கீ'த ப்ரிய த்யாக”ராஜ கே*யுடை“ந தொ”ரகைச்வர்ய (ர) 


தனது திருமார்பினில்‌ விளங்கும்‌ இலக மியின்‌ நாயக 
பிரபுவுக்கு மாலை வேளையில்‌ இரட்சை ர பி 
இடுவீர்‌. சீதா தேவியைக்‌ கைப்பிடித்து விளங்கியவனும்‌, அனு 
மனுக்குக்‌ கை வசமானவனும்‌, இந்திரன்‌ முதலியோரைக்‌ காக்க 
க்ஷத்திரிய வீரனாக அவதாரம்‌ செய்தவனும்‌, சங்கத பிரியனான 
தியாகராஜனால்‌ பாடப்பெறுபவனுமாகிய பிரபுவுக்கு ஐசுவரியம்‌ 
பெருகுமாறு (நெற்றியில்‌) வீர திலகம்‌ இடுங்கள்‌. 


593 
நீலாம்ப”ரி ஜம்ப 
ப. ஸ்ரீராம ராம ராம ஸ்ரீமாஸாப்‌”தி/ஸோம 
நாராயணாப்தகாம நளிநாக்ஷ பவ்வளிஞ்சு (ஸ்ரீ) 
ச. 1. பல்லவாதரவரேண்ய பாபேப' ஸிம்ஹத;ந்ய 
மல்லிகா தல்பமந்து” மாதவ பவ்வளிஞ்சு (ஸ்ரீ) 
2. தா;ராத*ராப)தே”ஹ தாராதிபா௩ந ஸதா” 
நீ ராக கோரியுண்டி ஸ்ரீராம பவ்வளிஞ்சு (ஸ்ரீ) 
3. ஐநகராஜிண்ட பு”ட்டி ஜாநகி செட்ட பூட்டி 
3... க௩கமெள ஸாரடி பட்டி கா”சிநதி” பவ்வளிஞ்சு (ஸ்ரீ) 
4. வர்ணிம்ப தூரமுகா”நி ஸ்வர்ணம்பு மேநு ஸீத 
பூர்ண மெள பூகதிதோநு பூஜிஞ்சு பவ்வளிஞ்சு (ஸரீ 


்‌ ண்‌ 
5. ஆசுகா'ச௩ ஸுசயந அம்போஜபத்ர நய௩ 
ஆஸதோ த்யாக”ராஜு அர்ச்சிஞ்ச பவவளிஞ்சு (ஸ்ரீ) 
ஸ்ரீராம! இலக்ஷ்மியின்‌ மனமெனும்‌ கடலுக்குச்‌ சந்திரன்‌ 
போன்றவனே! நாராயண! விரும்பியவற்றை அடைந்தவனே! 
பள்ளி கொள்வாயாக, தளிர்‌ போன்ற உதடுகளையுடையவனே! 
பாவமெனும்‌ யானைக்குச்‌ சிங்கத்தையொத்தவனே! மாதவ! 
மல்லிகை மலராலான இப்படுக்கையின்மீது கண்‌ வளராய்‌, 
நீருண்ட மேகத்தையொத்த சரீரனே! சந்திர முக்த்தவனே! 
உன்‌ வருகையை விரும்பி நிற்கிறேன்‌. ஜனக மகாராஜன்‌ 
வீட்டில்‌ பிறந்த சதை உன்னைக்‌ கைப்பிடித்து, பொன்‌ மயமான 


7 கோ பிகாவஸந்தம்‌ (மே. 20) 
இ 32 


498 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


வீசிறி ஏந்திக்‌ காத்திருக்கிறாள்‌. கண்‌ வளர்க: வருணிக்கவும்‌ 
இயலாத பொன்னொளிர்‌ மேனி கொண்ட சீதை நிறைந்த பக்தி 
யுடன்‌ உன்னைப்‌ பூசிக்கவும்‌, நீ பள்ளி கொள்வாய்‌. காற்றைப்‌ 
புசிக்கும்‌ பாம்பாகிய அணையில்‌ பள்ளி கொள்பவனே தாமரை 
இதழை நிகர்த்த கண்ணனே! ஆசையுடன்‌ இத்‌ தியாகராஜன்‌ 
உன்னை அருச்சிக்குமாறு திருப்பள்ளி கொள்வாயாக. 


594 
(1ஜோல பாட) 
ரீதிகெள”ள ஆதி” 
ப. ஜோஜோ ராம ஆநந்த”க௩ (ஜோ). 
ச. 1. ஜோஜோ த”சரத,பா”ல ராமா 
ஜோஜோ பூ'ஜாலோல ராம (ஜோ) 
2. ஜோஜோ ரகு'குல திலக ராம 
ஜோஜோ குடிலதராலக ராம (ஜோ) 
3 ஜோஜோ நிர்கு“ணரூப ராம 
ஜோஜோ ஸுகு”ணகலாப ராம (ஜோ) 


4. ஜோஜோ ரவிசசிநய௩ ராம 
ஜோஜோ ப,ணிவரசய௩ ராம (ஜோ) 


5. ஜோஜோ ம்ருது"தரபா;ஷ ராம 

ஜோஜோ மஞ்ஜுல வேஷ ராம (ஜோ) 
6. ஜோஜோ த்யாக”ராஜார்ச்சித ராம 

ஜோஜோ பூக்தஸமாஜ ராம (ஜோ) 


பரிபூர்ண ஆனந்த சொரூபனே! தாலேலோ! தயரதன்‌ 
புதல்வனே! பூதேவி புதல்வியாயெ சதையை உகப்பவனே! 
இரகு வமிச திலக! சுருண்ட முன்னுச்சி மயிருடையவனே! 
நிர்குண சொரூடனே! நற்குணங்களை அணிகளா க உடையவனே! 
சூரிய சந்திர நயனனே! ஆதிசேடன்மீது சயனிப்பவனே! நயம்பட 
உரைப்பவனே! அழகிய தோற்றமுடையவனே! தியாகராஜனால்‌ 
பூசக்கப்‌ பெறுபவனே! பக்தரால்‌ சூழப்பெறுபவனே! 
தாலேலோ! 


1 தாலாட்டு 


நான்காம்‌ பாகம்‌ 499 


(“மேலு கொலுபுலு) 


595 
பெள”“ளி (மே. 15) ஜம்ப 
ப. மேலுகோவய்ய மம்மேலுகோ ராம 
மேலை ஸீதாஸமேத நா பா£க்யமா (மே) 


ச. 1. நாரதா“து”லு நிந்நு கோரி நீ மஹிமலவ்‌- 
... வாரிகா* பா”டு*சுக்காரிபுடு” தெல்ல 
வாரகா” வச்சிநதி ஸ்ரீராம நவநீத 
க்ஷீரமுலு பா“கு'கா" நாரகி"ம்பநு வேக” (மே) 
2. . ப,ணிசய௩ யநிமிஷ ரமணு லூடி”க”மு ஸேய 
அணுகுவக” நிண்டா”ர ப்ரணுதி ஜேஸெத”ரு 
மணிமயாப£ரணுலெள யணிமாது” லிடு*தீ“ப 
மணுலு தெலுபாயெநு தரணிவம்ச வரதிலக (மே) 
3. ராஜராஜேச்வர ப;ராஜமுக , ஸாகேத 
ராஜ ஸத்‌”கு”“ண த்யாக”ராஜநுத சரண 
ராஜந்ய விபு”“த'க”ண ராஜாது"லெல்ல நிநு 
பூஜிம்ப காசி”நா ரீஜக”மு பாலிம்ப (மே) 


மேன்மை பொருந்திய சீதையுடன்‌ கூடியிருக்கும்‌ , எங்கள்‌ 
பேரதிர்ஷ்டமே! பள்ளி எழுந்தருள்க. எங்களை ஏற்றுக்கொள்‌. 
நாரதர்‌ (தும்புரு) முதலியோர்‌ உன்னையே வேண்டி. உனது 
மகிமைகளை நிரந்தரமாகத்‌ துதி பாடிக்கொண்டிருக்கின்றனர்‌. 
பொழுது புலர்ந்துள்ளது. இராம! வெண்ணெய்‌, பால்‌ ஆகிய 
வற்றை நன்கு அமுது செய்யக்‌ கண்‌ விழித்துக்கொள்‌. ்‌ 
நாகணைப்‌ பள்ளியானே! தேவ ஸ்திரீகள்‌ உனக்கு ஊழியம்‌ 
செய்ய வினயத்துடன்‌ நின்று பல தோத்திரங்கள்‌ செய்கின்றனர்‌. 
அணிமாதி அஷ்ட சித்திகள்‌ மணிகள்‌ பதித்த அகல்களில்‌ 
ஏற்றிய தீப்‌ மணிகள்‌ வெளுக்கத்‌ தொடங்கின. சூர்யகுல 
திலகனே! ல 
னர்‌ மன்னனே! சந்திர வதனனே! அயோத்திக்கரசே! 
வன்‌! காடவன்‌ துதிக்கும்‌ பாதனே! 
ங்களும்‌ அரசர்களும்‌ உன்னைப்‌ 
காக்கப்‌ பள்ளி 


நற்குணங்களுடையவனே! 
க்ஷத்திரிய வீரனே! தேவர்‌ குழாங்க( ்‌ 
பூசிக்கக்‌ காத்திருக்கின்றனர்‌. இவ்வுலகைக்‌ 
யெழுந்தருளாயே! ie i 22 


7 திருப்பள்ளியெழுச்சிப்‌ பாட்டுகள்‌ 


500 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


596 ்‌ 
ஸெளராஸ்ட்ரம்‌ ரூபகம்‌ 
ப. மேலுகோ த”யாநிதீ; மேலுகோ தாச'”ரதீ, (மே) 
௮ மேலுகோ த'யாநிதீ' மித்ரோத*"யமெள வேள (மே) 


ச. 1. நாரதா”தி” முநுலு ஸுரலு 
வாரிஜபூவு டி”ந்து"கலா- 
த;ருடு” நீ ஸந்நிதி/நே கோரி 
கொலுவு கா"சிகாரு (மே) 
2. வெக்ஈ பாலு ப£ங்கா”ரு 
கி”ந்நெல நே நுஞ்சிரநாநு 
திக்நகா”ரகி'ஞ்சி தேட 
கந்நுலதோ நந்து ஜட” (மே) 
3. ராஜராஜாதி” தி”க”- 
ராஜுலெல்ல வச்சிகாரு 
ராஜ$தி தெலிய த்யாக”ராஜ 
விநுத ந௩நு ப்‌”ரோவ (மே) 
கருணாநிதியே! தாசரதி! பள்ளியெழுந்தருள்‌. சூரியன்‌ 
உதிக்கப்‌ போகும்‌ இவ்வதிகாலையில்‌ கண்‌ விழிப்பாயாக. நாரதர்‌ 
முதலிய முனிவரும்‌, தாமரையில்‌ தோன்றிய பிரமன்‌, பிறை 
டிய சிவன்‌ ஆகியோரும்‌ உனது சந்நிதியை வேண்டி பேட்டி 
காணக்‌ காத்திருக்கின்றனர்‌. 
வெண்ணெய்‌, பால்‌ ஆகியவற்றை .நான்‌ பொற்கிண்ணத்‌ 
தில்‌ வைத்திருக்கிறேன்‌. அவற்றை நன்றாக அமுது செய்து 
தெளிந்த விழிகளால்‌ என்னைக்‌ கண்பார்க்க (விழித்துக்கொள்‌. 
சக்கரவர்த்திகள்‌, அஷ்டதிக்கு பாலகர்கள்‌ ஆதிய அனை 
வரும்‌ ௮7௪ நீதியை உன்னிடம்‌ தெரிந்துகொள்ள வந்துள்ளனர்‌. 
இத்தியாகராஜஃையும்‌ காக்க நீ பள்ளி எழுந்தருள்க. 


597 
(மங்களங்கள்‌) 
த'ந்யாஸி ஆதி” 
ப. ஜாநகீநாயக நகு ஜயமங்க”ளம்‌ ந்ருப- 
ஸூ ஸுந்த”ரமுநகு சுபமங்களம்‌ ஹரே (ஜா) 


்‌ ப்ராவ 


நான்காம்‌ பாகம்‌ 507 


ச. 1. பா,லமு௩கு நீது” கபோலமுநகு மங்க"ளம்‌ 
நீலவர்ண நீ பலு வஜ்ரால ஜாலமு௩கு மங்களம்‌ (ஜா) 
2. யெளவநமுநகு சிருகவ்வுஈகு மங்க”ளம்‌ 
து£வ்விந யலகலமீதி” புவ்வுலகு மங்க“ளம்‌ (ஜா) 
3. மாடலகு ரத்கால கிரீடமுநகு மங்களம்‌ 
நாடக ஸூ ரதா”ர நீ தேட கண்ட்‌“லகு மங்க“ளம்‌ (ஜா) 
4, பா”ணமுநகு குஸுமபா”ணஜந௩க மங்களம்‌ 
ஜாணத௩மு£கு லோகத்ராணமுநகு மங்க"ளம்‌ (ஜா) 
5. உங்க'ரமு௩கு நீ த“ருஷ்டாங்க'முநகு மங்க”ளம்‌ 
பொங்கு”சு பத”முலநுண்டு” க'ங்க'குநு மங்களம்‌ (ஜா) 
6. நீ கு£ணஜாலமுநகு நித்ய சுப" மங்க”ளம்‌ 
நாக”சய௩ பாலிக த்யாக'ராஜ மங்க”எம்‌ (ஜா) 
ஜானகி நாயகனே! உனக்கு ஜய மங்களம்‌. 
௪க்கரவர்த்தி திருமகனான உன்‌ அழகிற்கு சுபமங்களம்‌. 
உனது நெற்றிக்கும்‌, கன்னங்களுக்கும்‌, நீல வண்ணனே! 
உனது வைர அணிகளின்‌ கூட்டத்திற்கும்‌ மங்களம்‌, உனது 
இளமைக்கும்‌, புன்னகைக்கும்‌, வாரி விடப்பெற்ற குழலின்‌ 
மீதுள்ள மலர்களுக்கும்‌ மங்களம்‌. உனது பேச்சிற்கும்‌, இரத்தின 
கிரீடத்திற்கும்‌, கபட நாடக சூத்திரதாரியாகிய உனது 
தெளிந்த கண்களுக்கும்‌ மங்களம்‌. 
உனது பாணங்களுக்கும்‌, மன்மதனைப்‌ பெற்றவனே! உன்‌ 
சாமர்த்தியத்திற்கும்‌, உலகைக்‌ காக்கும்‌ சக்திக்கும்‌ மங்களம்‌. 
உனது விரல்களில்‌ மோதிரங்களுக்கும்‌, அழயெ மணிக்கட்டிற்கும்‌ 
உன்‌ திருவடிகளிலிருந்து பொங்கி வரும்‌ கங்கை நதிக்கும்‌ 
மங்களம்‌. 
உனது குணங்களின்‌ திரளுக்கு சுப மங்களம்‌. நாகணைப்‌ 


பள்ளியானே! தியாகராஜனைக்‌ காக்கும்‌ உனக்கு என்றும்‌ 
மங்களமாகுக. 

598 
கேதா“ரகெள”ள ஆதி” 
ப்‌. மா ராமசந்த்‌"ருநிகி ஜயமங்க”ளம்‌ (மா) 
௮. கோர ப'வநீரநிதி; தாரகுநிகி மங்க எம்‌ (மா) 


ச. 1. மாருநிக'ந்த ராஜகுமாருநிகி மங்களம்‌ 
்‌ மாருலேநி ஹரிகி மும்மாரு ஜயமங்க”ளம்‌ (மா) 


502 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


2. பா£ஹுலேயாப்துநிகி ஸுபா”ஹு வைரிகி மங்க”எம்‌ 
பா”ஹுஜாசூருடா”ஜாநு பா”ஹுநிகி மங்க”எம்‌ (மா) 
3. ப்‌”ருந்தா”வ௩ ஸ்தி, த மெளநி 
ப்‌“ருந்தா"வநுநிகி மங்க”ளம்‌ 
ப்‌“ருந்தா” லோலுநிகி பாலித 
ப்‌“ருந்தா”ர குநிகி மங்க”ளம்‌ (மா) 
4. ராஜவேஷுநிகி ராஜ 
ராஜார்ச்சிதுநிகி மங்க”ளம்‌ 
ராஜத)ர௬ட“கு” தடாக”- 
ராஜநுதுநிகி மங்க”ளம்‌ (மா) 
எமது இராமசந்திரனுக்கு ஐய மங்களம்‌. கொடுமையான 
பிறவிக்‌ கடலைத்‌ தாண்டச்‌ செய்பவனுக்கு மங்களம்‌. மதனனைப்‌ 
பெற்ற ராஜகுமாரனுக்கு, இணையற்ற ஹரிக்கு முக்காலும்‌ 
மங்களமாகுக. முருகக்‌ கடவுளின்‌ ஆப்தனும்‌, சுபாகுவின்‌ பகை 
வனும்‌, ஆ்ஷத்திரியர்களுள்‌ பரம வீரனும்‌, நெடுந்தோளனு 
மாகியவனுக்கு மங்களம்‌. 
பிருந்தாவனத்தில்‌ வசிக்கும்‌ முனிவர்‌ கூட்டத்தைக்‌ 
காத்தவனும்‌, பிருந்தையென்ற பெண்ணிடம்‌ அன்பு பூண்ட 
வனும்‌, தேவரைக்‌ காத்தவனும்‌ ஆகிய இராமச்சந்திரனுக்கு 
மங்களம்‌. அரச வேடம்‌ பூண்டவனும்‌, சக்கரவர்த்திகளால்‌ 
பூசிக்கப்படுபவனும்‌, சந்திரனையணிந்தவனாகிய தியாகரா ஜனால்‌ 
(சிவனால்‌) துதிக்கப்‌ பெறுபவனுமான இராமசந்திரனுக்கு 
மங்களம்‌. 


நான்காவது பாகம்‌ முற்றிற்று. 


யக 


ஸ்ரீ 
தியாகராஜ ஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ஐந்தாம்‌ பாகம்‌ 


(பிரஹ்லாத பக்தி விஜய கீர்த்தனைகள்‌) 


599 
ஸெளராஷ்ட்ரம்‌ ஆதி” 
ப. ஸ்ரீ க'ணபதிநி *ஸேவிஞ்சராரே. 
ச்ரித மாநவுலாரா (ரீ) 
௮. 2வாக"தி"பதி ஸுபூஜல ஜேகொநி 
பாக” நடிம்புசுநு வெட”லிந (ஸ்ரீ) 
ச. பநஸ நாரிகேளாததி ஜம்பூ” 


ப,லமு லாரகி”ஞ்சி 
க, நதரம்புநநு மஹிபை பத”முலு 
கல்லு க;ல்ல௩ நுஞ்சி 
அநயமு ஹரி சரணயுக” முல 
“ஹ்ருதயம்பு"ந நுஞ்சி 
விநயமுநநு த்யாக“ராஜ ₹விநுதுடு” 
விவித“க”துல தளங்கு”மநி வெட”லிஈ (ஸ்ரீ) 
அடியார்களே! ஸ்ரீ கணபதி தேவனை வணங்குவோம்‌ வாரீர்‌! 
பிரமன்‌ முதலியோர்‌ அளிக்கும்‌ பூஜையை ஏற்றுக்கொண்டு 
அழகாக நடனம்‌ புரிந்துகொண்டு எழுந்தருளும்‌ (கணபதியைச்‌ 
சேவிப்போம்‌ வாரீர்‌). 
பலாப்பழம்‌, தேங்காய்‌, நாவல்பழம்‌ முதலியவற்றை அமுது 
செய்துகொண்டு, கனமாக பூமியின்மீது தமது பாதங்களை *கல்‌ 
1 ஸேவிஞ்சரே, 2 வாக!தி/பாதி! 8. சிவுறி சரண 
4 ஹ்ருதயாம்புரஜ 5 விநுதிநி 


504 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


கல்‌'லென்று ஊன்றிக்கொண்டு, அனவரதமும்‌ திருமாலின்‌ 
திருவடிகளைத்‌ தமது உள்ளத்திற்கொண்டு, வினயத்துடன்‌ 
தியாகராஜனால்‌ வணங்கப்பெறும்‌ வேழமுகக்‌ கடவுள்‌ அனேக 
தாள கதிகளில்‌ தித்தளாங்கு என்று ஆடிக்கொண்டுவரும்‌ (இக்‌ 
கணபதியைச்‌ சேவித்திடுவோம்‌ வாரீர்‌). 


600 
கல்யாணி ஆதி” 
ப. வாஸுதே”வயநி வெடலிந௩ யீ தெள”- 
வாரிகுநி க”நரே (வா) 
௮. வாஸவாதி” ஸுரபூஜிதுடை (௩) 
வாரிஜநயநுநி மதி”நி த”லசுசுநு (வா) 
ச, 1. நீருகா 3 தோ”வதுலநு கட்டி 


நிடலமுஈநு ஸ்ரீசூர்ணமு பெட்டி, 
ஸாரி வெட”லி யீ ஸப(லோ ஜுட்டி 
ஸாரெகு ப”ங்க”ர௬ு கோலநு ப”ட்டி (வா) 
2. மாடி மாடிகிநி மீஸமு து”வ்வி 
மந்மத, ரூபுடு” தா௩நி க்ரொவ்வி 
தா”டி தா”டி படு”சுநு தா நிவ்வி- 
தம்பு" ப"லுகுசு பக பக நவ்வி (வா) 
3. பா”கு” மீற நடநமு சேயுசுநு 
பதித பாவநுநி தா வேடு”சுநு 
ராக” தாள க”துலநு பா”டு“சுநு ( 
த்யாக”ராஜ ஸந்நுதுநி பொ“க”“டு"சுநு (வா) 
“*“வாஸுதேவா”” என்று கூவிக்கொண்டு வரும்‌ ந்த துவார 
பாலகனை(வாயில்‌ காப்போனை)ப்‌ பாரீர்‌. க்‌ முதலிய 
தேவரால்‌ பூசிக்கப்பட்டுத்‌ தாமரைக்‌ கண்ணனாகிய ஹரியை 
மனத்தில்‌ நினைத்துக்கொண்டு (வரும்‌ துவாரபாலகனைப்‌ பாரீர்‌). 
நீர்க்காவி யேற்றிய வேஷ்டியை உடுத்து, நெற்றியின்மீது 
ஸ்ரீ கூர்ணத்தை யணிந்து, அடிக்கடி திரும்பி இம்மேடையைச்‌. 
சுற்றிவந்து, எப்பொழுதும்‌ கையில்‌ ஒரு பொற்பிரம்பைப்‌ 
பிடித்துக்கொண்டு, ! 
அடிக்கடி மீசையை முறுக்கிக்கொண்டு, அழகில்‌ நான்‌ 
மன்மதனேயென்று பெருமைகொண்டு, தாண்டித்‌ தாண்டிக்‌ 
குதித்துக்கொண்டு, பலவிதமாகப்‌ பேசி கடகடவென்று சிரித்துச்‌ 
கொண்டு, 


ஐந்தாம்‌ பாகம்‌ ம்‌ 505 


மிகவும்‌ அழகாக நர்த்தனம்‌ செய்து, எளியோரைக்‌ காக்கும்‌ 

ரியைப்‌ போற்றிக்கொண்டு, இராக தாள கதியுடன்‌ பாடிக்‌ 

கொண்டு, தியாகராஜனால்‌ வணங்கப்பெறும்‌ பகவானைப்‌ புகழ்ந்து 
கொண்டும்‌ (வரும்‌ துவாரபாலகனைப்‌ பாரீர்‌). 


601 
யமுநாகல்யாணி ரூபகம்‌ 
ப. ஸாக”ருண்டு”வெட”லெநிதோ” 
ஸாரெகு க”நராரெ (ஸா) 
௮. பா“கு”க” ப்ரஹ்லாது” நி வர ட்‌ 
யோகி”நி கெள”கி”ட ஜேர்ச்சி (ஸா) 


ச. 1. மந்த'ரத'ருடா" நந்த” 
கந்து“டு” தந ஹ்ருத£யார- 
விந்த ம்பு"5 நெலகொந்ந 
ஸெளந்த"ர்யமுலநு தூலசுசு (ஸா) 

2. வாரண முலபை பே'ரீ 

்‌ வாத்‌”யம்பு"லு ம்ரோயக”ஸுர- 
வார ஸத்ரீல நாட்யபு 

... வருஸல ஜூசுசு வேட்கக” (ஸா) 

.. 8. ராஜில்லிந ஸ்ரீ த்யாக'- 

ராஜஸகு,நி ம௩ஸார 
பூ“ஜிஞ்சுநுண்டு” தநுஜ 
ராஜகுமார ஸஹிதுடை” 


இதோ பாருங்கள்‌! சமுத்திரராஜன்‌ பவனி வருவதைக்‌ 
கண்ணாரக்‌ காண வருவீர்‌! யோகியான பிரஹ்லா தனைத்‌ தன்‌ 
மார்புறத்‌ தழுவிக்கொண்டு (சமுத்திரராஜன்‌ வருவதைக்‌ 
காணீர்‌!) 

மந்தர மலையெடுத்தவனும்‌ ஆனந்தந்‌ தருபவனுமாகிய (ஹரி) 
தன்‌ 52 தாமரையில்‌ வீற்றிருக்கும்‌ அழகை நினைந்து, 
யானைமீது பேரி முதலிய வாத்தியங்கள்‌ முழங்க, 02 வலோகத்‌ 
துக்‌ கணிகையர்‌ நாட்டியமாடும்‌ சொகசை விநோதமாகப்‌ 
பார்த்துக்கொண்டு, ஒளி பொருந்திய தியாகராஜனின்‌ தோழ 
னாகிய ஹரியை மனமாரப்‌ பூசை செய்பவனும்‌ அரக்கன்‌ 
மைந்தனுமாயெ பிரஹ்லாதனுடன்‌ கூடி (சமுத்திரராஜன்‌ பவனி 
வருவதைப்‌ பாருங்கள்‌). 


(ஸா) 


506 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


602 

ஹு ஸேநி ஆதி” 
ப. விநதாஸுத ராரா நா 

விநுதி கை” கொநுமா (வி) 
௮. க'௩ நாக”பாசம்பு”ல 

க,ண்டிஞ்ச ராரா (வி) 
௪. 1. அமரேசுநி கெ”லிசி நீ வம்ருதமு தெ ச்சி 

விமல கீர்த்தி வஹிஞ்சி வெலஸில்லி௩ வீரா (வி) 

2. ஹரிகி வாஹ௩மெள மாயய்ய வேக” ராரா நீ 
ஸரியெள ப)க்துநி ப்‌'ரோவ ஸமயமிதி” ராரா (வி) 


3. த்யாக”ராஜநுதுநி தா“ஸுெள”தீ“ர 
நாகா"ச௩ நிந்நு விகாக” யெவ்வருரா (வி) 


விநதை மைந்தனான கருடனே வாராய்‌! என்‌ வணக்கத்தை 
ஏற்றுக்கொள்‌. கனத்த இந்த நாகபாசங்களை விலக்க வருக. 
தேவேந்திரனை ஜயித்து அமிருதத்தைக்‌ கொண்டுவந்து களங்க 
மற்ற புகழ்பெற்ற வீரனே! விஷ்ணு பகவானுக்கு வாகனமான 
என்னய்யனே! உனக்குக்‌ சமானமான ஒரு பக்தனை (பிரஹ்லா 
தனை)க்‌ காக்க இதுவே தருணம்‌. தியாகராஜனால்‌ வணங்கப்‌ 
பெறும்‌ ஹரியின்‌ பக்தனே! தீரனே! பாம்புகளைப்‌ புசிப்பவனே! 
உன்னையன்றி கதி வேறு யாருளர்‌? 


603 
கங்கராப”ரணம்‌ ரூபகம்‌ 
ப.  விஷ்ணுவாஹநுண்டி'தி*கோ" 
வெட”“லெ ஜூட”ரே (வி) 
௮. க்ருஷ்ண சரண பக்துலலோ 
கீர்த்தி க'ல்கு” பா"க்‌"யசாலி (வி) 


ச. 1. ரங்க”பதிநி பொ”ங்கு"சு ஹ்ருத்‌'- 
ரங்க”முநநு த£லசி 
பூங்க”ருஸரி ரங்கு”“க”ல ப- 


தங்க”ராஜு தா௩நுசுநு (வி) 


ஐந்தாம்‌ பாகம்‌ 507 

2. வருணாலயு மொரலிட”விநி 

கருணா பூரிதுடை 

ஹரி ப'க்துல பரிதாபமு 

ஹரியிந்துநநுசு வேட்‌”௧௧” (வி) 
3. ராஜில்லு விராஜாதி' பு- 

டீ” ஐக'முந கேகி” யஹி 

ராஜராஜபோ'ஜி த்யாக”- 

ராஜநுதுநி தா” பொ”க”டு“சு (வி) 


மகாவிஷ்ணுவின்‌ வாகனமான கருடன்‌ எழுந்த வை 
இதோ பாருங்கள்‌. (அவன்‌) ஸீெல்னப்வோன்ன ரு 
பக்தர்களுள்‌ மிகவும்‌ புகழுடைய பாக்கியசாலி. 

ஸ்ரீ ரங்கநாதனைப்‌ பொங்கும்‌ தன்னுள்ளமாகிற அரங்கில்‌ 
நினைத்து மகிழ்ந்து, பொன்னை நிகர்த்த மேனியுடைய பட்சி 
ராஜன்‌ நானேயென்றும்‌, சமுத்திரராஜன்‌ முறையிடுவதைக்‌ 
கேட்டு இரக்கம்‌ நிறைந்தவனாக ஹரி பக்தனின்‌ துயர்‌ நீக்குவே 
னென்ற ஆவலுடன்‌, சர்ப்பராஜர்களைப்‌ புசிக்கும்‌ ஒளி மிகுந்த 
கருடன்‌ இப்பூவுலகிற்கு இறங்கி வந்து தியாகராஜனால்‌ வணங்கப்‌ 
பெறும்‌ பகவானைப்‌ புகழ்பாடிக்கொண்டு (வருவதை இதோ 
பாருங்கள்‌). ்‌ 


[7 


604 
தோடி” சாபு 
ப்‌. வாரிதி” நீகு வந்த மொரரிஞ்செத” (வா) 
௮. ஸாரெகு நீ ஹ்ருத”யாரவிந்த“முநநு 
மாரமணுடு” கூ“டு* தா”ரி தெல்புமு நாதோ (வா) 


ச. 1. நாயெட” த'யயுஞ்சி ஸாகுமீ யெட” 
பா”யகுண்டு” தா”ரி தெ”ல்புமீ முநி 
த்‌“யேயுநிதோ மாட பல்கும்‌ ஏ யு- 
பாயமை௩ ஜேஸி ப்ராணமு நில்புமீ (வா) 
2. த”நுஜபா” த(லெல்ல தூலசநு போக" 
தந ஸம்பது“லகு ஜேயி ஜாசநு நா 
ம௩ஸ-ுந ஹரிநி நேமாரநு நா 
கநுலார நாது, நி கந தெ”ல்புமீ நாதோ (வா) 


508 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


3. ஆஜந்ம மஸுர பா”தா”யெநு ஜல 
ராஜ ப்ராயமுலை தா”ராயெநு த்யாக”- 
ராஜஸகு,டு” ராடா”யெநு விநு 
யாஜாநு பாஹுடு” அக”பட” தெ”ல்புமீ (வா) 
சமுத்திரராஜனே! உனக்கு நமஸ்காரம்‌. உன்‌ இதயமாகிற 
தாமரையில்‌ இலக்மி பதியாகிய பகவான்‌ அனவரதமும்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ வகையை எனக்குக்‌ கூறுவாய்‌. 
என்‌ மீது கருணை புரிந்து என்னையாட்கொள்‌. ஹரி என்னை 
விட்டு என்றும்‌ ௮கலாதிருக்கும்‌ வழி கூறு. முனிவர்களால்‌ 
தியானிச்கப்படும்‌ அவனிடம்‌ ஒரு வார்த்தை சொல்‌. ஏதாவது 
உபாயம்‌ செய்து என்னுயிரை நிறுத்திவை. 


அரக்கர்‌ புரிந்த உபத்திரவங்களை நினைக்கேன்‌, போகத்திற்‌ 
காகவோ செல்வத்திற்கோ கைநீட்டி இரக்கமாட்டேன்‌. மனத்தில்‌” 
ஸ்ரீ ஹரியைப்‌ போற்றுவதை விடமாட்டேன்‌. என்‌ கண்களார 
ஹரியைக்‌ காணும்‌ வழியைக்‌ கூறுவாய்‌. 

பிறவி முதல்‌ அரக்கரால்‌ துன்பமடைந்தேன்‌. கடலரசனே! 
அப்பொழுதே ஐந்தாறு ஆண்டுகள்‌ கழிந்தன. தியாகராஜனின்‌ 
(சிவபெருமானின்‌) தோழனான பகவான்‌ காட்சியளிக்கவில்லை. 
ஆகவே ஆஜானுபாகுவான அப்பரமன்‌ அகப்படும்‌ வழி கூறுவாய்‌. 


605 
கல்யாணி ஆதி” 
ப. வச்சுநு ஹரி நிந்நு ஜூட” 
வச்சுநு ஹரி நிந்நு ஜூசி 
மெச்சுநு ஹரி நிந்நு ஜூசி (வ) 
௮, குச்சித விஷயாது”ல சிச்சுரீதி நெஞ்சி நீவு 
ஹெச்சுகா”நு மா ஸ்வாமிநி மச்சிகதோ நுதியிம்பு (வ) 
ச. 1. தீ;ருகி ஸீதாராமாவதாருநி ஸகல லோகா- 


தா;ருகி நிஜப*க்த மந்தா” ருநி நுதியிம்பவய்ய (வ) 
2. த)ந்யுநி வேல்புலலோ மூர்தந்யுநி ப்ரதிலேநி லா- 

வண்யுநி பரம காருண்யுகி நுதியிம்பவய்ய (வ) 
3. ஏ ஜபதபமுலகு ராடு" மாஜா து*லகு ராடு” 

ராஜிகா” நுதியிஞ்சு த்யாக”ராஜநுதுரி நீவேள (வ) 


ஹரி உன்னைக்‌ காண வருவார்‌. வந்து உன்னைக்‌ கண்டு 
மிகவும்‌ மெச்சிப்‌ போற்றுவார்‌. வெறுக்கத்தகுந்த சிற்றின்பங்‌ 


ஐந்தாம்‌ பாகம்‌ 509 


களை வெறுப்புடன்‌ நோக்கி, என்‌ பிரபுவின்மீ 
விவர மண்டு வைன்‌ கன்‌ பரன்‌ ரபுவின்மீது ம வடட 
(அவன்‌) தீரன்‌. ஸீதாராம அவ 
தாரம்‌ எடுத்தவன்‌? சகல 
புவனங்களுக்கும்‌ ஈரமா 
தருவைப்‌ போன்றவன்‌. பத்துக்‌ பககம்‌ பி்‌ டத 
மிகுந்த பாக்கியசாலி. தேவதைகளுள்‌ மி சி 
இணையற்ற அழகன்‌. பரம ரமான. ள்‌ னக 
அவன்‌ எவ்வித ஜப, தபங்களுக்கும்‌ கிட்டாதவன்‌, வேள்வி 
ட களுக்கும்‌ .(யாகங்களுக்கும்‌) கிட்டாதவன்‌. டட 
வணங்கப்பெறும்‌ அவன இன்று அன்புடன்‌ துதிப்பாயாக. 


606 
சஹாந ஆதி” 
ப. வந்த”௩மு ரகு, ஈந்த”ந ஸேது 
ப£ந்த£௩ பரக்தசந்த'ந ராம - (வந்‌) 
௮, ஸ்ரீத “மா நாதோ வாத”மா நே 
பே£த'மா இதி” மோத”மா ராம (வந்‌) 
ச. 1. ஸ்ரீரமா ஹ்ருச்சாரமா ப்‌'ரோவ 
பாரமா ராயபா'ரமா ராம (வந்‌) 
2. விண்டிநி நம்முகொண்டிநி சர- 
ணண்‌ டிநி ரம்மண்டிநி ராம (வந்‌) 
3. ஓட'நு பக்தி வீட'நு ஒருல 
வேடநு நீவாட' நு ராம (வந்‌) 
4. கமமநி விடெ' மிமமநி வரமு 
கொம்மநி பலுக ரம்மநி ராம (வந்‌) 
5, ந்யாயமா நீகாதா”யமா இந்த 
ஹேயமா முநிகே”யமா ராம (வந்‌) 
6. சூடு'மீ காபாடு“மீ மம்மு 
போடி”மிகா” கூ£டு”மீ ராம (வந்‌) 


க்ஷேமமு தி“வ்யதா,மமு நித்ய 
நேமமு ராமநாம மு ராம்‌ 

8. வேகரா கருணாஸாக”ர ஸ்ரீ 
ட பத்யாக'ராஜாநி ஹ்ருத£யாகர ராம (வக்‌) 


(வந்‌) 


510 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனை கள்‌ 


இரகுநந்தன! சேதுவை அமைத்தவனே! பக்தர்களுக்குச்‌ 
சந்தனம்போல்‌ குளிர்ச்சி தருபவனே! உனக்கு நமஸ்காரம்‌. 

செல்வங்களை யளிப்பவனே! என்னுடன்‌ வாதமா? நீ வேறு 
நான்‌ வேறா? இது உனக்கு மகழ்ச்சி தருகிறதா? 

திருமகளின்‌ உள்ளத்தில்‌ உறைபவனே! என்னைக்‌ காப்பது 
உனக்குப்‌ பாரமா? உனக்கு நான்‌ தூது அனுப்பவேண்டுமா? 

உன்னைக்‌ குறிந்துக்‌ கேள்வியுற்று நான்‌ உன்னையே சரண 
மடைந்தேன்‌. உன்‌ வரவையே கோரினேன்‌. 

நான்‌ பின்‌ வாங்கமாட்டேன்‌. உன்‌ பக்தியைக்‌ கைவிடேன்‌. 
பிற தெய்வங்களை வேண்டேன்‌. நான்‌ என்றும்‌ உன்னைச்‌ 
சேர்ந்தவன்‌. 

இது நியாயமா? இதனால்‌ உனக்கு இலாபமா? அல்லது நான்‌ 
வெறுக்கத்தக்கவனா? முனிவரால்‌ துதி பாடப்பெறுபவனே?: 

என்னைக்‌ கடாட்சிப்பாய்‌. காப்பாற்றுவாயாக. எங்களை 
ஒப்புடன்‌ கூடுவாய்‌. 

உன்‌ இருப்பிடமே க்ேமத்தையளிக்கும்‌. இடம்‌. உன்‌ 
திருநாமமே தினமும்‌ ஜபம்‌ செய்யத்‌ தகுந்தது. 

விரைந்து வாராய்‌ கருணைக்கடலே! ஸ்ரீ தியாகராஜனின்‌ 
இதயத்தை இருப்பிடமாகக்‌ கொண்டவனே! 


607 
கண்டா சாபு 
பூ எட்ல கநுகொ”ந்து”நோ ஸ்ரீ ஹரிநி நே (நெ) 
௮ சுட்லர க”டி”ய தோ”வகு நாமதி”லோநி 
ஜாலி தெ”லிபி விபு'நிதோ தெ”ல்புவாரி (நெ) 
ச 1. த[ரலோ க”லுகு” ஸம்பத£ல ரோஸி தநுவுநு 
மாசி ஹரிநி கூடு” மஹாராஜுலகு கா”க (௭) 


2 மலயறி ம£தமுந தெ”லியகுண்டிநி கா”நி 
யலநாடே” ஸத”யுநி நநுஸரிஞ்சக போ”திநே (நெ) 
3. சிந்க ப்ராயமு நாடே” ஸ்ரீஹரிபை நாஸ 
கொந்ஈ ஜீவுட“கா”“நு கோதண்டபாணி நே (நெ) 
4. ஈ ஜந்ம மீ பாக்ய மீ ஸொம்முலெல்ல ப்‌”ர- 
யோஜந௩மா த்யாக'ராஜ விநுதுநி நே (நெ) 
எப்படிக்‌ கண்டுகொள்வேன்‌ ஸ்ரீ ஹரியை நான்‌? ௪ற்றிலும்‌ 


அரை நாழிகை வழி தூரத்திற்கு என்‌ மன வருத்தத்தைத்‌ 
தெரிந்து ஹரியினிடம்‌ உரைப்பவர்களை (எப்படிக்‌ காண்பேன்‌?) 


ஐந்தாம்‌ பாகம்‌ 2 தர்ர 


இவ்வுலகில்‌ காணப்படும்‌ செல்வங்களை வெறுத்‌ ந்‌ 
i ie ர தது பக 
யினால்‌ மெய்ம்மறந்து ஹரியைக்‌ கூடும்‌ மகான்களைத்‌ த 
மற்றவர்க்கு (எப்படிக்‌ காட்சியளிப்பாரோ?) 
, மங்காத மதத்தினால்‌ ஒன்றும்‌ தெரியாமல்‌ இருந்தேன்‌. 
அந்நாளே தயையுடன்‌ கூடிய ஹரியைப்‌ பின்பற்றாமல்‌ போனேன்‌. 
கோ தண்டத்தை ஏந்திய பிரானே! பின்ளைப்பருவம்‌ முதலே 
நான்‌ ஹரியின்மீது பெருங்காதல்‌ கொண்டவனல்லவா? 
இச்சன்மமும்‌ இச்‌ செல்வங்களும்‌ இந்த பாக்கியமும்‌ என்ன 
பயனளிக்கும்‌? தியாகராஜனால்‌ வணங்கப்பெறும்‌ ஹரியை 
(எப்படிக்‌ காண்பேன்‌?) 


608 
புந்நகா“வராளி சாபு 
ப. இந்தகா யீதநுவுநு ஸாகிக (திடு 
அ. இந்து”மு,குடு” ராக ஹ்ருத'மு பகு£லக” 
நந்த” றிலோ ஜாலி ஜெந்த”நீயநி யந்த” (ரிந்‌) 
ச. 1. பாமுல கேமேநு ப”லுக”ட்டிகா” நுண்ட்‌ 
நேமோ காரணமரி யெஞ்சுசுண்டிநே (கிந்‌) 
2. ம௩கேல நெபமரி மந்நிஞ்சிரோ லேக 
தநுவு பெல்லமு கா”து” தாளது” தைவ (மிர்‌) 
3. நா ஜயமுநு ஜூசி நம்மரே தே”வுறி 
ராஜில்லு ஸ்ரீத்யாக”ராஜ வரது'டு" தா (நிக்‌) 


இதற்காகவா இவ்வுடல்‌ காப்பாற்றப்பட்டது? மதிவதன 
னாய பகவான்‌ என்‌ முன்‌ தோன்றாததால்‌ என்‌ உள்ளம்‌ 
உடைந்து நான்‌ வருந்துவதைப்‌ பிறர்‌ காணவேண்டுமென்றா 
(நான்‌ உயிர்‌ வாழவேண்டும்‌?) 

பாம்புகள்‌ கடித்தும்‌ என்னுடல்‌ வலிமை குன்றாது இருப்‌ 
பதற்குக்‌ காரணம்‌ என்னவென்று யோசித்திருந்தேன்‌. “நமக்‌ 
கேன்‌ விரோதம்‌?” என்று மன்னித்துவிட்டார்களோ? இவ்வுடல்‌ 
வெல்லம்‌ அல்ல. தெய்வம்‌ பொறுக்காது. என்‌ வெற்றியைக்‌ 
கண்டும்‌ மக்கள்‌ தெய்வத்தை நம்பவில்லையே! தியாகராஜனுக்கு 
வரமளித்த பசவான்‌ (இதற்காகவா இவ்வுடலைக்‌ காத்தார்‌?) 


609 
பைரவி சாபு 
ப்‌ நிஜமைதே முந்‌'தர நிலுவுமீவேள (நி) 
அ. அஜுடை*ந ஹரிஹயுடை*ஈ நா ப;க்தியு (கி) 


572 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


ச. 1. கா”ஸிஜெந்து”சு நேநு க”ர்பமுலோநுண்ட* 


தேசிக வருடு“ப தேசிஞ்சிந தெ”ல்ல (௫) 
2. உந்நதமுநநுண்டி” பட”த்‌“ரோஸிஈ வேள 

உர்விதே”வி நந்நெத்தி ப்‌“ரோசிஈ தெ”ல்ல ' (நி) 
3. நாக” நாக”முலு நநு பா”தி'ஞ்சக” 

த்யாக”ராஜ நுதுடு” நந்நு கா”சிந தெ”ல்ல (௫) 


(வருவது) பிரமனாயினும்‌ இந்திரனாயினும்‌, எனது பக்தி 
உண்மையாயின்‌ என்‌ எதிரில்‌ இப்பொழுதே கோன்றுவீராக. 

துயரத்துடன்‌ நான்‌ என்‌ தாயின்‌ கருவில்‌ வளரும்பொழுது 
நாரத முனிவர்‌ உ௨பதேசித்ததனைத்தும்‌ உண்மையாயின்‌, உயரத்தி 
லிருந்து என்னைக்‌ கீழே தள்ளியபொழுது பூமிதேவி என்னை 
யேந்திக்‌ காத்தது நிஜமாயின்‌, யானைகளும்‌ பாம்புகளும்‌ என்னைத்‌ 
துன்புறுத்தியபொமுது தியாகராஜன்‌ வணங்கும்‌ பரமன்‌ என்னைக்‌ 
காத்தது மெய்யாயின்‌ (என்‌ எதிரில்‌ உடனே தோன்றுவீரா ௧), 


610 
பந்துவராளி £திச்ரநடை 
ப. காரத”முநி வெட"லிக ஸுகு”- 
ணாதிசயமு விஈரே (நா) 


௮ ஸாரெகு ஸ்ரீஹரி பத”ஸாரஸமுல த்‌£யாநிஞ்சுசு 

நாராயண நாமமுலநு பாராயண மொகரிஞ்சுசு (நா) 
ச 1. பே[தா”பே'த” ரஹிதமகு” 

வேதா”ந்த ரஸ பூரிதுடா"- 

ஹ்லாத"மு மீறக”நு ப்ரஹ்‌- 

லாது"ஈகு சுப,மு தெலுபநு (5) 

2. கடு“தெல்ல தேஹமுந ப" 

ஸிடி"வீணெ மெறயக” தா”- 

நெட”பா”யநி ப்ரேதோ மி 

நடு”க"டு"கு“கு வாயிஞ்சுசு (கா) 


1 சாபு 


ஐந்தாம்‌ பாகம்‌ ' “513 
3. ராஜில்லிந ஸ்ரீத்யாக'-* 
ராஜ ஸகு,நி மர்மமுலநு 
ஈ ஐக'திநி விந்நவாரி 
கே ஜயமு ஜயமு ஜயமநி (நா) 
நாரத முனிவர்‌ எழுந்தருளி வந்த' அதிசயத்தைக்‌' கேளுங்‌ 
கள்‌. இடைவிடாமல்‌ ஸ்ரீ ஹரியின்‌ பாதத்‌ ண்கள்‌ யானம்‌ 


செய்துகொண்டும்‌ ஸ்ரீமந்‌ நாராயணனின்‌ திருநாமங்களை ' சதா 
பாராயணம்‌ செய்துகொண்டும்‌ (வரும்‌ அதிசயத்தைக்‌ கேளீர்‌.) 
பேதம்‌, அபேதம்‌ (வேற்றுமை, வேற்றுமையின்மை) 
இரண்டு மற்ற வேதாந்த ரசத்தில்‌ (தத்துவ ஞானத்தில்‌) இளைப்‌ 
பவரான நாரதர்‌ மகிழ்ச்சி நிரம்பியவராகப்‌ பிரஹ்லா தனுக்குச்‌ 
சுப வார்த்தைகளைத்‌ தெரிவிக்க, வெண்ணிறங்‌ கொண்ட தமது 
்‌ தேகத்தின்மீது பொன்‌ மயமான வீணை பிரகாசிக்க, இடைவிடா 
மல்‌ ஒவ்வோரடிக்கும்‌ அதை வாசித்துக்கொண்டு, “ஒளிபொருந் 
திய ஸ்ரீ தியாகராஜனின்‌ தோழனாகிய பகவானுடைய. மர்மங்‌ 
களை இவ்வுலகில்‌ கேட்பவர்களுக்கே வெற்றி, வெற்றி, வெற்றி”? 
என்று பறைசாற்றிக்கொண்டு .. (முனிவர்‌ வரும்‌ இல்விந்தை 
யைக்‌ கேளுங்கள்‌). 


611 
ஆரபி; ம சாபு 
ப.  இபுடை*கநநுதலசிநாரா ஸ்வாமி | (இ) 
அ, க்ருபகு பா”த்ருட”நநு கீர்த்திஞ்சிநாரா (இ) 
ச. 1. த£யசேஸி நாமாடலெல்ல நா 

தல்லிதோ ப*லிகி5 கொல்ல 

நயமுகவிண்டி, நீவல்ல நேடு* 

நாமநஸுந நெந்தோ சல்லகாயெ (இ) 
2, உந்நத தூய காஸகொண்டி. நேநு 

பூந்நமுலகு பா“லையுண்டி. 

கந்நுலார மிமு க”ண்டி நேடு” 

கர்ணாம்ருதபு மாட விண்டி (இ) 
3. பலுரூபமுலு தாது பூ”நி நந்நு 

பா“தி'ஞ்சி வேட்‌“க ஜூசிஈ 

பலுமாரு நந்நு நேசி புண்ய 

பாபமு ஹரி செந்தகா”நி யேமந்து” (இ) 

இ--30 


514 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 
4, பூமமிரி பு“ட்டக”லேநு பூயோ 
பூயோ ஹரிகி ஈம்மிநாநு 
தாமஸமுநு தாள“லேநு வர 
த்யாக”ராஜாப்துடு மதி”லோநு (இ) 
இப்பொழுதாவது அத்த ஸ்வாமி என்னை நினைத்தாரா? ஒர 
பைக்கு நான்‌ பாத்திரமானவன்‌ என்று: கூறி என்னைப்‌ புகழ்ந்‌ 
தாரா? என்னைப்பற்றிய வார்த்தைகளை தயையுடன்‌ அவர்‌ 
அன்னை இலக்ஷ்மி தேவியுடன்‌ பேசியதனைத்தும்‌ உமது நாவி 
லிருந்து கேட்கப்போகறேன்‌. இன்று என்‌ மனம்‌ எவ்வளவோ 
குளிர்ந்‌ திருக்கிறது. 
நிகரற்ற அவரது தயைக்கு ஆசை கொண்டு நான்‌ எத்த 
யோ கஷ்டங்களை அடைந்தேன்‌. என்‌ கண்களார இன்று உம்‌ 
மைக்‌ கண்டேன்‌. செவ்களுக்கு அமுதம்‌ போன்ற உமது மொழி 
களைக்‌ கேட்டேன்‌. 
அவர்‌ பல உருவங்களையெடுத்று என்னை உபத்திரவங்கள்‌ 
செய்து வேடிக்கை பார்த்தார்‌. பலமுறை என்னை ஏமாற்றினார்‌. 
அதன்‌ பாப புண்ணியங்கள்‌ ஹரியைச்‌ சேர்ந்தவையே தவிர 
நான்‌ வேறு என்ன கூறுலேன்‌? \ 


இப்புவியில்‌ நான்‌ திரும்பப்‌ பிறக்க விரும்பவில்லை. ஸ்ரீஹரி 
யையே நான்‌ நம்பியுள்ளேன்‌. தாமச குணம்‌ நிறைந்த செயல்‌ 
களைப்‌ பொறுக்கேன்‌. சிறப்புற்ற தியாகராஜனுக்கு ஆப்தராகிய 
ஸ்ரீ ஹரி தம்‌ மனத்தில்‌ (இப்பொழுதாவது என்னை நினைத்தாரா:) 
1: 


612 
நீலாம்பரி” ஆதி” 
ப. எந்நக" ம௩ஸுகுராநி 

பந்நக“சாயி ஸொக”ஸு 

பந்நுக” ௧”நுகொ”நநி கந்நுலேலே 

கந்நு லேலே "கண்டி மிக்நுலேலை (எந்‌) 
ச. 1. மோஹமுதோ நீலவாரி- 

வாஹக௩ காந்திகி கே”ரிஈ 

ஸ்ரீஹரிரி க”ட்டு கொ௩நி தே'£ஹமேலே 

தே ஹமேலே ஈ கே”ஹமேலே (எற்‌). 

2. ஸரஸிஜ மல்லெ துலஸீ 

வீரவாஜி பாரிஜாத 

ர கந்நெ மிந்த லேலே (அழகிய பெண்களெதற்கு2] 


ஐந்தாம்‌ பாகம்‌ 515 


விருலசே பூ'ஜிஞ்சநி கரமுலேலே 


கரமுலேலே ஈ காபுரமுலேலே ்‌ _ (எந்‌). 
3, மாலிமிதோ த்யாக”ராஜு 

நேலி௩ ராமமூர்த்திநி 

லாலிஞ்சி பொக“ட“நி நாலிகேலே 

நாலிகேலே ஸூத்ரமாலிகேலே (எந்‌): 


ஆழ்ந்து நினைத்தாலும்‌ மனத்திற்குத்‌ தோன்றாத பாம்பணை 
யில்‌ துயிலும்‌ பரமனின்‌ அழகைத்‌ தெளிவாகக்‌ காணாத கண்கள்‌ 
எதற்கு? அக்கண்களின்‌ ஒளியும்‌ எதற்கு? 

நீலமேகத்தின்‌ காந்தியுடைய ஸ்ரீ ஹரியை மோகத்துடன்‌ 
ஆரத்தழுவிக்கொள்ளாத தேகம்‌ எதற்கு! இவ்வீடும்‌ எதற்கு? 

தாமரை மல்லிகை, துளசி, இருவாட்9, பாரிஜாதம்‌ முத. 
லிய மலர்கொண்டு ஹரியை அரு சனை செய்யாத கரங்கள்‌ 
எதற்கு? இந்த இருப்பிடமும்‌ எதற்கு? 
% தியாகராஜனை அன்புடன்‌ காத்த ஸ்ரீராமபிரானைச்‌ ராட்‌ 
டிப்‌ புகமாத இந்நாவு எதற்கு? ஜபமாலை எதற்கு? 


613 | 
வராளி சாபு 
ப. ஏடி. ஜந்மமிதி*” ஹா ஓராமா (ஏ) 
௮. ஏடி ஜந்மமிதி” யெந்து”கு க”லிகெ"கோ 

யெந்தநி ஸைரிந்து ஹா ஓராம : (ஏ) 
ச. 1. ஸாடிலேநி மாரக்காடி லாவண்யுநி 
மாடிமாடிகி ஜூசி மாடலாட”நி த௩ (கே) 
2. ஸாரெகு முத்யாலஹார முரமு பாலு- 
கா'ரு மோமுநு க*ந்நுலார ஜூட*நி த௩ (கே) 
3. இங்கி”த மெறிகி”ந ஸங்கீத லோலுநி 
பொங்கு”சு த*நிவார கெள”க”லிஞ்சநி த௩ (கே) 
4. ஸாகர சயநுநி த்யாக”ராஜ நுதுகி 
வேகமே ஜூட”க வேகே”நி ஹ்ருத:யமு (ஏ) 


ஓ ராம! என்ன ஜன்மமிது? அந்தோ! இது என்ன பிறப்பு? - 
இதை நான்‌ ஏன்‌: எடுத்தேன்‌? எவ்வளவென்று பொறுப்‌ பன்‌? 
ஈடில்லாத கோடி மன்மதரின்‌ அழகு படைத்த ஹரியைக்‌ 
கண்டு அடிக்கடி உரையாட முடியாத எனக்கு ' (ஏனிந்த 
ஜன்மம்‌?) : : i 


516 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி £ர்த்தனை கள்‌ 


முத்துமாலைகள்‌ அசைந்தாடும்‌ "திருமார்பையும்‌, பால்‌ 
வடியும்‌ திருமுகத்தையும்‌ அனவரதமும்‌ கண்ணாரக்‌ காண முடி 
யாத எனக்கு (என்ன ஜன்மமிது?) 

இங்கிதம்‌ (விவேகம்‌) முற்றுமறிந்த சங்கீத லோலனைப்‌ 
பொங்கும்‌ என்‌ வேட்கை தீர அணைத்துக்கொள்ள முடியாத 
எனக்கு (இது என்ன பிறவி?) 

பாற்கடலில்‌ பள்ளிகொண்டிருப்பவனும்‌, தியாகராஜன்‌ 
வணங்கும்‌ தெய்வமுமாகிய பரமனை விரைவில்‌ காணாமல்‌ என்‌ 
இதயம்‌ பரிதவிக்கிறது. 


614 ட 
ஸெளராஷ்ட்ரம்‌ சாபு 
ய. எந்தநுசு வர்ணிந்துநே யீ 

யிந்தி'ரா ரமணுநி நே (நெந்‌) 
அ. ஸந்ததழு நம்மு ஸஜ்ஜநுல யா- 
ஸந்த தீ”ர்ச்சு வஸந்த ஸுகுமாருநி (எந்‌) 


ச. 1. மெறுகு” ப'ங்க'ரு சேல மிரவொந்த” மறியு நூ- 

புரமுலு க'ல்ல௩க" ப$க்துல க”நி 

கருணாம்ருதமு சல்லக” யோகு”ல தூ 

ஹரமுலு ஜ,ல்லநக” 3வஞ்சேஸிந (எந்‌) 
2. திலகமு செலக”க” ஜலஜாக்ஷு டி“லநு ௧*- 

த லுடீவி விநிபிம்பக” து”ம்பு”ரு நார- 

து'லு க”சி நுதியிம்பக” ஸுரலு ஸும- 

முல வாந கு”ரிபிம்பக” வேஞ்சேஸிக , (எந்‌) 
3. கந நீலமுநு கே”ரு தநுவுபை பு”நுகு” சந்‌- 

த*௩மு பரிமளிம்பக” பாகு” யுர- 

முக முக்தாமணுலாட“க” த்யாக”ராஜு 

க'நி சேலாகி”ய்ய வேஞ்சேஸிந (எந்‌) 


இலக்குமி நரயகனாக ஹரியை நான்‌ என்னவென்று வரு 
அணிப்பேன்‌? தன்னை நம்பும்‌ நல்லோர்களின்‌ ஆசைகள்‌ அனைத்‌ 
தையும்‌ சதாகாலமும்‌ தீர்க்கும்‌ வசந்த சுகுமாரனைநீ(எவ்வள்‌ 
வென்று வருணிப்பேன்‌?) 

ஒளிவீசும்‌ பீதாம்பரம்‌ அழகுடன்‌ அசைய, காற்சிலம்புகள்‌ 
கல்லென்று ஓலிக்க, பக்தர்களைக்‌ கண்டு அவர்கள்மீது];சருணை 


ஐந்தாம்‌ பாகம்‌ .. .: . 517: 


யமுதத்தைப்‌ பொழிந்து, . யோகியரின்‌ : இதயங்களைக்‌ -. 
4 5 ப்‌ ்‌ தயங்களைக்‌. குளிரச்‌ 
த்‌ கொண்டு எழுந்தருளும்‌ (ஹரியை எப்படி வ 


நெற்றியில்‌ திலகம்‌ விளங்கவும்‌, அத்‌ க க : 
i ்‌ ்‌ 3 : அத்தாமரைக்‌ கண்ணன்‌ 
இப்பூலகில்‌ ' நடந்துவரும்‌ ஒய்யாரத்தைக்கண்டு. வருணித்துத்‌ 
தும்புரு, நாரதர்‌ ஆகியோர்‌ போற்றவும்‌, தேவர்கள்‌ மலர்மாரி 
பொழிய எழுந்தருளும்‌ (ஹரியை எவ்வாறு வருணிப்பேன்‌?) 


௨ கார்‌ போன்ற நீல வண்ணமான திருமேனியின்‌ மீ 
சந்தனம்‌ முதலியவை நறுமணம்‌ வீச. அழகிய இருமி பின்னது 
பகல்ல அலை கடட ஆடயசையத்‌ தியாகரா ஜனைக்‌, கண்டு! 
கைலா காடுக்க ந்‌ i ்‌ ர்‌ 3 
கு ட எழுந்தருளும்‌ (ஹரியை என்னவென்று வரு. 


615 
பைரவி ஆதி” 
ப. ஏநாடி. நோமு ப,லமோ 
ஏ தா“ந பலமோ : [ (ஏ) 
௮, ஸ்ரீநாத, ப்‌"ரஹ்மகைநநு நீது" 
ஸேவ தொ”ரகுநா த௩கு 7௧”லுகு“ட ப்‌ (கே), 


ச. 1. நேநு கோரிக கோர்ககுலெல்லநு 
நேடு” த௩கு நெரவேரெறு 
பா*நுவம்சதிலக நாபாலி 
பா£க£யமா ஸஜ்ஜ௩ யோக்‌”யமா (ஏ) 
2. நீது” தா”பு நீது” ப்ராபு தொ”ரிகெநு 
நிஜமுகா” நே நீ ஸொம்மைதிநி 
ஆதி”தே”வ ப்ராணநாத, நா- 


தங்கமுந நுஞ்சி பூஜிஞ்ச தந (கே). 
3. ஸுந்த'ரேச ஸுகு£ணப்‌”ருந்த” தசரத, 
்‌ நந்த'நாரவிந்த” நயந பாவ௩ 
அந்த'கா"ட" த்யாக'ராஜநுத ஸுக, 
மநுபவிம்ப மிதா“ரிகெ”ராப்‌ளித (கே). 


1. கிலிகெ*நு 2. தொரரிகெகா'ந தகி 


578 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி 8ீர்‌த்தனைகள்‌ 


என்று நோற்ற நோன்பின்‌ பயனோ இது? எக்கொடையின்‌ 
பயனோ? திருமகள்‌ நாயகனே? பிரமனுக்கும்‌ உனது சேவை 
கிடைக்குமா? அது எனக்குக்‌ கிடைப்பதற்கு (நான்‌ எந்‌ நோன்பு 
நோற்றேனோ?) 

நான்‌ கோரிய கோரிக்கைகள்‌ அனைத்தும்‌ இன்று நிறை 
வேறின. சூரிய குல இலகமே! என்னைக்காக்கும்‌ பாக்கியமே! 

உன்‌ சமீபமும்‌ ஆதரவும்‌ எனக்குக்‌ கிடைத்தன. உண்மை 
யில்‌ நான்‌ உன்‌ யொருளானேன்‌. ஆதிதேவனே! பிராணநா தன! 
உன்னை என்‌ மடிமீது வைத்துப்‌ பூசிக்க வாய்ப்புக்‌ கிடைத்தது, 

பேரழகனே! நல்லோரால்‌ சூழப்பெறுபவனே!' தசரதன்‌ 
மைந்தனே! தாமரைக்கண்ணனே! தூயவனே! அழகிய வ 
வத்தாய்‌! இியாகராஜனால்‌ வணங்கப்‌ பெறுபவனே! பரமானந்‌ 
தம்‌ அனுபவிக்கும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ கிடைத்தது. 


616 
சங்கராப;ரணம்‌ த்ரிபுட 
ப. நந்நு ப*ரோவகநு விட“வநுரர ராம (நந்‌) 
ச. 1. காஸுநு வெது”கக” க"ந்ந ரத்நமுரீதி 
தோ'ஸமு தொலகி”ம்ப தொ”ரிகிதிவி கா”நி (ரந்‌) 
2. அம்ப”லி திநுவேள அம்ருத மப்‌”பி"நரீதி 
தம்பு”ரு ஸந்நுத தொ”ரிகிதிவி கா”நி (௩௩) 
3. செய்யலஸி௩ வேள தெப்ப தொ”ரிகிகரீதி 
அய்ய நாபாலிடி கமரிதிவி கா”நி (நற்‌) 
4. ஆட”போ”யிந தீர்த, மெது'ரைஈ ரீதி 1 
நீடு'ஜோடு"லேநி இஷ்டுட"வைதிவி (நம்‌) 
5. ஸிக்‌'கு" போ”வுவேள சீரலப்‌*பி௩” ரீதி 
ஒக்‌'கி"மா இண்டிகி வச்சிதிவி கா”நி (நம்‌) 
6. ஆகம நிக“ம சயார்த, மு நீவநி 
த்யாக'ராஜநுத த”லசி யுந்காநு ராம (௩௩) 


இராம! என்னைக்‌ காத்தாலொழிய நான்‌ உன்னை விடேன்‌. 
காசு தேடி அலையும்பொழுது இரத்தினம்‌ கிடைத்தது போல்‌ 
என்‌ குற்றங்களைக்‌ களைய நீ இடைத்துள்ளாய்‌. தும்புரு மகரிஷி 
யால்‌ துதிக்கப்‌ பெறுபவனே! கூழ்குடிக்கப்‌ புகும்பொழுது 
அமுதம்‌ கிடைத்தது போல்‌ நீ கடைத்திருக்கிறாய்‌. கை களைத்த 
பொழுது தெப்பம்‌ (படகு) கிடைத்ததுபோல்‌ ஐயனே! நீ எனக்‌ 
காக அமர்ந்துள்ளாய்‌. நீராடப்போகும்‌ தீர்த்தம்‌ எதிரே வந்‌ 
ததுபோல்‌ ஈடு ஜோடில்லாத நீ எனக்கு ஷ்டனாக அமைத்‌ 


ஐந்தாம்‌ பாகம்‌ 519 


துள்ளாய்‌. மானம்‌ போகும்‌ ' ப்தி 

( த்தில்‌ வைக்‌ 
ம 0௮ கதிர்‌ , கோன்றி ல்க வர்க 
தேன்‌, ற, ஆகமம்‌ இவற்றின்‌ பொருள்‌ நீயேயென்று துணிந்‌ 


617 
ஆரபி, , சாபு 
ப.  அடு*கு” வரமுல நிச்செத'நு (௮) 
௮. அடு*“க“டு“கு” நிந்நே த'லசுசுந்காநு 
அத்‌'பு'தமை5 ப£க்திகி ஸொக்கி௩ாநு (அ) 


ச. 1. தந க௩கமுலு யெந்நைந நீகு 
தா”ர புத்ருலு ஸொக”ஸைக யிண்ட்‌”ல 
சநுவு௩ நொலகு” து” ஸம்சயமேல 
தநுவு சிக்கக"நேல தா“நவபா”ல (அ) 
2. அக்ரம த'நுஜுல கொ£ட்டி நீ 
யாபத”லநு த'லமெட்டி 
விக்ர்மமுக பஹு விக்‌,யாதிகா” விதி,- 
சக்ரா துல ப”ட்டமுல நொஸகெ'த'நு (௮) 
3 வாஜி க'ஜாந்தோ"ளிகமுலு நீகு 
வரமைந௩ மணி பூ; ஷணமுலு 
ராஜிக” நொஸக"க ரவ தாளலேநு வர ' 
த்யாக”ராஜாப்துட” நேநு ்‌ (அ) 
. நீ கேட்கும்‌ வரங்கள்‌ அனைத்தையும்‌ அளிப்பேன்‌. ஒவ்‌ 
வொரு கணமும்‌ உன்னையே நினைந்துள்ளேன்‌. உன்‌ அற்புத பக்‌ 
தியைக்‌ கண்டு சொக்கி மெய்ம்மறந்தேன்‌- 
செல்வம்‌ பொன்‌ முதலியவற்றை நீ எவ்வளவு கேட்பினும்‌ 
மனைவி, மக்கள்‌, அழகிய வீடு முதலியவற்றை நீ விரும்பினும்‌ 
அன்புடன்‌ அளிப்பேன்‌. சற்றும்‌ சந்தேகம்‌ வேண்டாம்‌, அரக்கன்‌ 
சிறுவனே! இவற்றுக்காக வருந்தி நீ உடல்‌ இளைக்கவேண்டாம்‌. 
அக்கிரமம்‌ புரியும்‌ அரக்கர்களை நான்‌ அழித்து, உனக்கு 
வரும்‌ ஆபத்துக்களை நீக்கு, வீரத்துடன்‌ புகு பரவுமாறு 
பிரம்ம பதவியோ இந்திர பதவியோ அளிக்கிறேன்‌. 
குதிரைகள்‌, யானைகள்‌, பல்லக்குகள்‌, உயர்ந்த . மணிகள்‌, 
ஆபரணங்கள்‌ ஆகியவற்றை உனக்கு மகிழ்ச்சியுடன்‌ அளிப்ட 
தற்கு தியாகராஜனின்‌ அன்பனாகிய நான்‌ ஒரு கணமும்‌ தாமதி 
யன்‌. 


520 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


A 618 
கேதா“ரகெள”ள நக்‌ : ஆதி” - 
ப. வாரிஜ௩யந நீவாட“நு நேநு 

வாரிஜா௩ந ப்‌*ரோவு (வா) 
௮. ஸாரெகு மாயாஸாக” ரமந்து” 
நேரக முநிகெடு” நேமமு லேது” (வா) 
ச. 1. து கநகமுலநு தா'ர புச்ருல கை”- 
கொரி மறவநு ரவிதாயுட“கா” நு (வா) 
2. வாஜி ரத, முலநு வாரமு கை'கொநி 
ராஜுல ந_”சு பார்த, ராஜுநே கா” நு (வா) 
3. நீ ஜபமுலு நவநிது'லெள த்மாக" - 
ராஜவிநுத யீ து“ராஸல த”க“லநு (வா) 


தாமரைக்‌ கண்ணனே! நான்‌ உன்னைச்‌ 'சேர்ந்தவன்‌. செந்‌ 
தாமரை வதனனே! என்னைக்‌ காத்சருள்‌. மாயையா கிற கடலில்‌ 
என்றுமே முழுக விடலா மேன்ற குறிககோள்‌ எனகச்‌இல்லை. 

செல்வம்‌, பொன்‌ முதலியவற்றையும்‌, மனைவி மக்களையும்‌ 
அடைந்து (இறுதியில்‌) உன்னையே மறந்த சுக்கிரீவன்‌ அல்லன்‌ 
நான்‌. ட்‌ 

குதிரைகள்‌, இரதங்கள்‌ முதலியவற்றைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு அரசர்கள்‌ மீது போர்‌ தொடுத்த அருச்சுனன்‌ அல்லன்‌ 
நான்‌. 

தியாகராஜனால்‌ வணங்கப்‌ பெறுபவனே! உன்‌ ஐபமே நவ 
நிதிகளுக்குச்‌ சமானமாதலால்‌, ஈனமான ஆசைகளில்‌ நான்‌ 
அகப்பட்டுக்கொள்ள மாட்டேன்‌. 


619 
தே”வகா”ந்தா”ரி ஆதி” 
ப. த௩லோ௩நே த்‌*யாநிஞ்சி 
தந்மயமே கா”“வலெரா (த) 
அ. த௩ கு'ஹலோ தாநுண்டெடு” 
௪. தாவுநு தெ”லியக”வலெரா (த) 
1. நீ மர்ம மாக்ஷணமே நிசசயமை தெலுஸுநுரா (த) 
2. ஏநநு மாயாவேள நேவங்கோ தெலியது”“ரா (த) 


3. தொலி கர்மமே ப”லமு தோயகூட து” விதி'கி (த) 


ஐந்தாம்‌ பாகம்‌ கக 527. 


4. ப்ரக்ருதி ஸ்வபா*வமுலு ப்ரஜ்வலிஞ்சுசு நுண்ட” (த). 
5... லக்ஷயமு ஜேயரு மதி'லோ லக்ஷாந்தரமுலகைநா (த) 
6. ம்ரிங்கி௩ களளகு ௬சுல மேலு க'நேவாரெவரு (த) 
7. பூ;தமுலைது*நு நீவு பொரல ஜேயுசுந்நாவு (த) 
8. நிரவதி! சய்யபை நீவு நித்யாநந்த” முநுந்காவு  - (த) 
9. ஸ்ரீ த்யாக”ராஜுநி சேப்‌ட்டி ரக்ஷிஞ்செத”வு (த) 


என்‌ அந்தராத்மாவிலேயே உன்னை தியானம்‌. செய்து 
அதனால்‌ உண்டாகும்‌ தன்‌ மயமே (உன்னுடன்‌ ஒன்‌ றுபடுகையே) 
நான்‌ விரும்புவது. என்‌: உள்ள மென்னும்‌ குகையில்‌ . நீ வதியும்‌ 
இடத்தை நான்‌ அறிந்து கொள்ளவேண்டும்‌. அதை அறிந்து 
கொண்டால்‌. அக்கணமே உனது மர்மம்‌ நிச்சயமாக விளங்கி 
விடும்‌. ்‌ 
அவ்வாறு விளங்கியவுடனேயே “நான்‌”? என்ற மாயை 
எங்கு சென்றதோ": என்று வீயக்குமாறு அகன்றுவிடும்‌. ஊழ்‌ 
வினைப்‌ பயனே. வலியது; பிரமனைக்‌ குறை கூறுவதுதகாது. 
இயற்கையின்‌ தாபங்கள்‌ சுட்டெரித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ 
பல கோடி வருடங்களாயினு'ம்‌ விவேகிகள்‌ அவற்றை இலட்சியம்‌ 
செய்யார்‌. 4 

* பார்வையை உள்ளே செலுத்திவிட்டால்‌, பொருள்களின்‌ 
சுவையைப்‌ புறக்கண்கள்‌ எவ்விதம்‌ காணக்கூடும்‌? 

ஐந்து பூதங்களையும்‌ இங்குமங்கும்‌ புரளுமாறு செய்பவன்‌ 
நீயே. எல்லையற்ற பாம்பணைமீது நித்தியானந்தம்டைந்து 
அமர்ந்திருக்கிறாய்‌. ஸ்ரீ தியாகராஜனுக்குக்‌ கைகொடுத்து 
அவனைக்‌ காக்கின்றாய்‌. 


620 

நாக*கா*ந்தா"ரி (மே. 20) _- சாபு 
ப, ஓராம ராம ஸர்வோர்நத நீ கிபு- 

டோ”ரவஞ்ச ஏலரா க்‌, ருணாகர (ஓ) 
ச. 1. வேத*சிரமுலெல்ல நாத*ரணதோ நீ த்க்‌ 

வே தை'வமநி நம்மக” நம்மிதி (ஓ) 

2. பெத்‌'த'லை௩ வாரி யொத்‌"த'நே ஸத்யமு 
கத்‌'த£நி நம்மிதிநி ஸம்மதிரி ஓ 


கண்களுக்குப்‌ புறப்‌ 
பொருள்‌. 


522 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


3. ப£ந்துரத்ஈமா தூயாஸிந்து” நீவநி ஸத்ய- 


ஸக்து$ட” வநுகொண்டிநி ரம்மண்டிநி (ஓ) 
4. பீரது சர்ய ஸஹசருநிதோ நிண்டா”ர 

க'ரகு'சு ப"லிகிதிவே கா“சிதிவே (ஓ) 
5. ஸதிமாடலு ஸதா” க”பிஜுச விநி ஸம்‌- 

மதிநி கெள"க"லிஞ்சிக சுபா ௩௩ (ஓ) 
6. முநு பக்த கோடுலு கொ”நியாட” நீவு 

வாரல ப்‌”"ரோசிநதி” லேதா” மரியாத” (ஓ) 
.7. ஈ ஜக திமி த்யாக”ராஜுநி ப்‌“ரோசுட 

கீ ஜால மிக தாளநு 8வளநு (ஓ) 


ஓ ராம ராம! அனைத்திற்கும்‌ உயர்ந்த பொருளே[ நீ இப்‌ 
பொழுது ஓரவஞ்சனை செய்வதேன்‌? கருணையின்‌ உறைவிடமே! 
மறைமுடிகனான உபநிடதங்கள்‌ ஆதரவுடன்‌ நீயே தெய்வ 
மென்று நம்பவும்‌ நானும்‌ நம்பினேன்‌. . 

பெரியோரிடமே சத்தியம்‌ விளங்கும்‌ என்பதையும்‌ மனமார 
தம்பினேன்‌. உறவினருள்‌ சிறந்தவனே! கருணைக்‌ கடலே! நீயே 
சத்தியசந்தன்‌ என்று துணிந்து உன்‌ வரவைக்‌ கோரினேன்‌. 
பரதனின்‌ தியாகத்தைக்‌ கண்டு உள்ளங்கரைந்து உன்‌ தோழ 
னான சுக்கிரீவனிடம்‌ கூறி இறுதியில்‌ அப்பரதனையும்‌ காத்‌ 
தருவினாய்‌. 

சதாதேவியைக்‌ குறித்த மொழிகளை அனுமன்‌ கூறக்‌ கேட்டு 
முழு மனத்துடன்‌ அவனைத்‌ தழுவிக்‌ கொண்ட இன்முகத்த 
வனே! முற்காலத்தில்‌ அடியவா குழாங்கள்‌ உன்னைத்‌ துதி 
பாடவும்‌ நீ அவர்கனைக்‌ காப்பாற்றவில்லையா? (என்‌ விஷயத்தில்‌ 
அவ்வாறு சேய்யாமலிருப்பது) மரியாதையா? இவ்வுலகில்‌ 
இன்று நீ தியாகராஜனைக்‌ காப்பாற்றாமலிருப்பதற்குச்‌ செய்யும்‌ 
ஜாலங்களை நான்‌ இனி பொறுக்க முடியாது. 


மத்‌'யமாவதி ஆதி” 
ப.. ஸ்ரீராம ஜயராம ச்ருங்கார* ராம (ஸீ) 
ச. 1. கா”ரவமுக ப்‌"ரோவு கருணாஸமுத்‌”ர (ஸ்ரீ) 
2. நாலோநி ஜாலி நீகேல தோசது”ரா (ஸ்ரீ) 
3. மநஸிச்சி நாதோ நு மாடாடெ“தெ”புடு* (ஸ்ரீ) 
4, தாள நீவேள நிக ஜாலமா ராம (ரீ) 
5. பலிமிநி வலசிதே சலமா ஓராம (ஸ்ரீ 


ஐந்தாம்‌ பாகம்‌ 523 


6: ஈ ஸெளக்‌,ய மீ பா£கய மெந்தை'ந க'லதா (ஸீ 
7. ஜபமேமொ தபமேமொ அபராத*மேமொ (ஸ்ரீ) 
8. பங்கஜநய௩ நா குங்கும நீவே (ஸ்ரீ) 
9. அவநிஜாதி*ப நா ஸொக“ஸெவரிதே” ராம (ஸ்ரீ) 
10. நீவு நிமிஷமு லேநி பா”வுக மேலே (ஸீ 
11, தோவஷிம்ப கெந்நாள்ளு தோசுநே ராம (ஸ்ரீ) 
12. எல்ல ஸெளக்‌,யழலு ம௩ஸொல்லதே” ராம (ஸ்ரீ) 
13. பாயகா” மேநு ஸக“மாயெநோ ராம (ஸீ) 
14, ஈயந்த” மீசந்த” மெந்தை”ந க”லதா” (ஸ்ரீ) 
15. கூர்ச்சு வெதலார்ச்சு கட'தேர்ச்சுவே ராம (ஸ்ரீ) 
16. மிக்கிலி ம்ரொக்கி சே ஜிக்கிதி ராமா (ஸ்ரீ) 
17. ராஜில்லு ஸ்ரீத்யாக'ராஜாதி* விநுத (ஸீ) 


ஸ்ரீராம! ஜயராம! சிருங்கார ராம! ஆதரவுடன்‌ “காக்கும்‌ 
கருணைக்‌ கடலே! என்னுள்ளிருக்கும்‌ துயரம்‌ உனக்கு ஏன்‌ தெரிய 
வில்லை? முழு மனத்துடன்‌ நீ என்னுடன்‌ உரையாடுவது எப்‌ 
பொழுதோ? இனி நான்‌ பொறுக்கேன்‌. 'இன்னும்‌ ஜரலமா? இது 
பலவந்த பக்தியென்று என்‌ மீது கோபமா? இந்த சகமும்‌ 
பாக்கியமும்‌ எங்காக லும்‌ கிடைக்குமா? நான்‌ ஜபம்‌ அறியேன்‌; 
தவம்‌ அறியேன்‌. இது ஒரு குற்றமா? தாமரைக்‌ கண்ணனே! 
என்‌. செவபாக்கியம்‌ : நீயே. சீதா நாயகனே! என்‌. அழகெல்லாம்‌ 
யார்பொறுப்பு? உன்னைவிட்டு அரைக்கணம்‌ பிரிந்தால்‌ பிறகு 
நன்மையென்று, எதை எண்ணி எத்தனை காலம்‌ மதிழ முடியும்‌? 
மற்ற சுகங்களை என்‌ மனம்‌ நாடாது. உன்னைப்‌ பிரிந்த என்‌ 
டல்‌ இளைத்துப்‌ பாதியாகிவிட்டது. உன்‌ அந்த சந்தங்கள்‌ 
வறு எங்காகிலும்‌ உள்ளனவா? என்னை மன்னித்து என்‌ 
துயரத்தை ஆற்றி என்னைக்‌ கடைத்‌ தேறச்‌ செய்யவேண்டும்‌. 
உன்னை நான்‌ மிக வணங்கி உன்‌ வசமானேன்‌. புகழ்பெற்ற 
தியாகராஜன்‌ (சிவன்‌) முதலியோரால்‌ வணங்கப்‌ பெறுபவ3ன! 


622 
பிலஹரி Ss 
ய. ஸரஸீருஹ௩யந நீ கடாக்ஷமே 
சாலு ஸஜ்ஜு ஜீவ௩ (ஸ) 


௪. 1. மீஈமர்ப/குல காமிஞ்சி கந்நட்லு 
தா'௩ மீ லங்கநு தய ஜூசி௩ட்லு eu] 


524 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி சீர்த்தனைகள்‌ 


2. ஸாது; ஸங்க”தி நேநு ஸல்பிஈயட்ல 


மாது*ர்ய போ!ஜ௩ மடு ஜேஸிட்லு (ஸ) 
3. தந கககமுலெலல த”கி”லிநயட்லு 

தி"௩மு து£ராஸலு தீ“ரிநயட்லு (ஸ) 
4, ஸிம்ஹாஸ௩மு௩ ஜெலகி“ஈயட்ல 

ப்ரஹ்மேந்த்‌”ர பட்டா நுப£வ மந்தி“நட்ல £ஸ) 
5. நாலுகொ”க்க பதி” பு£வந மேலி௩ட்ல 

கலுகு" குலமுலெல்ல கட“தேரி௩ட்ல (1)! 
6. ராஜீவப”வநுத ரமணீயசரித 

ராஜில்லு ஸ்ரீசயாக"ராஜாதி“விநுத (ஸ) 


தாமரைக்‌ கண்ணனே! உனது கடாக்ஷ்மே எனக்குப்‌ 
போதும்‌. சல்லோர்க்கு ஆதாரமானவனே! ் 

உமீன்‌ தன்‌ குஞ்சுகளை அன்புடன்‌ பார்ப்பது போலவும்‌, 
(விபீஷணனுக்கு) தானம்‌ வழங்குமுன்‌ இலங்கையை நீ குளிர 
நோக்கியது போலவும்‌. i 

தல்‌3வாரின்‌ சேர்க்கை எனக்குக்‌ கிடைத்தது போலவும்‌, 
இனிய உணவை அருந்தியது போலவும்‌, 

செல்வம்‌, யொன்‌ இவற்றை அடைந்தது போலவும்‌, 
என்றும்‌ துராசைகளை நீத்தது போலவும்‌, 

சிங்காதனத்தில்‌ நான்‌ அமர்ந்தது போலவும்‌, பிரம்ம பதவி, 
இந்திர பட்டம்‌ முதலியவற்றை அனுபவித்தது போலவும்‌, 

ஈரேழு புவனங்களை நான்‌ ஆண்டது போலவும்‌, என்‌ 
குலத்தவர்‌ அனைவரும்‌ கடைத்தேறியது போலவும்‌, இத்தனைக்‌ 
கும்‌ நிகராக 

உனது அருள்‌ நோக்கே எனக்குப்‌ போதும்‌. தாமரை 
யானான பிரமனால்‌ வணங்கப்‌ பெறுபவனே! இனிய சரிதை 
யுடையவனே! புகழ்‌ மலிந்த ஸ்ரீ தியாகராஜன்‌ முதவியோரால்‌ 
துதிக்கப்‌ பெறுபவனே! 


623 
வராளி சாபு 
ப. வத்‌“த" யுண்டே“தே" பஹு மேலு 
வாரிஜாக்ஷ (வ) 
௮. அத்‌”த”ம்பு மோமுக”ல ரங்க” 
அநுபம மோஹகாங்க” (வ) 


க _— T_T, 
* மீன்‌ தன்‌ ஒறு குஞ்சுகளை நீரில்‌ ஒரு முறை அன்புடன்‌ திரும்பிப்‌ 
பார்த்தவடனேயே அவை பசி நீங்கித்‌ திருப்தியடையும்‌ என்பது மரு 


ஐந்தாம்‌ பாகம்‌ : ச்ஸ்‌ 


ச. 1. பங்கா”ரு பூல பூ”ஜிந்து 
பா“கு"கா" நிந்நு ஸேவிந்து' : 
ச்ருங்கா"ரிஞ்சி கெளக”லிந்து 
ட்ட நிந்நாராதிரந்து' i 3 (வ) 
2. முங்க”ல நே நடியிந்து 
முத”து” மாடல தே'லிந்து 
ஸஙகீ“தமு விநு ந்து 
ஸாரெகு நே ஸந்தோஷிக்து (வ) 
3. ஸத்தமாத்ரமா நீயந்து” 
ஜித்தமு கா'நி போ”தெ”ந்து” 
தத்தரமு தீ'ர்ச்சுகொந்து” 
_ த்யா£கராஜ ஸாலபுட£நது' -..... வ) 
செந்தாமரைக்‌ கண்ணனே! நீ என்னருகில்‌ இருப்பதே 
எனக்கு சாலச்‌ சிறந்தது. கண்ணாடி போன்ற முகத்தவனே! 
இணையற்ற வடிவழகனே! 
பொன்‌ . மலர்‌ கொண்டு உன்னைப்‌ பூசிப்பேன்‌. நன்கு 
வணங்குவேன்‌. அலங்கரித்து மார்புறத்‌ தழுவுவேன்‌. அருகி 
லிருந்து ஆராதிப்பேன்‌. 
உன்‌ முன்னிலையில்‌ நடம்‌ புரிவேன்‌. "இன்மொழி யுரைத்து 
உன்னைப்‌ பரவசமாக்குவேன்‌. இன்னிசை பாடி மகிழ்விப்பேன்‌. 
என்றும்‌ நான்‌ ஆனந்தம்‌ பெறுவேன்‌. ப்பட 
அனைத்திலும்‌ உறையும்‌ உண்மைப்‌ பொருளே! என்‌ மனம்‌ 
உன்னையன்றி வேறெங்கும்‌ செல்லாது. பரபரப்புடன்‌ கூடிய 
என்‌ வேட்கையைத்‌ தீர்த்துக்‌ கொள்வேன்‌. தியாகராஜனுக்கு 
எளிதில்‌ இடைத்தவன்‌ நீ என்பேன்‌. 


624 
ஸாவேரி ஜம்ப 
ய. தீருநா நாலோறி துக்‌'த) ன்‌ (தீ) 
௮. ஸாரமெள நீ பாத'ஸாரஸமு நாது” ஹ்ருத”- 

யாரவிநத”முந பெட்டி கட்டுகோக (தீ) 


ச. 1. கம்மவில்துநி கநக காந்தி க'லிகி'க ஹரே 
மும்மாரு பாலந்மு பு'ஜிம்ப பெட்டி 
கம்மநி விடெ”ம்‌ பொூஸகி" கடு*ரத்நமுல மெறயு 
தம்ம படி”கெ”நு பூட்டி தாநிபுடு” நிலுவகநு (தீ) 


526 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


2. அநுத்‌ "ஈமு நீது” பாதா”ப்‌"ஜமுல நொத்துசுநு 

க”ஈகமயமெள ஸுரடி கரமுநிடி” விஸரி 

க'நமை௩ ப,ணிதல்பமு௩ நுஞசி பாடு"சுநு 

க"நுலார ஸேவிஞ்சி காலமுல க"ட"பகநு (தீ) 
3. ராஜாதிராஜ ஸுரராஜவக்‌ தி£தபாத” 

ஸ்ரீ ஜாஈகீரமண சருங்கா“ர ஜலமே2* 

ராஜத)௬ட“கு” த்யாக"ராஜ பூஜிதுட”நுசு 

ராஜிலலு நீ கீர்ததி ராஜிகா” பொ”க“ட“கநு த (த) 


என்னுள்ளிருக்கும ஏக்கம்‌ தீருமா? அனைத்திற்கும்‌ சார 
மான உன்‌ திருவடித்‌ தாமரைகளை எனது இதயத்தில்‌ வைத்துப்‌ 
பிணைக்காமல்‌ (என்‌ ஏக்கம்‌ தருமா!) 

மன்மதனைப்‌ பெற்ற காந்தியுடைய ஸ்ரீஹரி! மூன்று 
வேளையும்‌ உனக்குப்‌ பாலன்னம்‌ அமுது செய்வித்து, இனிய 
தாம்பூலமளித்து, உயர்ந்த இரத்‌ இனங்களிழைத்த படிவத்தை 
நான்‌ ஏந்தி நிற்காதவரையில்‌ (என்‌ ஏக்கம்‌ தீருமா?) 

னமும்‌ உன்‌ திருவா களை வருடி, பொன்னிழைத்த விூ 

ss விசிறி, உயர்மிகு க்கில்‌ உண்க 
உழுந்தருளச்‌ செய்து, இன்னிசை பாடிக்‌ கண்களாரச்‌-சேவித்துக்‌ 
காலம்‌ கடத்தா த வையில்‌ (என்‌ ஏக்கம்‌ தருமா?) 

இராஜாதிராஜனே! இந்திரன்‌ வணங்கும்‌ பாதனே! 
ஸ்ரீ ஐ।னக காந்தனே! சிங்கார நிதியே! பிறை குடிய பெம்‌ 
மானாகிய தியாகராஜனால்‌ பூசக்கப்பெறுபவனென்ற உன்‌ 
கீர்த்தியை நான்‌ வாயாரப்‌ புகமாத வரையில்‌ (என்‌ ஏக்கம்‌ 
தீருமா?) 


625 

ஸாவேரி ஜம்ப 
ப. ராமாபி£ராம ரகு) ராம ஓராம (ரா) 
அ. தாமஸமுலேல ஸீதாமநோரமண (ரா) 
ச. 1. பக"ஜேயுடேல நாடால நீது” 

வக”லேல விட”ஜாலவு க“ஜேந்த்‌“ரபால (ரா) 

2. நீ ஸொம்மு நே௩டு“க” லேது” நிண்டு” 
மோஸூமெள பராபஞ்சம௩ தா“ஸலேது” (ரா) 


3. ஆஸ நீயெட” த௩கு டோது” நிஜ 
தா"ஸரச்தக நிநுவிநா காதிலேது” (ரா) 


ஐந்தாம்‌ பாகம்‌ 527 


4, நீஸரிஸமாந மெவரிலலோ ராம 


நீரஜத”ளாக்ஷ சிக்கிதிரா ந வலலோ 3 (ரர), 
5. கல்லலாட”நி தெலியலேரா நீ 
வல்ல சேரமுகா”நி நே நீகு வேரு (ரா) 
6. ஸ்ரீபதே ஈநு மறுவத”கு”நா இதி” 
பாபமே கா”நி யெட“பா“ய ம௩ஸகு”நா ்‌ (ரா) 
7. ஆஜாநுபாஹு கரமீரா ஸ்ரீத்யாக”- ்‌ 
ராஜுநி ப;வாப்தி' தாடி”ஞ்சி பரமீரா (ரா) 


இராம! மனங்கவர்பவனே!: இரகுராம! என்‌'மீது கோபம்‌: 
ஏன்‌? சதையின்‌ உளங்கவர்‌ ந்தவனே! 

உன்‌ பகை முழுவதையும்‌ என்மீது காட்டுவதேன்‌? உன்‌ 
கபடத்தை விடமாட்டாயா? கஜேந்திரனைக்‌ காத்தவனே! உன்‌ 
செல்வத்தை நான்‌ கேட்கவில்லை. முற்றிலும்‌ ஏமாற்றத்தை: 
யளிக்கும்‌ இவ்வுலகின்மீது எனக்கு ஆசையில்லை.  ' 

: உன்‌ மீதுள்ள பற்று எனக்கு என்றும்‌ போகாது. உண்மை 
யான பக்தரைக்‌ காட்பவனே! உன்னைத்‌ தவிர வேறு கதியற்ற 
வன்‌ நான்‌. இவ்வுலகில்‌ உனக்கு ஈடு யாருளர்‌? தாமரையிதழ்‌ 
போன்ற கண்களையுடையவனே! உன்‌ வலையில்‌ சிக்கியவன்‌ 
நான்‌. நீ மோசக்காரனென்பதை நான்‌ அறியேன. நானென்றால்‌ 
நீ பிழையாக நினைக்கிறாயே தவிர நான்‌ உன்னிடமிருந்து வேறு 
பட்டவனா? 

திருமகள்‌ கொழுநனே! என்னை நீ மறப்பது நியாயமா? 
இது என்‌ பழவினையே யன்றி உன்னை மறக்க என்‌ மனம்‌ 
சம்மதிக்குமா? நீண்ட உன்‌ திருக்கரத்தை யளிப்பாய்‌ இத்‌ 
தியாகராஜன்‌ சம்சாரக்‌ கடலைத்‌ தாண்டுமாறு செய்து: 
வரமருள்வாய்‌. 


626, 
மோஹந௩ ஆதி” 
ப. த*யராநீ த*யராநீ தா”சரதி, ராம (த்‌) 
ச. 1. விவரிம்பத'ரமா ரகு! வீராநந்த”மு (த) 
2, த£லசிதே மேநெல்ல புலசரிஞ்சேநி ராம (தூ) 
3. கநுகொ”ந்நாநந்த”மை கந்நீரு நிண்டெ'டி"நி (த”) 
4. ஆஸிஞ்சு வேள ஜக”மந்த த்ருணமையேநி உவா (த) 
5, சரணகெளகி'லிவேள செலக” மைமறசேநி . (த") 


6. செந்த நுண்ட'க" நாத" சிந்தலு தொலிகே”நி ட. (த) 


329 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


7. மர்மஹீநுல கூ“ட” கர்மமந நையேறி (த) 


8. த௩கை ஸ்ரீராமாவதார மெத்திதிவோ (த) 
9. நாவண்டி தா”ஸுல ப்‌”ரோவ வெடி”லிதிவோ (த) 
10. மூடு”மூர்த்துல காதி” மூலமு நீவே ராம (த) 
11. ஸ்ரீ த்யாக£ராஜுநி செலிகாடு" நீவே ராம (த) 


உன ௧௬ வரட்டும்‌! உனது தயை வருக! சர 
ராமனே! வோ என்‌ மகிழ்ச்சியை அவிக இல | 
நினைத்தால்‌ என்னுடல்‌ புளகாங்கிதம்‌ அடைகிறது. உன்னைக்‌ 
காணும்‌ ஆனந்தத்தால்‌ கண்ணீரால்‌ என்‌ கண்கள்‌ குளமா 
கின்றன. 

உன்மீது நான்‌ பக்தி பூண்டபொழுது இவ்வுலகமே 
துரும்பாக ஆகிவிடுகிறது. உன்‌ திருவடிகளைத்‌ தழுவும்பொழுது 
மெய்மறந்து போகிறேன்‌. நீ என்னருகிலிருந்தால்‌ என்‌ 
கவலைகள்‌ ஓழிகின்றன. 3 

உன்‌ மர்மத்தை அறியாதவர்களுடன்‌ நான்‌ கூடுவதை என்‌ 
வினைப்பயன்‌ என்றே கருதுகிறேன்‌. எனக்காகவே நீ இராமாவ 
தாரம்‌ எடுத்தனையோ? என்‌ போன்ற அடியார்களைக்‌ காப்பதற்கே 
புறப்பட்டாயோ? மும்மூர்த்திகனாக்கும்‌ ஆதி தெய்வம்‌ நீயே. 
றீ தியாகராஜனின்‌ உயிர்த்தோழனும்‌ நீயே. | ்‌ 


627 

யது”குலகாம்போ ஜி ஆதி” 
ப, த"யஸேயவய்ய ஸத”ய ராமசந்த்‌“ர (தூ) 
௮, த£யநு கொஞ்செமை௩ நாடு” 

தூலசுசுந்ந ஸீதாஸுக, மு (த) 
4. 1. க்ஷிதி நாது ல ராகயு ஸம்‌- 

மதிலேக ஸ்ரீஸாகேத 

பதிராடே"ய௩ வச்சுநநிந 

ஸதிகி க”ல்கி”ந யாநந்த*மு (த) 


2. செலியரோ காவலெ நாது,௩கு 
க”லரேமோ ராலேத”நி ஜாலி 
தெ”லிஸி ம்ரொக்குகொநி ப்‌*ரோவு வேள 
ப”லிமிநி நெது“ரைந ஸுக மு (த்‌) 


ஐந்தாம்‌ பாகம்‌ 529 


3. கொஞ்செமீ ரூபமா வில்லு: 
வஞ்ச கூடக போநோ யநி 
எஞ்சி ஜாலி ஜெந்த”மேநு 
பெ”ஞ்சி கநிபிஞ்சி நட்ல (த) 
4. எட்டிவாரிகைந தொர”க 
நட்டி ஜககஜநு பொட்டு 
கட்டி கரமு பட்டு வேள 
காந்தகுந்நஸாக, மு த௩கு (த) 
5. கோரிக வாரலநு நே நீ- 
ரீதி ப்‌“ரோதுஈநி ஸப; 
வாரலகு தெ”லிய ஜேயு 
தா”ரி த்யாக£ராஜுநகு (த5) 
தயவுடன்‌ அருள்வாயாக! கருணையுடன்‌ கூடிய இராம 
சந்திரா! அன்று நீ நீ சீதாபிராட்டிக்‌ களித்த தயையையும்‌ 
ஆனந்தத்தையும்‌ சிறிதேனும்‌ எனக்கு (அளிப்பாயாக). 

* (சுயம்வரத்தின்‌ பொழுது) அநேக மன்னர்கள்‌ வருகை 
தந்தும்‌ சிறிதும்‌ நிம்மதியின்றி **அவ்வயோத்தி மன்னன்‌ வர 
வில்லையே”” என்று கேட்க, “வருவார்‌” என்ற விடைபெற்ற 
வுடன்‌ சதை அடைந்த ஆனந்தத்தை (எனக்கு அருள்க), 

தோழிகளே! என்‌ நாதருக்கு என்‌ போன்ற நாயகிகள்‌ 
எத்தனை பேர்களோ! அவர்‌ வரவில்லையே?” என்று வருந்தும்‌ 
சதையின்‌ துயர மறிந்து தோழி வணங்கி இரக்கவும்‌ நீ திடீ 
ரென்று தோன்றியபொழுது சீதை அடைந்த மகிழ்ச்சியை. 
(எனக்கும்‌ அளிப்பாயாக). 

* இறுவனைப்‌ போல்‌ தோற்றமளிக்கும்‌ இவரால்‌ ஒருவேளை 
சிவ தனுசை வளைக்க முடியாமல்‌ போய்விடுமோ வென்று 
நினைத்து வருந்திய சதைக்கு உன்‌ விசுவரூபத்தைக்‌ காட்டியது 
போல்‌ (எனக்கும்‌ அருள்புரிக)2 

எத்தகையோரும்‌ அடைய முடியாத சதையை 
யிட்டுக்‌ கைப்பிடித்த தருணம்‌ அவள்‌ அடைந்த 
(எனக்கு அருள்க). 

உன்னைச்‌ சரணடைந்தவர்களை நீஎ 
வாய்‌ என்பதை உலகோருக்கு அறிவிக்கும்‌ வழியை 
ராஜனுக்கு (அருள்‌ புரிக). 


நீ மாலை 
சுகத்தை 
எவ்வகையில்‌ காத்தருள்‌ 
இத்‌ தியாக 


* இவை தியாகராஜ ஸ்வாமியின்‌ கவியுள்ளத்தில்‌ தோன்றிய 
அழகிய கற்பனைகள்‌. 
34 


520 


ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


628 


பைரவி 


ப. 


ச. 


ஆநந்த”மாநந்த” மாயெநு ப்ரஹ்‌- 
(மாநந்த” நித்யாநந்த” ஸதா“௩ந்த பர) 
1. ஸ்ரீராம நே த'ந்யுடைதிநி யாநந்த” 
நீரதி'லோ நீத நைதிநி ராம 
ஸாரெகு நீவாட”நி பேரு கல்க”நைதிநி 


2. ஆநாடி. மொத”லு நிந்நே வேடி”தி துஷ்ட 


மாநவுல செலிமி வீடி”தி நா 

மாநமு நீது” ப௩'ரமநுசு நே தெலிஸிதி 
3. பாபமுலகு ப%யமந்தி” திஹ்ருத்‌ 

தாபமு லெல்ல ஜல்ல ஜேஸிதி ராம 


நீ பாத”மு லுரமு௩ நுஞ்சி பூஜிஞ்சநைதி 


4, கலிகி யாஸல ரோஸிநாரமு யீ 
கலிகி ப்‌”ரதுகு நாம ஸாரமு இட்லு 
பலிகி பலிகி தொலகி” பா£ய விசாரமு 


5. இலலோ ஸுக,மு லேமாயெநு அண்டே 


கலகந்ந !பா£க"யமு ரீதாயெநு நிந்நு 


கொ”லிசி த்‌)யாநிஞ்சி தெ”லிஸிகொண்டி நீமாயநு 


6. நீயந்த”முநு க'நி ஸொக்கிதி யெட” 
பா“யநி ப்ரேமசேத ஜிக்கிதி நா 


ப்ராயமுலெல்ல நீபாலு சேஸி ம்ரொக்கிதி 


7. நலுவகைநநு “நிந்த்‌”ருகைகநு சந்த்‌”ர- 
கலநு த.ரிஞ்சுவாநி கைநநு ராம 


தலசி ௩தெ”ல்ல ஜப்ப தரமா நோடிகி ராது” 


8. அந்யமுகா” ஜூட” தோ”செநா ௧”நுக 
தந்யோஹமநி பல்க யோசக மூர்‌- 
த'ந்யுலை௩ பூக்தாநுத்‌'வாந்த விரோச௩ 


1. பாரகிய சத்த'மாயெநு 2, ஹரிகைநநு 


ஆதி” 


(மா), 


(ஆ) 


(ஆ) 


(ஆ): 


(ஆ) 


(ஆ) 


(ஆ) 


9. ராஜஸ கு£ணமுநு மாநிதி ராம 


8 ஐபமுநு மதி" பூ'ரிதி த்யாக'- 
ராஜு சேஸிஈ புண்யராசியநி யெஞ்சிதி (ஆ) 


பேரானந்தம்‌ ஏற்பட்டது. இதுவே பிரம்மாளந்தமும்‌,, 

நித்தியானந்தமும்‌, சதானந்தமும்‌ ஆகும்‌. 

ஸ்ரீ ராம! நான்‌ தன்யனானேன்‌. மகிழ்க்சிக்‌ கடலில்‌ நீந்தூ 
பவனாக ஆனேன்‌. எப்பொழுதும்‌ உன்னைச்‌ சேர்ந்தவனென்ற: 
பெயரையும்‌ அடைந்தேன்‌. 

அன்று முதலே உன்னை அடிபணிந்தேன்‌, துஷ்டரின்‌ நட்பை 
அறவே ஓழித்தேன்‌. என்‌ மானம்‌ உன்‌ பொறுப்பு என்று திட 
மாக நம்பினேன்‌. 

பாவத்தைக்‌ கண்டு அஞ்சினேன்‌. இதய தாபங்களை 
அடக்கிக்கொண்டேன்‌. உன்‌ திருவடிகளை என்னுள்ளளத்தில்‌: 
வைத்துப்‌ பூஜித்தேன்‌. 

பெண்ணாசையை விலக்கினேன்‌. இக்‌ கலியுகத்தில்‌ உன்‌ 
இருநாமமே வாழ்விற்கு ஆதாரம்‌. இதைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
உரைத்துத்‌ துயரிலிருந்து விடுதலை பெற வேண்டும்‌. 

இவ்வுலகின்‌ சுகங்கள்‌ என்னவாயின என்றால்‌ கனவில்‌ 
பெற்ற செல்வங்களைப்‌ போலாயின. உன்னைத்‌ தொழுது தியா 
னித்து இம்‌ மாயத்தைத்‌ தெரிந்துகொண்டேன்‌. 

உன்‌ வடி.வழகைக்‌ கண்டு மயங்கி உன்னை என்றும்‌ பிரியாக்‌ 
காதலில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டேன்‌. என்‌ காலம்‌ முழுவதையும்‌ 
உனக்கு அர்ப்பணம்‌ செய்து உன்னை வணங்கினேன்‌. 

நான்முகனாலும்‌, இந்திரனாலும்‌, பிறைசூடிய பெருமானா 
லும்‌ மனத்தில்‌ தோன்றும்‌ அனைத்தையும்‌ நாவினால்‌ கூறிவிட 
முடியுமா? 

என்னை அயல்‌ மனிதனென்று கருத நினைத்தாயோ? இல்லை 
யெனில்‌ நான்‌ பாக்கியசாலியென்றே கருதுவேன்‌. பக்தருள்‌ 
தலைசிறந்தவர்களின்‌ இருளையகற்றும்‌ குரியனே! 

இராசத குணங்களை விட்டொழித்தேன்‌. உன்‌ ஜபத்தையே 
மனத்திற்‌ கொண்டேன்‌. இத்‌ தியாகராஜன்‌ செய்த புண்ணி 
யங்களின்‌ திரள்‌ நீயே யென்று துணிந்தேன்‌. 


629 
ரீதிகெள”ள சாபு 
ப. நந்நு வீடி "சி கத'லகுரா 
ராமய்ய வத”லகுரா (ந்‌) 
அ. நிந்நுபா“ஸியரநிமிஷ மோர்வநுரா (நற்‌) 


ச. 1. தரமுகா“நு யெண்ட“வேள கல்ப 
தருநீட” தொரிகி௩ட்லாய ஈவேள _- (நற்‌) 


522 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


2. அப்‌”தி,லோ முநிகி”ச்வாஸமுநு ப£ட்டி “ 


ஆணி முத்யமு க'ந்கட்லாய ஸ்ரீ ரமண (நங்‌) 
3. வஸுத7நு க ந௩மு சேஸி த'௩ 

பாண்ட" மப்‌”பி” நரீதி கநுகொ”ண்டி டா”ஸி (நக்‌) 
4. வட”லு தகி"லியுக்க வேள கொப்ப 

வட”க”ண்ட்‌”லு கு“ரிஸி நட்லாய ஈவேள (கந்‌) 
5, பா£கு'க ஈந்நேலு கோரா வர 

த்யாக”ராஜநுத ஈதநுவு நீதோரா (ற்‌) 


என்னை விட்டுச்‌ சற்றும்‌ அகலாதே! இராமய்ய! என்னைக்‌ 
கை விடாதே! உன்னை விட்டு நான்‌ அரைக்கணமும்‌ பிரிய 
கில்லேன்‌. 

தாள முடியாத வெய்யில்‌ எரிக்கும்‌ சமயத்தில்‌ கற்பகத்‌ 
தீருவின்‌ நிழல்‌ கிடைத்தது போலாயிற்று இன்று. 

கடலில்‌ முழு மூச்சையடக்கி ஆணி முத்தைக்‌ கண்‌ 
டெடுத்தது போலாயிற்று. இலக்ஷ்மிகாந்தனே! 

பூமியைத்‌ தோண்டும்‌. பொழுது புதையல்‌ கிடைத்தது 
போல்‌ நான்‌ இன்று உன்னைக்‌ கண்டடைந்தேன்‌. 

வெப்பம்‌ மிகுந்த சமயம்‌ ஆலங்கட்டி மழை பெய்தது 
போலிருக்கிறது. சிறப்புடன்‌ என்னை ஏற்றுக்கொள்‌. இத்‌ 
தியாகராஜனின்‌ சரீரம்‌ உன்னைச்‌ சேர்ந்த பொருள்‌. ்‌ 


630 
பந்துவராளி த்ரிபுட 
ய. ௮ந்து”ண்ட“ககே வேக” வச்செத'நநி நாபை 
நாக பெட்டி போரா (அந்‌) 
௮. மந்தரத/ர கீவாப்துலலோ கூடி” 
மரசிதே ஏமி ஸேதுநே ஓராக“வ (அந்‌) 


ச. 1. கநவலெநநு வேள லேகுந்ந க"ந்நீரு 
காலுவகா” பாறுநே 
இநகுலாதி*ப நீவு ராநு தாமஸமைதே 
நில்லு வாகிலி யெளநே ஓ ராகவ (அந்‌) 
2. நிருபமாநந்த” சய்யபை லேகுண்டே 
நிமிஷமு யுக"மெளகே 


ஐந்தாம்‌ பாகம்‌ - 538 
பரமாத்ம நீவு கா“ஈக ப்‌'ரமஸிநடவேள 
பருலு ஈ௩௨வுட கெளநே ஓ ராகவ (அந்‌) 
8. பரமபக்தியு நாப்ராயமுலெல்ல த*நுஜுல - '- 
பாலுகா” போ'நெளநே 
வரத” ஸ்ரீத்யாக”ராஜார்ச்சித பத"யுக” _ 
வாரிதி; முந்த”ரகே ஓ ராகவ (அந்‌) 
... “அங்கேயே தங்கிவிடாமல்‌ விரைவில்‌ வருவேன்‌” என்று 
என்மீது ஆணையிட்டுச்‌ செல்வாய்‌. மந்தர மலையைத்‌ தாங்கிய 
வனே! இராகவ! நீ உன்‌ உற்றார்களுடன்‌ சேர்ந்து என்னை மறந்து 
விட்டால்‌ நான்‌ இங்கு என்ன செய்வேன்‌? 
நான்‌ உன்னைக்‌ காண விரும்பும்‌ சமயத்தில்‌ நீ அங்கில்லா 
விடில்‌ என்‌ கண்ணீர்‌ கால்வாயைப்போல்‌ பெருகுகிறது. சூரிய 
குலத்‌ தோன்றலே! உன்‌ வருகையில்‌ தாமதம்‌ ஏற்பட்டால்‌ *என்‌ 
குட்டு வெட்டவெளிச்சமாகிவிடுமே! 
இணையற்ற ஆனந்தப்‌ படுக்கையாகிய என்னிதயத்தில்‌ நீ 
இல்லாவிடில்‌ ஓவ்வொரு நிமிஷமும்‌ யுகமாக மாறுகிறது. 
பரம்பொருளே! நீ எங்கும்‌ காணப்படாமல்‌' மறைந்துவிடில்‌ 
பிறர்‌ என்னைப்பற்றி நகைக்க ஏதுவாகுமே! 
எனது பக்தி, ஆயுள்‌ ஆகியவை. அரக்கரிடம்‌ வீணாக 
வேண்டுமா? வரமளிப்பவனே! ஸ்ரீ தியாகராஜன்‌ வணங்கும்‌. 
பாதனே! சமுத்திரத்தின்‌ எதிரிலேயே (இருந்து விடாமல்‌ விரை 
வில்‌ வருக). ்‌ ்‌ 


631 
ஹ *0ஸேநி ஆதி” 
ப. ஏமநி வேகி”ந்து நே ஸ்ரீராம ராம (ஏ). 
௮. ஏமநி வேகி”ந்து நெந்த்நி ஸைரிந்து ப்‌ 
நா முத்‌” து” தே”வுடு” நநு பா" ஸெகய்யய்யோ (ஏ) 
ச. 1. பாலிஞ்சி லாலிஞ்சி பலுமாறு கெள”கி”லிஞ்சி 
தேலிஞ்சி நநு பரதேசி ஸேய தோ”“செநோ , (ஏ) 
2. ஆடிஈ முச்சட நாத”ந்தரங்க”மு நிண்ட" 
8ீடு” லேத”நியுண்டி நிந்தாக ஸரிவாரிலோ (ஏ) 
3. எட"பா'யக த்யாக*ராஜு நேலு ஸ்ரீஹரிநி தொ”ல்லி 
பூட“லிக லார்ச்சி நா சைப£ட்டிநதி” தலசுசு (ஏ) 


த்‌ 2 2 ந த உ தடா PTR ள்‌ 7 13 

% *இல்லு வாதிலியெளநே?? என்பது ஒரு தெலுங்குப்‌ பழமொழி, 
வீட்டிலிறாக்கும்‌ இரகசியங்களெல்லாம்‌ தெருவிற்கு வந்து அம்பலமாகி 
விடும்‌ என்பது பொருள்‌: , 


534 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


எவ்விதம்‌ பரிதபிப்பேன்‌? இராம இராம! எவ்வளவென்று 
பொறுப்பேன்‌? ஐயோ! என்‌ அழகுக்‌ கடவுள்‌ என்னை விட்டு 
அகன்றுவிட்டாரே! 

என்னைக்‌ காத்துச்‌ சராட்டிப்‌ பன்முறை தழுவித்‌ தேற்றி 
இன்று என்னைப்‌ பரதேசியாக்க எங்ஙனம்‌ மனம்‌ வந்ததோ? 

அவன்‌ உரைத்த அமுத மொழிகள்‌ என்னுள்ளம்‌ நிறைய 
வும்‌, என்‌ போன்றவர்களுள்‌ எனக்கிணை யாரென்று பெருமை 
கொண்டிருந்தேன்‌. 

இடைவிடாமல்‌ தியாகராஜனை ஆளும்‌ அந்த ஹரி முன்னர்‌ 
என்‌ களைப்பை நீக்கி என்னைக்‌ கைப்பிடித்ததை நினைந்து 
(என்னவென்று இரங்குவேன்‌?) 


632 
கெள”ளிபந்து சாபு 
ப. எந்த பாபிநைதி நேமி ஸேயுது” ஹா 
ஏலாகு” தாளுது”கே ஓராம (எந்‌) 
௮, அந்த து”.க, முலநு தீர்ச்சு ஹரிநி.ஜூசி 
யெந்தவாரைநநு பாய ஸஹிந்துரே (எந்‌) 
ஏ. 1. மச்சிகதோ தா”நு முச்சடாடி” மோஸ 
பு”ச்சி யேச மதி” வச்செநோ கடகடா (எந்‌) 
2. ஆஸமிஞ்சி யாயாஸப”ட”நு விதி” 
வ்ராஸுநா நாமுத்‌”து” வேஸாநி கா”நமே (எந்‌) 
3. ஸேவ ஜேயுடே ஜீவ௩மநி யுண்டி 
தை”வமா நாபாலி பா£க்‌*ய மிட்லாயெகே (எந்‌) 
4. ராஜில்லு ஸ்ரீத்யாக'ராஜு தா பொங்கு'சு 
பூ"ஜிஞ்சு ஸ்ரீரகு,ராஜிந்து” லேநந்து” (எந்‌) 


எவ்விதப்‌ பாவியானேன்‌? என்ன செய்வேன்‌? ஐயோ 
எப்படிப்‌ பொறுப்பேன்‌? ஓ ராம! துயரம்‌ அனைத்தையும்‌ 
தீர்க்கும்‌ ஹரியைக்‌ கண்டபின்‌ எப்படிப்பட்டவராயினும்‌ 
அவரைப்‌ பிரிந்திருக்கத்‌ துணிவாரோ? 3 
மிகுந்த நட்புடன்‌ என்னுடன்‌ அன்பு மொழிகளைப்‌ பேசிப்‌ 
யின்பு என்னை வருத்த எப்படி மனம்‌ வந்ததோ? அந்தோ! ்‌ 
ஆசை மீறி நான்‌ ஆயாசப்படவேண்டுமென்று பிரமன்‌ 
என்‌ தலையில்‌ எழுதியுள்ளானோ? இன்றேல்‌ என்‌ சுந்தரக்‌ 
கடவுளைக்‌ காணாமல்‌ இன்று ஏன்‌ வருந்துகிறேன்‌? ்‌ 
சேவை புரிவதே என்‌ வாழ்க்கையின்‌ கடமையென்று 
இருக்கிறேன்‌. தெய்வமே! என்‌ அதிர்ஷ்டம்‌ இவ்வாறாயிற்றே! 


ஐந்தாம்‌ பாகம்‌ 535 


ஒளிபொருந்திய தியாகராஜல்‌ ்‌ ்‌ 

கன்‌ ்‌ ந ஜன்‌ உளம்‌ பொங்கிப்‌ இக்கும்‌ 
ரீ ரகு ராஜன்‌ இங்கு இல்ல. > i 1 சிக்கும்‌ 
தவியா னேன்‌?) ல்லாமையால்‌ (நான்‌ எப்படிப்பட்ட 


633 
'கேதா“ரகெள”ள ஆதி” 
ப.  இஜகக்காதாயரி நே பி'லிசிதே 
நோ யநி ராராதா” (ஓ 
அ. ராஜீவநய௩ ராகேந்து” வத”ந 
ராஜில்லு ஸீதாரமணி ஹ்ருத்ஸத”௩ (ஓ) 
ஜு 1. இதி” வேளகா”து” யிக தாளபோ”து” 
மதி”நி நீவேகா”நி மறி க”திலேது” (ஓ 
2. இரவொந்த” ராக இங்க பராகா 
தொ”ர நீவேயநி தோபிக கா“க ்‌ (ஓ) 
3. லாலிஞ்சு ராஜா ரவிகோடி தேஜா 
லீலாவதார பாலித த்யாக”ராஜ (ஓ) 


ஓ ஜகந்நாதனே யென்று நான்‌ அழைத்தால்‌ ஓவென்று 
விடை கூறி வரலாகாதா? தாமரைக்‌ கண்ணனே! மதி 
முகத்தவனே! பிரகாசிக்கும்‌ சீதாபிராட்டியின்‌ உள்ளத்தில்‌ 
வசிப்பவனே! 

து சமயமல்லவோ? நான்‌ இனிப்‌ பொறுக்கேன்‌. என்‌ 
மனத்தில்‌ உன்னையன்றி வேறு கதியில்லை! 

(என்‌ விருப்பம்‌) நிறைவேறும்படி நீ வருவதற்ரு இவ்வளவு 
பராமுகமா? நீயே தெய்வமென்று நான்‌ நினைப்பது வெறும்‌ 
யிரமையா? 

நான்‌ சராட்டும்‌ செல்வமே! கோடி சூரியப்பிரகாசனே! 
லீலையாக அவதாரம்‌ எடுத்தவனே! இயாகராஜனைக்‌ காப்பவனே! 


634 
யதுகுல காம்போ;ஜி ஆதி” 
ய. செலிமிநி ஜலஜாக்ஷு க“ண்டே 
செப்பரய்ய மீரு (செ) 
௮. பலுமாரு ம்ரொக்கெத”நு த*யதோ 
(செ) 


ப“லுகரய்ய எந்தோ 


526 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


ச. 1. சரசாபமு கரமுநநிடி” 

மெரயுநய்யா எந்தோ 

கருணாரஸமு நிண்டி"௩ 

கந்நுலய்யா (செ) 
2. ஜூட” ஐூட” ம௩ஸு கறகே” 

ஸுமுகு, ட”ய்ய ப'க்துல 

ஜாட” தெலிஸி மாடலாடே” 

ஜாணுட “ய்ய (செ) 
3. ச்ருங்கா”ருநி பாஸி மேநு 

சிக்கெகய்யா ஹரி 

செங்க“ட முந்நே நாமதி 

சிக்கெகய்யா (செ) 
4. நாலோநி ஜாலிநி ப”ல்க 

ஜால௩ய்யா ஹரி 

மீலோ மீரே தெலிஸி மர்ம 


மிய்யரய்ய (செ) 
5. த்யாக”ராஜ ஸகு,ட'நி 

த"லதுரய்ய மீரு 

பா£கு'க நாயங்க” லார்ப்பு 

பா“பரய்யா (செ) 


நேசத்துடன்‌ நீங்கள்‌ அத்தாமரைக்‌ கண்ணணை எங்காகிலும்‌ 
கண்டால்‌ கூறுங்கள்‌ ஐயன்மீர்‌! பன்முறை உங்களை வணங்கு 
கிறேன்‌. தயவு செய்து கூறுங்கள்‌. (உங்களுக்கு அவனுடைய 
அடையாளங்கள்‌ வேண்டுமானால்‌ கூறுகிறேன்‌). கைகளில்‌ வில்‌, 
அம்புகளைப்‌ பிடித்து விளங்குபவன்‌ அவன்‌. கருணாரசம்‌ நிறைந்த 
கண்ணன்‌. காணக்‌ காண மனத்தை உருக்கும்‌ இன்முகத்தவன்‌. 
' யக்தரின்‌ உள்ளமறிந்து சம்பாஷிப்பதில்‌ நிபுணன்‌. அவ்வழசனைப்‌ 
பிரிந்து நான்‌ உடல்‌ இளைத்தேன்‌. அதற்கு முன்பே என்‌ 
மனத்தை அவனிடம்‌ பறிகொடுத்தேன்‌. ' என்னுள்ளிருக்கும்‌ 
துயரை விவரிக்க இயலாது. உங்கள்‌ உள்ளத்தில்‌ நீங்களே 
உணர்ந்து அந்த மர்மத்தை என்னிடம்‌ கூறுங்கள்‌. அவன்‌ தியாக 
ராஜனின்‌ நண்பனென்றே எண்ணுகிறேன்‌. நீங்கள்‌ கருணை 
காத்து என்‌ மனத்துயரை ஆற்றுங்கள்‌. 


ஐந்தாம்‌ பாகம்‌ 537 


635 

காபி ஆதி” 
ப. பாஹி கல்யாணராம பாவ௩கு£ண ராம (பா) 
ச, 1. நா ஜீவாதா,ரமு நா சுபா,காரமு (பா) 
2. நா நோமுப,லமு நா மேநு ப”லமு (பா) 

3. நா வம்சத*௩மு நா சதை”தோ” த௩மு (பா): 

4, நா சித்தாநந்த”மு நா ஸுக, கந்தமு (பா) 

- 5. நாது” ஸந்தோஷமு நா முத்‌”து” வேஷமு (பா) 
6, நா மநோஹரமு நாது” ச்ருங்கா“ரமு (பா) 

7. நாபாலி பா;க்‌யமு நாது” வைராக்‌“யமு (பா); 

8. நாது” ஜீவநமு நாது” யெளவ௩மு (பா). 

9. ஆக”“மஸாரமு அஸுர தூ”ரமு (பா): 

10. முல்லோகாதாரமு முத்யால ஹாரமு (பா) 
11. தேவாதி'தை'வமு து“ர்ஜகாபா ,வமு (பா) 
12. பரமைந ப்‌“ரஹ்மமு பாபேப; ஸிம்ஹமு (பா), 
13. இதி நிர்விகல்பமு யீச்வர ஐந்மமு (பா): 
14. இதி” ஸர்வோந்கதமு யிதி' மாயாதீதமு (பா). 
15. ஸாக'ரகு'ப்தமு த்யாக”ராஜாப்தமு (பா) 


கல்யாணராம! தூய குணத்தவனே! காப்பாற்று. (நீ) என்‌: 
வாழ்விற்கு ஆதாரம்‌. எனக்கு நலம்‌ புரிபவன்‌. என்‌ நோன்பு 
களின்‌ பயன்‌. என்‌ தேக பலம்‌. குல தனம்‌. *என்‌ சுமங்கல்யத்‌. 
திற்கு ஆதாரம்‌. என்‌ இதய ஆனந்தம்‌. எனக்குச்‌ சுகமளிப்பவன்‌. 
எனது இன்பம்‌. என்‌ இனிய வடிவம்‌. என்‌ உள்ளங்கவர்ந்த 
வன்‌. சிங்கார நிதி. என்னைக்‌ காக்கும்‌ பாக்கியம்‌. என்‌ 
வைராக்கியம்‌. என்‌ வாழ்வும்‌, இளமையும்‌ நீயே. நீ மறை: 
களின்‌ பொருள்‌. அரக்கருக்குக்‌ கிட்டாதவன்‌. மூவுலகின்‌ 
ஆதாரம்‌. பக்தர்‌ அணியும்‌ நன்முத்துமாலை. தேவாதி தேவன்‌. 
தீயவரை ஒழிப்பவன்‌. பரப்பிரமம்‌. பாவங்களென்னும்‌ 
யானைக்குச்‌ சிங்கம்‌ போன்றவன்‌. மாறுபட்டவன்‌. பிரம்மத்‌ தின்‌ 
சோரூபம்‌. அனைத்திற்கும்‌ உயர்ந்தவன்‌. மாயைக்கு அப்பாற்‌ 
பட்டவன்‌. கடலில்‌ மறைந்திருப்பவன்‌. 


* சுமங்கலிகளுக்கு அடையாளங்களாகிய ஐந்து பொருள்களைத்‌ 
தெலுங்கில்‌ “ஐதுவ' என்பர்‌. தாலி, மஞ்சள்‌, குங்குமம்‌, கைவளை, 
காதோலை ஆகியவையே இவை. தியாகராஜ ஸ்வாமி தம்மை ஒரு நாயகி 
யாக பாவித்து, சுமங்கலிக்குக்‌ கணவன்‌ எவ்விதம்‌ இன்றியமையா த 
வனோ அவ்விதமே தம்‌ வாழ்விற்கு பகவான்‌ அவசியம்‌ என்று குறிப்பிடு 
கிறார்‌. ஐதோ தநமுஃசுமங்கலியாயிருக்கும்‌ தன்மை. ்‌ 


528 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி சர்த்தனைகள்‌ 


636 
அஸாவேரி தேசாதி* 
“ப. ராரா மாயிண்டி.தா”க ரகு'- 1 
வீர ஸுகுமார ம்ரொக்கேரா (ரா) 
௮. ராரா தசரத, குமார நந்நேலு 
கோரா தாளலேரா ராம (ரா) 
ச. 1, கோரிக கோர்க்குலு கொஈஸாக”கநே 


நீரஜநய௩ நீ தா”ரிநி க'கி வே- 

ஸாரிதிகா”நி ஸாது'ஜநாவந 

ஸ்வாரி வெட“லி ஸாமி நேடை'ந (ரா) 
2. ப்ரொத்‌" து" லேசி புண்யமுதோடி” 

பு”த்‌“து)லு செப்பி ப”ரோதுவுகா'நி 

முத்‌"து'கா'ரு நீ மோமுநு ஜூசுசு 

வத்‌“த" நிலிசி வாரமு பூஜிஞ்செத” (ரா) 
3. திக்கு “நீவநுசு தெ”லிஸி நநு ப்‌'ரோவ 

க'ரக்கு5 ராவு கருணநு நீசே 

ஜிக்கியுந்௩ 3தெல்ல மறதுரா யிக 


ஸ்ரீ த்யாக”ராஜுநி பா”க்‌“யமா (ரா) 
என்‌ இல்லத்திற்கு எழுந்தருள்வாய்‌! இரகுவீரனே! வடி 
வழகனே! உன்னை வணங்குகிறேன்‌. வாராய்‌! தயரதன்‌ 


மைந்தனே! என்னை ஏற்றுக்கொள்க! நான்‌ இனிப்‌ பொறுக்கேன்‌] 

தாமரைக்‌ கண்ணனே! நான்‌ விரும்பிய கோரிக்கைகள்‌ சை 
கூடுவதற்கு முன்னமே உன்‌ வழியில்‌ நீ செல்வதைக்‌ கண்டு 
உளம்‌ நொந்தேன்‌. நல்லோரைக்‌ காப்பவனே! இனிது புறப்‌ 
பட்டு இன்றாவது (வருக). 

அதிகாலையில்‌ எழுந்து மிகுந்த புண்ணியத்துடன்‌ எனக்கு 
புத்திசொல்லிக்‌ காப்பா ற்றுகறொயே தவிர, பால்‌ வடியும்‌ உனது 
திருமுகத்தைப்‌ பார்த்துக்கொண்டே உன்னருகில்‌ நின்று 
உன்னைத்‌ தினமும்‌ பூசிக்குமாறு (நீ வரவேண்டும்‌). 

எனக்குக்‌ கதி நீயே யென்று தெரிந்தும்‌ என்னைக்‌ காப்‌ 
பாற்ற விரைவில்‌ கருணையுடன்‌ வாராயோ உன்னுடன்‌ நான்‌ 
ஒன்றிருப்பதைத்‌ திருப்பவும்‌ மறந்தனையோ? ஸ்ரீ தியாகராஜனின்‌ 
பாக்கியமே! 


1. பதீரது£லு 2. லேத!நுசு 2, தேலமரதுநா 


ஐந்தாம்‌ பாகம்‌ 539 


637 
கல்யாணி சாபு 
யு.  கமலபவுடு* வெட“லெ க'நுகொ“௩ரே (க) 
அ. விமல ஹ்ருத”யமு௩ விஷ்ணுநி த'லசுசு (௧) 
ச. 1. த'ண்ட*மு பூட்டி கமண்ட”லமுநு பூ”நி 
கொண்டா'டு'சுநு கோ”த”ண்ட“பாணிறி ஜூட” (க) 
2. ஸாரெகு ஹரிகாமஸாரமு க்‌“ரோலுசு 
திருடு" நீரதி, தீரமுககு கேடு” (௧) 
3. ஆஜா நுபா” ஹுடு“யம ரேந்த்‌”ர விநுதுடு” 
ராஜீவாக்ஷ£நி த்யாக”ராஜநுதுஙி ஜூட” (௧) 


தாமரையில்‌ தோன்றிய பிரமன்‌ வருவதைப்‌ பாருங்கள்‌. 
நிர்மலமான தன்னுள்ளத்தில்‌ விஷ்ணுவை தியானம்‌ செய்து 
கொண்டு, கையில்‌ கோலையும்‌, கமண்டலத்தையும்‌ ஏந்திப்‌ 
புகழ்பாடி மகாவிஷ்ணுவைக்‌ காண (வருவதைப்‌ பாருங்கள்‌), 

சதாகாலமும்‌ ஹரிநாம ரசத்தைப்‌ பருகிக்கொண்டு 
.தரனாயெ பிரமன்‌ கடற்கரையில்‌ இன்று, நீண்ட கரங்களை 
யுடையவனும்‌, இந்திரனால்‌ வணங்கப்பெறுபவனும்‌, தாமரைக்‌ 
.கண்ணனு மாகிய ஹரியைக்‌ காண (வருவதைப்‌ பாருங்கள்‌). 


638 
தாடி ரூபகம்‌ 
ய. தொ”ரகுநா யநி ஸுரல்‌ 
தொ”ர வெட”லெநு கநரே (தொ”) 
அ. கறகு ப“ங்க'ர வல்வ கட்டி ஸொம்முலு பெட்டி 
ஹரிஸேவ க”நுலார நந்தரங்க”முநநு கந (தொ) 
ச. 1. க'நமை௩ ஹரிநாம கா'௩ மொரரிஞ்சி 
ஜநுவுநநு ஹரிஸேவ ஸல்ப நெவ்வரிகை௩ (தொ”) 
2. நேடு” தந கோழுப,ல மீடே'ரெரநி ஹரிரி 
பா”“டு“சுநு மஸார வேடு” சுநு ஸேவிம்ப (தொ). 
3. ராஜமுகு,ட"வநிஜா ரமணிதோ ஜெலக"க" 
பூ ஜிஞ்சு ஸ்ரீத்யாக'ராஜ ஸந்நுதுநி ௧'௩ (தொ) 


“இடைக்குமா'” என்று கூவிக்கொண்டு . தேவேந்திரன்‌ 
வருகிறான்‌ பாருங்கள்‌! பத்தரை மாற்றுப்‌ பொன்னாடையுடுத்து, 


540 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


தசைகள்‌ அணிந்து, ஹரியை அந்தரங்கத்தில்‌ கண்களாரத்‌. 
தரிசிக்க (வருகிறான்‌ பாருங்கள்‌), 

மகத்துவம்‌ வாய்ந்த ஹரி. நாமங்களை இன்னிசை பாடிக்‌ 
கொண்டு, நேசத்துடன்‌ ஹரி சேவை புரிவது யாருக்காவது 
கிடைக்குமா என்று கூவிக்கொண்டு, இன்று நோன்பின்‌ பயன்‌ 
கிடைத்ததென்று ஹரியைப்‌ புகம்‌ பாடிக்‌ கொண்டும்‌, மனமார 
வேண்டிக்கொண்டும்‌, சந்திரமுகத்தவனான ஹரி பூமிதேவியின்‌ 
புதல்வியுடன்‌ விளங்குவதைக்‌ காண (இந்திரன்‌ வருவதைப்‌ 
பாருங்கள்‌]. 


639 
ஆஹிரி சாபு. 
ப. சல்லரெ ராமசந்த்‌”ருநிபை பூல (௪) 
ச. 1. ஸொம்பைந ம௩ஸு$தோ நிம்பைக பூ£ங்கா”ர 
க”ம்பலதோ மஞ்சி சம்பகமுலநு (௪) 
2. பாமரமுலு மாநி கேமமுதோநு ர- 
மா மகோஹருநிபைநி தாமரபூல (௪). 
3. ஈ ஐகூதிநி தே£வபூஜார்ஹமெள பூல 
ராஜிலோ மேடை௩ ஜாஜி ஸுமமுலு (ச): 
4. அமிதபராக்ரம த்‌*யுமணி குலார்ணவ 
விமலசந்த்‌”ருநிபை ஹருத்குமுத” ஸுமமுல (௪) 
5. தா;த விநுதுடை'ந ஸீதாபதிபைநி 
சேதுலதோ பாரிஜாத ஸுமமுல (௪) 
6. எந்நராநி ஜ௩௩ மரணமுலு லேகுண்ட” 
ம௩ஸார த்யாக”ராஜநுதுநிபைரி பூல (௪) 


பொழியுங்கள்‌! இராமச்சந்திரனின்‌ மீது மலர்களைப்‌ 
பொழியுங்கள்‌. நிறைவு கொண்ட மனத்துடன்‌ அழகிய பொற்‌: 
கூடைகளில்‌ நறுமணம்‌ வாய்ந்த சண்பக மலர்களைப்‌ 
(பெய்யுங்கள்‌). தச செயல்கள்‌ விடுத்து, நியமத்துடன்‌ 
இலக்ஷமி நாயகனின்‌ மீது தாமரை மலர்களைப்‌ (யொழியுங்கள்‌). 
இவ்வுலகில்‌ தேவ பூஜைக்குரிய மலர்களுள்‌ மிகச்‌ சிறந்த சாதிப்‌ 
மக்களைத்‌ (தூவுங்கள்‌). அளவற்ற பராக்கிரமமுடையவனும்‌, 
குரியகுலமெனும்‌ கடலில்‌ உதித்த நிர்மல சந்திரனு மாகிய 
ஹரியின்மீது இதயமென்னும்‌ குமுத மலர்களைச்‌ (சொரியுங்கள்‌) - 
பிரமனால்‌ துதிக்கப்பெறும்‌ தாநாயகனின்‌ மீது கை நிறையப்‌ 
பாரிஜாத மலர்களை (மழையெனப்‌ பெய்யுங்கள்‌). கணக்கற்ற 
னை, மரணங்களைத்‌ தவிர்க்க, மனமார தியாகராஜன்‌ 
வணங்கப்பெறும்‌ ஹரியின்‌ மீது மலர்களைப்‌ பொழியுங்கள்‌. 


ஐந்தாம்‌ பாகம்‌ 541 


640 ரப்‌ ம 
அஸளராஷ்ட்ரம்‌ ஆதி” 
ய்‌, நீநாமரூபமுலகு நித்ய ஐய மங்களம்‌ (௩) 
ச. 1 பவமா௩ஸுதுடு” ப“ட்டு பாதார விந்த" முலகு (௩) 

2. பங்கஜாக்ஷி நெல காந்ந யங்க யுக” முநகு ்‌ (6) 
3. நவ முக்தாஹாரமுலு நடியிஞ்சே யுரமுஈகு (௫) 
4. நலிநாரி கே”ரு சிருகவ்வுக£ல மோமு௩கு (ந) 
5. ப்ரஹ்லாத” நாரதா”தி” ப'க்துலு பொக'டு*சுண்டே (௫) 
6. ராஜீவ௩யந த்யாக”ராஜ விநுதமைந (6) 


உனது திருநாமத்திற்கும்‌ திருவுருவத்திற்கும்‌ என்றும்‌ ஜய 
மங்களம்‌. வாயுவின்‌ மைந்தனான அனுமன்‌ தாங்கும்‌ திருவடித்‌ 
தாமரைகளும்‌, தாமரைக்‌ கண்ணியாகிய சீதாதேவி அமர்ந்‌ 
இருக்கும்‌ மடிக்கும்‌, நன்முத்து மாலைகள்‌ அசைந்தாடும்‌ திருமார்‌ 
பிற்கும்‌, சந்திரனைப்‌ பழிப்பதும்‌, புன்சிரிப்புத்‌ தவழ்வதுமான 
இருமுகத்திற்கும்‌ மங்களம்‌. பிரஹ்லாதன்‌, நாரதர்‌: முதலிய 
பக்தர்‌ புகழும்‌ தாமரைக்‌ கண்ணனே! தியாகராஜன்‌ துதிக்கும்‌ 
உனது (பெயருக்கும்‌, உருவிற்கும்‌ நித்யஜய மங்களம்‌): 


641 
பரஜு சாபு 
ப்‌. வரமை௩ நேத்ரோத்ஸவமுநு க“நுகொ”ஈ 
தரணி வெட”லெ சூட'ரே (வ) 


அ.  தரரநுவிதீந்தருலு கரசாமரமுல 

நிருக“ட“லநு மெறய 

நிரதமுநநு ௧"க'௩முந ஸுரலசேதி 

விருல வா௩ குரிய (வ) 
ச. 1. பரம பா;க"வத சயமுலு 
பா“கு“க” ஹரிகாமமு ஸேய 

து'ரமு௩ ப்ரஹ்லாதுடு£கநி- 

கரமுந ஹரியநி தலபோய (வ) 


542 ஸ்ரீ தியாகராஜஸ்வா மி 8ர்த்தனைகள்‌ 


2. வாரிதி'ராஜு நாரத” ஸ௩காது”லு 
ஸாரெகு நுதியிம்பக” 
வாரமு ஸ்ரீத்யாக'ராஜ வரத “ட”ல்ல 
வாரல”நி ப்‌”ரோவக” (வ) 


காண்பதற்கரிய இக்காட்சியைக்‌ காணச்‌ சூரியன்‌ வருவ 
தைப்‌ பாருங்கள்‌. உலகில்‌ பிரமனும்‌, இந்திரனும்‌ * சாமரங்‌: 
களைக்‌ கையிலேந்தி இருபுறமும்‌ வீச, விண்ணிலிருந்து தேவர்கள்‌ 
இடைவிடாமல்‌ மலர்‌ மாரி பொழியும்‌ (காட்சியைக்‌ காணச்‌ 
சூரியன்‌ வருவதைப்‌ பாருங்கள்‌). 

பரமபாகவத உத்தமர்கள்‌ சிறப்புடன்‌ ஹரிநாம பாரா: 
யணம்‌ செய்யவும்‌, பிரஹ்லாதன்‌ உள்ளங்கரைந்து “ஹரி, 
ஹரி” யென்று முழங்கவும்‌, சமுத்திர ராஜன்‌, நாரத முனிவர்‌,. 
ஸனகர்‌ முதலியோர்‌ சதா துதிக்கவும்‌, ஸ்ரீ தியாகராஜனால்‌ 
வணங்கப்பெறும்‌ பரந்தாமன்‌ **நான்‌ காப்பாற்றுவேன்‌”” என்று 
கடைக்கண்‌ நோக்கவும்‌ (இக்‌ காட்சியைக்‌ காண சூரியபகவான்‌ 
வருவதைப்‌ பாருங்கள்‌). 


642 
மோஹந ஜம்ப 
ப. ஜயமங்க"ளம்‌ நித்ய சுப"மங்க”ளம்‌ (ஐ) 
௮. மங்க"ளம்‌ மங்களம்‌ மா ராமசந்த்‌”௬௩கு 
மங்க”ளம்‌ மங்க”ளம்‌ மாத"வு௩கு (ஐ): 
ச. 1. நிஜதா”ஸ பாலுநகு நித்யஸ்வரூபுஈகு 
அஜருத்‌”ர வீநுதுஈகு நகத)௬கு (2) 
2. நித்யமை ஸத்யமை நிர்மலம்பை”ந யா- 
தி£த்ய குல திலகு௩கு'தீ,ர௬௩குநு (8) 
3. ராஜாதி,ராஜு௩கு ரவிகோடி தேஜுநகு த்யாக” 
ராஜநுதுககு ராமரத்கமுககு (௫) 


என்றும்‌ ஐயமங்களமும்‌ சுபமங்களமும்‌ ஆகுக. எங்கள்‌: 
இராமச்சந்திரனும்‌, திருமகள்‌ நாயகனும்‌, தன்னடியார்களைக்‌ 
காப்பவனும்‌, என்றும்‌ அழியா த உருவத்தவனும்‌, பிரமன்‌, சிவன்‌ 
ஆகியோரால்‌ வணங்கப்பெறுபவனும்‌, மந்தரகிரியைத்‌ தாங்கிய 
வனும்‌, சாசுவதமானதும்‌, சத்தியமானதும்‌, களங்கமற்றதுமான 
சூரிய வமியத்தின்‌ தோன்றலாகிய தீரனும்‌ இராஜாதி ராஜனும்‌, 
கோடி சூரியப்‌ பிரகாசனும்‌, தியாகராஜனால்‌ வணங்கப்பெறுப்‌ 
வனுமாகிய இராமரத்தினத்திற்கு (என்றும்‌ ஐயமங்களம்‌, சுப 
மங்களம்‌). 


ஐந்தாம்‌ பாகம்‌ 542- 


“ஸ்ரீ ராமப்‌“ரஹ்ம தய த்யாக”ராஜே௩ நிர்மிதம்‌ 
ப்ரஹ்லாத” பக்தி விஜய ப்ரப”ந்த'ம்‌ புக்‌'தி முக்தித”ம்‌ 
யே கா“யந்தி ஸதா” ப;க்த்யாயே ச்ருண்வந்தி ச ச்ரத்‌'த;யா" 
யே பட,ந்தி ஸதா” ப்‌,ரீத்யா தேஷாம்‌ ஸர்வாக|நாச௩ம்‌”' 
ஸ்ரீ ராமபிரமத்தின்‌ புதல்வனான தியாகராஜனால்‌ இயற்றப்‌ : 
பெற்ற “பிரஹ்லாத பக்தி விஜயம்‌” என்ற இந்த பிரபந்தம்‌ 
புக்தி(இகம்‌), முக்தி(பரம்‌) ஆகிய இரண்டையும்‌ அளிக்க 
வல்லது. 7 
இதை எவர்கள்‌ சதா பக்தியுடன்‌ பாடுகிறார்களோ, 
சிரத்தையுடன்‌ கேட்கிறார்களோ, விருப்பத்துடன்‌ படிக்கிறார்‌: 
களோ அவர்களுடைய சகல பாவங்களும்‌ அகன்றுவிடும்‌, 


~ 


ஐந்தாம்‌ பாகம்‌ முற்றிற்று? 


க 


ஸுரடி 
ப. 


அ. 


ஸ்ரீ 


ஆவது பாகம்‌ 


(நெளகா சரித்திர கீர்த்தனைகள்‌) 


643 


ச்ருங்கா“ரிஞ்சுகொரி வெட”லிரி 

ஸ்ரீ க்ருஷ்ணுநி தோநு 

அங்க”ரங்க” வைபோ*க'முதோ கோ”. 
பாங்க”நாமணு லெந்தோ ஸொக”ஸுக”* 


. நவ்வுலு கு” லுகுசு நொகதெ கொப்பு 


பு“வ்வுலு முடு“கு”சு கொகதெ 
து”வ்வுசு கு”ருலநு நொகதெ க்ருஷ்ணுநி 
ரவ்வ ஜேயுசு கொகதெ வேட்‌“கக" 


. மக£டு” வீட“நுசு நொகதெ ரவிகயு 


பி*கு"வுந ஜேர்ச்சுசு நொகதெ 
தநுவு த௩கநுசு நொகதெ பாத” 
யுக”முல நொத்துசு நொகதெ வேட்‌”“௧௧” 


 ஸொக்குசு ஸோலுசு நொகதெ க்ருஷ்ணுநி 


க்‌£ரக்குந முத்‌“தி“டு” நொகதெ 
பக்ககு ரம்மநுசு நொகதெ மடு”புல 
நக்கற நகொஸகு”சு நொகதெ வேட்‌”௧௧” 


தியாகராஜ ஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ஆறாம்‌ பாகம்‌: 1 545 


4. பரிமளமு லந்து”சு நொகதெ ஸ்ரீஹரி 
ஹரி யநுஈநு நொகதெ 
யுரமு௩ ஜோச்சுசு நொகதெ பய்யெத” ள்‌ 
ஜரிபி வேடு*கொநுசு நொகதெ வேட்‌“க௧௧” - (ச்ருங்‌) 
5. ஸாரஸாக்ஷ யநுசுநு நொகதெ கநு- - ச 
ஸைக"நு பி£லுசுசு கொகதெ 
ராரா யநுசுநு நொகதெ த்யாக"- 
ராஜ ஸகு,ட நுசு நொகதெ' வேட்‌"கக” (ச்ருங்‌) 


தங்களை நன்கு அலங்கரித்துக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனுடன்‌ 
வுறப்பட்டனர்‌, உலகவின்ப வைபவத்துடன்‌, கோபியர்களான 
அப்பெண்மணிகள்‌ எவ்வளவோ சொகுசுடன்‌ (அழகு செய்து 
கொண்டு புறப்பட்டனர்‌.) 

அச்சமயம்‌ ஒருத்தி சிரித்துக்‌ குலுக்கிக்கொண்டும்‌, ஒருத்தி 
கிருஷ்ணனின்‌ முடிமீது மலர்‌ சூடியும்‌, ஒருத்தி அவனுடைய 
குழலை வாரியும்‌, மற்றொருத்தி அவனைப்‌ பரிகாசம்‌ செய்து 
கொண்டும்‌. 

ஒருத்தி. “*இவனே புருடன்‌” என்று கூவியும்‌, ஒருத்தி 
தனது இரவிக்கையை இறுகக்‌ கட்டியும்‌ ஒருத்தி ** இவன்‌ 
என்னைச்‌ சேர்ந்தவன்‌” என்று கூவியும்‌, மற்றும்‌ ஒருத்தி 
அவனது பாதங்களைப்‌ பற்றியும்‌. 

ஒருத்தி சொக்கிப்போய்‌ மயங்கியும்‌, வேறொருத்தி 
கிருஷ்ணனைத்‌ திடீரென்று முத்தமிட்டும்‌, ஒருத்தி “*என்னருகில்‌ 
வா”?வென்று . அழைத்தும்‌ ஒருத்தி . வெற்றிலை மடித்துக்‌ 
கொடுத்தும்‌, 

இன்னொரு கோபிகை வாசனைப்‌ பொருள்களை அளித்தும்‌, 
ஒருத்தி “ஹரி ஹரி'' கூவியும்‌, ஒருத்தி அவனை மார்புறத்‌ 
தழுவியும்‌, ஒருத்தி தன்‌ மேலாடையை நழுவவிட்டு அவனை 
வேண்டியும்‌, 1 , ள்‌ 

**தாமரைக்‌ கண்ணனே”” என்று ஒருத்தி கூவியும்‌, கண்‌ 
ஜாடையால்‌ ஒருத்தி அழைத்தும்‌, ““வாராய்‌'' என்று ஒருத்தி 
விளித்தும்‌, “இவன்‌ தியாகராஜனின்‌ .. (சிவனின்‌) தோழன்‌?” 
என்று ஒருத்தி உரைத்தும்‌ (விநோதமா அலங்கரித்துக்‌ 
கொண்டு கோபியர்‌ புறப்பட்டனர்‌): ப 


644 
யதுகுல காம்போ;ஜி சாபு 
ப. ஆட”வாரமெல்ல கூ”டி” மந- 
மாடு£தா”மு ஹரிநி வேடி” (ஆ) 


தச 


546 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௮. க்ருஷ்ணுடு” ஜூடக” ம௩மு ஜல- 


க்ரீட” ஸல்ப மஞ்சி தி“நமு (ஆ) 
ச. 1. கமலநேத்ருநி பா£ஸி ஸுக,மா ஓட” 

கட்டு ஜேர்ச்ச ம௩ தரமா (ஆ) 
2. ராஜகுமாருடு” வீடு” ௩வ- 

ரத்ந ஸொம்முலு பெ”ட்டிநாடு” (ஆ) 
3. பஸி பி”ட்ட“கா”த”டவம்மா வீடு” 

பயபடு”“கோ தெ”லியத”ம்மா (ஆ) 
4. தல்லிதோ சாடி” ப”ல்குது“ரே ம௩ 

தலலு வம்பிம்ப தூ”ருது“ரே (ஆ) 
5. மாடகு ஜோடெளநு கா”நி மந 

யாடலு தெ”லியக போநி (ஆ) 
6. யுவதுலாரா மீலோநே மீரு 

யோசிம்ப ப்ரொத்‌'து” பொய்யீநி (ஆ) 
7. சாலு சாலிடு ராரம்ம ஓட” 

ஸலிலமந்து” த்‌”“ரோயரம்ம (ஆ) 
8. த்யாக”ராஜாப்துடு” வீடு” வநி- 

தல மாடலு விகலேடு” (ஆ): 


*பெண்களாகிய ாம்‌ னைவரும்‌ சென்‌ ரியை: 
வேண்டிக்கொண்டு விளையாடுவோம்‌. ்‌ தல்ல 

கிருஷ்ணன்‌ பார்‌ க்கொண் க்கும்பொழுே ஈம்‌. 
நட்டம்‌ பது (நீர்‌ டக்னு அர்‌ அரத்‌ ie 44 

(ஆம்‌) அத்‌ தாமரைக்‌ கண்ணனைப்‌ பிரிந்திருப்பது சாத்‌ 
தியமா? (அத்துடன்‌) ஓடத்தைக்‌ கரை சேர்ப்பது நம்மாலாகுமா?' 

இவனோ இராஜகுமாரன்‌. நவத்தினங்கள்‌ பதித்த நகைகளை 
யணித்திருப்பவன்‌. 

இவன்‌ சிறு பிள்ளையல்லவா? ஒரு வேளை பயப்படுவானோ. 
என்னவோ தெரியாதம்மா? 

இதை யாராவது இவனுடைய அன்னையிடம்‌ (யசோதை: 
யிடம்‌) கோள்‌ சொல்லிவிட்டால்‌ நாம்‌ தலை குனியுமாறு திட்டு 
வார்களே! 

நமது விளையாட்டுகள்‌ இரகசியமாக இருந்துவிடுமென்றா 
லும்‌ இது கடைசியில்‌ பேச்சிற்டெமாகும்‌. 
5 இக்£ர்த்தனத்தின்‌ பல்லவியும்‌, ஒவ்வொரு pps வேறு 
வேறு கோபியர்‌ பாடுவது போல்‌ அமைக்கப்பெற்றுள்ளன. 


மங்கையரே! 


ஆரும்‌ பாகம்‌ 


கொண்டிருந்தால்‌ பொழுது விடிந்துவிடும்‌. 


போதும்‌! போதும்‌! வாருங்கள்‌! இந்த ஓடத்தைத்‌ தண்ணி - 


ரில்‌ தள்ளுங்கள்‌. 
இவன்‌ தியாகராஜனின்‌ தோழன்‌. பெண்களின்‌ வார்த்தை 
களைக்‌ கேட்கமாட்டான்‌. 


645 
பந்துவராளி 
ப. சூட*ரே செலுலார யமுநாதே”வி 
ஸொக”ஸெல்ல ஸந்தோஷமு௩ 
௮. யெர்றநி பங்கேருஹமுலே அந்து” 
யிம்பைஈ ப்‌*ருங்க”நாத“முலெ 
ச. 1. இஸுகதி”ந்நெ லெந்க தெலுபே மேநு 


. கோகிலமுலு ம்ரோஸெநே மருடு 


இந்த்‌ ரநீலமு வண்டி நலுபே 


. மேடிகலு வஜரம்பு சிலலே அந்து” 


குடிலமைந சிந்க யலலே 


 ஹம்ஸல ரவளிசே ஜால தேவி 


யதி”கோ” செலங்கெ” நீ வேள 


. பொலதுலார பொத”ரிண்ட்லே தேநெ 


லொலுகு க,ர்ஜூரபு பண்ட்‌"லே 


௨ ப,லமுசே த்‌”ராக்ஷ லதலே அந்து” 


பச்சநி சிலுகல ஜதலே 


. விந்த விந்த விருல வாந மதி” 


கெந்தெந்தோ மருலய்யெநே 


குஸும சரம்பு" வேஸெநே 


சல்லநி மலயமாருதமெ க்ருஷ்ண 
ஸ்வாமிநி கூ“டு“நதி” ஸதமெ 


. ராஜவத“நலார க'நரே த்யாக'”- 


ராஜஸ்கு நி பா”ட விஈரே 


547 


நீங்கள்‌ உங்களுக்குள்ளேயே யோசித்துக்‌ 


ஆ 


சாபு 
(சூ) 


(சூ) 


(சூ) 


(சூ) 
(சூ) 
(சூ) 
(சூ) 
(சூ) 


(சூ) 


(சூ) 


(சூ) 


548 ஸ்ரீ இயாகராஜஸ்வா மி கீர்த்தனைகள்‌ 


தோழிகளே! யமுனா தேவியின்‌ செளந்தரியத்தை மகிழ்ச்சி 
யுடன்‌ பாருங்கள்‌, சிவந்த தாமரை மலர்கள்‌! அவற்றில்‌ 
மஜேகரமான . வண்டுகளின்‌ ரீங்காரம்‌ (முரலும்‌ ஓசை. 
வெண்மை பொருத்திய மணற்‌ திட்டுக்கள்‌. யமுநா தேவியின்‌ 
உடல்‌ இந்திர நீலத்தை யொத்த கருமை, வைரமிழைத்த 
இலைகளைப்‌ போன்ற படிகள்‌! அவற்றின்‌ கீழ்‌ வளைந்துவரும்‌ 
அலைகள்‌. அன்னப்‌ பறவைகளின்‌ இன்னிசையால்‌ யமுநா தேவி 
இன்று பிரகாசிக்கிறாள்‌. வனிதாமணிகாள்‌! இனிய கொடி 
வீடுகளில்‌ தேனொமழுகும்‌ பேரீச்சம்‌ பழங்கள்‌! பழங்கள்‌ குலுங்‌ 
கும்‌ திராகைைக்‌ கொடிகள்‌! அவற்றில்‌ பச்சைக்‌ கிளிகளின்‌ 
ஜோடிகள்‌! விதவிதம.ன மலர்களின்‌ மாரிகள்‌! மனத்திற்கு 
எவ்வளவோ மோகம்‌! கோகிலங்கள்‌ கூவின மதனன்‌ தனது மலர்க்‌ 
கணைகளை எய்கின்றனன்‌. குளிர்த்த மலயமாருதம்‌ (தென்றல்‌) 
வீசுகிறது. நாம்‌ கண்ணனைக்‌ கூடுவது திண்ணம்‌. மதிவதனிகளே! 
பாருங்கள்‌! தியாகராகளின்‌ தோழனின்‌ இன்னிசையைக்‌ கேளீர்‌! 


646 
ஸெளராஸ்ட்ரம்‌ ்‌ . சாபு 
ப. ஏமந௩ி நெற ஈம்முகொந்து” ழ க்ருஷ்ணா 
எந்து'கிந்த வாது” (ஏ) 
ச. 1. ஜலகமாடு”வேள வலுவலு தா”சி மம்‌- 
மலயிம்பக” லேதா” ம்‌ (ஏ) 
2. முதி”தல ரம்மநி திலகமுலிடி” பண்ட 
மோலி நொக்கலேதா” (ஏ) 
3. முது நீவு வெக்க நாரகி”ஞ்சி தருணுல மோ 
முக பூ£யலேதா” (ஏ) 
4, வதி”நெகா”ரி சந்தமுக வச்சி பாவட" 
வத”லிஞ்சி போலேதா” (ஏ) 
5. தொ”ரிகிதிவநி சாடி” செப்பபோ”தே தல்லி ்‌ 
யுரமுக நுண்ட£லேதா” : (ஏ) 
6. காமிஞ்சி பஜ்ஞபத்நுலு வேட”க” வேணு 
கா“ந மொநர்ப்ப லேதா” (ஏ) 
7. ஆநாடு” பொங்க”லி நீ கிடி' கொந்காள்ளு 
வாந நுண்ட” லேதா” (ஏ) 


8. த[ரநு த்யாக”ராஜ விநுதுகி பலுகுலு 
தப்பிபோத“க லேதா” (ஏ) 


ஆரும்‌ பாகம்‌ 549 


. கிருஷ்ணா!. . நாங்கள்‌. உன்னை என்னவென்று . நம்புவது? 
எதற்கு இத்தனை வாது? (முன்னொரு சமயம்‌): நாங்கள்‌ நீராடும்‌ 
பொழுது. எங்கள்‌ .ஆடைகளை நீ ஒளித்து வைத்து எங்களை 
வருத்தவில்லையா? **பொட்டு இடுகிறேன்‌, வாருங்கள்‌” என்று 
பெண்களையழைத்து நீ அவர்களின்‌ உதடுகளைக்‌ . கடிக்கவில்‌ 
லையா? வெண்ணெய்‌ முழுவதையும்‌ நீயே தன்று விட்டுப்‌ பெண்‌ 
களின்‌ முகங்களில்‌ சிறிது தடவவில்லையா?. ஒருத்தியின்‌ மதனி 
(சகோதரன்‌ மனைவி) போல்‌ வேடந்தரித்து வந்து அவளுடைய 
பாவாடையை நீ இழுக்கவில்லையா? நீ அகப்பட்டுக்‌ கொண்‌ 
டாய்‌ என்று கோள்‌ சொல்லச்‌ சென்ற சமயம்‌ நீ தாயின்‌ 
மடியில்‌ காணப்படவில்லையா? 

அன்னொரு நாள்‌ (ஆயர்கள்‌ இந்திரனுக்கிடவேண்டி௰) 
பொங்கலை உனக்கு நிவேதனம்‌ செய்ய (ஏழு நாட்கள்‌) விடாமல்‌ 
மழை பொழியவில்லையா?:: **இவ்வுலகில்‌ தியாகராஜனால்‌ 
வணங்கப்பெறும்‌ என்‌ வார்த்தைகள்‌ என்றும்‌ தவழுா'' என்று 
நீயே கூறவில்லையா? 


647 
ஸெளராஷ்ட்ரம்‌ சாபு 
ப. ஏமேமொ தெலியக ப”லிகெத'ரு செலுலார 
நாமீத” த*யலேக (ஏ) 
௮ முநு மந்த”ரகி”ரி முநுக” கூ”ர்மமை வீ 
புந தா£ல்சக” லேதா” (ஏ) 
ச. 1. கரிராஜு மகரிசே கா“ஸி செந்த£க” கேநு 
கருண ஜூட”லேதா” (ஏ) 
2. வெறவக நீரு ஜொச்சி5 ஸோமகுநி கொட்டி 
வேத“மு பேலேதா" (ஏ) 
3. காளிந்தி"லோநி காளியுநி மத”ம்பு”நு 
கால ௩ணச லேதா” (ஏ) 
4. மகாமு கொ”ம்போயிந கு”ரு புத்ருகி 
மறி தெ”ச்சி யொஸக” லேதா” (ஏ) 
5. த்யாக” ராஜுநகு ஸகு,டை௩ நாது”ப்ர- 
தாபமு விநலேதா* (ஏ) 


பெண்‌ மணிகளே! ஒன்றும்‌ தெரியாமலும்‌ என்மீது தயை 
யில்லாமலும்‌ ஏதேதோ கூறிவிட்டீர்கள்‌. முற்காலத்தில்‌ மந்திர 
கிரி (கடலில்‌) முழுகியபொழுது நான்‌ ஆமையுருவாகி. வந்து 
வந்து அதை என்‌ முதுகில்‌ தாங்கவில்லையா? கஜேந்திரன்‌ 


550 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


முதலையின்‌ வாயில்‌ அகப்பட்டு வருந்திய பொழுது நான்‌ அவன்‌ 
மீது பத்ததி காட்டவில்லையா? ஸோமகாசுரன்‌ கடலிற்‌ சென்று 
ஒளிந்தபொழுதும்‌ நான்‌ அஞ்சாமல்‌ (மீனமாய்‌ அவதரித்து) 
அவனைக்‌ கொன்று வேதங்களை மீட்கவில்லையா? காளிந்தியில்‌ 
கானியனின்‌ கொழுப்பை என்‌ காலினாலேயே அடக்கவில்லையா? 
முதலை கொண்டு போன எனது குரு புத்திரனை (சாந்தீபினியின்‌ 
மகனை) நான்‌ மீட்டுக்‌ கொடுக்கவில்லையா? தியாகராஜனின்‌ 
தோழனான எனது பிரதாபங்களை நீங்கள்‌ கேட்டதில்லையா? 


6 48 
ஸாரங்க” ஆதி” 
ப. ஓட”நு ஜரிபே முச்சட க”நரே 
வநிதலார நேடு* (ஓ) 
௮. ஆட வாரு யமுநாகாட” க்ருஷ்ணுநி கூடி” 
யாடு”சு பா”டு”சு ஈந்த'று ஜூட”க* (ஓ) 


ச: 1: கொந்த“று ஹரி கீர்த்தநமுலு பாட" 

கொந்த”றாநந்த”முந முத்‌“து”லாட” 

கொந்த”று யமுநா தே”மிநி வேட” 

கொந்த”று முத்யபு ஸருலஸியாட” (ஓ) 

2. கொந்த"று தட“ப”ட” பா£லிண்ட்‌ "லு கத”ல 

கொந்த”று ப”ங்க”ரு வல்வலு வத”ல 

கொந்த”ற குடிலாலகமுலு மெத”ல 

கொந்த”நு ப”ல்குசு க்ருஷ்ணுநி கததல (ஓ) 

3. கொந்த" று த்யாக”ராஜஸகு டே” ய௩க” 

கொந்த”ற கஸ்தூரி பொ”ட்டு கரக”க” 

கொந்த”ற கொப்புல விருலு ஜாரக” 

கொந்த”ற கங்கணமுலு க'ல்லநக" (ஓ) 

வனிதையரே! பெண்கள்‌ ன்றுகூடி யமுனை யாற்றில்‌ 
கிருஷ்ணனுடன்‌ சேர்ந்து ஆடிக்க கரும்‌ பாடிக்கொண்டும்‌ 
அனைவரும்‌ காணுமாறு ஓடத்தை நடப்பிக்கும்‌ இவ்வரிய 
காட்சியைப்‌ பாருங்கள்‌! 
சிலர்‌ ஹரிநாம சங்கீர்த்தனம்‌ செய்துகொண்டும்‌, சிலர்‌ 

மகிழ்ச்சிப்‌ பெருக்கினால்‌ முத்தமிட்டும்‌, மற்றும்‌ சிலர்‌ யமுனா 
தேவியை வேண்டிக்கொண்டும்‌, சிலர்‌ அணிந்துள்ள முத்து 
மாலைகள்‌ அசைந்தா டவும்‌. 


ஆரும்‌ பாகம்‌ 551 


கலவரத்‌ தினால்‌ சிலரது கொங்கைகள்‌ அசையவும்‌, மற்றும்‌ 
சிலரின்‌ சரிகையாடைகள்‌ கலையவும்‌, சிலரின்‌ சுருண்ட குழல்கள்‌ 
ய்றக்கவும்‌ சிலர்‌ கிருஷ்ணனின்‌ லீலைகளைப்‌ பேசிக்கொண்டும்‌. 

சிலர்‌ **இவன்‌ தியாகராஜனின்‌ தோழன்‌” என்று கூறவும்‌, 
சிலரின்‌ கஸ்துரிப்‌ பொஃடுக்கள்‌ கரையவும்‌, சிலர்‌ குழலில்‌ 
அணிந்துள்ள மலர்கள்‌ சரியவும்‌, சில பெண்களின்‌ கங்கணங்கள்‌ 
கல்லென்று ஒலிக்கவும்‌ (ஓடத்தை நடப்பிக்கும்‌ காட்சியைப்‌ 
யாருங்கள்‌). 


649 
பைரவி சாபு 
ய. த௩யந்தே” ப்ரேமயநுசு விரிபோ“ணுலு 
தல தெலியக நாடெ”த”ர௬ (த) 
௮. அநயமு மோஹமு மீறக” கருஷ்ணுடு” 
அந்த” றி கந்கி ரூபமுலெத்தி யாட“க” (த) 


ச. 1. கொந்த”றி ப*ங்கா”ரு கொங்கு”லு ப"ட்ட 

கொந்த”றி ப”தமுலு பா”கு”க” நெட்ட 

கொந்த”றி ஸொகஸுநு க”நுலார ஜூட” 

கொந்த“றி மகஸு தெ”லிஸி மாடலாட” (த) 
2. கொந்த”றி யங்கமுநநு ப“வ்வளிம்ப 

கொந்த”றி பெத”வுல பலுகெம்பு லுஞ்ச 

கொந்த“றி தநுவுல கரலீல ஸேய 

கொந்த”றி வெநுக நிலிசி ஜட“வேய (த) 
3. கொந்த”றி நுது£ட கஸ்தூரி பொ”ட்டு பொட்ட 

கொந்த”றி தளுகு செக்குல முத்‌“து” பெட்ட 

கொந்த” றி பாலிண்ட்‌“ல ப”ந்நீரு ஜில்க 

கொந்த”“றிதோ த்யாக”ராஜநுதுடு” ப£ல்க (த) 


(ஸ்ரீ கிருஷ்ணன்‌) தன்‌ மீதேதான்‌ மோகங்கொண்டுள்ளான்‌ 
என்று (ஒவ்வொரு கோபியும்‌) நினைத்துத்‌ தலைதெரியாமல்‌ 
ஆடினர்‌. (ஏனெனில்‌) மிகுந்த ஆசை மீறவும்‌ கிருஷ்ணன்‌ 
அனைவருக்கும்‌ ஒவ்வொரு தனி உருவமெடுத்து விளையாடினன்‌. 

சில கோபியரின்‌ சரிகை முந்தானைகளைப்‌ பிடித்தும்‌, 
சிலரின்‌ பாதங்களைத்‌ தன்‌ கால்களால்‌ தள்ளியும்‌, சிலரின்‌ 
அழகைக்‌ கண்ணாரக்‌ கண்டு களித்தும்‌, சிலரின்‌ உள்ளமறிந்து 
தக்கவாறு பேசியும்‌, 


552 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


சிலரின்‌ மடிமீது -சயனித்தும்‌, சிலருடைய உதடுகளின்‌ மீது 
சிவந்த சாயத்தைத்‌ தடவியும்‌, சிலரின்‌ சரீரத்தின்‌ ' மீது 
கையினால்‌ லீலைகள்‌ புரிந்தும்‌ சிலரின்‌ பின்புறம்‌ நின்று ஜடை 
பின்னியும்‌, ர 

சிலருடைய தெற்றியில்‌ -கஸ்தூரரிப்‌ பொட்டு வைத்தும்‌, 
சிலரின்‌ பளபளத்த கன்னங்களை முத்தமிட்டும்‌, சிலருடைய 
கொங்கைகளின்மீது பன்னீரைத்‌ கெளித்தும்‌, சிலருடன்‌ 
உரையாடியும்‌ (கிருஷ்ணன்‌ விளையாட, மலர்க்‌ கூந்தலுடைய 
கோபியர்‌ தலை தெரியாமல்‌ ஆடினர்‌). 


650 
1ஓட"பாட : 
புந்நாக”வராளி ரூபகம்‌ 
ப. ஏநோமு நோசிதிமோ செலுல 
மேதா“ந மொஸகி”திமோ (ஏ) 


௮. - ஸ்ரீநாது, கொலுவமரெ ஜெலுல 

செக்கிள்ளு கொத்துசுநு 

மாநத மோவாநுசு சந்த்‌”- 

ராஈநு ஹ்ருத£யமுக நுஞ்ச (நே) 
ச. 1. ஸ்ரீரத்ஈமுலு மாமு செலுலு 

ஸ்ரீமிஞ்சு யெளவாமு 

வாரிஜலோசநுடு” செலுல 

பாலாயெ க”த”வம்ம 

கோரிக லீடே"ரெநு யது”- 

வீருநி கநுலார ஜூட்‌ . (நே) 

2. ப”ங்கா“ரு ஸொமமுலநு ஜெலுலு 

பா“குகஈ” பெ”ட்டுகொநி 

ச்ருங்கா"ராம்ப'ரமுலநு ஜெலுலு 

செலுவொந்த” க“ட்டுகொநி 

ஸங்க”திகா” நங்க”முலு ௬- 

பா“ங்கு"ரிகி நொஸங்க”க” ம௩ (மே) 


தத்‌ இதைய! ப அதைத்‌ கிமு கேலு ஜய உறு உட ப ப்பபபலை 


1. ஓடப்பாட்டு 


ஆரும்‌ பாகம்‌ 552: 


3. பொங்கா“ரு ஈ நதி”லோ ஜெலுலு 
பொந்து”கா” கு" மிகூ"டி" 
மங்களா காருநிதோ செலுலு 


மநஸார கூ“டி“திமி 


ரங்க“பதி யுப்பொங்கு”சு ம௩ 
செங்க"டநு ஜெலங்க'க'ம௩  ..::! (மே), 


4. வாக்‌”சா த்யமருலகு ஜெலல 


வாணிம்ப தரமெளநே 


த்யாக”ராஜாப்‌ துநிதோ ஜெலுலு 


போக*க”முலந்து” சுநு 


பா“கு“க” தமிரேக” க்‌நு நய 


ராக”மு லீலாகு”பா“ட” 


காந்தையரே! நாம்‌ 


(ஏ) 


(முன்பு) எந்நோன்புகளை 


தநோற்றோமோ? எவ்விதமான ' தானங்களை .வழங்கினோமோ? 
இலக்குமி நாதனான கிருஷ்ணன்‌ கொலுவீற்றிருக்க, நாம்‌ 
அவனுடைய கன்னத்துடன்‌ நமது கன்னங்களை ஓற்றி, விடாது 


அவன்‌ இதழைப்‌ பருகி, 


மதிவதனனை நமது இதயத்தில்‌ 


சேர்த்துக்கொள்ள (எந்நோன்பு நோற்றோமோ?) 
நாம்‌ ஸ்திரீ ரத்தினங்களல்லவா? திருவை மிஞ்சிய இளமை 


நமது சொத்து. ஆகவே, 


தாமரைக்‌ கண்ணன்‌ நமது 


வசமாயினன்‌. நமது விருப்பங்கள்‌ நிறைவேறின. யதுவீரனான 
கண்ணனைக்‌ கண்ணாரக்‌ காண (எந்நோன்பு நோற்றோமோ?) 
தோழிகளே! நாம்‌ பொன்னணிகளை அழகுடன்‌ அணிந்து: 
கொண்டு, வனப்பு வாய்ந்த ஆடைசளை வசீகரமாக உடுத்துக்‌ 
கொண்டு; சம்மதத்துடன்‌ நமது அங்கங்களை சுப சரீரமுடைய 
அவனுக்கு அர்ப்பணம்‌ செய்ய (எந்நோன்பு நோற்றோமோ?) 
பாங்கிமாரே! பொங்கிவரும்‌ இவ்வாற்றினருகில்‌ இனிமை 
யாக நாம்‌ ஒன்றுகூடி, மங்கல வடிவனான கண்ணனுடன்‌ 
மனமாரக்‌ கூடினோம்‌. அரங்கபதியாகிய பரமன்‌ நமது. அருகில்‌ 
மகிழ்வுடன்‌ விளங்குவதற்கு (எந்தோன்பு நோற்றோமோ?) 
நங்கைமீர்‌! இதை நான்முகன்‌ முதலிய தேவராலும்‌ 
வருணிக்க முடியுமா? தியாகராஜனின்‌ தோழனுடன்‌ போகங்களை 
நுகர்ந்துகொண்டு, உற்சாகம்‌ மீறவும்‌, நயமான இரா கங்களில்‌: 
இவ்வாறு பாடுவதற்கு (நாம்‌ எந்நோன்பு நோ ற்றோமோ?) 


554 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


651 
ஸாவேரி சாபு 
ப. சாலு சாலு நீயுக்துலு ௩டு”வது” 
ஸாரஸாக்ஷ ஸ்ரீ க்ருஷ்ணா (சா) 
அ. சூலத;ராது'ல கருதை”௩ மமு கூடி” 
ஸுக, முலநுப'விம்பவே ஸ்ரீ க்ருஷ்ணா (சா) 


௪, 1. அத?ரரத”நமுல க”நி ஸொக்குசு மே- 
மாஸிஞ்சி வச்சிதிமி 
பு£த)ரக்ஷக சல்ய ஸாரத்‌,ய மொகரிஞ்சி 
பொ”ங்குடெறுக” மைதிமி ஸ்ரீ க்ருஷ்ணா (சா) 
2. கண்ட” சக்கெரவண்டி பலுகுலு விகி மேமு 
காமிஞ்சி வச்சிதிமி 
உண்டி யுண்டி" பா”லுநி கி”ல்லி மரி தொட்ல 


யூசு தெ”ருக”மைதிமி ஸ்ரீக்ருஷ்ணா (சா) 
3. தயாக”ராஜ நுதுட”நி யதி ப்ரேமசே 

தருணுலு வச்சிதிமி 

போ”கி”சயந மாமாடலு மீறகு 

பு£த்‌“தி,சாலி வெளது” ஸுமீ ஸ்ரீ க்ருஷ்ணா (சா) 


போதும்‌, போதும்‌. உனது யுக்திகள்‌ இனி -இங்கு செல்ல 
மாட்டா. தாமரைக்‌ கண்களையுடைய ஸ்ரீ கிருஷ்ண! சூலபாணி 
யாகிய பரமவென்‌ முதலியோருக்கும்‌ இடைத்தற்கரிய எங்களைக்‌ 
கூடி இன்பம்‌ அனுபவிப்பாயாக. 

உன்‌ அழகிய உதடுகளையும்‌, பல்‌ வரிசையையும்‌ கண்டு 
மயங்கி உன்‌ மீது ஆசை கொண்டு யாம்‌ வந்தோம்‌. அறிஞரைக்‌ 
காப்பவனே! நீ சல்லியன்‌ தேரோட்டியதைப்போல்‌ செய்து 
பொய்யுரைப்பாயென்று அறியாமற்‌ போனோம்‌. 

கற்கண்டைப்போல்‌ இனிக்கும்‌ உனது பேச்சைக்‌ கேட்டு 
காமுற்று நாங்கள்‌ வந்தோம்‌. வாய்‌ பேசாமல்‌ குழந்தையைக்‌ 
இள்ளிவிட்டுத்‌ தொட்டிலையும்‌ ஆட்டும்‌ உனது மாயத்தை 
அறியாமற்‌ போனோம்‌. ம்‌ 


1 ரூபகம்‌ 

2 நகுல சகாதேவருக்கு அம்மானான மத்ர தேசத்தரசன்‌, மகா 
பாரத யுத்தத்தின்‌ பொழுது கர்ணனுக்குத்‌ தேரோட்டியாக 
அ மர்த்தவன்‌. 


ஆறாம்‌ பாகம்‌ 555 


தியாகராஜனால்‌ வணங்கப்பெறுபவன்‌ நீயென்று மிகுந்த 
அன்புடன்‌ மங்கையராகிய நாங்கள்‌ வந்தோம்‌. நாகணைத்‌ 
துயில்பவனே! எங்கள்‌ வார்த்தைகளை மீறாமல்‌ புத்திசாலியாக 
நடந்துகொள்‌, ஸ்ரீ கிருஷ்ணா! 


652 
காபி சாபு 
ய. சூதாமுராரே ஈ வேட்‌“கநு 
ஸுத”துலார நேடு” (சூ) 
௮. (புரு) ஹூதாது”ல கருதை'௩ யோட“லோ 
யுவித”லெல்ல ஹரிநி கூடி” யாடெ'த”ரு (சூ) 


ஏ, 1 ஒகரி கொகரு க”ந்த£மு நலதெ”த”ர 

ஒரி கொகரு திலகமு தி*த்‌'தெத'ரு 

ஒகரி கொகரு வீடெ“மு லொஸகெ”த”ர௬ 

ஒகரி கொகரு ஹாரமு வேஸெத'ரு (சூ) 
2 ஒகரி கொகரு வலுவலு க"ட்டெத'ரு 

ஒகரி கொகரு ர மிகலு தொ”டி“கெ”த”ர௬ 

ஒகரி கொகரு கெளகி"ட கூ”ர்ச்செ தரு 

ஒகரி கொகரு தமலோ ஸொக்கெத”ரு (சூ) 
3. ஒகரி கொகரு பாடலு பாடெ”த”ரு 

ஒகரி கொகரு ஸரஸமு லாடெ”த”ரு 

ஒகரி கொகரு ஹரியநி சூசெத”ர 


ஒகரி கொகரு காநக ப்‌'ரமஸெத'ரு (சூ) 
அழகிய பற்களையுடைய சுந்தரிகளே! வாருங்கள்‌, 
வாருங்கள்‌. இன்று இந்த வேடிக்கையைக்‌ காண்போம்‌. 


இந்திரன்‌ முதலியோருக்கும்‌ அரிதான இப்படகில்‌ யுவதிகளனை 
வரும்‌ ஹரியுடன்‌ கூடி விளையாடுகின்றனர்‌. 

ஒருவருக்கொருவர்‌ சந்தனம்‌ பூசிக்கொண்டும்‌, பொட்டுகள்‌ 
இட்டுக்கொண்டும்‌, தாம்பூலமளித்துக்கொண்டும்‌, மாலையிட்டுக்‌ 
கொண்டும்‌, ஆடையணிவித்துக்கொண்டும்‌, இரவுக்கை போட்டுக்‌ 
கொண்டும்‌, மார்புறத்‌ தழுவிக்கொண்டும்‌, த.மக்குள்ளேயே 
மயங்கியும்‌. இன்னிசை பாடிக்கொண்டும்‌, சரச சல்லாபஞ்‌ 
செய்துகொண்டும்‌, ஒவ்வொருவரும்‌ பிறரை ஹரியாகவே 
பாவித்துக்கொண்டும்‌, (திடீரென்று) பிறரைக்‌ காணாமல்‌ 
பிரமித்துக்கொண்டும்‌ (ஓடத்தில்‌ விளையாடுவதைக்‌ காணவாரீர்‌.) 


556 ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி கீர்த்தனை கள்‌ 


11653 
தே வகா'ந்தா;ரி ஆதி” 
ப. எவரு ம௩கு ஸமாந மிலலோ 
நிந்துலரா நேடு” (௭) 
௮.  அவநி ஹரி ஹர ப்‌”ரஹ்மாதி” ஸுர- i 
லாஸசே மோஸபோயிரி க”நுகநு . (எ 


ச. ஈலுவ தநயபை மோஹமு ஜெந்தி” 
நாடு” தகி”லிபோயெ முக”து” 
லொலுகு ஸ்ரீஹரி வலசுசு ப்‌”ருந்தா” 
லோலுடை” போயெ 


சிலுவபூ)ஷணுடு” தா“ருகா வநபு 
செலுல பாலாயெ கோ”- 


குலமு௩ த்யாக”ராஜநுநுடு” ம௩ 
வலல த”கி”ல்போயெ ௧” நுகநு (௭): 


மங்கையரே! இன்று இப்‌ பூவுலகில்‌ விஷ்ணு, சிவன்‌ பிரமன்‌, 
முதலிய தேவர்களும்‌ (பெண்‌) ஆசையினால்‌ மோசம்‌ போயினர்‌. 
பிரமன்‌ தமது மகளாகிய சரஸ்வதியின்‌ மீதே மோகங்கொண்டு 
அகப்பட்டுக்கொண்டார. வடிவழகனான ஸ்ரீமந்‌ நாராயணன்‌" 
1 ருந்ததயென்னும்‌ மாதிடம்‌ ஆசை கொண்டு அவளையே 
உகப்பவராயினர்‌. சர்ப்பங்களை யணியும்‌ சிவ பெருமான்‌ தாருகா 
வனத்தின்‌ ரிஷிபத்தினிகளின்‌ மீது மோகமடைந்து அவர்கள்‌” 
வசமானார்‌. தியாகராஜன்‌ வணங்கும்‌ கிருஷ்ண பகவான்‌ 
கோகுலத்தில்‌ நமது வலையில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டான்‌. (ஆகவே 
நமக்கு (பெண்களுக்கு) நிகர்‌ யாருளர்‌?) . 


654 

கண்டா சாபு. 
ப. உந்நதாவு5 நுண்ட” நிய்யது” வாந 

யுருமுலைதே வெ௩க திய்யது” (௨) 
௮. ஸாடி“கா"லி யோட"ஜுட்டி 

வடி"க” வாநலைதே கொட்டி (௨) 
ச. 1. ஓட"லோ ரந்த;ரமு க”லிகெ” யீ 

வைநிதல கெ௨வரு ஸலிகெ” (௨). 


பல்லை கொண கய வைகையை வெயயயவைவைவைகை யை ைசைாைைய/ சையாக கைன்‌ 


டு ஐலந்தராசுரவின்‌ மனைவி 2 யுலித*ல 


ஆமாம்‌ பாகம்‌ 557 


2. கநுலகெந்து” காநராது” க'தி 


காளிந்தி” ம௩கிக மீது” (௨) 
3. மதிபோவுதா”ரி ஜநிரம்மா அபுடெ” ர 
மத”மிம்ப வலத”ண்டி நம்மா (௨) 


4. மநயொக்கசோ கூ”“ட”ராது” ப்ரளய 

மந நிதி*கா” வேறு£லது” (௨) 
5. ராஜவத”நலு ராரம்மா த்யாக”- 

ராஜஸகு,நி ஜூட”ரம்மா 


'இம்மழை நம்மை இருந்தவிடத்தில்‌ இருக்கவிடாமற்‌ 
பெய்கிறது. மேக முழக்கம்‌ சிறிதும்‌ குறையவில்லை. சுழற்காற்று 
ஓடத்தைச்‌ சுற்றியடிக்க அலைகள்‌ வேகத்துடன்‌ மோதுகின்றன. 
ஐயோ! படகில்‌ துவாரம்‌ ஏற்பட்டுவிட்டதே! இப்‌ பெண்களுக்கு 
இப்பொழுது யார்‌ புகல்‌? (இருளினால்‌) கண்ணிற்கு ஒன்றுமே 
தெரியவில்லை. இனி காளிந்தி (யமுனை) நதியே நமக்குக்‌ கதி! 
மனம்‌ போனபடி. நாம்‌ சென்றதால்‌ இப்படியாயிற்று. இவ்வளவு 
கொழுப்பு வேண்டாமென்று நான்‌ முன்னமேயே கூறினேனே? 
நாம்‌ அனைவரும்‌ ஒரே இடத்தில்‌ கூடியிருக்கலாகாது. பிரளயம்‌ 
என்றால்‌ இதுதான்‌. வேறில்லை. மதிவதனிகளே! வாருங்கள்‌ 
தியாகராஜனின்‌ தோழனான கண்ணனைப்‌ பார்ப்போம்‌ வாரீர்‌. 


655 
ஸெளராஸஷ்ட்ரம்‌ ஆதி” 
ப. அல்ல கல்லோலமாயெம்ம யமுநாதே வி மா 
யார்த்துதெல்ல தீ”ர்ப்புமாயம்ம (அ) 
௮. மொல்லலசே பூ“ஜிஞ்சி. ்‌ 
ம்ரொக்கெத”மு ப்‌“ரோவுமம்ம ' (அ) 


ச. 1. மாருபா”ரிகி தா£ளலேக யீ ராஜகு- 
மாருநி தெ ச்சிதி யிந்தா“க 
தாருமாராயெ ப்‌”ரதுகு 
தத்தளிஞ்சு5 தெ”நதா“க (அ) 
2. கா”லிவாநலு நிண்டா”ராயெ மாபநுலெல்ல 
கேலி ஸேயுடகெட“மாயெ 


1 பல்லவியும்‌ சரணங்களும்‌ வேறு வேறு கோபியர்‌ பாடுவது போல்‌ 
அமைக்கப்பெற்றுள்ளன. 


558 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனை கள்‌ 
மாலிமிதோ மம்மேலு 


மக”நீயெட” பா”யநாயெ (அ) 
3. ஸொம்முலெல்ல நீ கொஸகெ”த”மம்மா 

யமுநாதே”வி யீ 

ஸுமுகு நி க”ட்டு ஜேர்ப்பவம்ம 

யெம்மெகாநி ப”லிமிநி யேல தி”ச்சிதி மம்ம (அ) 


4. நளிஈப வுடு” வ்ராஸி௩ வ்ராலு எடுலைஈகா“நி 
நாது,டு” ப்‌“ரதிகியுண்டி௩ ஜாலு 
ப்ரளயமு லய்யேநி ஏ- 
பநி சேஸிந பா'மலு (அ) 
5. தே'ஹமுலெல்ல கொஸகெ” தமம்ம 
ஓ தேவி க்ருஷ்ணதே”வுநி க”ட்டு ஜேர்ப்புமம்ம 
மோஹகாங்கு”நி மேமு 
மோஸ பு”ச்சிதிமம்ம (அ), 
6. மே மொக்க டெஞ்ச போதி”திமம்ம மாபாலி தே வு- 
டே“மேமோ யெஞ்சுகொக்காட”ம்மா 
ராமரோ ஸ்ரீத்யாக”* 
ராஜாப்‌ துநி பா"யமம்மா (அ) 
அல்லோல கல்லோல மாயிற்றம்மா! யமுனாதேவி! எங்கள்‌ 
துயர்களைத்‌ தீர்ப்பாயாக. முல்லை மலர்கொண்டு பூசித்து 
வணங்குகிறோம்‌. எங்களைக்‌ காப்பாற்று. 
மன்மதனின்‌ கணைகளைப்‌ பொறுக்க முடியாமல்‌ இந்த 
இராஜஐகுமாரனை இதுவரையில்‌ அழைத்து வந்தோம்‌. எங்கள்‌ 
பிழைப்புத்‌ தாறுமாறாகிவிட்டது. இனி எத்தனை காலம்‌ 
தத்தளிப்போம்‌? 
காற்றும்‌ மழையும்‌ கனத்துவிட்டன. எங்கள்‌ காரியங்கள்‌ 
பிறர்‌ நகைக்க இடமாயிற்று. அனபுடன்‌ எங்களைக்‌ காப்பாற்று: 
புருடரையும்‌ நாங்கள்‌ விடும்படி நேரிட்டது. 
எங்கள்‌ நகைகளனை த்தையும்‌ உனக்கேயளிக்கிறோம்‌- 
இருஷ்ணனை எப்படியேனும்‌ கரை சேர்த்துவிடு. இவ்வழகனை 
பலவந்தமாக நாங்கள்‌ ஏன்‌ அழைத்து வந்தோமோ? 
பிரமன்‌ எங்கள்‌ தலையில்‌ எழுதிய எழுத்து எப்படியாயினும்‌ 
இருஷ்ணன்‌ பிழைத்தால்‌ போதும்‌. பெண்கள்‌ எது செய்தாலும்‌ 
பிரளயமாக முடிகிறது. 


ஆறாம்‌ பாகம்‌ ௦59: 


ஓதேவி! எங்கள்‌ உடல்களை உனக்கே அர்ப்பணம்‌. 
செய்கிறோம்‌. பாலகிருஷ்ணனை எவ்விதமேனும்‌ கரைசேர்த்து- 
விடு. இவ்வடிவழகனை நாங்கள்‌ மோசம்‌ செய்து அழைத்து 
வந்தோம்‌. 

நாங்கள்‌ ஒன்று நினைத்து வந்தோம்‌. ஆயினும்‌ எங்களைக்‌ 
காக்கும்‌ தெய்வமாகிய இவன்‌ வேறு என்னவோ நினைத்துக்‌. 
கொண்டான்‌. பெண்களே/ நாம்‌ இவனைப்‌ பிரியகில்லோம்‌. 


656 
கண்டா ஆதி” 
ப்‌. பெருகு” பாலு பு)ஜியிஞ்சி தநுவுல 
பெ ஞ்சி௩ தெ”ல்ல நிந்து”கா (பெ), 
௮. நிரவதி'ஸுக, தாயக மா வயஸு 
நீடநு க”லயுடந்து”கா (பெ). 


ச. 1. அத்த மாமலதோ நீகை மே மெது” 
ராடி" தெ”ல்ல யிந்து”கா 
ஸத்த க”லிகி” இகநைந நுந்து“மநி 
ஸந்தஸில்லிஈ தி*ந்து“கா (பெ). 
2. ஆஸதீ*ர நீஸேவ வலயுந௩நி 
அரஸி௩ தெ”ல்ல நிந்து”கா 
பாஸியுண்ட“நேரக பெத்‌”த”லசே 
பா”முல ஜெந்தி'௩ தி“ந்து'கா (பெ). 
ஸ்நாந பா௩முலு ஜேயுவேள நிநு 
த்‌)யாநமு ஜேஸிந தி*ந்து"கா 
மேநு நீ ஸொம்மு ஜேயுடகை 
மே மல்லாடி"௩ தி”ந்து”கா (பெ). 
தலிரு போ”ணுலை யமுநாநதி"லோ 
த”ல்லடி”ல்லு டந்து“கா 
வலசுசு தொ”லி ஜந்மமு ராமுநிசே 
வரமுலு ப"ட“ஸி௩ தி”ந்து"கா (பெ). 
5. கோடி ஐந்மமுலு தபமுலு சேஸி 
கோரிநதெ”ல்ல நிந்து”கா 


ன்‌ 


560 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனை கள்‌ 


ஸாடிலே$ நீ லீலலு ம௩ஸுந 

ளைரிஞ்சியுக்க தி”ந்து“கா (பெ) 
6. ஆக”ம நிக”ம புராண சாருட”கி 

யநுஸரிஞ்சி௩ தி”ந்து”கா 

த்யாக”ராஜநுத தாரகநாம நீ 

தத்வமு தெ”லிஸிஈ நி”ந்து”கா (பெ) 


எல்லையற்ற ஆனந்தம்‌ தருபவனே! நாங்கள்‌ தயிர்‌, பால்‌. 
முதலியவற்றைப்‌ புசித்து இவ்வுடலை வளர்த்தது இதற்குத்‌ 
தானா? எங்கள்‌ இளமை இந்நீருடன்‌ கலந்து கரைந்துவிடுவதற்கா? 

மாமி மாமன்மாருடன்‌ நாங்கள்‌ உன்‌ பொருட்டு எதிர்த்துப்‌ 
பேசியதெல்லாம்‌ இதற்காகவா? சக்தி பெற்று இனியாவது 
சந்தோஷமாக இருக்கலா மென்று எண்ணியது இதற்காகவா? 

ஆசை தர உனக்கு சேவை புரியவேண்டுமென்று நாங்கள்‌ 
தேடிய தனைத்தும்‌ வீண்தானா? உன்னைப்பிரிய மனம்‌ வராமல்‌ 
பெரியவர்களிடம்‌ நாங்கள்‌ பட்ட கஷ்டங்களும்‌ இதற்தத்தானா? 

ஸ்நான பானங்கள்‌ செய்யும்‌ காலங்களில்கூட உன்னையே 
நாங்கள்‌ தியானம்‌ செய்தது இதற்காகவா? எங்களையே உனக்கு 
அர்ப்பணம்‌ செய்யவேண்டுமென்று நாங்கள்‌ அல்லாடியதும்‌ 
இதற்கா? 

, நறுங்‌ குழலுடன்‌ நாம்‌ இந்த யமுனா நதிக்கு வந்தது 
இப்படித்‌ தத்தளிப்பதற்கா? பூர்வ சன்மத்தில்‌ இராமனிடம்‌ 
பத்தி செலுத்தி வரங்கள்‌ பெற்றதும்‌ இதற்குத்தானா? 

கோடி. சன்மங்கள்‌ தவமிருந்து வேண்டிக்கொண்ட 
தெல்லாம்‌ இம்முடிவிற்கா? நிகரற்ற உனது லீலைகளின்‌ 
தொல்லைகளைப்‌ பொறுத்துக்‌ கொண்டிருந்ததும்‌ இதற்கா? 

வேத, ஆகம, புராணங்களில்‌ சஞ்சரிப்பவன்‌ நீயேயென்று 
உள்னைப்‌ பின்பற்றியது இதற்கா? இயாகராஜன்‌ வணங்கும்‌ 
தாரக நாமத்தாய்‌? உனது தத்துவத்தை அறிந்ததும்‌ இதற்கா? 


657 
புந்நாக”வராளி சாபு 
ப. க்ருஷ்ணா மாகேமி தோ“வ ப”லுகு 
கீர்த்தி க£ல்கு“நு தேவதேவ பா”ல (க்ரு) 
௮. ஸரிகெ” ரவிகெலெல்ல போ”யெ வெர்றி 
கலிகி மேநுலோர்வாயெ (க்ரு) 


ச, 1. ஸரிவாரிலோ ஸிக்‌'கு" போயெ நீரு 
ஜா நுலபை தா"கநாயெ பா”ல (௧௫) 


ஆறாம்‌ பாகம்‌ 567 


2. ஸர்வமு நேநநுகொந்க நீது” 


ஸாமர்த்‌, யமு ஜூபு சிந்க பா£ல & (௧௬) 
3. பா“யலேரி மம்மு நீவு யேயு- 

பாயமை௩ தெல்பி ப்‌*ரோவு (௧௬) 
4. மாதோ ஜேரக” யிந்த பா”த'க"ல்கெ” 

மரதுமா யிக ப்ராணநாத, பால (கரு) 
5. இந்து”கநுசு தல்லி ஸாகெநோ லேக 

யே பாபுல கண்ட்‌“லுதாகெநோ (க்ரு) 
6. ராகேந்து”முக, த£யராத” த்யாக”- 

ராஜார்ச்சித ப்‌“ரோவராதா” ஸ்ரீ (கரு) 


பாலகிருஷ்ணா! தேவாதி தேவனே! எங்களுக்கு வழி என்ன? 
கூறு. இதனால்‌ உனக்குப்‌ பெரும்புகழ்‌ உண்டாகும்‌! 

எங்கள்‌ சரிகை இரவுக்கைகளனைத்தும்‌ போயின. இக்கடும்‌ 
குளிரை எங்கள்‌ உடல்கள்‌ பொறுக்கா. சமானமானவரிடையே 
எங்கள்‌ மானம்‌ போய்விட்டது. தண்ணீர்‌ முழங்காலுக்கு மேல்‌ 
ஏறித்‌ தாக்குறெது. 

“அனைத்தும்‌ நானே'”யென்று கூறிக்கொண்டிருந்த உன்‌ 
சாமர்த்தியத்தைக்‌ காட்டு. உன்னைப்‌ பிரியமுடியாத எங்களுக்கு 
ஏதாவது உபாயம்‌ சொல்லிக்‌ காப்பாற்று. எங்கள்‌ பிராண 
நாதனே! எங்களுடன்‌ சேர்ந்ததால்‌ உனக்கு இத்தனை வருத்த 
மேற்பட்டது. நாங்கள்‌ இதை மறவோம்‌. 

இதற்காகவா உனது அன்னை உன்னை வளர்த்தாள்‌? அல்லது 
எந்தப்‌. பாவியின்‌ கண்‌ உன்மீது பட்டதோ? முழுமதி வதனனே! 
தயவில்லையா? எங்களைக்‌ காக்க வாராயோ? 


658 
வராளி சாபு 
ப. இந்து“கேமி ஸேதுமம்ம க்ருஷ்ணு- . 
டெ*ந்தோ மாடலாடெ” நம்ம (இந்‌) 
௮. மகு'வலண்டே இந்த வாதா” மாகு 
மா௩மே ப்ராணமு கா”தா” (இந்‌) 
ச. 1. கு£ஸ கு£“ஸலந்தே”மி வச்சு இப்பு 
டு“ஸுருண்டே ஊருபோ'வச்சு (இந்‌) 
2. வநிதல க*நி எவ்வரை௩ க்ருஷ்ணா 
வஞ்சநகா” ப”ல்க த'கு"௩ா (இந்‌) 


தி--26 


562 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


3. ஹடமு ஸேய வேளகா”து” ஆத்ம 


ஹத்ய கா”நி வேரே லேது” (இந்‌) 
4. நக்‌”நமுகா” நில்வ வசமா க்ருஷ்ணா 

நலுகு'ரிலோ நீகு யசமா (இந்‌) 
5. நாமாடலு விநி மீரு வேக” 

௩நு க"ட்டு ஜேர்ப்ப போ”நீரு (இம்‌) 
6. லல௩ல பாபமு லேமோ யீ 

லாகு” வ்ராத லுண்டே”நேமோ (இந்‌) 
7. வெலகு தீஸி௩ வலபுராது” கா௩ 

வெலது”ல இக நம்மராது" (இந்‌) 
8. ராஜந்ய இடு யெஞ்சவலது” த்யாக”- 

ராஜவிநுத ப்ரேம க”ல து” (இந்‌) 


$ இதற்கென்ன செய்வோமம்மா? கிருஷ்ணன்‌ எத்தனை 
பேசிவிட்டான்‌ கேட்டீர்களா?  பெண்களென்றால்‌ இத்தனை 
இளப்பமா? நமக்கு மானமே உயிரல்லவா? 

நீங்கள்‌ குசுகுசுவென்று பேசினால்‌ என்ன பயன்‌? 
இப்பொழுது உயிர்‌ பிழைத்தால்‌ ஊர்‌ திரும்பலாம்‌. 

இருஷ்ணா! பெண்களிடம்‌ இவ்வளவு வஞ்சனையாகப்‌ 
பேசுவது நியாயமா? 

அடம்‌ செய்ய இது சமயமல்ல. இது தற்கொலையே தவிர 
வேறில்லை. 

நாங்கள்‌ நிர்வாணமாக (இக்குளிரில்‌) நிற்க முடியுமா? 
கிருஷ்ணா! நான்கு பேருக்கு நடுவில்‌ இது உனக்குப்‌ புகழ்‌ 
தருமா? 

என்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு நீங்கள்‌ விரைவுடன்‌ என்னைக்‌ 
கரை சேர்க்கமாட்டீர்களா? 

இப்பெண்கள்‌ செய்த பாவமென்னவோ! இவ்வாறு 
கஷ்டப்படவேண்டுமென்று தலைவிதியோ? 

௮ன்பை விலக்கு வாங்கமுடியாது. பெண்களை இனி நம்ப 
லாகாது. 

க்ஷத்திரிய வீரனே! இப்படி நீ நினைக்கலாகாது. நாங்கள்‌ 
உன்மேல்‌ பேரன்பு கொண்டவர்கள்‌. 


1 இருஷ்ணனுக்கும்‌ கோபியருக்கும்‌ நடந்த சம்பாஷணை ரூபமாக 
அமைக்கப்பட்டுள்ளது இந்த கீர்த்தனம்‌. 


ஆரும்‌ பாகம்‌ 562 


659 
மோஹந சாபு 
ப, வேத”வாக்யமநி யெஞ்சிரி யீ 
வெலது”லெல்ல ஸம்மதிஞ்சிரி (வே) 
௮. சீரலந்நியு வத”லிஞ்சிரி யெந்தோ 
ஸிக்‌”கு” சேத நந்து” நுஞ்சிரி (வே) 
ச, 1. அந்து”ந நிலுவக போயெநு மேநு 
லந்த”றிகி த£ட”வநாயெநு (வே) 
2. கநுகொ”ந்து”நோ யநி ஸரகு“ந பா”லிண்ட்‌“ல 
கரமுல மூய மருகு”நா (வே) 
3. மாநமுலநு மூஸுகொந்து”ரோ தம 
ப்ராணமுலநு கா”சு கொந்து”ரோ (வே) 
4. செலுல நோரெண்ட“க" நாயெநு நீரு 
சிலு சிலுமநி யெக்கு வாயெநு (வே) 
5. வல்வலு கா”நக போயெநு ஸதுல 
வத”நமு லடு ஸ்ருச்ககாயெநு (வே) 
6. கரகி” கரகி” யங்க”லார்ச்சிரி செலுலு 
கமலாக்ஷு நுரமு௩ ஜேர்ச்சிரி (வே) 
7. கநுல காடு”க நீரு காரகா” ஜூசி 
காந்துடெ"ந்தோ முத்‌”து” காரகா” (வே) 
8. ரமணுல மத”மெல்ல ஜரிகெ”நு த்யாக”- 
.. ராஜநுதுநி மதி” கரகெ”நு (வே) 


(கிருஷ்ணன்‌ கூறியதை) வேத வாக்கியமாசக்‌ கருதி 
கோ பியர்‌ (அவ்வாறே செய்யச்‌) சம்மதித்தனர்‌. தங்கள்‌ ஆடை 
களையெல்லாம்‌ களைந்து எவ்வளவோ வெட்கத்துடன்‌ படகின்‌ 
துவாரத்தில்‌ அடைத்தனர்‌. ஆயினும்‌ அவை ஒன்றும்‌ 
நில்லாமல்‌, தண்ணீர்‌ பெருகி அனைவருடைய தேசங்களும்‌ 
நனைந்துவிட்டன. 

யாரேனும்‌ பார்த்துவிடுவார்களோ என்ற பயத்தினால்‌ 
சட்டென்று கைகளால்‌ மார்பகத்தை மூடிக்கொண்டனர்‌. 
மானத்தைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்வதா அல்லது தங்கள்‌ உயிர்‌ 
களைக்‌ காத்துக்கொள்வதா என்று திகைத்தனர்‌. கோபிகளின்‌ 
வாய்கள்‌ உலர ஆரம்பித்தன. தண்ணீர்‌ சலசலவென்று: 
படகிற்குள்‌ ஏறியது. 


x 


564 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ீர்த்தனைகள்‌ 


ஆடைகள்‌ மறைந்துபோயின. பெண்களின்‌ முகங்கள்‌ 
வாடிப்போயின. மனங்கரைந்து அங்கலாய்த்தனர்‌. கிருஷ்ணனை 
மார்புடன்‌ சேர்த்துத்‌ தழுவிக்கொண்டனர்‌. கண்ணீர்‌ அவர்கள்‌ 
கண்களில்‌ இடப்‌ பெற்றிருந்த மையுடன்‌ கரைந்து பெருகவும்‌, 
அதைக்‌ கண்டு கண்ணனின்‌ திருமுகம்‌ மலர்ந்தது. கோபியரின்‌ 
செருக்கு ஓழிந்தது. தியாகராஜன்‌ வணங்கும்‌ பரமாத்மாவின்‌ 
மனமும்‌ இளகிற்று. 


660 
புந்நாக”வராளி ஆதி” 
ப. ஹரி ஹரி நீயொக்க தி”வ்ய 
பாதா”ரவிந்த” மிய்யவே (ஹ) 
௮.  த$ரநுக”லுகு” போக" பா'க்‌'யமெல்லநு 
தத்‌,யமு கா”து" ஸுமா ஸ்ரீக்ருஷ்ணா (ஹ) 


ச. 1. ஸ௩க ஸ௩ந்த”௩ ஸ்ரீநாரத” சுகார்‌- 
ஜு௩ முநுலெல்ல நுதிஞ்சு 
வ௩ஜ௩யந ப்‌”ரஹ்மாதி” ஸங்க்ரந்‌- 
தந ௧” நுலெல்ல ஸேவிஞ்சு (ஹ) 
2. முநு வேத” புராணாக”ம சாஸ்த்ர 
வித்‌”யல நெல்ல சரிஞ்சு 
கநஸமநீல நிரஞ்ஜ௩ நிர்குண 
கநிகரமுக த்யாக'ராஜு பா;விஞ்சு (ஹ) 
ஹரி ஹரி! உனது திவ்விய பாதாரவிந்தத்தை எங்களுக்கு 
அருள்க. இவ்வுலகில்‌ வழங்கும்‌ இன்பங்களும்‌ பாக்கியங்களும்‌ 
நிலையற்றவை. 
ஸனகர்‌, ஸனந்தநர்‌, ஸ்ரீ நாரதர்‌, சுகர்‌, அர்ஜானர்‌ முதலிய 
முனிவர்களாலும்‌, பிரமன்‌, இந்திரன்‌ முதலிய மகானுபாவர்‌ 
களாலும்‌ சேவிக்கப்‌ பெறுவதும்‌, வேதம்‌, புராணம்‌, ஆகமம்‌, 
சாத்திரம்‌ இவற்றில்‌ சஞ்சரிப்பதும்‌, தியாகராஜன்‌ தியானிப்பது 
மான (உனது பாதாரவிந்தத்தை அருள்வாய்‌). தாமரைக்‌ 
கண்ணா! மேகத்தை நிகர்த்த நீலவண்ணனே! மாசற்றவனே! 
நிர்க்குணனே! 
661 
புந்நாக'வராளி . ஆதி” 
ப: க£ந்த)மு புய்யருகா” பந்கீரு (கந) 


ஆரமும்‌ பாகம்‌ 565 


௮. அந்த"மை௩ யது”நந்த”நுபை 
குந்த*ரத“௩ லிரவொந்த“க” பரிமள (கந்‌) 
ச. 1. திலகமு தி”த்‌”த”ருகா” கஸ்தூரி 
திலகமு தி”த்‌“த”ருகா” 
கலகல்முநி முக,கள க”நி ஸொக்குசு 
ப“லுகுல நம்ருதமு லொலிகெடு” ஸ்வாமிகி (கந்‌) 
2 சேலமு க”ட்டருகா” ப£ங்க”ர௬ 
சேலமு க”ட்டருகா” 
மாலிமிதோ கோ”பால பா”லுலதோ 
நால மேபிந விசால௩ய நுநிகி (கந்‌) 
3. ஹாரதுலெத்தருகா” முத்யால 
ஹாரது லெத்தருகா” 
நாரீமணுலகு வாரமு யெளவ௩ 
வாரக யொஸகெ”டு” வாரிஜாக்ஷுநிகி 
4. பூஜலு ஸேயருகா” ம௩ஸார 


பூஜலு ஸேயருகா” 
ஜாஜுலு மரி விரிவாஜுலு த“வ௩மு 
ராஜித த்யாக”ராஜ நுதுநிகி (க”ந்‌) 
முல்லைப்பற்களையுடைய கோபியரே! வடிவழகனாகிய இந்த 
யதுநந்தனன்‌ (கிருஷ்ணன்‌) மீது ஆசைதரப்‌ _பன்னீரைத்‌ 
தெளித்து வாசனைப்‌ பொருள்களையும்‌ பூசுவோம்‌. கஸ்தூரி 
திலகம்‌ இடுவோம்‌. ஒளி வீசும்‌ இவனது முகக்களையைக்‌ கண்டு 
மயங்கி, அமுதொழுகப்‌ பேசும்‌ இந்த ஸ்வாமிக்குச்‌ சந்தனம்‌ 
பூசுவோம்‌. நேயத்துடன்‌ இடைப்பிள்ளைகளுடன்‌ கூடி பசுக்கள்‌ 
மேய்த்தவனும்‌, அகன்ற கண்களையுடையவனுமான கண்ணனுக 
குப்‌ பொன்னாடை கட்டுவோம்‌. பெண்மணிகளுக்கு என்றென்‌ 
றும்‌" யெளவன சுகத்தை ஆசைதீர அளிக்கும்‌ தாமரைக்‌ 
கண்ணனுக்கு ஆரத்தி எடுப்போம்‌. தியாகராஜன்‌ வணங்கும்‌ 
பெருமானை சாதிமல்லிகை, இருவாட்சி, மருக்கொழுந்து 
முதலியவைகொண்டு மனமாரப்‌ பூசிப்போம்‌. 


662 


(கந) 


ஸெளராஷ்ட்ரம்‌ த்ரிபுட 
ப, கும கும கு'மயநி வாஸநதோ முத்‌”து” 


கும்மலு வெட”லிரி சூட“ரே (கு; 


566 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


அ. மமததோநு ஸுரவருலெல்ல ஸுரதரு 


ஸும வாநலு கு”ரியிம்ப வேட்‌“ கக" (கு,) 


ச. 1. ஈலுவங்க !பக£லு வத்துலு சேஜரில்லக” 
செலக” ஸாம்ப்‌”ராணி பொக”லு க்‌”ரம்ம க”ந்த, பொ- 
டு'லு சல்லுசு ப£ய்யெத*ல தீ£யுசு ப£ந்8ீ- 
ரலு சிலுகுசு யது”குலவீருநிதோ (கு, 


2. ப”ங்கா”ரு சீரலு ரங்கை”ந ரவிகலு 
நுங்க'ரமுலு வெலயங்க” ஸொக”ஸுக”* பு”- 
ஜங்க” சயநுட“கு” ரங்க”பதிநி ஜூசி 
பொ”ங்கு”சு த£நிவார கெள”“கலிஞ்சுசுநு (கு,) 


3. வரமை௩ ௧௩க நூபுரமுலு க;ல்ல௩ 
நுரமு௩ முத்யால ஸருலெல்ல க”த”லக” 
கரமு௩ ஸொக”ஸைந விரிஸுரடுலசே வி- 
ஸருசு த்யாக”ராஜ வரது”நி பொ”க”டு"சு (கு,) 


கமகமவென்று வாசனை வீச அவ்வழகிய பெண்கள்‌ 
(கோபியர்‌) புறப்பட்டனர்‌. மோகத்துடன்‌ தேவர்கள்‌ கற்பகத்‌ 
தருவின்‌ மலர்களை வானிலிருந்து மழையெனப்‌ பொழிய வினோத 
மாகப்‌ (புறப்பட்டனர்‌.) 


நான்கு புறங்களிலும மத்தாப்பு வத்திகள்‌ (அல்லது 
ஊதுவத்திகள்‌) பிரகாசிக்க, சாம்பிராணிப்‌ புகை பரவ, 
வாசனைப்‌ பொடிகளை வாரி இறைத்துக்கொண்டு, மேலாடைகள்‌ 
நழுவ பந்நீர்‌ தெளித்துக்கொண்டு, 


பொன்னாடைகளும்‌, பல வண்ண இரவிக்கைகளும்‌, விரல்களில்‌ 
மோதிரங்களும்‌ பிரகாசிக்க, சொகசுடன்‌ பாம்பணை மேல்‌ பள்ளி 
கொண்ட அரங்கனைக்‌ கண்டு உளம்‌ பூரித்து ஆசைதீரத்‌ தழுவி, 


சிறந்த பொற்சிலம்புகள்‌ ஒலிக்க, மார்பின்மீது முத்து 
மாலைகள்‌ அசைந்தாட, கைகளில்‌ அழகிய மலர்‌ விசிறிகளை 
ஏந்தி விரிறிக்கொண்டு, இயாகராஜன்‌ வணங்கும்‌ பரமனைத்‌ 
துதிபாடிக்கொண்டு (அவ்வழகியர்‌ புறப்பட்டனர்‌). 


1 நகருவத்துல 


ஆழமும்‌ பாகம்‌ 567 


663 
மங்களம்‌ 
ஸுரடி சாபு 
ப. மாகுலமு௩ கிஹ பரமொஸகி”ந நீகு 
மங்க”ளம்‌ சுப; மங்க”ளம்‌ (மா) 
௮. 1மாகுல ப்‌”ரோசிஈ மத”கஜாக நீகு 
மங்க”ளம்‌ சுப; மங்க“ளம்‌ (மா) 


ச. 1, மத”க”ஜக”ம௩ மாநித ஸத்‌குண நீகு 
மங்க”ளம்‌ சுப; மங்களம்‌ 
மத”“மோஹரஹித மஞ்ஜுளரூபத;ர நீகு 
மங்க”ளம்‌ சுப மங்க”ளம்‌ (மா) 
2. ம௩ஸிஜவைரி மாஈஸ ஸத*ந நீகு 
மங்களம்‌ சுப! மங்க”ளம்‌ 
மநவிநி விகி மம்மேலு கொந்௩ நீகு 
மங்க”ளம்‌ சுப! மங்க”ளம்‌ (மா) 
மாம௩ஸுந நெலகொர்௩ க்ருஷ்ண நீகு 
மங்களம்‌ சுப! மங்க£ளம்‌ 
மாமநோஹர பாலித த்யாக”ராஜ 
மங்களம்‌ சுப மங்களம்‌ (மா) 
எங்கள்‌ (ஆயர்‌) குலத்திற்கு இக, பர சுகத்தையளித்த 
உனக்கு மங்களம்‌. ற ஒல்‌ மருத மரங்களாக மாறிய 
நளகூபரன்‌ மணிக்ரீவன்‌ என்னும்‌) மரங்களைக்‌ காத்தவனும்‌, 
மன்மதன்‌ தந்தையுமான உனக்கு சுப மங்களம்‌. 
மதயானை போன்ற நடையழகனே! ௮ னை வ ரூம்‌ 
கொண்டாடும்‌ குணநிதியே! மதம்‌, மோகம்‌ ஆகியவையற்ற 
வனே! அழகிய வடிவந்தரித்தவனே! காமனையெரித்த சிவன்‌ 
உள்ளத்தில்‌ வீற்றிருப்பவனே! எங்கள்‌ வேண்டுகோளுக்கிணங்கி 
எங்களை ஏற்றுக்கொண்ட உனக்கு மங்களம்‌. 


ண்ட கிருஷ்ண! இலக்குமியின்‌ 
லித்தவனே! உனக்கு சுப 


பெ 


எங்கள்‌ சித்தமிசை குடிகொ 
மனங்கவர்வோனே! தியாகராஜனைப்‌ பா 
மங்களம்‌. 
a cc cc 


1 மெளநுல 2 ராம 


568 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 
“தயாக”ராஜ க்ருதாம்‌ புண்யாம்‌ 
கதா,ம்‌ ஸாது; மநோஹராம்‌ 
யே ச்ருண்வந்தி நரா லோகே 
தேஷாம்‌ க்ருஷ்ண: ப்ரஸீத"தி”” 
தியாகராஜனால்‌ இயற்றப்பெற்றதும்‌, நல்லோர்களின்‌ 
இதயங்களைக்‌ கவர்வதுமான இந்த புனிதக்‌ கதையை யார்‌ 


தம்‌ “கேட்கிறார்களோ அவர்களுக்கு கிருஷ்ண பரமா த்மா 
அருள்புரிவார்‌. 


ஆறாவது பாகம்‌ முற்றிற்று: 


ஸ்ரீ 
தியாகராஜ ஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


அநுபந்தம்‌ 


(சிற்சில காரணங்களுக்காகக்‌ கீழ்க்கண்ட கீர்த்தனைகள்‌ 
இவ்வநுபந்தத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. **தியாகராஜ”* 
முத்திரையுடன்‌ வழங்கி வரும்‌ கீர்த்தனைகள்‌ அனைத்துமே 
ஸ்வாமியால்‌ இயற்றப்பட்டவையல்ல என்பதற்குப்‌ போதிய 
உதாரணங்கள்‌ உள்ளன. “நதஜன பரிபாலக”* (ஸிம்ஹேந்திர 
மத்தியமம்‌), “நீது சரணமுலே”' (ஸிம்ஹேந்திரமத்தியமம்‌), 
““விநதாஸுத வாஹநுடை”” (ஹரிகாம்போஜி), ““வெடலெறு 
கோதண்டபாணி?” (தோடி) முதலிய கீர்த்தனைகள்‌ நமது 
தலைமுறையிலேயே இயற்றப்பட்டவையென்று நாம்‌ நிச்சயமாக 
அறிவோம்‌. மேலும்‌, இவ்வநுபந்தத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ள 
வையும்‌, கநகாங்கி, ரத்நாங்கி, காநமூர்த்தி,: கம்பீரவாணி, 
ஹரிகாம்போஜி ஆகிய இராகங்களில்‌ அமைக்கப்பெற்றுள்ளவையு 
மான சல 8ர்த்தனைகள்‌ ஒரு குறிப்பிட்ட சிஷ்யபரம்பரையிலேயே 
வழங்கி வருகின்றன. தியாகராஜ முத்திரையுடன்‌ புதுப்புது 
கீர்த்தனங்களை வெளியே கொண்டுவரும்‌ வழக்கம்‌ நமது சங்கத 
உலகில்‌ இன்றும்‌ இருந்து வருகிறது. **தியாகராஜ'' முத்திரை 
இல்லாமலே சில தீர்த்தனைகள்‌ வழக்கிலிருந்து வருகின்றன. 
என்னிடமிருக்கும்‌ வீணை குப்பய்யரவர்கள்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த ஒரு தெலுங்கு கைப்பிரதியில்‌ (க. பி. 1827) காணப்‌ 
பெறும்‌ சில அபூர்வ சர்த்தனைகளையும்‌ இப்பகுதியில்‌ சேர்த்திருக்‌ 
கிறேன்‌.) 


_—(மொழிபெயர்ப்பாளன்‌) 
664 
கநகாங்கி” (மே. 1) ஆதி” 
ப, ஸ்ரீ கணநாத,ம்‌ ப'ஜாம்யஹம்‌ 
ஸ்ரீகரம்‌ சிந்திதார்த, ப,லத”ம்‌ (ஸ்ரீ) 


௮.  ஸ்ரீகுருகு' ஹாக்‌'ரஜ மக்‌'ர பூஜ்யம்‌ 
ஸ்ரீ கண்டா, த்மஜம்‌ ச்ரிதஸாம்ராஜ்யம்‌ (ஸ்ரீ) 


570 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


ச. 1 ரஞ்ஜித நாடகரங்க” தோஷணம்‌ 

சிஞ்ஜித வர மணிமய பூஷணம்‌ 

ஆஞ்ஜநேயாவதாரம்‌ ஸுபா ஷணம்‌ 

குஞ்ஜரமுக,ம்‌ த்யாக“ராஜ போஷணம்‌ (ஸ்ரீ) 

சிவகணங்களுக்குத்‌ தலைவனும்‌, தஇருவளிப்பவனும்‌, நினைத்த 

பலன்களைக்‌ கொடுப்பவனுமான விக்கிநேசுவரனை வணங்கு 
கிறேன்‌, (அவன்‌) முருகக்கடவுளுக்கு முன்‌ தோன்றியவன்‌ முதலில்‌ 
பூசிக்கப்பெறுபவன்‌. சிவகுமாரன்‌. அடைக்கலம்‌ புகுந்தோர்க்குச்‌ 
செல்வம்‌ போன்றவன்‌. அழகிய நாடகசாலைக்கு மகழ்ச்சி 
தருபவன்‌. ஓலி செய்யும்‌ மணிகளையணிந்தவன்‌. 7 அனுமனாக 
அவதரித்தவன்‌. நன்கு பேசப்படுபவன்‌. வேழமுகத்தவன்‌. 
தஇயாகராஜனைக்‌ காப்பவன்‌. 


665 
ரத்நாங்கி” (மே. 2) ஆதி” 
ப. கலசவார்தி,ஜாம்‌ ஸததம்‌ பஜே 
கமலலோசராம்‌ ஸ்ரீரமாம்‌ மாம்‌ (௧) 
அ. கலப7கா”மிநீம்‌ கரிபி'ர்வ்ருதாம்‌ 
கமலகாப” ஹ்ருத்‌ கமலஸ்தி, தாம்‌ (௧) 
ச. கமநீய ஜய த'௩தா'ந்யரூபாம்‌ 


க௩காதி* தை”ர்ய லக்ஷ்மீ ஸ்வரூபாம்‌ 
கமலாம்‌ மஹாஸந்தா௩ ரூபாம்‌ 
கமலாலயாம்‌ த்யாக”ராஜ மோக்ஷரூபாம்‌ (௧) 


கடலில்‌ பிறந்தவளும்‌, தாமரைக்‌ கண்ணியமான இலக்குமி 
தேவியை என்றும்‌ துதிப்பேன்‌. (அவள்‌) யானையை நிகர்த்த 
நடையுடையவள்‌. யானைகளால்‌ சூழப்பெறுபவள்‌. விஷ்ணுவின்‌ 
இதயகமலத்தில்‌ வசிப்பவள்‌. உயர்ந்த செல்வங்களே உருவ 
மானவள்‌. கனக, தைரியலஷ்மியாக அவதரித்தவள்‌. தாமரை 
யில்‌ வசிப்பவன்‌. ஐசுவரியங்களை யருள்பவள்‌. தியாகராஜனுக்கு 
மோட்சமனிப்பவள்‌. 


666 
கா“நமூர்த்தி (மே. 3) தே“சாதி” 
ப. கா”நமூர்த்தே ஸ்ரீக்ருஷ்ண வேணு 
கா*நலோல த்ரிபு'வ௩பால பாஹி (கா") 


3 ஸங்‌ ரஹ ராமாயணத்தில்‌ இவ்வாறு கூறப்பட்டுள்ளது? 


அநுபந்தம்‌ 571 


௮. மாநிநீ மணி ஸ்ரீ ருக்மிணி 

மாநஸாபஹார மாரஜ௩க தி”வ்ய (கா்‌) 
ச. ௩வநீதசோர நந்த'ஸத்‌ கிசோர 

நரமித்ரதீ;ர நரஸிம்ஹ சூர 

நவமேக தேஜ ௩க"ஜாஸஹஜ 

நரகாந்தகாஜ நத த்யாக”ராஜ (கா்‌) 

திவ்வியமான இசைவடிவமானவனே! ' ஸ்ரீ கிருஷ்ணா! 

குழலூதுவதில்‌ பிரியமுள்ளவனே! மூவுலகங்களையும்‌ காப்பவனே! 


என்னைக்‌ காத்தருள்‌. பெண்களுள்‌ இரத்தினம்போன்ற ருக்மிணீ 
தேவியின்‌ மனங்கவர்பவனே! மதனனைப்‌ பிறப்பித்தவனே! 

வெண்ணெய்‌ திருடியுண்பவனே! நந்தகோபன்‌ திருமகனே! 
அருச்சுனன்‌ தோழனே! தீரனே! நரசிங்கனே! சூரனே! நீருண்ட 
மேகத்தை நிகர்த்த ஒளியுடையவனே! பார்வதி சகோதரனே! 
நரகாசுரனை மாய்த்தவனே! பிறப்பற்றவனே! தியாகராஜன்‌ 
வணங்கும்‌ தெய்வமே! 


667 
ஹரிகாம்போ”ஜி ரூபகம்‌ 
ப. ராரா ப,ணிசயகா ரவி ஜலதி ஜயா 
ராகா சசிவத”நா ரமணீயாப கநா (ரா) 
ச. 1. ராரா ப£வதரணா ராராமித ஸுகு“ணா 
ராரா பூ'ரமணா ராராப்‌"ஜ ஸுசரணா (ரா) 
2. ராரா ஸுகுமார ராராஸம சூரா 
ராரா ரகு"வீரா ராரா யுதி; தீரா (ரா) 
3. ராரா ஜா௩கிதோ ராரா ஸஹஜுலதோ 
ராரா பவநஜுதோ ராரா ப;க்துலதோ (ரா) 
4. நாகா”வ௩நேதா ராக'கு'ணவிரஹித 
ஸாக”ர த௩யயுத த்யாக"”ராஜவிநுத (ரா) 


ஆதிசேடன்‌ மீது துயில்பவனே! வருக! (நீ) சூரிய 
சந்திரரைக்‌ கண்களாக உடையவன்‌. பூர்ணசந்திரனையொத்த 
முகவழகன்‌. வனப்பு வாய்ந்த சரீரமுடையவன்‌. சம்சாரத்தைச்‌ 
தாண்டச்‌ செய்பவன்‌. அளவற்ற நற்குணங்களுடையவன்‌. 
பூமகள்‌ நாயகன்‌. தாமரைப்பாதன்‌. சுகுமாரன்‌. இணையற்ற 
சூரன்‌. இரகுவீரன்‌. போரில்‌ தீரன்‌: சீதையுடனும்‌, தம்பிய 


572 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ருடனும்‌, அனுமனுடனும்‌, அடியார்களுடன்‌ கூடி நீ வருக! 
யானையைக்‌ காத்தவனே! ஆசை முதலிய குணங்களற்றவனே! 
சமுத்திர குமாரியாகிய இலக்குமியுடன்‌ கூடியவனே! 


668 
காம்போ'ஜி ரூபகம்‌ 
ப. 3ஏலரா ஸ்ரீ க்ருஷ்ணா நாதோ 
சலமு யேலரா க்ருஷ்ணா நீ (கே) 
௮. ஏலரா யீ பாத; தாள- 
ஜாலரா த*யஜூட” நீ (கே) 
ச. ஸ்ரீரமாலோல நந்நு ப்‌”ரோவ 


பா'ரமா நிந்நு நம்மி௩ நாபை 
நேரமா யிடு மம்மெஞ்சிதே 
தூரமா நீகு கம்பீரமா (ஏ) 
ஸ்ரீ கிருஷ்ணா என்மீது உனக்கேன்‌ இக்கோபம்‌? இத்துயரை 
என்னால்‌ தாளமுடியுமா? தயவு காட்ட உனக்கேன்‌ இந்தக்‌ 
கோபம்‌? இலக்குமியை உகப்பவனே! என்னைக்‌ காப்பது உனக்குப்‌ 
பாரமா? உன்னையே நம்பிய என்மீது குற்றமா? இப்படி எங்களை 
நீ நினைத்தால்‌ நாங்கள்‌ உன்னை நிந்தனை செய்யமாட்டோமா? 
இது உனக்கு கம்பீரமா? 


669 
(திவ்ய நாம கீர்த்தனை) 
கேதா”ரகெள“ள ஆதி” 
ப. *வாரிஜ நயந ந வாட"நு நேநு 
வாரமு நநு ப்‌”ரோவு (வா) 
ச. 1. ஸ்வல்ப ப,லது"லகு" வேல்புலு ஏசி 
அல்புட”நுசு ஈந்நந்த” று பல்கி (வா) 
2. ஸரிவாரலு ஈ த;ரலோ நவ்விந 
பரிபரி விதமுல பா"த£லு பெட்டி (வா) 
3. கஷ்டமு ராநி இஷ்டமு ராநி 
து'ஷ்டுட*நுசு நநு தூ”ரிஈ கா*நி (வா) 


Wy 1 இந்த சர்த்தனையில்‌ *இயாகராஜ” முத்திரை காணப்படவில்லை. 
* இந்த 8ர்த்தனம்‌ சமீபத்தில்‌ கிடைத்ததால்‌ இவ்வறுபந்தத்தில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது. 


அநுபந்தம்‌ 573 


4. பாபுலு நாபை மோபி௩ நேரமு 


ஸ்ரீபதி நீ பத” சிந்தநே கா”நி (வா) 
5. பா*கு”க” நீவே பா”க்யமு கா”நி 
ராக“ரஹித த்யாக”ராஜ விநுத ஹரே (வா) 


தாமரைக்‌ கண்ணனே! நான்‌ உன்னைச்‌ சேர்ந்தவன்‌. 
என்றும்‌ என்னை நீயே காக்கவேண்டும்‌. அற்ப பலன்களைத்‌ தரக்‌ 
கூடிய வேறு தெய்வங்கள்‌ எனக்கு ஆசை காட்டினாலும்‌, நான்‌ 
அற்பன்‌ என்று என்னை எல்லோரும்‌ கூறினாலும்‌, எனக்கு 
சமானமானவர்கள்‌ என்னைப்‌ பார்த்து நகைத்தாலும்‌, பல 
விதங்களில்‌ அவர்கள்‌ என்னைத்‌ துன்புறுத்தினாலும்‌, கஷ்டங்கள்‌ 
எனக்கு நேரினும்‌, விருப்பங்கள்‌ நிறைவேறினும்‌, நான்‌ துஷ்டன்‌ 
என்று மாந்தர்‌ திட்டினாலும்‌, பாவிகள்‌ என்‌ மீது குற்றங்களைச்‌ 
சுமத்தினாலும்‌, லக்ஷ்மீபதியே! உனது திருவடி. நினைவை நான்‌ 
என்றும்‌ மறவேன்‌. பற்றற்றவனே! தியாகராஜன்‌ வணங்கும்‌ 
ஹரி! நீயே எனது சகல பாக்கியமுமாதலால்‌ (உன்னைச்‌ சேர்ந்த 
என்னை நீயே இரட்9க்கவேண்டும்‌.) 


670 
ஸுரடி ப... ஆதி 
ப. பராமுக மேலரா ராமய்ய (ப) 
௮. நிராத”ரண க”லதா” நீயெட“ல 
நித்யாநந்த” கல்யாணகு“ண (ப) 


ச. இப)ராஜு நீகு ஏமை௩ 
நிச்செநா தெலுபு 
சுபப்ர து”டு” நீவே யநுசு 
ஸுந்த”ர ஸ்ரீ த்யாக'ராஜநுத (ப) 
இராமய்யா! இப்பராமுகம்‌ ஏன்‌? உன்னிடம்‌ இவ்வித 
ஆதரவின்மையும்‌ உளதா? நித்தியாநந்த! கல்யாண குணங்கள்‌ 
நிறைந்தவனே! 
கஜேந்திரன்‌ உனக்கு ஏதாவது (இலஞ்சம்‌) கொடுத்தானோ 
கூறுவாய்‌. பேரழகனே! சுபமளிப்பவன்‌ நீயேயென்று தியாக 
ராஜன்‌ போற்றும்‌ தெய்வமே! 
ம்‌ 671 
சங்கராபரணம்‌ ஆதி” 
ப. . ஸாரஸ நேத்ராபாரகு£ண 
ஸாமஜ சிக்ஷாகோ*த்‌த"ரண (ஸா) 


574 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


௪. பாபக“ணாப்‌/ர ஸமீரண பாமர 
பாலித பாவந நாமசண 
தாபஸ மா௩ஸ ஸாரஸ ஸுப்‌"ரம- 
ராகக்‌ ராகவ; மாரமண 
யோகி" வந்த்‌ய பாஹி ஹே 
ஸாக”ரார்த்தி ஹரண 
ராக”லோப?தூ”ர ஸ்ரீ 
த்யாக“ராஜ போஷண (ஸா) 
கமலக்கண்ணனே! எல்லையற்ற குணங்களுடையவனே! 


யானையை (கம்ஸனின்‌ குவலயாபீடத்தை) வதைத்தவனே! 
மலையெடுத்தவனே! 

(நீ) பாவக்‌ கூட்டமெனும்‌ மேகங்களைச்‌ சிதறவடிக்கும்‌ 
காற்று. பாமரரையும்‌ காப்பவன்‌. தூய திருநாமங்கொண்டவன்‌. 
தவமுனிவரின்‌ இதயத்தாமரையை வட்டமிடும்‌ வண்டு. களங்க 
மற்றவன்‌. இரகுகுலத்‌ தோன்றல்‌. திருமகள்‌ கேள்வன்‌. யோகிய 
ரால்‌ துதிக்கப்பெறுபவன்‌. சமுத்திரராஜனின்‌ துயர்‌ தீர்த்தவன்‌. 
ஆசை, உலோபம்‌ முதலியவையற்றவன்‌. தியாகராஜனைப்‌ 
போஸஷிப்பவன்‌. 


672 
க”ம்பீ'ரவாணி (மே. 30) தே”சாதி” 
ப. ஸதா” மதி”ந்‌ த£லது க”த”ரா 
முதா” ஸ்பத" நக”ஜாதி;பதே (ஸ) 
௮. ஸதா”சிவாநந்த"ஸ்வரூப 
ஸத£ய மோத"ஹ்ருத"ய பத”ஸரோஜமுல நே (ஸ) 
ச தி”க”ம்பராக்த;க தை”த்யஹர 


தி£கீ“௪ ஸந்நுத க”ங்கா”த)ர 
ம்ருகா”ங்கசேக, ர ௩டநசதுர 
மநுப ஸமயமிதி”ரா த்யாக”ராஜ விநுத (ஸ) 


அனவரதமும்‌ நான்‌ என்‌ மனத்தில்‌ உன்னையே நினைப்பவ 
னல்லவா? சந்தோஷத்திற்கு இருப்பிடமான வனே! மலைமகளான 
பார்வதியின்‌ நாயகனே! ஸதாசிவனே! அனந்த ஸ்வரூபனே! 
தயை நிறைந்தவனே! மகிழ்ச்‌ கொண்ட உள்ளத்தாய்‌! உன்‌ 
இருவடித்‌ தாமரைகளை (நான்‌ சதா நினைப்பவனல்லவா?) 


அநுபந்தம்‌ 575 


(நீ) இசைகளை ஆடையாக அணிந்தவன்‌. அந்தகன்‌ என்ற 
அசுரனை மாய்த்தவன்‌. அஷ்ட திக்‌ பாலகர்களால்‌ துதிச்கப்‌ 
பெறுபவன்‌, கங்கையை முடியில்‌ கொண்டவன்‌. பிறையணிந்த 
பரமன்‌. தில்லையில்‌ நடமாடுபவன்‌. என்னைக்‌ காக்க இதுவே 
தருணம்‌! 

673 
கல்யாணி ரூபகம்‌ 
ப. 1ஸந்தே”ஹமு யேலரா நா 
ஸாமி நாபை நீகு 
௮. வந்தே” கு“ணசீல வைப, வரூப 


(ஸ்‌) 


உரக”சய௩ தா”சரதே, (ஸந்‌) 


ச. கிரிராஜுநி கா”சிதிவநி 
௧௩ ஸுருலெல்லரு பொக”ட”“க” 
வர சாம்ப£வுடை”ந த “நவ 
சூருநி கா"சிதிவி 
நரஹரி ஸ்ரீ த்யாக'ராஜ 
ஸரஸ ஸ்ரீராம 
சுவாமி! என்மீது உனக்கென்ன சந்தேகம்‌? குணசீலனே! 


வைபவ சொரூபனே! பாம்பணைத்‌ . துயில்பவனே! தாசர ! 
மலையரசனைக்‌ -காத்தவனென்று தேவரனைவரும்‌ உன்னைப்‌ 


(ஸ்‌) 


போற்றுகின்றனர்‌. றெந்த சிவபக்தனான அசுர வீரனையும்‌ 
காத்தருளினாய்‌. நரசிம்மாவதாரமெடுத்தவனே! தியாகராஜ 
னுக்கு இனியவனே! ஸ்ரீராம! 
674 

நாஸிகாபூ“ஷணி (மே. 70) ரூபகம்‌ 
ப. 1மாரவைரி ரமணீ மஞ்ஜுபா*ஷிணீ (மா) 
௮. க்ரூர தா”௩வேப*வாரணாரி கெள”ரீ (மா) 
ச. கர்மப“ந்த* வாரண நிஷ்காம சித்தவரதே” 

த'ர்மவர்த'நீ ஸதா“வத'நஹாஸே சுப”ப, லதே” (மா) 


1 இக்கீர்த் தனை ஸ்ரீ எஸ்‌: பார்த்தசாரதியவர்களிடமிருந்து 


கிடைத்தது. 
1 இக்கீர்த்தனையில்‌ *தியாகராஜ” முத்திரை காணப்படவில்லை? 


576 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி 8ர்த்தனைகள்‌ 


மன்மதனின்‌ பகைவனான சிவபெருமானின்‌ நாயகியே! இன்‌ 
மொழியாளே! கொடியவரான அரக்கரென்னும்‌ யானைகளுக்குசி 
சிங்கம்‌ போன்றவளே! கெளரீ! கர்மபந்தங்களைத்‌ தடுப்பவனே! 
பற்றற்ற உள்ளத்தை யுடையவளே! வரமளிப்பவளே! அறம்‌ 
வளர்க்கும்‌ நாயகி! புன்சிரிப்புத்‌ தவழும்‌ முகத்தவளே! சுபமான 
பலனளிப்பவளே! 


675 
மாளவஸ்ரீ தே”சாதி” 
ப. எவருந்நாரு ப்‌“ரோவ 
இந்த தாமஸமேலநய்ய (௭) 
௮. விவரம்பு”க” தெ”ல்பவய்ய 
விச்வேச ஸ்ரீ பஞ்சநதீ”ச (௭) 
ச. ம௩ஸாரக" த்‌'யாகிம்பநு 


ம௩ஸு* நிலுபு மர்மம்பு” தெ”லிபி 
த௩வாட”நே தூலசி தைர்ய 
மொஸகு” த்யாக”ராஜவிநுத (எ) 


என்னைக்‌ காக்க யாருளர்‌? இத்தனை தாமதம்‌ ஏன்‌? 
ஐயனே! இதை விவரமாக்‌ கூறுவாய்‌. அண்டத்தின்‌ ஈசனே! 
ஸ்ரீ பஞ்சநதச! 

உன்னை மனமார தியானிக்கவும்‌, மனத்தையடக்கவும்‌ 
கூடிய மர்மத்தை உபதேசித்து நான்‌ உன்ன வனென்றே எண்ணி 
எனக்கு தைரியம்‌ அருள்வாயாக. 


அநுபந்தம்‌ முற்றிற்று. 


மக 


தெலுங்கு - தமிழ்‌ அரும்பத அகராதி 


(இந்த நூலின்‌ முதற்பதிப்பைப்‌ படித்த சில அன்பர்களின்‌ 
யோசனைப்படி இவ்வரும்பத அகராதி சேர்க்கப்பட்டுள்ளது. 
தியாகராஜ கீர்த்தனைகளில்‌ உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும்‌ 
தெலுங்குப்‌ பதங்களுள்‌ முக்கியமானவைக்குத்‌ தமிழ்‌ அர்த்‌ 
தம்‌ இதில்‌ தரப்பட்டுள்ளது. தமிழ்‌, சமஸ்கிருதம்‌ ஆகிய 
மொழிகளைப்‌ போல்‌ தெலுங்கு பாஷையிலும்‌ ஒரு பதத்திற்குப்‌ 
பல பொருள்கள்‌ உண்டு. ஆகவே, கீர்த்தனைகளில்‌ பொருத்த 
மாக வரும்‌ அர்த்தங்களே இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. 
வாசகர்களின்‌ சவுகரியத்திற்காக வார்த்தைகள்‌ 4&,8,C,D 
வரிசையில்‌ அ௮ச்சடப்பட்டுள்ளன.) 

--மொழிபெயர்ப்பாசிரியன்‌ 


A அச்சமைந .- ஸ்வச்சமான 
அடுகாராது- அவ்விதம்‌ நேராது | அட்டமு - தடை 
அலநாடு - அன்றொரு நாள்‌ | அசதி - இடி 
அணகநு - அடக்க அநிசம்‌ - சதா 
அதியுகா ௧, - அதுவுமன்றி அப்திபாயீ re அகஸ்தியர்‌ 
அலயுஞ்சுடகு - வருத்துவதற்கு | அந்ருதம்‌ - பொய்‌ 
ஆஸ - அசை அந்தெ - காற்சங்கிலி 
ஆலு - மனைவி ஆநதி - கட்டளை 
அபத்தமு - பொய்‌ அல்லுடு - மாப்பிள்ளை d 
அத்தமு - கண்ணாடி அண்ட ' - அண்டையில்‌ 
அண்டக - அண்டவிடாமல்‌ | அநீவயமு - வம்சம்‌ 
ஆகலி - பசி ஆலமு - யுத்தம்‌ 
ஆரகிம்ப -' அமுது செய்ய | அப்புட - அடைதல்‌ | 
ஆறடி. .- நிந்தை அம்பகோல - பாணம்‌ 

்‌ அலஸட - ஆயாசம்‌ அப்பு - கடன்‌ 


ஆர்ஜிஞ்சநி - சம்பாதிக்காத அடுகுலு - அவல்‌ 


அவ்வாரிக ல நிரந்தரமாக அங்கலார்ப்பு - துக்கம்‌ 
அந்தகாட - அழகனே ' |ஆறொக - ஏழு . ்‌ 
அந்தரிலோ - அனைவரில்‌ அமரிககா - சம்மதத்துடன்‌ 
அலஸிதி - களை த்தேன்‌ அடியாஸ - துராசை 
அநுகொண்டி - உணர்ந்தேன்‌ | அலுக - கோபம்‌ | 
அல்லாடக - தத்தளிக்க அநுவு - அனுகூலம்‌ 
ஆலவால - பாத்தி ஆபெ 5 , அவள்‌ 
அதியுகாக - மேலும்‌ ஆதுகோ - ஆட்கொள்‌ 
ஆதரண - ஆதரவு அக்கர - சிரத்தை . 
அலக - தேசம்‌ ஆநபாலு-சிவக்கக்காய்ந்தபால்‌ 
அணசே - அடக்கும்‌ அணுகுவக - வினயமாக 
அந்த்யஜுவாட-ஹரிஜனச்சேரி | அம்பலி - கூழ்‌ 

ஆகலி - பசி 1 ஆந - ஆணை 


தா 


578 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


ட்‌ சநுவு - அன்பு 
ப்ரோசிதி - காப்பாற்றினாய்‌ | சிக்கநி - புஷ்டிதரும்‌ 
ப்ரதிகி - பிழைத்து சுக்கலராயுடு - சந்திரன்‌ 
பாகுக - நன்றாக செலுவு - அழகு 
பாவஜரிபு - பரமசிவன்‌ செந்த - அருகாமை 
பரவஸமு - நம்பிக்கை சநி - சென்று 
பிகுவு - கர்வம்‌ சோத்யமு - ஆச்சரியம்‌ 
ப்ரமரமு - வண்டு ந்த - கவலை 
பங்காரு - பொன்‌ சுட்டி - சுற்றி 
பாபலேதா - போக்கவில்லையா | சலுவ - குளிர்ச்சி 
படலிக - களைப்பு சுட்டாலு - உறவினர்‌ 
ப்ரதுகு - பிழைப்பு செடெ - நசித்துப்‌ போகும்‌ 
பூரூகுலு - இலவமரம்‌ சூபு - பார்வை 
பாட - மார்க்கம்‌ சிறுநவ்வு - புன்சிரிப்பு 
பாஸி - பிரிந்து சீகாகு - ரமம்‌ 
புக்கு - நீர்க்குமிழி சாடி - கோழ்‌ 
பிச்சமு - பிச்சை செலிகாடு - தோழன்‌ 
பந்துகட்டு - பிணைத்தல்‌ பு - பார்வை 
பொங்கு - பொய்‌ சிலுககூத - கிளிப்பிள்ளை 
பிலிசிதே - அழைத்தால்‌ சச்சு - தாபம்‌ 
படக - கடல்‌ சேலாகு - கைலாகு 
பண்டு - சேவகன்‌ செங்கட - அருகில்‌ 
பாவுகமு - நன்மை சிலுவ - சர்ப்பம்‌ 
பதிமாலி - வேண்டி செலுவொந்த - அழ டன்‌ 
பிராந - விரைவில்‌ ன 

௦ தெல்புது - கூறுவேன்‌ 
சலமு - கோபம்‌ தாகிநாடோ - ஓளித்தானோ 
சுலகந. - அலட்சியம்‌ தப்பரலு - மோசங்கள்‌ 
செலிமி - நட்பு தரி - புகலிடம்‌ 
செக்கிள்ளு - கன்னம்‌ துநும - போக்கடிக்க 
செதரிந - சிதறினால்‌ தய்யமு - பேய்‌ 
சூதாமு - காண்போம்‌ துரமுந - வேகத்துடன்‌ 
சேரெடு - சிருங்கை தூறி - வெறுத்து 
செலி - தோழன்‌, தோழி| தரநு - உலகில்‌ 
சில்லஞ்ஐ - தேற்றாஞ்)தூரித - நுழைந்த 

கொட்டை | தரிதாபு - புகலிடம்‌ 

செலுவொந்த - அன்புடன்‌ | தொரகநி - கிடைக்காத 
சல்ல - குளிர்ந்த தளித - வென்ற 
சீகாகு - துன்பம்‌ துடுகு - துஷ்டத்தனம்‌ 
சேரநீக - சேரமுடியாமல்‌ | தொரகொடுகு - துரைமகன்‌: 


சக்கநி - நன்றாக தோவ - வழி 
சிறுதப்ராயமு - சிறு வயது। துத்த - சட்டி 


சட்ல - ச௬ற்நிலும்‌ துரீணுடு - பாரம்‌ சுமப்பவன்‌ 
கடி - இருட்டு தநத - குபேரன்‌ 
சலமலு - ஊற்றுக்கள்‌ டேக - பருந்து 
சபலா - மின்னல்‌ தாரி - மார்க்கம்‌ 


செளக - மட்டம்‌, இழிவு! தொங்க - திருடன்‌ 


தமிழ்‌ - தெலுங்கு அரும்பத அகராதி 


தாத - பிரம்மா 

தண்டி - சூரத்தனம்‌ 

தத்தரமு - பதற்றம்‌ 

தாபு - சமீபம்‌ 

தந்தநமு - ஜாலம்‌ 

தொறகுநா - இடைக்குமா 

தோஸபண்டு- வெள்ளரிப்பழம்‌ 

துவ்விந - வாரிவிடப்பெற்ற 
12] 

எறுங்கலேக - அறியமுடியாமல்‌ 

எந்து - எங்கு 

ஈடகு - இங்கு 

எந்நடு - என்று 

எந்துகு - ஏன்‌ 

எஞ்சி - எண்ணி 

எடலேக - இடைவிடாமல்‌ 

எறுகலேரு - அறியமாட்டார்‌ 

ஏடிகி - எதற்கு, .ஆற்றுக்டு 

எத்து - எருது 

எதடி - எதிரில்‌ 

ஏலிந - ஆண்டாலும்‌ 

து ற 

எஞ்சவலது - எண்ணலாகாது 

ஏபாடி - எம்மாத்திரம்‌ 

ஈதி - ஈயாத 

எததநு - நெஞ்சில்‌ 

ஈரேடு - ஈரேமு 

எந்நராநி - எண்ணற்ற 

எடுல - எப்படி 

ஏலி - காப்பாற்றி 

ஈலாகு - இவ்வாறு 

எந்நிகல - எண்ணங்களை 

எந்நடிக - என்றும்‌ 

ஏமறகே - மோசம்‌ போகாதே 

ஏலெ - ஆளும்‌ 

ஈக - ௭ 

எடமு - இடம்‌ 

எந்நாடு - எந்நாள்‌ 

எச்சோட - எவ்விடம்‌ 

எறிகி - அறிந்து 

எதுட - எதிரில்‌ 

ஈத - நீந்த 

எசட - எங்கே 

எக்குவ - அதிகமாக 

எந்நடைந -  என்றாகிலும்‌ 

ஈலாகநி - இவ்வாறென்று 

ஈஸுந - கோபத்தில்‌ 


தி 274 


579 

ஏட - எங்கே 
ஏலுகோ - ஏற்றுக்கொள்‌ 
எர்றநி - சிவந்த 

G 
கமகமு - நியமம்‌ 
குட்டி - குருடன்‌ 
கள - கழுத்து 
காரவிம்ப - கவுரவிக்க 
கலதா - உள்ளதா 
கேரிந - பழிக்கும்‌ 
கடிய - நாழிகை 
காலமு - வலை 
காஸி - துன்பம்‌ 
கொடுகு - குடை 
குமிகூடி - ஒன்றுகூடி. 
கங்காஸாகரம்‌ - கள்‌ 
குட்டு - கவுரவம்‌ 
கங்கராவி - பூவரச மரம்‌ 
குரியுநு - பெய்யும்‌ 
க்ரக்குந - விரைவில்‌ 
குடிஸெ -. குடிசை 
குக்குலு - குங்கலியம்‌ 
கஜ்ஜமுள்ளு - கழற்கொடி.முள்‌ 
காஜுலு - கைவளையல்‌ 
காலிதிண்டி - பாம்பு 
கிந்நெ - கிண்ணம்‌ 
காரவமு -கவுரவம்‌ 

H 
ஹிதவு - இதம்‌ 
ஹொயலு - ஓயில்‌ 
ஹேயமு - விடத்தகுந்தது 
ஹாயி - நிம்மதி 
ஹெச்சரிக - ஜாக்கிரதை 

I 
இலலோந - இவ்வுலகில்‌ 
ம்மு - வீடு 
இல்லாலு - மனைவி 
இநஜுண்டு - சூரியன்‌ 
இருகடல - இருபுறமும்‌ 
இங்க - ன்னமும்‌ 
இச்சோட - இவ்விடம்‌ 
இலநந்தட - உலகமுழுவதும்‌ 
இண்ட - இல்லத்தில்‌ 
இரவொந்தக - சித்தமாக 
ஈடேருநு - ஈடேறும்‌ 


580 


இஞ்சுக - கொஞ்சம்‌ 
இந்தைந, இஸுமந்த- சிறிதும்‌ 
இஞ்சுக - சிறிது 


இங்கிதமு - அபிப்பிராயம்‌ 
இதுமு - இரும்பு 
இம்பு - ஆனந்தம்‌ 
இந்தி - ஸ்திரீ 
J 
ஜாலி - துயரம்‌ 
29சுவாரலு - பார்ப்பவர்கள்‌ 
ஜாஜி - ஜாதிமலர்‌ 
ஜாகு - தாமதம்‌ 
இத - ஒதை 
ஜொச்சிதி - அடைந்தேன்‌ 


ஜாடமாடக-ஜாடைமாடையாக 
ஐதகூடிந - ஒருங்கு சேர்ந்த 
ஜோகொட்ட - தாங்கச்செய்ய 


ஜாபில்லி - சந்திரன்‌ 

ஜீமூதமூ - மேகம்‌ 

ஜாகேல - தாமதமேன்‌ 

ஜிங்க - மான்‌ ்‌ 

ஜாநெடுதரமூ - ஜாண்வயிறு 

ஜொரபடி - நுழைந்து 

ஜில்லெடு தரு - எருக்கமரம்‌ 

ஜலோரகமு - நீரில்‌ வாழும்‌ 
அட்டை 

ஐகாந - உலகில்‌ 

ஜாலமு - ஜாலம்‌ 

ஜோடு - இணை 

ஜாநு - முழங்கால்‌ 

ஜலக - நீராடுதல்‌ 


ஜாண - கபடம்‌ நிறைந்தமாது 
K 


கருணமாலி - தயையைவிட்டு 
கவகொதி - 


எதை கூடி 
கநிகரமு - அன்பு 
கரக - கரைந்து 
கத்து - உண்டு 
கஞ்சு - வெண்கலம்‌ 
கடதேர .- கடைத்தேற 
கொலு - கொலுவிருக்கை 
கம்மநி - இனிய 
கட்டு - நியமம்‌ 
கண்டி - கண்ணிற்கு 


கொதியாட - புகழ 
கத்ததாவுந - கண்டவிடத்தில்‌ 


ஸ்ரீ தியாகரா ஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


கொதவ - குறைவு 
கோகலு - ஆடை (புடவை) 
காபாடு - காப்பாற்று 
கநுலஜாடலு - கண்ஜாடை 
க்ரீகண்ட - கடைக்கண்‌ 
கொலிசிதே - சேவித்தால்‌ 
கருகது -- உருகாது 
கோரிந - விரும்பிய 
கலுவரிஞ்சேரு - கனவுகாண்பர்‌ 
கீசுலு - குரங்குகள்‌ 
கைக - கைகேயி 
கலுகு - ஏற்படும்‌ 
காதநேவாரு - வேண்டாமெ 
மென்பவர்‌ 
கறவு - பஞ்சம்‌ 
குரவகமு - முட்குறிஞ்சி 
கரவீர்மு - அலரி 
கோவிதுலு - பண்டிதர்‌ 
கந்துடு - மன்மதன்‌ 
கடுபு - வயிறு 
கடகட - அந்தோ! 
கலஸி - கலந்து 
கந்நெட - உதாசீனம்‌ 
கொந்த - சற்று 
காஸாஸ - பணவாசை 
காடலு - கம்பிகள்‌ 
கம்மவில்துடு - மன்மதன்‌ 
கந்நீரு - கண்ணீர்‌ 
கொநஸாகெ - நிறைவேறின 
குந்தநமு - பொன்‌ 
கடலி - கடல்‌ 


கண்ட சக்கெர - 
கமலஜு - பிரம்மா 


கொங்க - கொக்கு 

கூடு - கூழ்‌, சோறு 
காருபாரு - பரிபாலனம்‌ 
கல்ல - பொய்‌ 
கறுகைந - கூர்மையான 
கொநியாடு - புகழ்ந்து பேசு 
க்ரம்மி - நிறைந்து 
கருக்க - ராய்‌ 

கொண்ட - மலை 
காந்தலு - பெண்டிர்‌ 
கோஸி - அறுத்து 

காக - கோபம்‌ 

கோரிக - வேண்டுகோள்‌ 
கொடுகு - மகன்‌ 


கொற - குறை 


தமிழ்‌ - தெலுங்கு அரும்பத அகராதி 


கலிகி - அழகிய பெண்‌ 
கலிமி - செல்வம்‌ 
கூரிமி - நட்பு 
கஞ்சுகமு - கவசம்‌ 
கொம்ம - ஸ்திரீ 
கலுவலராஜு - சந்திரன்‌ 
காபுரமு - இருப்பிடம்‌ 
கோதி - குரங்கு 
குத்ஸிதபு - இழிவான 
கரிகோத - தொந்தறவு 
கோல - பாணம்‌ 
கடம - குறை 
காசிந - காத்த 
கெளசாலு - கெட்டிக்காரத்‌ 
குனம்‌ 
கெளகிட - அணைத்து 
கொப்பு - கொண்டை 
கொங்கு - முந்தானை 
L 
லேக - இல்லாமல்‌ 
லோபடி - அடங்கி 
லோதி - உள்ளே 
லாஜமு - பொரி 
லலநா - பெண்கள்‌ 
லம்பட - ஆபத்து 
லேமி - இன்மை (வறுமை) 
லேபரமு - சூன்யம்‌ 
M 
மொர - முறை (யிடுவது) 
மநவி - ண்ணப்பம்‌ 
முந்தடிவலெ -- முன்புபோல 
மதி - மனம்‌ 
மறுகு - மறைவு 
மாடு - மொழிகள்‌ 
முத்து - அழகு 
மாமு - முகம்‌ 
முப்பு - விபத்து 
முதுகு - மூழ்கு 
மல்லெ - மல்லிகை 
மந்தார -மந்தாரை 
மை, மேநு - உடல்‌ 
மருதுலு - மைத்துனர்‌ 
மாடிமாடிகி - சதா 
மேட 


மாடி. 
மதிகொதவ A புத்திக்குறைவு 


581 

முநிிி - மூழ்கி 
முதமு - சந்தோஷம 
மூர - முழம்‌ 
மேலிமி - உயர்வு 
மாபால - எங்களிடம்‌ 
ம்ரொயக -ஃ கூவ 
மிந்ந -- ஓளிவீச 
மடுமாய - கனத்த மாயை 
மேரகாது - மரியாதையல்ல 
மந்தந - கவுரவம்‌ 
முகுரமு - கண்ணாடி 
ம்ரொக்க - வணங்க 
மெல்லநி - மிருதுவான 
மூர்தற்யுலு - தலை சிறந்த 
மாநிரி - விட்டார்கள்‌ 
மெலஸி - சஞ்சரித்து 
மருலுகொந்ந - மையல்‌ 

கொண்ட 
மநுப - அனுப்ப 
முநுபு - மூன்பு 
முத்து - முத்தம்‌ 
மீகட - பாலேடு : 
முக்கண்டி - முக்கண்ணனின்‌ 
மொலநு - இடுப்பில்‌ 
மாந்பி - மன்னித்து 
முக்கு - மூக்கு 
மஞ்சு - பனி 
மெட - கழுத்து 
முரிபெமு - கர்வம்‌ 
மெப்பு - புகழ்‌ 
மாட - பேச்சு 
முநுபடி - . முற்காலத்து 
மாலி - விட்டு 
முக்குரு - மூவர்‌ 
முந்தர - முன்பு 
மொல்ல - முல்லை 
மாநக - விடாமல்‌ 
முச்சட - அன்பு, அழகு, 

சல்லாபம்‌ 

மக்குவ - பிரேமை 
மடுபுலு - வெற்றிலைச்சுருள்‌ 
மெண்டு - அதிகம்‌ 
மேடி - சிறந்த 
மித்தெ - உப்பரிகை 
மேக - ஆடு 


582 ஸ்ரீ தியாகராஜஸ்வாமி கீர்த்தனைகள்‌ 


மமத - அகம்பாவம்‌ நோமு - நோன்பு 
மிநுவாஸுலு - வானோர்‌ நாலிக - நாவு 
மங்கு - மூர்க்கன்‌ நலிநாரி - சந்திரன்‌ 
ம்ரிங்கிந - விழுங்கிய நொகிலி - வருந்தி 
முங்கல - எதிரில்‌ 
மோவி - உதடு ௦ 
மகுவ -மங்கை ஓர்ப்பு - பொறுமை 
மந்துகெக்கு - புகழ்பெற்ற | ஓநரிஞ்சி - அளித்து 
ஓங்கி - கொடுத்து 
N ஓலலாடுசு - மூழ்கி 
நிம்புசு - நிறப்பி ஒருல - ஒருவனுடைய 
நாதுபை - என்‌ மீது ஓநர - செய்ய 
நெபமு - தப்பு ஓல்ல - விரும்பான்‌ 
நிண்டாரு - மிகவும்‌ ஓகபாரி - ஒரு முறை 
நில்வக - நிற்க ஓகிபோதந - கிரமமான / 
நேமமு - நியமம்‌ உபதேசம்‌ 
நேர்ப்பு - சாமர்த்தியம்‌ ஓரசூபு - ஓரப்பார்வை 
நிராகரிஞ்சி - ஒழித்து ஓகசோ - ஓரிடம்‌ 
நலுவ - பிரம்மா ஓகரு - ஓருவர்‌ 
நாகலு - நொய்‌ ஓரக நுலு - தடைக்‌ கண்‌ 
நோடிகி - வாய்க்கு ஓல்லநி - பிடிக்காத 
நிரதமுக - எப்பொழுதும்‌ | ஓமநகுண்ட - பல்லாங்குழி 
நேடு - இன்று ஓடிநி - மடியில்‌ 
நீவண்டி - உன்‌ போன்ற 
நிண்டித - நிறைந்த ்‌ 
நீவாடநு-உன்னைச்‌ சேர்ந்தவன்‌ | பொட்ட - வயிறு 
நெம்மதி - நிம்மதி பதுகுரு - பதின்மர்‌ | 
நாடே - இன்றே போஷிஞ்சுட - காப்பாற்ற 
நம்மிக - நம்பிக்கை பொகடு - புகழும்‌ 
நிலுவரமகு - ஸ்திரமான | ப்ராலுமாலக - சோம்பலின்றி 
நேலகூல - நிர்மூலம்‌ பத்து - நியமம்‌ 
நேரமு - பிழை பலுகுலசெலி - சரசுவதி 
நூதடநு - நெற்றி மீது ப்ரொத்து -. பொழுது 
நநபோணுலு - பெண்கள்‌ | பவ்வளிஞ்ச? - சயனிக்கச்செய்து 
தங்கநாசி - கபடமுள்ள மாது | புலகரிம்ப - புல்லரிக்க 
நெநரு - அன்பு பொங்குசு - உளம்‌ பொங்கி 
நிண்டி - நிறைந்து பாலிஞ்சி - காப்பாற்றி 
நொகிலி - வருந்தி பலுகு - மொழி 
நோரு - வாய்‌ ப்ராபு - அசிரயம்‌ 
நூடி - நரற்றிற்கு பதிவேலு - பதினாயிரம்‌ 
நெபமு - தப்பு பண்டுட - படுக்க 
நொஸலு - தெற்றி பாறிந - ஓடினாலும்‌ 
நிக்கமுக - நிச்சயமாக பநி - காரியம்‌ 
நிலுகட - இருப்பிடம்‌ ' பராகு - பராமுகம்‌ 
நிர்மோஹி - தாட்சணிய பதரிந - பதறினால்‌ ்‌ 
மற்றவன்‌ | பச்சவில்துடு - மன்மதன்‌ 
நாதி - ஸ்திரி பாமு - பாம்பு 


நகவு - சிரிப்பு | பதிலமைந - சாசுவதமான 


தமிழ்‌ - தெலுங்கு 


பெருகு - தயிர்‌ 
பொலதி - மங்கை 
பைகமு - பணம்‌ 
பந்நுக - முறையாக 
பாந்பு - படுக்கை 
பதிலமுகா - விழிப்புடன்‌ 
ப்ரதிலேநி - இணையற்ற 
பஞ்சவதந - சிங்கம்‌ 
பொருகிண்ட்லவாரு - அயல்‌ 
ட்டார்‌ 
பாரமார்த்திகுலு - ஞானிகள்‌ 
பாரதோலி - ஓ மழித்து 
புமாதுடு - புருடன்‌ 
பலுமாறு - பன்முறை 
, பாடல - பாதிரிப்பூ 
பர்யாயமு - வரிசை 
பட்டிகொட்டு - பட்டிமாடு 
புட்டுலோபி - பிறவிக்கஞ்ஜன்‌ 
புந்நம - பூர்ணிமை 
படமடி - மேற்கு 
ப்ராகடமுக - பிரசித்தமாக 
புட்டிஞ்சி - பிறப்பித்து 
பருலேல - பிறர்‌ எதற்கு 
பொதிகித - பதித்த 
புடமி - 
ர்வஜு. - அண்ணன்‌ 
பகலுரேயு-பகலிலும்‌ இரவிலும்‌ 
பூர்வதேவுள்ளு - அசுரர்‌ 
பொடகநேவாரு - பார்ப்ப 
வர்கள்‌ 
பணதுலார - மங்கையரே 
பருலது - பிறரை 
பந்தமு - பிடிவாதம்‌ 
பங்கநாமமு - பட்டைநாமம்‌ 
மூஸலு - . மணிகள்‌ 
புட்டின - பிறந்த 
பலுகுபோடி - சரசுவதி 
ப்ராபு - காத்தல்‌ 
பஸிடி - பொன்‌ 


பஞ்சுகொ நி- பிரித்துக்கொண்டு 


பொகட - புகழ 
பஸிபிட்ட - பச்சைக்‌ குழந்தை 
பெதவி - உதடு 
புட்ட - புற்று 

R 
ருணமு - கடன்‌ 
ராஜஸமு - ரஜோகுணம்‌ 


அரும்பத அகராதி 583 
ரூகலு - ரூபாய்கள்‌ 
ரோஸாந - ரோஷத்துடன்‌ 
ரஞ்ஜில்ல - மகிழ 
ரிபு - பகைவன்‌ 
ரோயலேக - விடமுடியாமல்‌ 
ராஜந்ய - க்ரத்திரியன்‌ 
ராகாசசி - பூர்ணசந்திரன்‌ 
றட்டு - நிந்தை 
ராவிரேகயு - பதக்கம்‌ 
ராகி - கேழ்வரகு 
ரவ்வ - நிந்தை 
ரேசாரி - நிசாசரன்‌ 
ராயிடி - உபத்திரவம்‌ 
ரோஸி - நிறுத்தி 
ரேயு - ரவு 
ரச்ச - இரட்சணம்‌ 
ரவளி - ஓசை 
S 
ஸல்லாபமு - அளவளாவுதல்‌ 
ஸந்தடி - இரைச்சல்‌ 
ஸகமாயெ - பாதியாகி 
விட்டது 
ஸைரிம்ப - பொறுக்க 
ஸூடிக - குறிதவறாமல்‌ 
ஸவமு - யாகம்‌ 
ஸொம்மு - நகை 
ஸந்தாபமு - துயரம்‌ 
ஸாமாஜிகுலு - சபையினர்‌ 
சமத - சாந்தம்‌ 
ஸாரி - ஊர்வலம்‌ 
ஸந்நுதுராலு - வணங்கப்படு 
பவள்‌ 
ஸதமநி - சாசுவதமென்று 
ஸல்புசு - செய்து கொண்டு 
ஸத்த - சத்துவம்‌ 
ஸுந்தைந - சிறிதேனும்‌ 
ஸரகுந - விரைவில்‌ 
ஸாரெகு - என்றென்றும்‌ 


ஸோகோர்ச்ச-கையினால்‌ தடவி 


ஸொகஸு - அழகு 

ஸந்தஸில்லி - சந்தோஷ 
மடை ந்து 

ஸிக - சிகை 

ஸோமிதம்ம - ஸோமயாஜி 
யின்‌ மனைவி 

ஸலிக - புகல்‌, ஆப்தன்‌ 

ஸாத்ராம - இந்திரன்‌ 


584 

ஸடலநி - அகலாத 

ஸிக்கு - வெட்கம்‌ 

ஸாரெகு - திரும்பத்திரும்ப 
ஸாத்துலு - மொழிகள்‌ 
ஸ்வர்ணதி - கங்கை 
ஸவரண - ஸம்ரட்சணம்‌ 
ஸெலவு. - உத்தரவு 

ஸிருலு - செல்வம்‌ 

மாடி இணை 

ஸுடிகாலி - சுழற்‌ காற்று 
ஸோக - தொடுமாறு 


ஸொம்பு - சந்தோஷம்‌ 
ஸுரடி - விசிறி 


T 
தாளதருவு - பனைமரம்‌ 
தொலிஐந்ம - முற்சன்மம்‌ 
தகலக - ணக்கப்படாமல்‌ 
தீரதி - தீராத 
தம்மிகண்டி = தாமரைக்‌ 
கோ ே கண்ணன்‌ 
தாசே - தான்றும்‌ 
தேஜி - குதிரை 
தேஜரில்லு - பிரகாசிக்கும்‌ 
தாவுந - இடத்தில்‌ 
தோடு - துணை 
தெரசாட - திரைமறைவு 
தல்லடில்ல - தத்தளிக்க 
தமால - பச்சிலை மரம்‌ 


தத்தரிஞ்சக - துன்பமிழைக்க 


தரணி - சூரியன்‌ 

தக்குவ - குறைவு 

த்ராஸு - தராசு 

தரு - நேர்த்தி 

தளுகு - பளபளப்பான 
தநரு - விளங்கும்‌ 

கலி - அகப்பட்டு 

ததி - குவியல்‌ 

தாத - ஜாம்பவான்‌ 
த்ராண - காத்தல்‌ 

தம்முடு - தம்பி 

இருகு - திரியும்‌ 
தொலுதடி - முந்நாள்செய்த 
தோஷமூ - சந்தோ ஷம்‌ 
தக - கொடி 

கோயஜாரி - சந்திரன்‌ 
தராநலேநி - முன்பில்லாத 
இந்நகா - நேராக 


ஸ்ரீ தியாகரா ஜஸ்வா மி சீர்த்‌ தனைகள்‌ 


தந்தநலு - மாயைகள்‌ 
தத்தரமு - பரபரப்பு . 
தம்மபடக தம்பலப்படிக்கம்‌ 


தாமர சூலி - பிரம்மா 
தொம்மிதிகுரு - ஒன்பதுபேர்‌ 
தாவு - டம்‌ 
தெலிவி - விவேகம்‌ 
தறுசுகா - அதிகமாக 
தோடிதேவெ - உடன்‌ 
அழைத்து வா 
தநுவு - உடல்‌ . 
கலபு .- கத 
தலவ்ராலு - தலையெழுத்து 
தலபோஸி - ஆலோசித்து 
தலபு - எண்ணம்‌ ச 
தெப்புந - இக்கிரமாக 
தொட்ல - தொட்டில்‌ 
தாளிமி பொறுமை 
தநிவி - திருப்தி 
தம்மவைரி .- சந்திரன்‌ 
தத்யமு. - உண்மை 
தாமராகு A தாமரையில்‌ 
தெல்லநி - வெளுத்த . 
தஸாகுஓு - மயக்குபவாகள 
ம்ப - க்‌ 
தறங்கு - ரமம்‌ 
கவ்வ ல்‌ - அதிகாலை 
தெலுபாயெநு - வெளுத்தன 
U 
உலூகலமு - உரல்‌ 
ஊடிகமு - ஊழியம்‌ 
உல்லமு - உள்ளம்‌ 
உநிசி - -அமர்த்தி ்‌ 
ஊஷரபூமி - உழமண்‌ நிலம்‌ 
ஊரக - காரணமில்லாமல்‌ 
உடுத - அணில்‌ 
உப்பதில்லு, உப்பொங்கி - 
உளம்‌ பொங்கு 
உரமு - மார்பு 
ஊசக - பட 
உடுபதி - சந்திரன்‌ 
உய்யாலு - ஊஞ்சல்‌ 
உண்டேதி - இருப்பது 
உருமு - டி. முழக்கம்‌ 
V 
வெறபு - பயம்‌ 


வேறாக முடிந்ததி 


த்மிழ்‌ - தெலுங்கு அரும்பத அகராதி 545 


வேல்பு - தெய்வம்‌ வெம்படி - பின்னால்‌ 
வத்த - அருகில்‌ வக - பகை 
விலஸில்லு - விளங்கும்‌ வாவுலு - உறவுகள்‌ 
வேகுவஜாமுந - அதிகாலையில்‌ | வைநமு - காரணம்‌ 
விடெமு - தாம்பூலம்‌ வெத - துன்பம்‌ 

வெந்ந - வெண்ணெய்‌ விறிசி - ஓடித்து 

வெர்ரி - பயித்தியம்‌ வேஞ்செஸிந - எழுந்தருளிய 
வெடலே - எழுந்தருளும்‌ | வந்த்ய - மலடி 

வேடுக - விநோதம்‌ வாட - ஓடம்‌ 

விருலு - மலர்கள்‌ வத்து - வேண்டாம்‌ 
வெய்யி - ஆயிரம்‌ விர்ரவீகி - கர்வமடைந்து 
வெண்ட - பின்னால்‌ வெதுகு - தேடு 

வேடக - வேண்ட வ்ருஷராஜு - உலக்கை 
வேமாறு - ஆயிரம்‌ முறை।| விந்த - அபூர்வமான 
வாந நீரு - மழைத்‌ தண்ணீர்‌ | வதரு - பிதற்று 
வெலஸிநதி - விளங்கி வீநுலு காதுகள்‌ 
வெலிகி - வெளிக்கு விந்து - விருந்து 
வேள்ளு - விரல்கள்‌ வாலாயமு - அவசியம்‌ 
வாரமு - எப்பொழு து ம்‌| வேஸாரி - சிரமப்பட்டு 
வெலபட - அச்சம்‌ வேதண்டமு - யானை 
வ்யாஜமு - கபடம்‌ வாந - மழை 

வாகுரமு - வலை, கண்ணி|வ்ராஸி - எழுதி 
வெநுக - பின்னால்‌ வாடிக - பழக்கம்‌ ்‌ 
வலசி - காதலித்து வரிமொலக - நெற்பயிர்‌ 
வகலு - கபடங்கள்‌ வல்வ - வஸ்திரம்‌ 
வெலஸிரி - விளங்கினர்‌ வேஸட - களைப்பு 
வாகிட - வாயிலில்‌ வலராஜு - மன்மதன்‌ 
விடுடு - விடபுருடன்‌ வெலபடுசு - விலை மாது 
வக்கலாகுலு - பாக்கு வாபி - கிணறு 


வெற்றிலை! வதிநெ - மதனி 


